ஸ்ரீராமஜெயம் . 
ஸ்ரீமத்கம்பராமாயணம் . 
தெய்வீகம் பொருந்திய 

கவிச்சக்ரவர்த்தியாகிய 
கம்பநாட்டாழ்வாரருளிச்செய்தது . 

முதலாவது 


பாலகாண்டம் 


சென்னை இராஜதானி வித்தியாசாலை 
தமிழ்த்தலைமைப் புலமை நடாத்திய 

இயற்றமிழாசிரியர் 
கோ - இராஜகோபால பிள்ளையவர்கள் 

மாணாக்கரான , மஹாவித்துவான் 
திருமயிலை - சண்முகம் பிள்ளையவர்களால் 

பார்வையிடப்பட்டதை 


( 


SEPILEVERS 


பரண்டாம் 


பதிப்பு : 


9 


ASAVADAA 


INY, PRE 


பிருங்கி மாநகரம் . 
வேம்புலிழதலியாரவர்கள் குமாரர் 


நமசிவாய முதலியாரவர்களால் 


சென்னை - சூளை , 
நிரஞ்சன்விலாச அச்சியந்திரகா 

பதிப்பிக்கப்பட்டது 


1913. 


ஸ்ரீ 
ஸ்ரீமதேரரிடிா நுஜாய நம : 


* 


துணை . 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவே 

ஸ்ரீ மத்கம்பராமாயணம். 
பால காண்ட ம் 


அபியுக்தர் செய்தருளிய 
த 

னியன்கள், 


( க ) 


நேரிசைவெண்பா: 
தராதரத்தினுள்ள தமிழ்க் * குற்றமெல்லாம் 
அராவுமரமாயிற்றன்றே இராவணன் மேல் 
அம்புநாட்டாழ்வா னடிபணியுமாதித்தன் 
கம்பநாட்டாழ்வான் கவி . 

நேரிசைக் கட்டளைக்கலித்துறை . 
வாழ்வார் திருவெண்ணெய்நல்லூர்ச்சடையப்பன்வாழ்த்து பெறத் 
தரழ்வாருயரப்புலவோ பகவிருடானகலப் 
போழ்வார்கதிரினுதித்ததெய்வப்புலமைக்கம்பநாட் 
டாழ்வார்பதத்தைச்சிந்திப்பவர்க்கியாதுமரியதன்றே. 

விருத்தங்கள். 
அம்பாவணிசடையான்யன் முதல் 
உம்பரான் முனிவரால்யோகராலுயர் 
இம்பராற்பிணிக்கருமிராமவேழஞ்சேர் 
கம்பராம்புலவரைக்கருத் திருத் துவாம் ! 


(உ ) 


வேறு . 


சம்பநாடன்னுமை செவிசாற்று பூங் 
கொம்பனாடன் கொழுநனிராமப்பேர் 
பம்பநாடழைக்குங்கதை பாச்செய்த 
கம்பநாடன்கழறலையிற்கொள்வாம் . 
குற்றம் ஈண்டு சொற்சோர்வு பொருட்சோர்வு . 


வேறு . 
நாரணன்விளையாட்டெல்லாநாரதமுனிவன்கூற 
ஆமணக்கவிதை செய்தானறிந்த * வான்மீகியென்பான் 
சீரணி சோழநாட்டுத்திருவழுந்தூருள்வாழ்வோன் 
காரணக்கொடையான்கம்பன் தமிழினாற்கவி செய்தானே . 
* அம்பிலே எ சிலையை காட்டியமரர்க்கன் றமுதமீந்த 
தம்பிரானென்னத்தானுந் தமிழிலே தாலைநாட்டிக் 
கம்பநாடுடையவள்ளல்கவிச்சக்கிரவர்த்தி பார்மேல் 
நம்புபாமாலையாலேநரருக்கின் றமுதமீந்தான் . 
எண்ணியசகாத்தமெண்ணூற்றேழின்மேற்சடையன்வாழ்வு 
நண்ணியவெண்ணெய்நல் நூர் தன்னிலேகம்பநாடன் 
பண்ணியவிராமகாதைபங்குனியத் தகாளிற் 
கண்ணியவரங்கர் முன்னேகவியரங்கேற்றினானே . 


சு) 


( 
எ 
) 


வேறு . 


இம்பர்நாட்டிற்செல்வமெல்லாமெய்தியாசாண்டிருந்தாலும் 
உம்பர் நாட்டிற்கற்பகக்காவோங்கு நீழலிருந்தாலும் 
செம்பொன் மேருவனைய புயத்திறல்சேரிராமன்றிருக்கதையிற் 
கம்பநாடன் கவிதையிற் போற்கற்றோர்க்கி தயங்களியாதே . 


( அ ) 


வேறு . 


0 கழுந்தராயுனகழல்பணியாதவர்க திர்மணிமுடிமீதே 
அழுந்தவாளிகள் தொடுசிலை ராகவவபிநவகவிநாதன் 
விழுந்கநாயிறுவெழுவதன் முன் மறைவேதியருடனாராய்ந் 
தெழுந்த நாயிறுவிழுவதன் முன் கவிபாடினதெழுநூறே . 

பயன் . 
நாடிய பொருள் கைகூடும்ஞானமும் புகழுமுண்டாம் 
வீடியல்வழியதாக்கும்வேரியங்கமலை நோக்கும் 
நீடியவர்க்கர்சேனை நீறுபட்டழியவாகை - 
சூடியசிலையிராமன்றோள் வலிகூறுவோர்க்கே . 


( க ) 


நன்மையுஞ்செல்வமுநாளுநல்குமே 

தின்மையும்பாவமுஞ்சிதைந்துதேயுமே 
* வல்மீகம் - புற்று புற்றிலிருந்து கேட்டிருந்தனன் ஆதலானும் புற்றிலி 

. 
நந்து வெளிப்பட்டானாகலானும் வால்மீகியெனக் காபணக்குறியாயிற்று . 

* அம்பு - நீர் , 1 சிலை - கல் மலை- மந்த சமலை , 0, கழுந்து .-படைக்கலங்களிற் 
கைப்பிடியாற்றேய்ந்த இடம் இவ்வுவமையால் அறிவு தேய்ந்தவர் என்றவா 
ரயிற்று . 

* நாடிய பொருள்- கல்வி - செல்வங்கள். 


சென்மமும ரணமுமின்றித் தீருமே 
இம்மையே * ராமவென்றிரண்டெழுத்தினால் . 

( உ ) 
வடகலை தென்கலை வடுகுகன்னடம் 
டமுளபாடையாதொன்றினாயினும் 

முளரகுகுலத்திராமன்றன் கதை 
அடைவுடன் கேட்பவ ரமரராவரே . 
வென்றிசேரிலங்கையானைவென்றமால்வீரமோத 
நின்றராமாயணத்தினிகழ்ந்திடுகதைகடம்மில் 
ஒன்றினைப்படித்தோர்தாமுமுரைத்திடக் கேட்டோர்தாமும் 

நன்றி துவென்றோர் தாமுநரகமதெய் திடாபே . 
இராகவன் கதையிலொரு கவிதன்னிலேகபாதத்தினையுரைப்போர் 
பராவருமலரோனுலகினில்வனும் பன்முறைவழுத்தவீற்றிருந்து 
புராதன மறையுமண்டர் பொற்பதமும் பொன்றுநாள் தனினும் பொன்றா 
பாவணையமலனுலகெனும்பரமபதத்தினையணுகுவரன்றே . 

( ரு ) 
வேறு . 
O இறுவரம்பினிராமவென்றோரும்பர் 
நிறுவதென்பது நிச்சயமாதலான் 
மறுவின்மாக்கதை கேட்பவர்வைகுந்தம் 
பெறுவரென்பது பேசவும் வேண்டுமோ . 
அன்ன தானமகிலநற்றானங்கள் 
கன்னிதானங்கபிலையின்றானமே 
சொன்ன தானப்பலனெனச்சொல்லுவர் 
மன்னிராமகதை மறவார்க்கரோ . 

( எ ) 
ஆதியரியோகமநாராயணர் திருக்கதையறிந்தனு தினம்பாவுவோர் 
நீதியனுபோகநெறிநின்று நெடுநாளதினிறந்து செகதண்டமுழுதுக் 
காதிபர்களாயாசுசெய்துளநினைத்தது கிடைத்தருள் பொறுத்து முடிவில் 
சோதிவடிவாயழிவில்முத்திபெறுவாரெனவுரைத்தசுருதித்தொகைகளே . ( அ ) 


வேறு . 


இனையநற்காதைமுற்றுமெழுதினோர் வியந்தோர்கற்றோர் 
அனையது தன்னைச்சொல்வோர்க்கரும்பொருள் கொடுத்துக்கேட்போர் 
கனைகடற்புடவிமீதேகாவலர்க்கரசாய்வாழ்ந்து 
வினையமதறுத்துமேலாம்விண்ணவன்பதத்திற்சேர்வார் . 

( க ) 
கரைசெறிகாண்டமேழுகதைகளாயிரத்தெண்ணூறு 
பாவுறுசமாம்பத்துப்படல நூற்றிருபத்தெட்டே 
யுரைசெயும்விருத்தம்பன்னீராயிரத்தொருபத்தாறு 
வரமிகுகம்பன் சொன்னவண்ணமுந்தொண்ணூற்றாறே . 

( க 0) 
ராம என்னுமிரண்டெழுத்தின் உச்சாரணத்தால் சகல துன்பமும் போய் 
கன்மையுண்டாகும் , என்பதை கூறியவாறாயிற்று . 

* அமார் - ( க ) இருவாதவர் என்னும் பொருள் படுவதோர் சொல்லாதலா 
அதற்கு நித்திய சூரிகளென்று பொருள்கூறலாம் . ( 2 ) தேவர்கள் , 
0 இறுவாம்பின் - மாணகாலத்தில் , 


. 0 , 
நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் . 

ஆழ்வார் துதி . 
எருகைநீண்ட * தயரதன்றான் றரும் 
இருகை வேழத்திராகவன்றன் கதை 
திருகை வேலைத் தரைமிசைச்செப்பிடக் 
குருகைநா தன்குரைகழல்காப்பதே . 

அநுமான் துதி . 
அஞ்கிலேயொன்று பெற்றா () னஞ்சிலேயொன்றைத் தாவி 
அஞ்சிலேயொன்றாறாகவாரியற்காகவேகி 
1.அஞ்சிலேயொன்றுபெற்றவணங்கைக்கண்டயலாரூரில் 
அஞ்சிலேயொன்றைவைத்தானவனெம்மையளித்துக் காப்பான் . 

சரசுவதிதுதி . 
- பொத்தகம்படிகமாலை குண்டிகைபொருள்சேர்ஞான 
வித் தகந்தரித்த செங்கைவிமலையையமலைதன்னை 
மெய்த்தகொந்தளகபாரமுகிண்முலைத் தவளமேனி 
பயத்தகுகருங்கட்செவ்வாயணங்கினைவணங்கல் செய்வாம் . 
தசாதன் பத்துத்திக்கினும் தன்னிரதத்தைச்செலுத்தும் ஆற்றலுள்ளோன் . 
அஞ்சிலேயொன்று ( பஞ்சபூதங்களிலொன்று ) வாயு . 0 சமுத்திரம் . $ ஆகா 
என்பவற்றிற்கு முறையே , இடப்பாற் கீழ்க்காம் , வலப்பாற் கீழ்க்காம் , இடப் 
பால்மேற்கரம் , வலப்பான் மேற்கரம் என்புன இடங்க ளாம் . 


காப்புகள் . 


வேறு . 


ਰਿsਇਣk seset: ਉਣਹੀਣ ਤੇ ਇਣ ਇstsਣdਣਉt be 


ஹரிஓம் . 


கொம்ES 


பயப்ப் 


AAAA 
|TTVபாராாாாரா 


ப :14 


ஆழ்வார் திருவடிகளே சரணம் . 
ஸ்ரீ மத்கம்பராமாயணம், 


முதலாவது 


பாலகாண்டம் . 


முதலாவது 
சிறப்புப்பாயிரம் . 


( 
க 
) 


( 
உ 
) 


உலகம்யாவையுந்தாமுளவாக்கலும் 
நிலைபெறுத்தலுக்கலுநீங்கலா 
* அலகிலாவிளையாட்டுடையாரவர் 
தலைவான்னவர்க்கேசரணாங்களே , 
சிற்குணத்தர்தெரிவருகன்னிலை 
எற்குணத்தரிதெண்ணியமூன்றனுள் 
-முற்குணத்தவரே முதலோ ரவர் 
கற்குணக்கடலாடு தனன்றரோ. 

( 
ஆதியந்த || மரீயெனயாவையும் 
ஓதினாரலகில்லனவுள்ளன 
வேதமென்பனமெய்ந்நெறிநன்மையன் 
பாதமல்லதுபற்றிலர்பற்றிலார் . 
ஓசைபெற்றுயர்பாற்கடலுற்றொரு 
பூசைமுற்றவுநக்குபுபுக்கென : 
அலகிலா- அளவில்லாத . || அரியன எனப்பாடக் கூறுவாருமுளர் . 


( 
ஈ 
) 


* 


பாலகாண்டம் : 


மதலா - 


|| 


( 
எ 
) 


ஆசைபற்றியறையலுற்றேன்மற் றிக் 
காசில்கொற்றத்திராமன்கதையபோ. 

( ச ) 
நொய்தினொய்ய சொன்னூற்கலுற்றேனெனை 
வய்தவைவின்மராமரமேழ்தொளை 
எய்தவெய்தவற்கெய் தியமாக்கதை 
செய்தசெய் தவன் சொன்னின் றதேயத்தே . 
வய்யமென்னையிகழவுமாசெனக் 
கெய்தவும்மிதியம்புவதியாதெனிற் 
பொய்யில் கேள்விப்புலமையினோர்புகல் . 
தெய்வமாக்கவிமாட்சிதெரிக்கவே . 
தேவபாடையினிக்கதை செய்தவர் 
மூவரானவர் தம்முளுமுந்திய 
நாவினாருரையின் படி நான்றமிழ்ப் 
பாவினாலி துணர்த்திய பண்பரோ . 
துறையடுத்தவிருத்தத்தொகைக்கவிக் 
குறையடுத்தசெவிகளுக்கோதில்யாழ் 
கறையடுத்தவசுணநன்மாச்செவிப் 
பறையடுத்தது போலுமென்பாவரோ, 

( அ ( 
முத்தமிழ்த் துறையின் முறைபோகிய 
t உத்தமக்கவிகட்கொன்றுணர்த்துவென் 
பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் 
பத்தர்சொன்னவும்பன்னப்பெறுபவோ . 
அறையுமாடாங்கும்மடப்பிள்ளைகள் 
தறையிற்கீறிடிற்றச்சருங்காய்வரோ 

இறையுஞானமிலா தவென்புன்கவி 
முறையினூலுணர்ந்தாகுமுனிவரோ, 

(50 ) 
* < இக்காசில் கொற்றத்திராமன்- இலங்கையர் வேந்தன் போரிடைத்த 
ன்றானைமுழுதும் படத்தமியனாய்ப்பட்டானது நிலைமை நோக்கி அயோத்திய 
ரிறை மேற்செல்லாது இன்று போய் நாளை நின்றானையொடு வாவென விட் 
டாற்போல்வது இதனைப் பேராண்மை ” யென்றதற்குப் பரிமேலழகருரை 
யானுமுணர்க . 

+ உத்தமக்கவிகள் -சிறப்பினையுடைய கவிகளுக்கென்பதன்றி அறியாமை 
யாகிய இருளையொழிந்த கவிகளுக்கென்றுமைப்பினுமமையும் . 

1 இறையு ஞானமிலாத - சிறிதேனு மெய்யுணர்ச்சியில்லாத எனக்கொ 
ள்க . உம்மை , இழிவு சிறப்பு . 


( 
க 
) 


ஆற்றுப்படலம் . 


நடையினின்றுயர் நாயகன்றோற்றத்தி 
னிடைநிகழ்ந்த விராமாவதாரப்பேர்த் 
தொடைடநிரம்பியதோமறுமாக்கதை 
சடையன் வெண்ணெய்நல்லூர்வயிற்றந்ததே . 

சிறப்புப்பாயிரம் - முற்றிற்று . 
ஆக திருவிருத்தம் -க்க . 


( 
கக 
) 


| 


உ - வது , ஆற்றுப்படலம் 


( 
க 
) 


( உ ) 


ஆசலம்புரியைம்பொறிவாளியும் 
காசலம்புமுலையவர்கண்ணெனும் 
பூசலம்பு நெறியின் புறஞ்செலாக் 
கோசலம்புனையாற்றணிகூறுவாம் . 
+ நீறணிந்தகடவுணிறத்தவான் 
ஆறணிந்து சென்றார்கலிமேய்ந்த கிற் 
சேறணிந்தமுலைத் திருமங்கைதன் 
வீறணிந்தவன் மேனியின் மீண்டவே ; 
பம்பிமேகம்பரந்ததுபானுவால் 
1 நம்பன்மாதுலன் வெம்மையைநண்ணினான் 
அம்பினாட்டு துமென்றகன்குன்றின்மேல் 
இம்பர்வாரியெழுந்தது போன்றதே . 
புள்ளிமால்வரைபொன்னெனனோக்கிவான் 
வெள்ளிவீழிடைவீழ்த்தெனத்தாரைகள் 
$ உள்ளியுள்ளவெல்லாமூலந்தீயுமவ் 
வள்ளியோரின் வழங்கினமேகமே. 
மான நேர்ந்தறநோக்கி மனுநெறி 
போன தண்குடைவேந்தன்புகழென 


( 
ங 
) 


நடையினின்றுயர் இராமாவதாரமெனவும் , காயகன் தோற்றத்தினிடை 
நிகழ்ந்த இராமாவதார மெனவுமொட்டுக . 

நீறணிந்த கடவுணிறத்த என்பது நீற்றினைப்புனைந்த கடவுள் நிறத்தை 
யுடையனவாகிய மேகங்கவை , நிறத்த வினையாலணையும் பெயர் , நிறத்தவானெ 
னக்கொண்டு வேறு விரிப்பாருமுளர் . மேகங்கள் சிவனைப்போலப்போய் திரு 
மாலைப்போலத்திரும்பின வென்பது கருத்து . 

நம்பன்மாதுவன் -சிவபெருமான் மாமனாகிய பருவதராசன் . நம்பல் மா 
துலன்- நம்புதற்குரியமாமன் . $ உள்ளியென்றது :இளமை , யாக்கை , செல்வ 
மென்னுமிவை நிலையாமையுடையவென நினைத்தென்பதை. 


பாலகாண்டம் . 


[ முதலா 


क 


( கூ ) 


( 
எ 
) 


( அ ) 


ஞானமுன்னியநான்மறையாளர்கைத் 
தானமென்ன த்தழைத்தது நீத்தமே . 
தலையுமாக முந்தாளுந்தழீ இயதன் 
நிலைநிலா திறைநின்றது போலவே 
மலையினுள்ளவெலாங்கொண்டு மண்டலால் 
விலையின் மாதரையொத்ததவ்வெள்ளமே 
மணியும் பொன்னுமயிற்றழைப்பீலியும் 
அணியுமானைவெண்கோடு மகிலுந்தன் 
ணையிலாரமுமின்னகொண்டேகலான் 
வணிகமாக்களையொத்த தவ்வாரியே , 
பூநிரைத்துமென்றா துபொருந்தியும் 
தேன்வளாவியுஞ்செம்பொன்விராவியும் 
ஆனைமாமதவாற்றொடளாவியும் 
வானவில்லைநிகர்த்த துவாரியே . 
மலையெடுத்துமாக்கள் பறித்துமா 
டிலை முதற்பொருள்யாவையுமேந்தலான் 
அலைகடற்றலையன் றணைவேண்டிய 
நிலையுடைக்கவி நீத்தமந்நீத்தமே . 
ஈக்கள் வண்டொடுமொய்ப்பவரம்பிகந் 
தூக்கமேமிகுந்துட்டெளிவின்றியே 
* தேக்கெறிந்துவருதலிற்றீம்புனல் 
வாக்குதேனுகர்மாக்களை மானுமே . 
பணைமுகக்களியானைபன்மாக்களோ 
டணிவகு த்தெனவீர்த்திரைத்தார் த்தலின் 
மணியுடைக்கொடிதோன் றவந்தூன் றலாற் 
புணரிமேற்பொரப்போவது போன்றதே . 
இரவிதன்குலத்தெண்ணில்பல்வேந்தர் தம் 
பாவுநல்லொழுக்கின்படிபூண்டது . 
சரயுவென்பது தாய்முலையன்ன திவ் 
வுரவுநீர்நிலத்தோங்குமுயிர்க்கெலாம் . 


( 
கூ 
) 


(கள் ) 


(கக ) 


( கட்) 


வேறு . 


கொடிச்சியரிடித்தசுண்ணங்குங்குமங்கோட்டமேலம் 
நடுக்குறுசந்தஞ்சிந்தூரத்தொடுநரந்தநாகம் 
* தேக்கெறிந்து.என்பதனைத் தேக்கமாமெறிந்து எனவும் , தேக்கெறிந் 
தெனவும் பொருள்.கூறுக. 


ஆற்றுப்படலம் . 


கடுக்கையார்வேங்சைகோங்குபச்சிலைகண்டில்வெண்ணெய் 
அடுக்கலினடுத்த தீந்தேனகிலொடுநாறு மன்றே . 

( கங ) 
எயினர்வாழ்சீராப்புமாரியினிரியல்போக்கி 
வயின் வயினெயிற்றிமாதர்வயிறலைத்தோடவோடி 
அயின் முகக்கணையும்வில்லும்வாரிக்கொண்டலைக்குநீராற் 
செயிர் தருங்கொற்றமன்னர்சேனையைமானுமன்றே : 
செறிநறுந்தயிரும்பாலும் வெண்ணெயுஞ்சேர்ந்தநெய்யு 
முறியொடுவாரியுண்டு குருந்தொடுமருதமுந்தி 
மறியுடையாயர் மாதர்வனை துகில்வாருநீராற் 
பொறிவரியாவினாடும்புனிதனும்போலுமன்றே . 

( கரு ) 
கதவினைமுட்டிமள்ளர்கையெடுத்தார்ப்பவெய்தி 
நுதலணியோடைபொங்க நுகர்வரிவண்டுகிண்டத் 
ததை மணிசிந்தவுந்தித்தறியிறத்தடக்கைசாய்த்து 
மதமழையானையென்னமருதஞ்சென்றடைந்ததன்றே. 

( கசு ) 
முல்லையைக்குறிஞ்சியாக்கி மருதத்தைமுல்லையாக்கிப் 
புல்லியநெய்தறன்னைப்பொருவருமருத மாக்கி 
எல்லையிற்பொருள்களெல்லாமிடைதடுமாறுநீராற் 
செல்லுறு * கதியிற்செல்லும் வினையெனச்சென்றதன்றே . 

(கஎ ) 
காத்தகான்மள்ளர்வெள்ளக்கலிப்பறைக றங்கக்கைபோய்ச் 
சேர்த்தநீர்த்திவலைபொன்னுமுத்தொடுதிரையின் வீசி 
நீத்தமாந்தலையவாகிநிமிர்ந்து பார்கிழியநீண்டு 
கோத்தகாலொன் றினொன்றுகுலமெனப்பிரிந்தவன்றே . 

( கஅ ) 
கல்லிடைப்பிறந்துபோந்துகடலிடைக்கலந்தநீத்தம் 
எல்லையின் மறைகளாலுமியம்பரும்பொருளீதென்னத் 
தொல்லையினொன்றேயாகித்துறைதொறும்பரந்த சூழ்ச்சி 
t பல்பெருஞ்சமயஞ்சொல்லும் பொருளும் போற்பரந்த தன்றே . - ( கக ) 
தாதுகுசோலைதோறுஞ்சண்பகக்காடுதோறும் 
போதவிழ்பொய்கைதோறும்புதுமணற்றடங்கடோறும் 
மாதவி வேலிப்பூகவனந்தொறும்வயல்கடோறும் 
ஓதியவுடம்புதோறுமுயிரெனவுலாயதன்றே. 

( உ ) ) 
உ- வது , ஆற்றுப்படலம் முற்றிற்று . 

ஆக திருவிருத்தம் - ஙக . 


* கதியென்றது பிறப்பினை ; அது தேவகதி மனிதகதி விலங்கின்கதி 
நாககதி யென்பனவற்றை . உயிரெடுத்த கதியின்வழி வினைசேறலின் அதனை 
யே யுவமைகூறினார் . 

* பல் பெருஞ்சமயம் சொல்லும் பொருளும்போல் என்பதனைப் பல்பெ 
ருஞ்சமயஞ் சொல்லும் பொருள் போலுமென்றியைக்க. எவ்வகைச் சமயங்க 
ளும் துவிதம் அத்துவிதம் விசிட்டாத்துவிதமென்னு மூன்றனுளடங்கலின் 
பல்பெருஞ் சமயமென்றார் . 

2 


( ள 


னட் 


* கள் 


பாலகாண்டம் . 


[ முதலா 


ங - வது, நாட்டுப் படல 


லம . 


* வாங்கரும்பாதநான்கும்வகுத்-தவான்மீகியென்பான் 
தீங்கவி செவிகளாரத்தேவரும்பருகச் செய்தான் 
ஆங்கவன் புகழ்ந் தநாட்டையன்பெனுநறவமாந்தி 
மூங்கையான் பேசலுற்றானென்னயான் மொழியலுற்றேன் . ( க ) 
வரம்பெலாமுத்தந்தத்துமடையெலாம்பணிலமாநீர்க் 
குமம்பெலாஞ்செம்பொன்மேதிக்குழியெலாங்கழுநீர்க்கொள்ளை 
பாம் பெலாம்பவளஞ்சாவிப்பரப்பெலாமன்னம்பாங்கர்க் 
காம்பெலாஞ்செந்தேன்சந்தக்கா வெலாங்களிவண்டீட்டம் . 
ஆறுபாயரவமள்ள ராலைபாய மலையாலைச் 
சாறுபாயோசைவேலைச்சங்குவாய் பொங்குமோதை 
எறுபாய் தமரநீரிலெருமைபாய்து ழனியின்ன 
மாறுமாறாகித்தம்மின் மயங்குமாமருதவேலி . 
தண்டலைமயில்களாடத்தர்மரைவிளக்கந்தாங்கக் 
கொண்டல்கண்முழவினேங்க குவளைகண்விழித்துநோக்கத் 
தெண்டிரையெழினிகாட்டத்தேம்பிழிமகாயாழின் 
வண்டுகளினிதுபாடமருதம்வீற்றிருக்குமாதோ . 
தாமரைப்படுவவண்டுந்தகைவருந்திருவுந்தாண்டார்க் 
காமுகர்ப்படுவமாதர்கண்களுங்காமனம்பும் 
+ மாமுகிற்பவெவாரிப்பவளமும்வயங்கு முத்தும் 

காமுதற்படுவமெய்யுநாம நூற்பொருளுமன்னோ. 
நீரிடையுறங்குஞ்சங்கநிழலிடையுறங்குமேதி 

தாரிடையுறங்கும்வண்டு தாமரையுறங்குஞ்செய்யாள் 
தூரிடையுறங்குமாமை துறையிடையுறங்குமிப்பி 
படையுழவெழுந்தபொன்னும்பணிவக்களுயிர்த் தமுத்தும் 
இடறிய பரம்பிற்காந்துமினமணித்தொகையு நெல்லும் 
மிடைபசுங்க திருமீனுமென்றழைக்கரும்பும் வண்டுங் 
கடைசியர்முகமும்போ துங்கண்மலர்ந்தொளிருமாதோ . 

( எ ) 
எட்டெழுத்தானாயவடிகள் நான் கமைந்துள்ளனவாக வகுத்த பெருமை 
தோன்ற வாங்கரும்பாத நான் கும் வகுத்த வென்றார் . 

* மா -கருமை. இதனை மைத் தழையாநின்ற மாமிடற்றம்பலவன். என் 
குப் பேராசிரியர் கூறலானுமறிக . 

முதல் ஏழனுருபு . ஈரம் அச்சம் ; இவ்வுரிச்சொல் ஈறு திரிந்து நின்றது . 
நாதநீர் வையக்கணி என்புழிப்பரிமேலழகர் கூறலானுமறிக . 


றவது 


வது 


நாட்டுப்படலம் . 


க 


தெள்விளிசிறியாழ்ப்பாணர்தேம்பிழி நறவமாந்தி 
வள்விசிகருவிபம்பவயின்வயின்வழங்குபாடல் 
வெள்ளிவெண்மாடத்தும்பர்வெயில் விரிபசும்பொற்பள்ளி 
எள்ளருங்கருங்கட்டோகையின்றுயிலெழுப்பு மன்றே . 

(அ ) 
ஆலைவாய்க்கரும்பின்றேனுமரி தலைப்பாளைத்தேனுஞ் 
சோலைவாய்க்கனியின்றேனுந்தொடையிழியிறாலின்றேனும் 
மாலைவாயுகுத்ததேனும்வரம்பிகந்தோடிவங்க 
வேலைவாய்மடுப்பவுண்டு மீனெலாங்களிக்குமாதோ . 
பண்கள் வாய்மிழற்றுமின் சொற்கடைசியர்பரந்துநீண்ட 
கண்கைகான் முகம்வாயொக்குங்கவையலாற்கவையிலாமை 
உண்கள்வார்கடைவாய்மள்ளர்களைகலா துலாவிநிற்பார் 
பெண்கள்பால் வைத்த நேயம்பிழைப்பரோசிறியோர் பெற்றால் . ( க 0 ) 
புதுப்புனல் குடையுமாதர்பூவொடுநாவிபூத்த 
கதுப்புறு வெறியேநாறுங்கருங்கடற்றரங்கமென்றான் 
மதுப்பொதிமழலைச்செவ்வாய்வாட்கடைக்கண்ணின்மைந்தர் 
விதுப்புற நோக்குமன்னார்மிகுதியைவிளம்பலாமே . 

( கக ) 
வெண்டளக்கலவைச்சேறுங்குங்குமவிரைமென் சாந்துங் 
குண்டலக்கோலமைந்தர்குடைந்தநீர்க்கொள்ளைச்சாற்றில் 
தண்டலைப்பரப்புஞ்சாலிவேலியுந்தழீ இயவைப்பும் 
வண்டலிட்டோடு மண்ணுமதுகரமொய்க்குமாதோ . 

( கஉ .) 
சேலுண்டவொண்கணாரிற்றிரிகின்ற செங்காலன்னம் 
மாலுண்டநளினப்பள்ளிவளர்த் தியமழலைப் பிள்ளை 
காலுண்டசேற்றுமே திகன்றுள்ளிக்கனைப்பச்சோர்ந்த 
பாலுண்டு துயிலப்பச்சைத்தேரைதாராட்டும் பண்ணை . 

( கங ) 
குயிலினம்வ துவைசெய்யக்கொம்பிடைக்குனிக்குமஞ்ஞை 
அயில்விழி மகளீராடு மரங்கினுக்கழகு செய்யப் 
பயில்சிறையாசவன்னம்பன்மலர்ப்பள்ளிநின்றும் 
துயிலெழத் தும்பிகாலைச்செவ்வழிமுால்வசோலை . 

( கச ) 
பொருந்திய மகளீ போடுவதுவையிற்பொருந்துவாரும் 
பருந்தொடுநிழல் சென்றன்னவியலிசைப்பயன்றுய்ப்பாரும் 
மருந்தினுமினிய கேள்விசெவியுறமாந்து வாரும் 
* விருந்தினர்முகங்கண்டன்னவிழாவணிவிரும்புவாரும் . 

( கரு ) 
* தென்புலத்தார் முதலிய ஐம்புலத்துள் முன்னைய இரண்டும் கட்புல 
னாகாரை நினைந்து செய்வள வாகலானும் , பின்னைய இரண்டும் பிறர்க்கீதலன் 
மையானும் , இடைநின்ற விருந்தோம்பல் சிறப்புடைத்தாய் இல்லறங்கட்கு 
முதலாதலின் , விருந்தினர் முகங்கண்டன்ன என்றார் . இவ்வாறே பரிமேல் 
ழகர் கூறுவதுங்காண்க. 


பாலகாண்டம், 


( முதலா 


( க்க ) 


(கஎ ) 


( கஅ ) 


களிப்புறுமன முங்கண்ணிற்சிவப்புறு 

சூட்டுங்காட்டி 
உறுப்புறுப்படையிற்றாக்கியுறுபகையின்றிச்சீறி 
வெறுப்பிலகளிப்பின்வெம்பேசர்மதுகைய வீரவாழ்க்கை 
மறுப்படவாவிபேணாவாரணம் பொருத்துவாரும் . 
எறுமைநாகீன்றசெங்கணேற்றையோடேற்றைசீற்றத் 
துருமிவையென்னத்தாக்கியூழுறநெருக்கியொன்றாய் 
விரியிருளிரண்டு கூறாய்வெகுண்டனவனையநோக்கி 
அரியினங்குஞ்சியார்ப்பமஞ்சுறவார்க்கின்றாரும் . 
முள்ளரைமுளரி வெள்ளிமுவையிறமுத்தும் பொன்னும் 
தள்ளுறமணிகள்சிந்தாச்சலஞ்சலம் புலம்பச்சாலில் 
துள்ளிமீன் றுடிப்பவாமைதலை புடைசுரிப்பத்தூம்பி 
னுள் வராலொளிப்பமள்ளருழுபகடுரப்புவாரும் . 
முந்து முக்கனியினானாமுதிரையின் முழுத்தநெய்யில் 
செந்தயிர்க்கண்டங்கண்டமிடையிடைசெறிந்த சோற்றில் 
தந்தமிலிருந்து தாமும்விருந்தொடுந்தமரினோடும் 
அந்தண முதகுண்டியயில்வுறுமமலைத்தெங்கும் . 
முறையறிந்தவாவை நீக்கி முனிவழி முனிந்துவெஃகும் 
இறையறிந்துயிர்க்குநல்குமிசைகெழுவேந்தன்காக்கப் 
பொறை தவிர்ந்துயிர்க்குந்தெய்வப்பூதலந்தன்னிற்பொன்னின் 
நிறைபாஞ்சொரிந்துவங்க நெடு முதுகாற்று நெய்தல் . 
எறிதருமரியின் சும்மையெடுத்துவானிட்டபோர்கள் 
குறிகளும் போற்றிக்கொள்வார்கொன்ற நெற்குவைகள் செய்வார் 
வறியவர்க்கு தவிமிக்கவிருந்துணமனையினுய்ப்பான் 
நெறிகளும்புதையப்பண்டிநிரைத் துமண்ணெளியவூர்வார். 
கதிர்படுவயலினுள்ளகடிகமழ்பொழிலினுள்ள 
முதிர்பலமாத் தினுள்ள முதிரைகள் புறவினுள்ள 
பாதிபடுகொடியினுள்ளபடிவளர்குழியினுள்ள 
மதுவன மலரிற் கொள்ளும் வண்டெனமள்ளர்கொள்வார் , 


- 


( 20) 


( உக ) 


V 


( 
உ.உ 
) 


வறு . 


பருவமங்கையர்பங்கய்வாண்முகத் 
ஆதரவவண்கணையொண்பெடையா மெனக் 
கருதியன் பொடுகாமுற்றுவைகலும் 

மருத வேலியின் வைகின வண்டரோ, 
மாகைப் பருவத்தவரை நோக்கிப் பருவமங்கையர் என்றதென் 


வது 


நாட்டுப்படலம் . 


கட் 


வேளைவென்ற முகத்தியர் வெம் முலை 
ஆளைநின்றுமுனிந்திடுமங்கொர்பால் 
பாளை தந்தமதுப்பருகிப்பரு 
வாவைநின்றும் தர்க்கு மருங்கெலாம் . 

( உச ) 
ஈரநீர்படிந்திந்நிலத்தேசில 
கார்களென்னவருங்கருமேதிகள் 
ஊரினின்றகன்றுள்ளிடவுண்முலை 
தாரைகொள்ளத் தழைப்பன்சாலியே . 

(உரு ) 
முட்டிலட்டின் முழங்குறவாக்கிய 
நெட்டுலைக்கழுநீர்நெடுநீத்தந்தான் 
* பட்டமென்கமுகோங்கு | மடப்பை போய் 
நட்டசெந்நெலினாறுவளர்க்குமே . 

(உசு ) 
சூட்டுடைத் துணைத்தூநிறவாரணம் 
தாட்டுணைக்குடையுந் தகைசான்மணி 
மேட்டிமைப்பனமின்மினியாமெனக் 
கூட்டினுய்க்கும் 1 குரீஇக்குழாமபோ. 

( உஏ ) 
தோயும் வெண்டயிர்மத்தொலி துள்ளவும் 
$ ஆயவெள்வளைவாய்விட்டாற்றவும் 
தேயு நுண்ணிடை சென்றுவணங்கவும் 
ஆயமங்கையரங்கைவருந்துவார் . 

( உ.அ ) 
குற்றபாகு ( கொழிப்பவர்கோணெறி 
கற்றிலாதகருங்கணுளைச்சியர் 
முற்றிலார முகந்து தம்முன்றிலிற் 
சிற்றில் கோலிச்சிதறியமுத்தமே . 

( உக ) 
துருவைமென்பிணையீன்ற துளக்கிலா 
வரிமருப்பினவன்றலையேற்றைவான் 
0 உருமிடித்தெனத் தாக்குறுமொல்லொலி 
வெருவிமால்வரைச்சூன்மழைமின்னுமே , 

( ங 0 ) 
* பட்டம்- குளங்கள் . 1 படப்பை மருதநிலச்சோலைகள் . 1 குரீ . தூக்க 
ணங்குருவிகள் . $ அங்கைவருந்தலால் வளைவாய் விட்டாற்றலைவாய் விட்டுக் 
கதிறவுமெனவும் , இடை சென்று வணங்களை இடைசென்று - தாழ்வுமெனவு 
முமைத்துக்கொள்க 

( கொழிப்பவர் என்புழிக்கொழிப்பன என்பது சொல்லெச்சம் . 

0 ஆட்டின மொன்றோடொன்று தாக்குமொல்லொலி கேட்டுப் பயந்து 
சூன்மழை வாயங்காப்ப மின்னுக்கான்றலின் ‘ சூன்மழை மின்னுமே என் 
றார் . இதனைக் கருங்கொண் மூவாய் திறந்த மின்னுப்போற்றோன்றி எனப் 
- பிறருங் கூறலானுமுணர்க மால்வரை என்றார் . மால்போலுங் குவடுகளையு 
டைய மலை எனப்படுதலின் . இதனை மால்வரை யென்பதற்கு நச்சினார்க்கி 
னியர் கூறியதனாலு மூணர்சு. இனிப்பெரிய மலையென்பது மொன்று -வரை . 
ஆகுபெயர் , 


கசு . 


பாலகாண்டம் . 


முதுகை 


-தினைச்சிலம்புவதீஞ்சொலிளங்கிளி 
நனைச்சிலம்புவநாகிளவண்டுபூம் 
* புனைச்சிலம்புவபுள்ளினம் வள்ளியோர் 
மனைச்சிலம்புவமங்கலவள்ளையே. 
கன்றுடைப்பிடிக்கிக்களிற்றினம் 
வன்றொடர்ப்படுக்கும் வனவாரிசூழ் 
குன்றுடைக்குலமள்ளர் குழுக்குரல் 
இன்றுணைக்களியன்னமிரிக்குமே. 

( கூஉ ) 
வள்ளிகொள்பவர்கொள்வனமாமணி 
|| துள்ளிகொள்வன தூங்கியமாங்கனி 
புள்ளிகொள்வனபொன்விரிபுன்னைகள் 
பள்ளிகொள்வனபங்கயத்தன்னமே . 

(ஙங ) 
கொன்றை வேய்ங்குழற்கோவலர்முன்றிலிற் 
கன்று றக்குங்கு ரவைகடைசியர் 
புன்றலைப்புனங்காப்புடைபோதாச் 
சென்றிசைக்கு நுளைச்சியர் செல்வழி . 

( ஙச) 
சேம்புகால்பொரச்செங்கழுநீர்க்குளத் 
* தூம்புகாலச்சுரிவவைமேய்வன 
காம்புகால்பொரக்கண்ணகன்மால்வரைப் 
பாம்புநான்றெனப்பாய்பசுந்தேறலே . 

( கூரு ) 
பெருந்தடங்கட்பிறை நுதலார்க்கெலாம் 
பொருந்து செல்வமுங்கல்வியும்பூத்தலால் 
வருந்திவந்தவர்க்கீதலும்வைகலும் 
விருந்து மன்றிவிளைவனயவையே . 

( ஙசு ) 
0 பிறைமுகத்தலைப்பெட்பினிரும்புபோழ் 
குறைகறித் திரள்குப்பைபருப்பொடு 
நிறைவெண்முத்தினிறத்தரிசிக்குவை 
உறைவகொட்பினவூட்டிடந்தோறெலாம் . 

( ஙஎ ) 
கலஞ்சுரக்குநி தியங்கணக்கிலா 
நிலஞ்சுர்க்குநிறைவளநன்மணி 
புனலென்பது - புனையெனப் போலியாய் வந்தது . 
துள்ளிஎன்பது - விரிக்கும் விழிவிரித்தல் . 

கொன்றைக்காயானும் வேயானுஞ்செய் தகுழல் “இதனைக் கொன்றை 
யந்தீங்குழல் கேளாமோதோழி எனப் பிறருங் கூறலானுமறிக ... 

* அரிவளைமேய்வன பசுந்தேறலை என்றொட்டுக . 
0 பிறைமுகத்தலைப் பெட்பினிரும்பு கோடரி . 


* 


நான் 


நாட்டுப்படலம் . 


கரு 


( நஅ ) 


( ஙக ) 


பிலஞ்சுரக்கும் பெறுதற்கரிய தங் 
குலஞ்சுரக்குமொழுக்கங்குடிச்கெலாம் . 
கூற்றமில்லையோர் குற்றமிலாமையாற் 
சீற்றமில்லை தஞ்சிந்தையிற்செய்கையாற் 
* ஆற்றனல்லறமல்ல திலாமையால் 
ஏற்றமல்ல திழி தகவில்லையே . 
- நெறிகடந்துபரந்தனநீத்தமே 
குறியழிந்தன குங்குமத்தோள்களே 
சிறியமங்கையர்தேயுமருங்குலே 
வெறியவும் பவர்மென்மலர்க்கூந்தலே . 
அகிலிடும்புகையட்டிலிடும்புகை 
நகிவினாலைநறும்புகைநான் மறை 
புகலும்வேள்வியிற்பூம்புகையோடளாய் 
முகிலின் விம்மிமுழங்கினவெங்கணும் . 


( 50 ) 


( சக ) 


வேறு . 


இயல்புடைபெயர்வனமயின்மணியிழையின் 
வெயில் புடைபெயர்வனமுலையவர்குழல்போற் 
புயல்புடைபெயர்வனபொழிலவர்விழிபோற் 
கயல்புடைபெயர்வனகடிசமழ்கழனி . 

( ச 2 ) 
இடையிறமகளிர்களெறிபுனன்மறுகக் 
குடைபவர் துவரித ழலர்வனகுமுதம் 
* மடைபெயானமென மடநடையளகக் 
கடைசியர்முகமெனமலர்வனகமலம் . 
|| விதியினைநகுவனவயில் விழிபிடியின் 
கதியினைநகுவனவவர்நடைகமலப் 
பொதியினைநகுவனபுணர்முலைகலைவாழ் 
மதியினைநகுவனவனிதையர்வதனம் 
பதலினொடிகலுவபடர்மணிமடவார் 

நகிலினொடிகலுவநளிவளரிளநீர் 
துகிலினொடிகலுவசுதைபுரை நுரைகார் 

முகிலினொடிகலுவகடிமணமாசும் . 
ஆற்றனல்ல்ற மல்ல திலாமையாலெனற்கு நல்லறமே ஆற்றல் அல்லதா 
ய பாவமில்லாமையா லெனக்கொள்க, * மடநடையிளகக்கடைசியர் என்பத 
ற்கு இளநடையிளகுகின்ற அக்கடைசியரென்விரிக்க . || விதியினை நகுவனவெ 
ன்பதற்கு விதித்தற்றொழிலைச் சிரிப்பன என்பதன்றிப் பிரமசரிய வொழுக் 
கத்தை நோக்கிச் சிரிப்பனவென்று விரிக்கினுமழையும் . நகிலம் நகில்என 
அம்முச்சாரியை குறைந்தது . 


போரொடு நிகர்வனயுணர்முலையணை சூழ் 

பாலகாண்டம். 
காரொடு நிகர்வனகடிபொழில்கழனிப் 


( முதலா 


( சசு ) 


( சஎ ) 


நீரொடு நிகர்வனநிறைகடனிதிசால் 
ஊரொடு நிகர்வனவிமையவருலகம் . 
நென்மலையல்லனநிரைவருதாளம் 
சொன்மலையல்லனதொடுகடலமிர்தம் 
நன்மலையல்லனநதி தருநிதியம் 
பொன்மலையல்லனமணிபடு புளினம் . 
பந்தினையிளையவர்பயிலிடமயிலூர் 
கந்தனையனையவர்கலைதெரிகழகம் 
சந்தனவனமலசண்பகவனமாம் 
நந்தனவனமலநறைவிரி புறவம் . 
கோகிலாவில்வனவிளையவர் குதலைப் 
பாகியல் கிளவிகளவர்பயினடமே 
கேகயாவில்வனகிளரிளவளையின் 
நாகுகளுமிழ்வனநகைபுரைதரளம் . 


( சஅ ) 


- 


(சக ) 


பழையர் தமனையனபழநறை நுகரும் 
உழவர் தமனையனவுழுதொழில் புரியும் 
மழவர்தமனைய 

யனமணவொலியிசையின் 
கிழவர் தமனையனகிளை பயில்வளையாழ் . 
கோதைகள் சொரிவனகுளிரிளநறவம் 
பாதைகள் சொரிவனபருமணிகனகம் 
ஊதைகள் சொரிவனவுறையுறுமமுதம் 
காதைகள் சொரிவனசெவிநுகர் கவிகள் .. 


(60) 


( ருக ) 


வேறு. 


இடங்கொள் சாயல்கண்டிளைஞர் சிந்தைபோல் 
உதடங்கொள்சோலைவாய்மலர்பெய்தாழ்குழல் 
வடங்கொள்பூண்முலை மடந்தைமாரொடும் 
தொடர்ந்து போவன்தோகைமஞ்ஞைகள் . 
வண்மையில்லையோர்வறுமையின்மையால் 
திண்மையில்லை நேர்செறுநரின் மையால் 
ண்மையில்லை பொய்யுரையிலா மையால் 
வெண்மையில் லைபல் கேள்விமேவலாக 

கல் , 


( 52 ) - 


TE 


வெண்மை வெளிற்றுத்தன்மை , அறியாமை 


நாட்டுப்படலம் . 


ககம் 


எள்ளுமேனலுமிறுங்குஞ்சாமையும் 
கொள்ளுங்கொள்ளையிற்கொணரும்பண்டியும் 
அள்ளலோங்களத்தமுதின்பண்டியும் - 
தள்ளுநீர்மையிற்றலை மயங்குமே . 
*.உயருஞ்சார்விலாவுயிர்கள் செய்வினைப் 
பெயரும்பல்க திபிறக்குமாறுபோல் 
அயிருந்தேனுமின்பாகுமாயரூர்த் 
தயிரும்வேரியுந்தலைமயங்குமே . 

( நடு ) 
கூறுபாடலுங்குழலின்பாடலும் 
வேறுவேறுநின்றிசைக்கும்வீதிவாய் 
ஆறுமாறுவந்தெதிர்ந்தவாமெனச் 
t சாறும் வேள்வியுந்தலைமயங்குமே . 

( ருசு ) 
# மூக்கிற்றாக்குறுமூரிநந்துநேர் 
தாக்கிற்றாக்குறும்பறையுந்தண்ணுமை 
வீக்கிற்றாக்குறும்விளியுமள்ளர்தம் 
வாக்கிற்றாக்குறுமொலியின் மாயுமே . 

( குஎ ) 
* தாலியைம்படை தழுவுமார்பிடை 
மாலைவாயமுதொழுகு மக்களைப் 
பாலினூட்டுவார்செங்கைப்பங்கயம் 
வால் நிலாவுறக்குவிவமானுமே . 

( ருஅ ) 
பொற்பினின்றனபொலிவுபொய்யிலா 
நிற்பினின் றனநீதிமாதரார் 
அற்பினின்றனவறங்களன்னவர் 
|| கற்பினின் றனகாலமாரியே, 

( முக ) 
சோலைமாநிலந் துருவியாவரே 
வேலைகண்டுதாமீளவல்லவர் 
சாலும்வார்புனற்சரயுவும் 0 பல 
காலினோடியுங்கண்டதில்லையே , 

(சு0) 
* இருவகைப்பற்றையுந் துறத்தலை உயருஞ்சார்விலாவுயிர்கள் என்றார். 
+ சாறு-திருவிழா.. - வலியநந்து மூக்கி னொலிக்குமொலியு மென்பதற்கு 
" மூக்கிற்றாக்குமூரிநந்தும் என்றார் மூக்கினாலென்பாருமுளர் . அதுபொரு 
ந்தாமையறிக . 

$ தாலியைம் படை தழுவுமார்பினில் என்பதற்கு தாலியும் ஜம்படையும் 
தழுவப்பட்ட மார்பினிடத்து என்க . தாலியாகிய ஜம்படை என்பாருமுளர் . 
திருமகளே அவ்வடிவமாகலின் அவட்கு மெய்க்காப்பாளர்போற் பஞ்சாயுதங் 
களைக்கூறவேண்டு மாகலானங்கனங்கூறல் பொருந்தாமையறிக . || மாதரார் 
கற்புடைமையான் மாரிநிற்பது என்பது . 0 பலகாலினோடியும் - பலகால்களர் 
னோடியுமெனவும் , பலமுறையினோடியுமெனவுஞ் சிலேடைப்பொருள் பயப்ப 
துங்காண்க . 

3 


கஅ 


பாலகாண்டம் . 


முதலா 


வீடு சேரநீர்வேலைகான் மடுக் 
தூடுபேரினுமுலைவிலா நலம் 
கூடுகோசலமென்னுங்கோ திலா 
நாடுகூறினாநகரங்கூறுவாம் . 

ந - வது , நாட்டுப்படலம் முற்றிற்று . 

ஆக திருவிருத்தம்- கஉ . 


( சுக ) 


ச - வது , நகரப் படலம் . 


செவ்வியமதுரஞ்சேர்ந்தநற்பொருளிற்சீரிய கூரியதீஞ்* சொல் 
வவ்வியகவிஞரனைவரும் || வடநூன் முனிவரும்புகழ்ந்த துவரம்பில் 
எவ்வுலகத்தோர்யாவருந்தவஞ்செய்தேறுவானாதரிக்கின்ற 
அவ்வுலகத்தோரிழிவதற்கருத்திபுரிகின்றதயோத்திமாநகரம் . 

( க ) 
நிலமகண்முகமோதிலகமோ கண்ணோநிறைநெடுமங்கலநாணோ 
இலகுபூண்முலைமேலா மோவுயிரினிருக்கையோதிருமகட்கினிய 
மலர்கொலோமாயோன்மார்பினன்மணிகள்வைத்த பொற்பெட்டியோவானோர் 
உலகின் மேலுலகோவூழியினிறுதியுறையுளோயாதெனவுரைப்பாம் . { 2 ) 
உமைக்கொருபாகத்தொருவனு - மிருவர்க்கொரு தனிக்கொழுநனு மலர்மேல் 
கமைப் பெருஞ்செல்வக்கடவுளுமுதலோர்கண்டிலாநகர து காண்பான் 
அமைப்பருங்காதன் முன் பிடித்துந்த வந்தரஞ்சந்திராதித்தர் 
இமைப்பிலர் திரிவரிதுவலாலதனுக்கியம்பலாமுவமைமற்றியாதோ . ( ங ) 
அயின் முகக்குலிசத்தமரர்கோனகருமளகையுமென்றிவையயனார் 
பயிலுறவுற்றபடிபெரும்பாலுமிப்பெருந்திருநகர்படைப்பான் 
மயன் முதற்றெய்வத் தச்சருந்தத் தமனத்தொழினாணினர்மறந்தார் 
புயறொடு குடுமிநெடுநிலைமாடத்திந்நகர்புகலுமாறெவனோ. 
புண்ணியம்புரிந்தோர்புகுவது துறக்கமென்னுமீதருமறைப்பொருளே 
மண்ணிடையாஉரிராகவனன்றிமா தவமறத்தொடும் வளர்த்தார் 
$ எண்ணருங்குணத்தினவனினி திருந்திவ்வேழுலகாள் விடமென்றால் 
* ஒண்ணுமோவதனின் வேறொருபோகமுறைவிடமுண்டெனவுரைத்தல் . 
* சொல்வவ்விய கவிஞரனைவரும் -ஆழ்வார் தொடக்கமானவரை . 
| ! வடநூன் முனிவரும் -வான் மிகபகவான் தொடக்கமானவரை 

1 இருவர்க்கொரு தனிக்கொழுநன் - உபேந்திரனை , இவ்வாறு கூறாது வே 
று கூறுவாருமுளர் $ எண்ணருங்குணம் -எட்டாகிய அருங்குணமென்க , அ 
வை தன்வயத்தனாதல் , தூயவுடம்பினனாசல் , இயல்பாகவே பாசங்களினீங்கு 
தல் , இயற்கையுணர்வினனாதல் , முற்றுமுணர்தல் , போருளுடைமை, முடி 
விலாற்றலுடைமை , வரம்பிலின்பமுடைமை என எண்ணுதற்கரியகுணமெ 
னினுமாமென்க. * ஒண்ணுமோட்ரீ இயது . 


( 
ச 
) 


வது ) 


நகரப்படலம் . 


கக 


அடை 


( 
எ 
) 


தங்குமாபொருளுந்தருமமுந்துணையாத்தம்பகைப்புலன்களைத் தவிர்க்கும் 
பொங்குமாதவமும் ஞானமும்புணர்ந்தோர்யாவர்க்கும் புகலிடமான 
செங்கண்மால் பிறந்தாண்டளப்பருங்காலந்திருவின் வீற்றிருந்தமை தெரிந்தால் 
அங்கண்மாஞாலத்தந்நகரொக்கும் பொன்னகாமரர்நாட்டியாதோ . 

ரைசெலர்மவணவணியெலாமவணவரும் பொன் மணியெலா மவண 
புரைசைமால் களிறும் புரவியுந்தேரும்பூதலத்தியாவையுமவண 
விரைசுவார் முனிவர்விண்ணவரியக்கர்விஞ்சையர் முதலினோரெவரும் 
உரைசெய்வாரானாரானபோததனுக்குவமை தானரிதரோவுளதோ , 
நால்வகைச்சதுரம்விதிமுறைகாட்டிகனிதவவுயர்ந்தன பனிதோய் 
மால்வரைக்குலத்தின்யாவையமில்லையாதலாலுவடைமற்றில்லை 
நூல்வரைத்தொடாந்துபயத்தொடும்பழகி நுணங்கிய நுவலருமுணர்வே 
போல்வகைத்தல்லாலுயர்வினோடுயர்ந்ததென்னலாம் பொன்மதினிலையே , ( அ ) 
மேவருமுணர்வுமுடிவிலாமையினால்வேதமுமொக்கும்விண்புகலால் 
தேவருமொக்குமுனிவருமொக்குந்திண்பொறியடக்கியசெயலால் 
காவலிற் * கலையூர்கன்னியையொக்குஞ்சூலத்தாற்காளியையொக்கும் 
யாவையுமொக்கும் பெருமையாலெய்தற்கருமையாலீசனையொக்கும் . 
பஞ்சிவான்மதியையூட்டியவனையபடருகிர்பங்கயச்செங்கால் (ணைத்தோள் 
வஞ்சிபோன் மருங்குல்குரும்பை போற்கொங்கை வாங்குவேய் வைத்தமென்ப 
அஞ்சொலார்பயிலுமயோத்திமாநகரினழகுடைத்தன்றெனவறிவான் 
இஞ்சிவானோங்கியிமையவருலகங்காணியவெழுந்ததொத்துளதே . ( க ) 
கோலிடையுலகமளத்தலிற்பகைஞர் முடித்தலைகோடலின் மனுவின் 
நூல்நெறி நடக்குஞ்செவ்வையின்யார்க்கு நோக்கருங்காவலின்வலியின் 
வேலொடுவாள் விற்பயிற்றலின்வெய்ய சூழ்ச்சியின் வெலற்கருவலத்திற் 
சால்புடையுயர்விற்சக்கர நடத்துந்தன்மையிற்றலைவரொத்துளதே . ( கக ) 
சினத்தயில் கொலைவாள்சிலை மழுத்தண்டு சக்கரந்தோமமுலக்கை 
கனத்திடையுருமின்வெருவருங்கவண்கல்லென்றிவைகணிப்பிலகொதுகின் 
இனத்தையுமுவணத்திறையையுமியங்குங்காலையுமித மல நினைவார் 
மனத்தையுமெறியும் பொறியுளவென்றான் மற்றினியுணர்த் துவதெவனோ. ( கஉ ) 
பூனினும்புகழேயமையுமென்றினையபொற்பினின்றுயிர்நனிபுரக்கும் 
யாணரெண்டிசைக்குமிருளறவிமைக்குமிரவிதன்குல முதனிருபர் 
சேணையுங்கடந்து திசையையுங்கடந்து திகிரியுஞ்செந்தனிக்கோலும் 
* ஆணையுங்கடக்குமாயினுநகருக்கணியெனவியற்றியதன்றே . 

( கங 
* கலையூர்கன்னி - துர்க்கை. 
* ஆணை பாகதச்சிதைவு , வட்டம் , கண்ணன் என்றாற்போல . 


பாலகாண்டம் . 


முதலா 


அன்னமாமதிலுங்காழிமால்வரையையலைகடல் சூழ்ந்தனவகழி 
பொன்விலைமகளிர்மனமெனக்கீழ்போய்ப் புன் கவியெனத்தெளிவின்றிக் 
கன்னியரல்குற்றடமெனயார்க்கும்படிவருங்காப்பின.தாகி 
- நன்னெறிவிலக்கும் பொறியெனவெறியுங்கராத்ததுநவிலலுற்றது நாம் , ( கச ) 


வறு; 


( கசு ) 


ஏகுகின்ற தங்கணங்களோடுமெல்லைகாண்கிலா 
நாகமொன்றகன் கிடங்கைநாமவேலையாமெனா 
மேகமொண்டு கொண்டெழுந்துவிண்டொடர்ந்தகுன்றமென் 
றாகநொந்துநின்று தாரையம்மதிற்கண்வீசுமே . 
அந்தமாமதிற்புறத் தகத்தெழுந்தலர்ந்தநீள் 
கந்தநாறுபங்கயத்தகானமானமாதரார் 
முந்துவாண்முகங்களுக்குடைந்து போனமொய்ம்பெலாம் 
வந்துபோ 

போர்மலைக்கமாமதில்வளைத் தன்மானுமே , 
சூழ்ந்த * நாஞ்சில் சூழ்ந்தவாரைசுற்றுமுற்றுபாரெலாம் 
போழ்ந்தமாகிடங்கிடைக்கிடந்து பொங்கிடங்கர்மா 
தாழ்ந்தவங்கவாரியிற்றடுப்பொணாமதத்தினால் 
ஆழ்ந்தயானை மீதெழுந்தழுந்துகின்றபோலுமே . 
ஈரும்வாளின்லால்விதிர்த்தெயிற்றிளம்பிறைக்குலம் 
போமின்னிவாய்விரித்தெதிர்ந்தகட்பிறவகு தீ 
சோரவொன்றையொன்று முன்றொடர்ந்து சீறிடங்கர்மா 
போரில் வந்துசீறுகின்றபோராக்கர்போலுமே 
ஆளுமன்னம்வெண்குடைக்குலங்களாவருங்கரா 
கோளெலா முலாவுகின்ற குன்றமன்னயானையாத் 
தாளுலாவுபங்கயத்தரங்கமுந்துரங்கமர் 
வாளும் வேலுமீனமாகமன்னர்சேனைமானுமே . 


( கச ) 


( கன ) 


( கக ) 


( 20 ) 


விளிம்பு தெற்றி முற்றுவித்து வெள்ளிகட்டியுள்ளுறப் 
பளிக்குபொற்றலத் தகட்டடுத்துறப்படுத்தலின் 
தளிந்த கற்றலத்தொடச்சலத்தினைத்தனித்துறத் 
தெளிந்துணர்த்துகிற்றுமென்றறேவாலுமாவதே. 
அன்னநீரகன் 

கிடங்கு சூழ்கிடந்தவாழியைத் 
துன்னிவேறுசூழ்கிடந்த தூங்குவீங்கிருட்பிழம் 
பென்னலாமிறும்புசூழ்கிடந்த சோலையெண்ணிலப் 
பொன்னின் மாமதிட்குடுத்தநீலவாடைபோலுமே .. 

நாஞ்சில் மதிலுறுப்பு , 


( உக) 


நகரப்படலம் . 


உஉ) 


க 


எல்லைநின்றவென்றியானையென்னநின்ற முன்னமால் 
ஒல்லையும்பர் நாடளந்த காளின்மீதுயர்ந்தவால் 
மல்லன்ஞாலம்யாவுநீதிமாறுமுவழக்கினால் 
நல்லவாறு சொல்லும் வேதநான்கு மன்னவாயிலே. 
தாவில் பொற்றலத்தினற்றவத்தினோர்கடங்கு தாட் 
பூவுயிர்த்தகற்பகப்பொதும்பர்புக்கொ துங்குமால் 
ஆவியொத்தவன்புசேவல் கூவவந்தணைந்திடா 
ஓவியப்புறாவின்மாடிருக்கவூடுபேடையே . 
கல்லடித்தடுக்கிவாய்பளிங்கரிந்து கட்டிமீ 
எல்லிடப்பசும்பொன்வைத்திலங்கு பன்மணிக்குலம் 
வில்லிடக்குயிற்றிவாள்விரிக்கும் வெள்ளிமாமரம் 
புல்லிடக்கிடத்திவச்சிரத் தகால் பொருத்தியே . 
மரகதத் திலங்கு போதிகைத்தலத்துவச்சிரம் 
புரை தபுத்தடுக்கிமீதுபொன்குயிற்றிமின்குலா 
நிரைமணிக்குலத்தினாளி நீள்வகுத்தவோளிமேல் 
விரவுகை தலத்திலுய்த்தமேதகத்தின் மீதரோ. 
ஏழ் * பொழிற்குமேழ்நிலத் தலஞ்சமைத்ததென்ன நூல் 
ஊழுறக்குவித்தமைத்தவும்பர் செம்பொன் வேய்ந்து மீச் 
சூழ்சுடர்ச்சிரத்து நண்மணித் தசும்பு தோன்றலால் 
வாழ்நிலக்குலக்கொழுந்தைமௌலிசூட்டியன்னவே . 


. 


( 
உச 
) 


( சு ) 


வேறு. 


(உஎ ) 


திங்களுங்கரிதெனவெண்மை தீற்றிய 
சங்கவெண்சுதையுடைத்தவளமாளிகை 
வெங்கடுங்கால்பொரமேக்குநோக்கிய 
பொங்கிரும்பாற்கடற்றாங்கம்போலுமே . 
புள்ளியம்புறவிறைபொருந்துமாளிகை 
தள்ளருந்தமனியத் தகடுவேய்ந்தன 
எள்ளருங்க திரவனிளவெயிற்குழாம் 
வெள்ளியங்கிரிமிசைவிரிந்த போலுமே . 
வயிரநற்கான்மிசைமாகதத்துலாம் 
செயிரறப்போதிகைகிடத்திச்சித்திரம் 
உயிர்பெறக்குயிற்றியவும்பர்நாட்டவர் 
அயிருறவிமைப்பனவளவில் கோடியே . 

பொழில் உலகம் . 


( உஅ ) 


22 


பாலகாண்டம் . 


( முத்கா 


( கூ 0 ) 


( ஙக ) 


( 2 ) 


(ங ) 


சந்திரகாந்தத்தின்றலத்தசந்தனப் - 
பந்திசெய்தூணின்மேற்பவளப்போதிகைச் 
செந்தனிமணித்துலாஞ்செறிந்த திண்சுவர் 
இந்திரநீலத்தவெண்ணில் கோடியே : 
பாடகக்காலடியதுமத்தொப்பன 
சேடரைத்தழீ இயனசெய்யவாயன . 
நாடகத்தொழிலனநடுவு துய்யன 
ஆடகத்தோற்றத்தவளவிலாதன . 
புக்கவர்கண்ணிணைபொருந்துறாதொளி 
தொக்குடன் றயங்கி விண்ணவரிற்றோன்றலால் 
திக்குறநினைப்பினிற்செல்லுந்தெய்வவீ 
டொக்ககின்றிமைப்பன * வும்பர்நாட்டினும், 
அணியிழைமகளிருமலங்கல்வீரரும் 
தணிவனவறநெறி தணிவிலா தன 
மணியினும் பொன்னினும்வனைந்தவல்லது 
பணிபிறிதியன்றனபாங்குமில்லையே , 
வானுறநிமிர்ந்தனவாம்பில்செல்வத்தோர் 
தானுயர்புகழெனத்தயங்கு சோதிய 
ஊனமிலறநெறியுற்றவெண்ணிலாக் 
கோனிகர் குடிகடங்கொள்வைசான்றன . 
அருவியிற்றாய்ந்து முத்தலங்குசாமத்த 
விரிமுகிற்குலமெனக்கொடிவிராயின 
பருமணிக்குவையன + பசும்பொற்கோடிய 
பொருமயிற்கணத்தனமலையும் போன் றன . 
அகிலிடு கொழும்புகையளாய் மயங்கின 
முகிலொடுவேற்றுமை தெரிகலாமுழுத் 
துகிலொடுநெடுங்கொடிச்சூலமின்னுவ 
பகலிடுமின்னனிப்பாப்புப்போன்றவே , 
துடியிடைப்பணைமுலைத்தோகையன்னவர் 
அடியிணைச்சிலம்புபூண்டாற்றுமாளிகைக் 
கொடியிடைத்தாளவெண்கோவைசூழ் தன் 
கடியுடைக்கற்பகங்கான்றமாலைமே , 


( ஙச ) 


( கூரு ) 


( ஙா ) 


* உம்பர்நாட்டினுமென்புழி உம்பர்கள் நிச்சயிக்கினுமென்றும் , உம்பரு 
லகைப்பார்க்கினுமென்று முரைப்பினுமமையும் . 

+ பசும்பொன் மாற்றுயர்ந்தபொன் , 


நகரப்படலம்.. 


சங 


காண்வருநெவெரைக்க தலிக்கானம் போல் 
கோணிமிர்பதரகையின் குழாந்தழைத்தன் 
வாணனிமழுங்கிட மடங்கிவைகலும் 
சேண்மதிதேய்வதக்கொடிகடேய்ச்கவே .. 

( ஙஅ ) 
பொன்றிணிமண்டபமல்லபூத்தொடர் 
மன்றுகளல்லனமாடமாளிகை 
குன்றுகளல்லனமணிசெய்குட்டிம 
முன்றில்களல்லன முத் தின்பந்தரே, 

( நாக ) 
மின்னெனவிளக்கென வெயிற்பிழம்பெனத் 
துன்னிய தமனியத்தொழிறழைத்தவக் 
கன்னி நன்னகர்நிழல்க துவாலரோ 
பொன்னுலகாயதப்புலவர்வானமே . 

(50) 
எழுமிடத்தகன்றிடையொன்றியெற்படு 
பொழுதிடைப்போதலிற்புரிசைப்பொன்மதில் 
அழன்மணி திருத்தியவயோத்தியாளுடை 
நிழலெனப்பொலியுமானேமிவான்சுடர் . 
ஆய்ந்த மேகலையவாம் பொன்மாளிகை 
வேய்ந்தகாரகிற்புகையுண்டமேகம் போய்த் 
தோய்ந்தமாகடன றுத்தூபநாறுமேல் 
பாய்ந்ததாரையினிலைபகால் வேண்டுமோ . 

( சஉ) 
* குழலிசைமடந்தையர்கு தலைக்கோதையர் 
மழலையங்குழலிசைமகரயாழிசை 
எழிலிசைமடந்தையரின் சொலின்னிசை 
பழையர் தஞ்சேரியிற்பொருநர் பாட்டிசை . 
கண்ணிடைக்கனல்சொரிகளிறுகால்கொடு 
மண்ணிடைவெட்டுவவேட்குமைந்தர்கள் 
பண்ணைகள் பயிலிடங்குழி படைப்பன. 
சுண்ணமக்குழிகளைத்தொடர்ந்து தூர்ப்பன . 

( சசு) 
பந்து கண்மடைந்தையர் பயிற்றுவாரிடை 
சிந்துவமுத்தினம் வை திரட்டுவார் 
அந்தமில்சிலதிய ராற்றகுப்பைகள் 
சந்திரனொளி கெடத்தழைப்பதண்ணிலா. 

குழவிசைமடந்தையர் - மழலையங்குழலிசை எழிலிசைமடந்தையரின் 
சொலின்னிசையெனவும் , குதலையங்கோதையர் மகாயாழிசைபழையர்தஞ் 
சேரியிற் பொருநர் பாட்டிசையெனவும் நிரனிறையாகவைத்துப் பொருள் 
கொள்க . 

1 ஆற்ற என்பதில் -இன் இடைநிலை தொகுத்தல் பெற்றது . 


பாலகாண்டம். 


[ முதலா 


( சசு ) 


( சஎ ) 


(சஅ ) 


அரங்கிடைமடந்தையராடுவாரவர் 
கருங்கடைக்கண்ணயில்காமர்நெஞ்சினை 
உருங்குவமற்றவருயிர்களன்னவர். 
மருங்குல்போற்றேய்வனவளர்வதாசையே 
பொழிவன சோலைகள் புதியதேன் சில 
விழைவனதென்றலுமிதீறுமெல்லென 
நுழைவனவன்னவை நுழையநோவொடு 
குழைவனபிரிந்தவர் கொதிக்குங்கொங்கையே . 
இறங்குவமகரயாழெடுத்தவின்னிசை 
நிறங்கிளர்பாடலானிமிர்வவவ்வழி 
கறங்குவவள் விசிகருவிகண்முகிழ்த் 
துறங்குவமகளிரோடோதுங்கிள்ளையே . 
குதைவரிச்சிலை நுதற்கொவ்வைவாய்ச்சியர் 
பதயுகத்தொழில் கொபெழிப்பிலாதன 
ததை மலர்த்தா மரையன்ன தாளினால் 
உதைபடச்சிவப்பனவுரவுத்தோள்களே . 
பொழுதுணர்வரியவப்பொருவின்மாநகர்த் 
தொழுதகைமடந்தையர்சுடர்விளக்கெனப் 
பழுதருமேனியைப்பார்க்குமாசைகொல் 
எழுதுசித்திரங்களுமிமைப்பிலாதவே . 
தணிமலர்த் திருமகடயங்குமாளிகை 
இணரொளிபரப்பிநின்றிருடுசப்பன 
திணிசுடர்நெய்யுடைத்தீவிளக்கமோ 
மணிவிளக்கல்லனமகளிர்மேனியே 


(சக ) 


( 50 ) 


( டுக ) 


பதங்களிற்றண்ணுமை பாணிபண்ணுற 
விதங்களின் விதிமுறைசாதிமிதிப்பவர் 
மதங்கியாச்ச திவகுத்துக்காட்டுவ 
சதங்கைகளல்லனபுரவித்தார்களே . 
முளைப்பன முறுவலம் முறுவல் வெந்துயர் 
விளைப்பனவுன்றியுமெலிந்து நாடொறும் 
இளைப்பன நுண்ணிடையினைப்பமென் 

முளை 
திளைப்பனமுத்தொடுசெம்பொனாரமே , 


( 6e ) 


இடையிடையெங்கணுங்களியமுதன 
கடையிளவன்னங்கணளினகர்க்கயல் 


நகரப்படலம் . 


உரு 


.. 


( ருசு ) 


( ருஎ ) 


பெடையிளவண்டுகள் பிரசமாந் திடுங் 
கடகரியல்லனமகளிர்கண்களே . 
தழல் விழியாளியுந் துணையுந்தாழ்வரை 
முழைவிழைகிரிநிகர்களிற்றின் மும்மத 
மடை 

ழைவிழும்விழுந்தொறுமண்ணுங்கீழுறக் 
குழைவிழு மவில்விழுங்கொடித்திண்டேர்களே . 
ஆடுவார்புரவியின் குரத்தையார்ப்பன 
சூடுவாரிகழ்ந்தவத்தொங்கன்மாலைகள் 
ஓடுவாரிழுக்குவவூடலூடுறக் 
கூடுவார்வன முலைகொழித்தசாந்தமே . 
இளைப்பருங்குரங்களாலிவுளிபாரினைக் 
கிளைப்பனவவ்வழிகிளர்ந்ததூளியின் 
ஒளிப்பனமணியவையொளிரமீதுதேன் . 
துளிப்பன குமரர்தந்தோளின் மாலையே . 
விலக்கருங்கரிமதம் வேங்கை நாறுவ 
குலக்கொடிமாதர்வாய்குமுதநாறுவ 
t கலக்கடைகணிப்பருங்கதிர்கணாறுவ 
மலர்க்கடிநாறுவமகளிர்கூந்தலே . 
கோவையிந்நகரொடெண் குறிக்கலாதவத் 
தேவர் தந்நகரியைச்செப்புகின்றதென் 
யாவையும்வழங்கிடத்திகலியிந்நகர் 
ஆணவங்கண்டபினளகை தோற்றதே . 
அதிர்கழலொலிப்பனவயிலிமைப்பன 
கதிர்மணியணிவெயில்கால்வமான்மதம் 
முதிர்வு றக்கமழ்வன முத்தமின்னுவ 
மதுகரமிசைப்பனமைந்தரீட்டமே . 
வளையொலிவயிரொலிமகரவீணையின் 
கிளையொலிமுழவொலிகின்னரத்தொலி 


( ரு ) 


( ருகூ ) 


( காளி ) 





* அவற்றில் என்பது அவில்எனச்சாரியையுள்வழி அற்றுச்சாரியை 
தவிர்ந்து நின்றது , இவ்வாறு பலவின்படர்க்கை , பலவினீட்டமெனவருத 
லிற்காண்க . இதற்கு வேறு கூறுவாருமுளர் . 

கலங்கடை - கலக்கடை என வலிக்கும் வழிவலித்தல் . 
t கோவையிந்நகரொடெண் குறிக்கலாத என்பது எழுநகரமென்னும் 
கொவையினின்ற இந்நகரத்தொடு எண்ணிக்கூறாத எனக்கொள்க , இவ் 
வாறு கூறாதுகோ இந்நகரரெனவும் ஐசாரியையெனவுங்கொண்டு கூறுவா 
ருமுளர் . அவர் எழுநகரத்தொடிதனையுமொன்றெனக்கொள்ளும் பெற்றி 
மையறியார்போலுமெனக்கடாவியொழிக. 

4 


உசு 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( 


தொளையொலிபல்லியந்துவைக்குஞ்சும்மையின் 
விளையொலிகடலொலிமெலியவிம்முமே , 

(சுக ) 
மன்னவர்தரு திறையளக்குமண்டபம் 
அன்னமென்னடையவராடுமண்டபம் 
உன்னருமருமறையோதுமண்டபம் 
பன்னருங் * கலைதெரி - பட்டிமண்டபம் . 

( சு.உ ) 
இரவியிற்சுடர்மணியிமைக்குந்தோ ரணத் 
தெருவினிற்சிறியன திசைகள்சேண்விளங் 
கருவியிற்பெரியனவானைத்தானங்கள் 
பரவையிற்பெரியனபுரவிப்பந்தியே . 

( சுங ) 
1 சூளிகைமழைமுகில் தொடக்குந்தோரண 
$ மாளிகைமலர்வனமகளிர்வாண்முகம் 
வாளிகளன்னவைமலர்வமற்றவை 
ஆளிகளன்னவர்நிறத்தினாழ்பவே . 
மன்னவர்கழலொடுமாறுகொள்வன 
பொன்னணித்தேரொலிபுரவித்தாரொலி 
இன்னகையவர்சிலம்பேங்கவேங்குவ 
கன்னியர்குடை துறைக்கமலவன்னமே . 
ஊடவுங்கூடவுமுயிரினின்னிசை 
பாடவும் விறலியர்பாடல் கேட்கவும் 
ஆடவுமகன்புனலாடியம்மலர் 
சூடவும்பொழுதுபோஞ்சிலர்க்கத்தொன்னகர் . ( சுசு ) 
முழங்குதிண்கடகரிமுன்பினூரவும் 
எழுங்குரத்திவுளியோடிரதமேறவும் 
பழங்கணோடிரந்தவர்பரிவு தீர்தர 
வழங்கவும் பொழுதுபோஞ்சிலர்க்கம்மாநகர் . ( சுஎ ) 
கரியொடுகரியெதிர்பொருத்திக்கைப்படை . 
வரிசிலை முதலியவழங்கிவாலுளைப் 
புரவியிற்பொருவில் 0 செண்டாடிப்போர்க்கலை 
தெரிதலிற்பொழுதுபோஞ்சிலர்க்கச்சேணகர் . 

(சுஅ ) 
* கலைகளாவன - வியாகரணம் , போர் நூல் , கணித ஏல் ,மனு நூல் இதி 
காசம்முதலியவை . | பட்டிமண்டபம் - கல்விதெரியுமண்டபம், இதனைப் 
பட்டிமண்டபமேற்றினை , எனப்பிறரும் கூறுதல் காண்க . 

1 குளிகை - சிகரம் . $ பெண்கள் முகங்களை மாளிகைமலர்வன என 
வும் , அன்னவைவாளிகளை மலர்வன சிங்கவேறு போல்வார்மார்பிற்றைப் 

வனவும் பொருளமைத்துக்கொள்க. வாளிகள் கண்களுக்குருவகம் . 
• செண்டாடி என்றது வையாளிவீதியில் விளையாடியென்க . 


பனவொ 


வது ] 


நகரப்படலம் .. 


உஎ 


நந்தனவனத்தலர்கொய்து நவ்விபோல் 
வந்திளையவரொடுவாவியாடி வாய்ச் 
செந்துவரழிதரத்தேறன் மாந்திச்சூ 
துந்தலிற்பொழுதுபோஞ்சிலர்க்கவ்வொண்ணகர் 


சு கூ ) 


வேறு . 


( 
எம் 
) 


( எக ) 


( எஉ ) 


நானாவிதமாகளிமாதிரவீதியோடி 
மீனாறுவேலைப்புனல்வெண்முகிலுண்ணுமாப்போல் 
ஆனாதமாடத்திடையாடுகொடிக்கண்மீப்போய் 
* வானாறு நண்ணிப்புனல்வற்றிடாக்குமன்னோ. 
+ வன்றோரணங்கள்புணர்வாயிலும்வானினும்பர் 
சென்றோங்கிமேலோரிடமில்லெனச்செம்பொனிஞ்சி 
குன்றோங்குதோளார்குணங்கூட்டிசைக்குப்பையென்ன 
ஒன்றோடிரண்டு முயர்ந்தோங்கினவும்பர்நாண 
காடும்புனமுங்கடலன்னகிடங்குமாதர் 
ஆடுங்குளனும்மருவிச்சுனைக்குன்றுமும்பர் 
வீடும்விரவும்மணிப்பந்தரும் 1 வீணைவண்டு 
பாடும்பொழிலும்மலர்ப்பல்லவப்பள்ளிமன்னோ. 
தெள்வார்மழையுந் திரையாழியுமுட்கநாளும் 
வள்வார்முரசம்மதிர்மாநகர்வாழுமாக்கள் 
கள்வாரிலாமைப்பொருள்காவலுமில்லையாதுங் 
கொள்வாரிலாமைக்கொடுப்பார்களுமில்லைமாதோ . 
கல்லாது நிற்பார்பிறரின்மையிற்கல்விமுற்ற 
வல்லாருமில்லையவைவல்லரல்லாருமில்லை 
எல்லாருமெல்லாப்பெருஞ்செல்வமுமெய்தலாலே 
இல்லாருமில்லையுடையார்களுமில்லைமாதோ. 
$ ஏகம்முதற்கல்விமுளைத்தெழுந்தெண்ணில் கேள்வி 
ஆகம்முதற்றிண்பணைபோக்கியருந் தவத்தின் 
சாகந் தழைத்தன் பரும்பித்தருமம்மலர்ந்து 
போகங்கனியொன்று பழுத்தது போலுமன்றே . 

ச - வது நகரப்படலம் முற்றிற்று . 
ஆட திருவிருத்தம் . கசுஎ . 


. 


( எக ) 


( ஏச ) 


( எரு ) 


* வானாறு - ஆகாயகங்கை .தோரணவாயிலு மதிலும் தோளார் 
க்குப்பையென்னு மவ்வொன்றோடு கோபுரமுமதிலுந் தேவர் நாணமிக 
வோங்கினவென்றுரைத்துக் கொள்க . வீணைவண்டு- வீணைபோல வண் 
டென் றியைக்க $ கல் வியாகிய ஒரு முதல் முளைத்து வேற்போந்து எண் 
ணிறந்த கேள்வியாகிய அம் முதன்மையும் வன்மையுமுடைய கவடுகளைப் 
போக்கி அருந்தவமாகிய இலைகள் தழைத்து அன்பரும் பித்தருமமாகிய 
மலர்மலர்ந்து போகமாகியகனியொன்று பழுத்தது போலுமெனக்கொள்க . 
அன்பினை மலராகக் கூறாமை ஏகதேச வுருவகம் . 


உஅ 


பாலகாண்டம் . 


( முதலா 


டூ -வது . அரசியற்படலம் . 


( க ) 


( 
உ 
) 


( ங ) 


அம்மாணகருக்கரசன்ன ரசர்க்கரசன் 
செம்மாண்டனிக்கோலுலகேழினுஞ்செல்லநின்றான் 
இம்மாண்கதைக்கோரிறையாயவிராமனென்னும் 
மொய்ம்மாண்கழலோற்றருநல்லறமூர்த்தியன்னான் . 
ஆதிம்மதியும்மருளும்மறனும்மமைவும் 
* ஏதின்மிடல்வீரமுமீகையுமெண்ணில்யாவும் 
நீதிந்நிலையும்மிவைநேமியினோர்க்குகின்ற 
பாதிம்முழுதும்மிவற்கேபணிகேட்பமன்னோ. 
t மொய்யார்கலிசூழ்முதுபாரின் முகந்து தானக் 
கய்யார்புனலானனையாதனகையுமில்லை 
மொய்யாயவேதத்துறைவேந்தருக்கேய்ந் தயாரும் 
செய்யாதயாகமிவன் செய்து மறந்தமாதோ. 
தாயொக்குமன் பிற்றவமொக்குநலம்பயப்பின் 
சேயொக்குமுன்னின்றொரு செல்கதியுய்க்கு நீரால் 
நோயொக்குமென்னின் மருந்தொக்கு நுணங்குகேள்வி 
ஆயப்புகுங்காலறிவொக்குமெவர்க்குமன்னான் . 
ஈய்ந்தேகடந்தானிரப்போர்கடலெண்ணினுண்ணூல் 
ஆய்ந்தேகடந்தானறிவென்னுமளக்கர்வாளால் 
காய்ந்தேகடந்தான் பகைவேலைகருத்து முற்றத் 
தோய்ந்தேகடந்தான் றிருவிற்றொடர்போக பெளவம் . 

வேறு. 
1 வெள்ளமும்பறவையும்விலங்கும் வேசியர் 
உள்ளமுமொருவழியோடநின் றான் 
தள்ளரும்பெரும்புகழ்த்தயரதப்பெயர் 
வள்ளல் வள்ளுறையயின் மன்னர்மன்னனே . 


( ச ) 


1 


( 
சு 
) 


நேமிமால்வரைமதிலாகநீள்புறப் 
பாவமாகடல்கிடங்காகப்பன்மணி 


* ஏதமென் றது - கடைகுறைந்து நின்றது . ( மொய் - வலிமை , மிக்க 
மழையும் பெயலின்மையு மின்மையான் வெள்ளமுமொரு வழியோடவெ 
னவும் , பறவையும் விலங்கும் தத்தமக்குவேண்டு முணவுந் தாஞ்சென்று 
ழிப் பெறுதலின் அவையொருவழியோட வெனவும் , தாமடைந்த தலை 
வனையன்றிப் பிறரெவ்வளவு நிதியமீட்டினும் விழையாமையின் வேசிய 
ருள்ள மு மொருவழியோட வெனவுங்கொள்க . மிக்க மழையை அதிவிரு 
ட்டியெனவும் , பெயலின்மையை அனாவிருட்டி யெனவும்கூறுவர் வடநூ 
லார் . நேமிமால்வரையே மதிலாகவும் , கடலே யகழியாகவும் , மலையே 
மாளிகையாகவும் அரசனுக்கிவ்வுலகம் அயோத் திபோலுமென் றியைக்க 


வது] 


அரசியற்படலம் . 


( 
எ 
) 


வாமமாளிகைமலையாக மன்னற்குப் 
பூமியுமயோத்திமாநகரம்போலுமே. 
* ஆவரும்வன்மைநேரறிந்து தீட்டலால் 
மேவருங்கையடைவேலுந்தேயுமால் 
கோவுடைநெடுமணிமகுடகோடியால் 
சேவடியடைந்தபொற்கழலுந்தேயுமால் . 


ப 


( 
அ 
) 


மண்ணிடையுயிர்தொறும் வளர்ந்து தேய்வின்றி 
தண்ணிழல்பரப்பவுமிருளைத்தள்ளவும் 
அண்ண றன் குடைமதியமையுமாதலான் 
விண்ணிடைமதியினைமிகையிதென்னவே . 
வயிரவான் பூணணிமடங்கன்மொய்ம்பினான் 
உயிரெலாந்தன்னுயிரொப்பவோம்பலாற் 
செயிரிலாவுலகினிற் + சென்றுநின் றுவாழ் 
உயிரெலாமுறைவதோருடம்புமாயினான் . 


( க 0 ) 


மன 


(கக ) 


குன்றெனவுயரிய குவவுத்தோளினான் 
வென்றியந் திகிரிவெம்பரிதியாமெ 
ஒன்றென வுலகிடையுலாவிமீமிசை 
நின்று நின்றுயிர்தொறுநெடிதுகாக்குமே . 
எய்யெனவெழுபகையெங்குமின்மையான் 
மொய்பொருதினவுறுமுழவுத்தோளினான் 
வய்யகமுழுவதும்வறிஞனோம்பு மோர் 
செய்யெனக்காத்தினிதரசுசெய்கின்றான் . 


( க 2 ) 


ரு- வது . அரசியற் படலம் முற்றிற்று . 


ஆ . திருவிருத்தம் - கஎக . 


ஆவர் வன்மையுநேரறிந்து தீட்டலால் என உம்மையை வன்மையி 
னிடத்திற்கூட்டுக . யாவருமென் றது மரீஇயது . 

சென்று நின்று வாழுயிரெலாம் - இயங்குதினைநிலைத்தினைகள் . 


கூ 0 


பாலகாண்டம் . 


[ முதலா 


கூ -வது , திருவவதாரப்படலம் . 


( 
க 
) 


( 
உ 
) 


(ரூ / 


ஆயவனொருபகவயனையேநிகர் 
தூயமாமுனிவரற்றொழுதுதொல்குலத் 
தாயருந்தந்தையுந்தறமுமன்பினால் 
மேயவான்கடவுளும்பிறவும்வேறு நீ . 
எங்குலத்தலைவர்களிரவி தன்னினும் 
தங்குலம் விளங்குறத்தரணிதாங்கினார் 
மங்குநரில்லெனவரம்பில்வையகம் 
இங்குன தருளினாவினிதினோம்பினேன் . 
அறுபதினாயிரமாண்டுமாண்டுற 
உறுபகையொடுக்கியிவ்வுலகையோம்பினேன் 
பிறிதொருகுறையிலையெற்பின்வையகம் 
மறுகுறுமென்பதோர்மறுக்கமுண்டரோ. 
அருந்தவமுனிவருமர்தணாளரும் 
வருந்து தலின் றியேவாழ்வின்வைகினார் 
இருந்துயருழக்குநரெற்பினென்பதோர் 
அருந்துயர்வருத்து மென்னகத்தையென் றனன் . 
முரசறைசெழுங்கடைமுத்தமாமுடி 
அரசர் தங்கோமகனனையகூறலும் 
விரைசெறிகமலமென்பொகுட்டுமேவிய 
வரசரோருகன் மகன் மனத்தினெண்ணினான் . 
அலைகடனவெணோரநந்தன்மீமிசை 
மலையெனலிழிதுயில்வளருமாமுகில் 
கொலைதொழிலரக்கர்தங்கொடுமைதீர்ப்பெனென் 
றுலைவுறுமமாருக்குரைத்தவாய்மையை . 
சுடுதொழிலரக்கராற்றோலைந்துவானுளோர் 
கடுவமர்களனடிகலந்து கூறலும் 
படுபொருளுணர்ந்தவப்பரமன்யாமினி 
அடுவதில்லென மறுத்தவரோடேகினான் . 

. 
கறைமிடற்றிறைவனுங்கடவுளோர்களும் 
மறைமுதற்கிழவனை வந்து நண்ணலும் 
முறைமையிற்கடன் முறைமுற்றிமுண்டகத் 
திறைவனுமவரொடுமினிதினேகினான் . 


( ச ) 


( 
சு 
) 


( 
எ 
) 


( அ 


வது ) 


திருவவதாரப்படலம் . 


கூக் 


( 
க 
) 


(க O) 


( கக ) 


வடவரைக்குடுமியினடுவண்மாசறு 
சுடர்மணிமண்டபந்துன்னி நான் முகக் 
கடவுளையடிதொழுதடிரகண்டகர் 
இடிநிகர்வினைய மதியம்பினானரோ 
* பாகசாதனன் றனைப்பாசத்தார்த்தடல் 
t மேகநாதன் புகுந்திலங்கைமேயநாள் 
போகமாமலருறைபுனிதன் மீட்டமை 
தோகை பாகற்குறச்சொல்லினானரோ . 
இருபது கரந்தலையீரைந்தென்னுமத் 
திருவிலிவலிக்கொருசெயலின்றெங்களால் 
கருமுகிலெனவளர்கருணையங்கடல் 
பொருதிடர் தணிக்கினுண்டெனும் புணர்ப்பினார் . 
திரைகெழுபயோததிதுயிலுந்தெய்வவான் 
மரகதமலையினைவழுத்திநெஞ்சினாற் 
காகமலங்குவித்திருந்தகாலையிற் 
பரகதியுணர்ந்தவர்க்குதவு பண்ணவன் . 
* கருமுகிறாமரைக்காடுபூத்து நீ 
டிருசுடரிருபுறத்தேந்தியேடவிழ் 
திருவொடும் பொலிய வோர்செம்பொற்குன்றின் மேல் 
வருவபோற்கலுழன்மேல் வந்து தோன்றினான் . 
எழுந்தனர்கறைமிடற்றிறையுந்தாமரைச் 
செழுந்தவிசுகந்தவத்தேவுஞ்சென்றெதிர் 
விழுந்தனரடிமிசைவிண்ணுளோரொடுந் 
தொழுந்தொறுந்தொழுந்தொறுங்களிதுளங்குவார் . 
ஆடினர் பாடினரங்குமிங்குமா 
ஓடினருவகைமாந றவுண்டோர்கிலார் 
வீடினரரக்கரென்றுவக்கும் விம்மலால் 
சூடினர்முறைமுறை துளவத்தாண்மலர் . 
பொன்வரையிழிவதோர்புயலின் பொற்புற 
என்னையாளுடையவன்றோணின்றெம்பிரான் 


கஉ ) 


( கங ) 


( கச ) 


( கரு ) 


* பாகசாதனன் - இந்திரன் . மேகநாதன் பிறப்புக்காலத்தில் மேககர்ச் 
சனை போல் ஒலித்தமையால் இந்திரஜித்துக்கு மேகநாதனென்னும் பெயர் 
உண்டாயிற்று . 

பரகதி என்றதுநலமந்தமில்லதோர் நாடாகிய பரமபதத்தை . $ இறை 
வனைமுகிலாகவும் , அவரவயவங்களைத் தாமரைமலராகவும் , ஆழியையுஞ் 
சங்கையும் இருசுடராகவும் , கருளனைப் பொற்குன்றாகவும் கூறினார் . முகி 
லிடத்துத்தாமரை கூறினமையான் இல்பொருளுவமை . 


* உ 


முதலா 


பால்காண்டம் . 


( கசு ) 


( கஎ ) 


( கச ) 


( ககூ ) 


சென்னிவான் றடவுமண்டபத்துச்சேர்ந்தரி 
துன்னிபொற்பீடமேற்பொலிந்துதோன்றினான் , 
விதியொடு முனிவரும் விண்ணுளோர்களும் 
மதிவளர்சடைமுடிமழுவலாளனும் 
அதிசயமுடனுவந்தயலிருந்துழி 
கொதிகொள்வேலரக்கர் தங்கொடுமைகூறினார் .. 
ஐயிருதலையினோனனுசராதியாம் 
மெய்வலியரக்கரால்விண்ணுமண்ணுமே 
செய்தவமிழந்தன திருவினாயக 
உய்திறமில்லையென்றுயிர்ப்புவீங்கினார் . 
எங்கணீள்வரங்களாலரக்கரென் றுளார் 
பொங்குமூவுலகையும்புடைத்தழித்தனர் 
செங்கணாயகவினித்தீர்த்தலில்லையேல் 
நுங்குவருலகையோர் நொடியினென் றனர் . 
என் றனரிடருழந்திறைஞ்சியேத்தலும் 
மன்றலர் துளவினான் வருந்தல்வஞ்சகர் 
தந்தலையறுத்திடர் தணிப்பொன்றாரணிக் 
கொன்றுநீர் + கேண்மெனவுரைத்தன் மேயினான் . 
வானுளோரனைவரும்வானரங்களாக் 
கானினும் வரையினுங்கடிதடத்தினும் 
சேனையோடவதரித்திடுமின்சென்றென 
ஆனனமலர்ந்தனனருளினாழியான் . 
- மசரதமனையவர்வரமும்வாழ்வுமோர் 
நிசர்தகனைகளானீறுசெய்யயாம் 
கசரததுரகமாக்கடல்கொள்காவலன் 
தசரதன்மதலையாவருதுந்தாரணி . 
வளையொடு திகிரியும்வடவை தீதர 
விளை தருகடுவுடைவிரிகொள் பாயலும் 
இளைஞர்களென வடிபரவவேகிநாம் 
வளைமதிலயோத்தியில் வருதுமென் றனன் . 
என்றவனுரைத்தபோதெழுந்து துள்ளினார் 
நன்றிகொண்மங்கலநாதம்பாடினார் 
மன்றலர் செழுந் திளவனியுமாயனார் 
இன்றெமையளித்தனரென்னுமேம்பலால் . 


(20 ) 


( உக ) 


(உ உ ) 


( உங ) 


| 


( உச ) 


* கேளும் என்பது கேணம்என நின்றது . இது மகரக்குறுக்கம் . 
t மசரதனை மனையவர் - பேய்த்தேரன்னவர் . 


வது ] 


திருவவதாரப்படலம் . 


வேறு. 


போயதெம்பொருமலென்னாவிந் திரனுவகைபூத்தான் 
தூயமாமலருளோனுஞ்சுடர்மதிசூடினோனும் 
கேயுயர்விசும்புளோருந்தீர்ந்ததெஞ்சிறுமையென்றார் 
மாயிருஞாலமுண்டோன்கலுழன் மேற்சரணம்வைத்தான் . ( உடு ) 
என்னையாளுடையவையன்கலுழன் மீதெழுந்துபோய் 
பின்னர்வானவரைநோக்கிப்பிதாமகன் பேசுகின்றான் 
முன்னரே யெண்கின் வேந்தன்யானென மொழிகின்றான்மற் 
றன்னவாறெவரு கீர்போயவதரித்திடுமினென்றான் . 

( உசு ) 
தருவுடைக்கடவுள்வேந்தன் சாற்றுவானென து கூறு 
மருவலர்க்கசனியன்ன வாலியுமகனுமென்ன 
இரவிமற்றென து கூறங்கவற்கிளையவனென்றோத 
அரியுமற்றென து கூறுநீலனென் றறைந் திட்டானால் . (உஎ) 
வாயுமற்றென து கூறுமாருதியென லுமற்றோர் 
காயுமற்கடங்களாகிக்காசினியதனின்மீது 
போயிடத்துணிந்தோமென்றார் புராறிமற்றியானேவாத 
சேயெனப்புகன்றான் மற்றைத்திசையுளோர்க்கவதியுண்டோ . ( உ.அ ) 
அருடருகமலக்கண்ணனருண்முறையலருளோனும் 
இருடருமிடற்றினோனுமமாருமினையராகி 
மருடருவனத்தின் மண்ணின் வானரராகிவந்தார் 
பொருடருமிருவர்தத்தமுறைவிடஞ்சென்றுபுக்கார் . (உக ) 
ஈது முன்னிகழ்ந்தவண்ணமெனமுனியிதயத்தெண்ணி 

மாதிரம் பொருத்திண்டோன் மன்ன நீவருந்தலேழேழ் 
பூதலமுழுதுங்காக்கும்பு தல்வரையளிக்கும் வேள்வி 
தீதறமுயலினையசிந்தைநோய் தீருமென்றான் . 

( 50 ) 
என்னழாமுனிவன்கூறவெழுந்தபேருவசைபொங்க 
மன்னவர் மன்னனந்தமா முனிசரணஞ்சூடி 
உன்னையேபுகல்புக்கேனுக்குறுகண்வந்தடைவதுண்டோ 
அன்ன தாற்கடியேன் செய்யும்பணியினிதளித்தியென்றான் . 
மாசறுசுரர்களோடுமற்றுளோர் தமையுமீன்ற 
காசிபனருளுரை 

மைந்தன் விபாண்டகன்கங்கை சூடும் 
ஈசனும்புகழ்தற்கொத்தோனிருங்கலைபிறவுமெண்ணில் 
தேசுடைத்தந்தையொப்பான் றிருவருள்புனைந்தமைந்தன் . ( கூஉ ) 
* எண்கு- கரடி . + மாதிரம் - மலை, திக்குமென்பாருமுளர் , 

5 


( 
க.க 
) 


** 


பாலகாண்டம் . 


[முதலா 


வருகலைபிறவுநீதிமனுநெறிவரம்பில் வாய்மை 
தருகலைமறையுமெண்ணிற்சதுமுகற்குவமைசான்றோன் 
திருகலையுடைய விந்தச்செகத்துளோர் தன்மைதே 

தரா 
ஒருகலைமுகச் * சிருங்கமுயர் தவன் வருதல் வேண்டும் . ( 5 m ) 
பாந்தளின் மகுடகோடி பரித்தபாரதனில் வைகும் 
மாந்தர்கள் விலங்கென்றுன்னுமானத்தன் மாதவத்தனெண்ணில் 
பூந்தவிசுகந்துளோனும்புராரியும் புகழ்தற்கொத்த 
சாந்தனால் வேள்விமுற்றிற்றனையர்களுளராமென்றான் . ( ஙச ) 
ஆங்குரையினையகூறுமருந்தவர்க்கரசன் செய்ய 
பூங்கழற்றொழுதுவாழ்த்திப்பூதலமன்னர் மன்னன் 
தீங்கறுகுணத்தான்மிக்கசெழுந்தவன்யாண்டையுள்ளான் 
ஈங்கியான் புரியுந்தன்மையருளுதியிறைவவென்றான் . 

( கூரு ) 
வேறு . 
புத்தான கொடுவினையோடருந்துயரம்போயொளிப்பப்புவனந்தாங் 
கும் , சத்தான குணமுடையோன் றயையினொடுந் தண்ணளியின் சாலைபோ 
ல்வான் , எத்தானும்வெலற்கரியான் மனுகுலத்தேவந்துதித்தோ னிலங்கு 
மௌலி , உத்தானபாதனருளுரோமபதெனென்றுளனிவ்வுலகையாள்வான் . 

அன்னவன்றான் புரந்தளிக்குந் திருநாட்டினெடுங்காலமளவதாக ,மின் 
னியெழுமுகிலின்றி வெந்துயரம் பெருகுதலும் வேதநன்னூல் , மன்னுமுனி 
வரையழைத்துமாதானங்கொடுக்கினும் வான் வழங்காதாகப் , பின்னுமுனி 
வரர்க்கேட்பக்கலைக்கோட்டு முனிவரின் வான் - பிலிற்றுமென்றார் . ( ங எ ) 

ஒதநெடுங்கடலாடையுலகினில்வாழ்மனிதர் விலங்கெனவேயுன்னும் , 
கோதில் குணத்தருந்தவனைக் கொணரும்வகையாவதெனக் குணிக்கும் வே 
லை , சோதிநுதற்கருநெடுங்கட்டுவரிதழ்வாய்த்தரளநகைத் துணைமென்கொ 
ங்கை , மாதெரெழுந்தியாமேகியருந்தவனைக்கொணர்துமெனவணக்கஞ்செ 
ய்தார் . 
ஆங்கவரம்மொழியுரைப்பவாசன் மகிழ்ந்தவர்க்கணி தூசாதியாய ( தோள் 
பாங்குளமற்றவையருளிப்பனிப்பிறையைப்பழித்தநுதற்பணைத்தவேய்த் 
ஏங்குமிடைதடித்தமுலையிருண்ட குழன் மருண்ட விழியிலவச்செவ்வாய்ப் 
பூங்கொடியீரேகுவெனத்தொழுதிறைஞ்சியிரதமிசைப்போயினாரே . ( ங க ) 


h 


வேறு, 


ஓசனைபலகடந்தினியொரோசனை 
ஏசறுதவனுறையிடமிதென்றுழி 
பாசிழைமடந்தையர்பன்ன சாலை செய் 
தாசறுமருந்தவத்தவரின்வைகினார் . 

( 10 ) 
- சிருங்கம் - கொம்பு . " புத்- ஓர் நாகவிசேடம் . 1 பிலிற்றல் -துளித்தல் , 


வது ) 


திருவவதாரப்படலம் : 


( சக ) 


அருந்தவன் றந்தையையற்றநோக்கியே 
கருந்தடங்கண்ணியர்கலைவலாளனிற் 
பொருந்தினர்பொருந்து புவிலங்கெனாப்புரிச் 
திருந்தவரிவரெனவினைய செய்தனன் . 
* அருக்கிய முதலினோடாசனங்கொடுத் 
திருக்கெனவிருந்தபின்னினியகூறலும் 
முருக்கிதழ்மடந்தையர் முனிவனைத்தொழாப் 
பொருக்கெனவெழுந்து போய்ப்புரையுட்புக்கனர் . 
திருந் திழையவர்சிலதினங்கடீர்ந் துழி 
மருந்தினுமினியனவருக்கைவாழைமாக் 
+ தருந்தருங்கனியொடு தாழையின்பலம் 
அருந்தவ வருந்தெனவருளினாரரோ . 


( ச 2 ) 


இன்னன பல்பகலிறந்தபின்றிரு 
நன்னுதன் மடந்தையர் கவையின் மாதவன் 
றன்னையெம்மிடத்தினுஞ்சார்தல் வேண்டுமென் 
நன்னவர் தொழுதலுமவரொடேகினான் . 

( சச ) 
விம்முறுமுவகையர்வியந்தநெஞ்சினர் 
அம்ம விதிதுவெனவகலும்ணெறி 
செம்மையின் முனிவரன்றொடரச்சென்றனர் 
தம்மனமென மருட்டையலார்களே . 
1. வளநகர் முனிவரன் வருமுன் $ வானவன் 
களனமர்கடுவெனக்கருகிவான்மிசைச் 
சளசளவெனமழைத்தாரைகான்றன 
குளனொந்திகடங்குறைகடீரவே . 

( சசு ) 
பெரும்புனன திகளுங்குளனும் பெட்பறக் 
கரும்பொடுசெந்நெலுங்கவின் கொண்டோங்கிட 
இரும்புயல் ககனமீதிடைவிடாதெழுந் 
) தரும்புனல் சொரிந்தபோதரசுணர்ந்தனன் . 

( சஎ ) 
அருக்கிய முதலினோடு என்றமையால் அருக்கியம் , பாத்யம் ஆசமனம் என் 
னும் மூன்றுக்கொள்ளப்படும் . அருக்கியம் தலையில் தெளித்துக் கொள்ளு சற்குரிய 
நீர். பாத்யம் - கால்கழுவுதற்குரிய நீர் , ஆசமரும் உட்கொள்ளுதற்குரிய நீர் , இவற் 
றை கைந்நீர் , அடிநீர் முக்குடி நீரெனலும் பொருந்தும் . 

+ தருத்தருங்கனி- மெலிந்த நின்றது , வளநகரென்றார் . இதுகாறுமிந்நகர் வள 
மில்லாதாக முனியன் போந்தமையால் வாளனெய்தலின் . $ வானவன் ஈண்டு முக் 
கட்கடவுளை புணர்த்திற்று : 10 அரும்புனலென்றார் இதுகாறும் வான்பிலிற்றது . பேய் 


தலின் , 


கூச 


பால் காண்டம் . 


[ முதலா 


(சக ) 


( முக ) 


காமமும் வெகுளியுங் * களிப்புங்கைத்தெழு 
கோமுனியிவணடைந்தனன் கொல்கொவ்வைவாய்த் 
தாமரைமலர்முகத்தரளவாணகைத் 
தூமமென் குழலியர்புணர்த்த சூழ்ச்சியால் . 

( சஅ ) 
என்றெழுந்தருமறை முனிவர்யாரொடும் . 
சென்றிரண்டியோசனைசேனை சூழ்ந்தர 
மன்றலங்குழலியர்நவெண்மாதவக் 
குன்றினையெதிர்ந்தனன் குவவுத்தோளினான் . 
வீழ்ந்தனனடிமிசைவிழிகணீர்தர 
வாழ்ந்தனெமினியென மகிழுஞ்சிந்தையான் 
தாழ்ந்தெழுமாதரார்தம்மை நோக்கிநீர் 
போழ்ந்தனிரென திடர்புணர்ப்பினாலென்றான் . ( ரு ) 
அரசருமுனிவருமடைந்தவா பிடை 
வாமுனிவஞ்சமென் றுணர்ந் தமாலைவாய் 
வெருவினர் விண்ணவர்வேந்தன் வேண்டலால் 

கரையெறியாதலை கடலும்போன் றனன் . 
வள்ளுறுவயிரவாண்மன்னன் பன் முறை 
எள்ளருமுனிவனையிறைஞ்சியாரினும் 
தள்ளறுந்துயரமுஞ்சமைவுஞ்சாற்றலும் 
உள்ளுறுவெகுளிபோயொளித்ததாமரோ . 

( ருஉ ) 
அருள்சுரந்தரசனுக்காசியுங்கொடுத் 
துருடருதேரின் மீதொல்லையேறினன் 

பொருடருமுனிவருந்தொடரப்போயினன் 
மருளொழியுணர்வுடை வரதமாதவன் . 

( ருகூ ) 
அடைந்தனன் வளநகரலங்ககரித்தெதிர் 
டைந் திடமுனியொடுவேந்தன் கோயில்புக் 
கொடுங்கலில் பொற்குழாத்துறையுளெய்தியோர் 
மடங்கலாதனத்திடைமுனியைவைத்தனன் . 

( ருச ) 
அருக்கிய முதலியகடன்களாற்றிவே 
றுரைக்குவதில் தெனவுவந்து தானருள் 
முருக்கிதழிள முலை முகநலாடனை 

$ இருக்கொடுவிதிமுறையினிதினீந்தனன் . 
* களிப்பு - மயக்கம் , போழ்தல் - பிளத்தல் . 1 கரையெறியாத - ஈறுதொகுத்தல் - பெற் 
நா . பொருடருமுனிவர்- மெய்ம்மைப்பொருணயுபதேசிக்கு முற்றத்து றந்தமுனி 
வர், முகாலாள் . அழகான முகத்தையுடையபெண் , பெண்ணின் பெயரெனக்கூறு 
வாருமுளர் . $ இருக் கொடுவிதிமுறை என் பழி ஓடுஉருபு ஆலுருபின் பொருள் 


ளது . 


வது ] 


திருவவதார்ப்படலம் . 


* எ 


றே . 


வறுமை நோய் தணிதரவான்வழங்கவே 
உறு துயர் தணிந்ததவ்வுலகம்வேந்தருள் 
செறிகுழல்போற்றிடத்திருந்துமாதவத் 
தறிஞனாண் * டிருக்குநனரசவென் றனன் . 

( ருசு ) 
வேறு , 
என்றலுமேமுனிவரன் றன்னடியிறைஞ்சியீண்டேகிக் கொணர்வெனென் 
துன்றுகழன் முடிவேந்தரடிபோற்றச்சுமந்திரனே முதல்வராய 
வன்றிறல்சேரமைச்சரொடுமா மணித்தேரேறுதலும்வானோர்வாழ்த்தி 
இன்றெம்து வினைமுடிந்ததெனச்சொரிந்தார்மலர்மாரியிடைவிடாமல் . () 
காகளமும்பல்லியமுங்கனைகடலின்மேன் முழங்கக்கானம்பாட 
மாகதர்களருமறை நூல்வேதியர்கள்வாழ்த்தெடுப்பமதுரச்செவ்வாய்த் 
தோகையர் பல்லாண்டிசைப்பக்கடற்றானைபுடைசூழச்சுடரோனென்ன 
ஏகியருநெறிநீங்கியுரோமபதன் றிருநாட்டையெதிர்ந்தானன்தே ( ருஅ) 
கொழுந்தோடிப்படர் கீர்த்திக்கோவேந்தனடைந்தமைசென்றொற்றர் கூற 
கழுந்தொடும்வரிசிலைக்கைக்கடற்றானைபுடைசூழக்கழற்கால்வேந்தன் 
செழுந்தோடும்பல்கலனும் வில்வீச - மாகதர்கள் திரண்டுபாட 
எழுந்தோடு மூவகையுடன்யோசனைசென்றான ரசையெதிர்கோளெண்ணி . 
எதிர்கொள்வான் வருகின் றவயவேந்தன் றனைக்கண்ணுற்றெழிலிநாண 
அதிர்கின் றபொலந்தேர்நின் றரசர்பிரானிழிந்துழிச்சென் றடியின் வீழ 
முதிர்கின் றபெருங்காதறழைத்தோங்கவெடுத்திறுகமுயங்கலோடும் ( கான் 
கதிர்கொண்டசுடர்வேலான் றனைநோக்கியிவையுரைத்தான்களிப்பின்மிக் 
யான் செய்தமாதவமோவிவ்வுலகஞ்செய்தவமோயாதோவிங்கண் 
t வான்செய்தசுடர்வேலோயடைந்ததெனமன மகிழமணித்தேரேற்றித்( வர் 
தேன் செய்ததார்மௌலித்தேர்வேந்தைச்செழுநகரிற் கொணர்ந்தான் றெவ் 
ஊன்செய்தசுடர்வடிவேலுரோமபதனென்றுரைக்குமுரவுத்தோளான் . ( ) 
ஆடகப்பொற்சுடரிமைக்குமணிமாடத்திடையொருமண்டபத்தையண்மி 
பாடகச்செம்பதும மலர்ப்பாவையர்பல்லாண்டிசைப்பப்பைம்பொற்பீடத் 

தேடுதுற்றவடிவேலோன் றனையிருத்திக்கடன் முறைகள்யாவுமீந்து 
தோடுதுற்றமலர்த்தாரான் விருந்தளிப்பவினிதுகந்தான் சுரர்நாடீந்தான் . 

-- 
* இருக்குநானென்றதில் நகரம் நிகல்காலம் காட்டிற்று . 
+ மாகதர் நின்று புகழ்வோர் . 1 இந்திரனுக்குச் சம்பரனை வெற்றிகொண்டு இக் 
திர பதமளித்த பெருமிதந்தோன்றி கான் செய்த சுடர்வேலோய் என்டூர் . வான்செ 
ய்த சடர்வேல் ஆகாயத்தில் விளங்குகின்ற சூரியனையொத்த வேல் அல்லது மேலா 
னகாந்தியையுடைய வேல் என்றும் பொருளுரைத்தலுமாம் . 

ஏடுதுற்றவடிவேல் . இலைவடிவாகச் செய்யப்பட்டவேல் . 8 சுரர்நாடீந்தானெ 
ன்பதற்கு வான் செய்த சடர்வேலோய் என்றதற்குரைத்தாங்குரைக்க , 


வெந்தெழுகொடுபாலகாண்டம் . 

முதலா 
செவ்விநறுஞ்சாந்தளித்துத்தேர்வேந்தன் றனை நோக்கியிவணீசேர்ந்த 
கவ்வையுரைத்தருள்கவென நிகழ்ந்தபரிசரசர் பிரான்கழறலோடும் 
* அவ்வியநீத்துயர்ந்தமனத்தருந்தவனைக்கொணர்ந்தாங்கண் விடுப்பனான்ற 
செவ்விமுடியோயெனலுந்தேரேறிச்சேனையொடயோத்தி சேர்ந்தான் . ( ) 
மன்னர் பிரானகன்றதற்பின் வய வேந்தனருமறை நூல் வடிவங்கொண்ட 
தன்ன முனிவரனுறையுடனையனுகியிணையடித்தாமரைகளம் பொன் 
மன்னுமணிமுடியணிந்துவரன்முறை செய்திடவிவ a வருதற்கொத்த 
தென்னையெனவடியேற்கோர்வரமருளுமடிகளெனயாவதென்றான் . (காச ) 
புறவொன்றின் பொருட்டாகத்துலைக்கபெருந்தகைதன்புகழிற்பூத்த 
அறனொன்று திருமனத்தானமார்களுக்கிடரிழைக்குமவுணராயோர் 
திறலுண்டவடிவேலான்றெசரதனென்றுயர்கீர்த்திச்செங்கோல்வேந்தன் 
விறல்கொண்டமணிமாடயோத்திநகரடைந்திவணீமீடலென்றான் .. (காரு ) 

அவ்வரந்தந்தன மினித்தேர் கொணர்தியென வருந்தவத்தோனறை 
தலோடும் , வெவ்வரந்தின்றயில் படைக்குஞ் சுடர்வேலோ னடிமிறைஞ்சி 
வேந்தர்வேந்தன் , கவ்வையொழிந்துயர்ந்தனனென்றதிர் குரற்றேர் கொ 
ணர்ந்த தனிற்கலைவலாளன் , செவ்வி நுதற்றிருவினொடும் போந்தேறுகெ 
னவேறிச் சிறந்தான்மன்னோ. 

( சசு ) 
குனிசிலை வயவனுங்கரங்கள் கூப்பிடத் 
துனியறுமுனிவரர்தொடர்ந்து சூழ்வர 
வனிதையு 1 மருமறைவடிவுபோன்றொளிர் 
முனிவனும் பொறிமிசைநெறியை முன்னினார் . 

( சஎ ) 
அந்தர துந்துமிமுழக்கியாய்மலர் 
சிந்தினர்களித்தன றரமுந்தேவரும் 
வந்தெழவருடருவானென்றெண்ணியே . 

(சுஅ ) 
தூதுவரவ்வழியயோத்தி துன்னினார் 
மாதிரம்பொருததோண்மன்னர் மன்னன் முன் 
ஓதினார். முனிவர்வோதவேந்தனும் 
காதலென்றளவறுகடலுளாழ்ந்தனன் 

( சுக ) 
எழுந்தனன்பொருக்கென விரதமேறினன் 

பொழிந்தன மலர்மழையாசிபூத்தன 
அவ்விய நீத்துயர்ந்த மனத் தருந்தவன கலைக்கோட்டு 

முனிவன் . 
* புறவொன்றின் பொருட்டாகத்துலைபுக்க பெருந்தகையென்றது சிபியர்சனை 
இதனை அன்பிலசெல்வா ? மென்புழிப்பரிமேலழகர் கூறலானு முணர்க . 

அருமறைவடிவுபோன் றொளிர்முனிவரன் - கலைக்கோட்டு முனிவன் 


வேறு . 


வது ) 


( எ O ) 


திருவவதாரப்படலம் . 
மொழிந்தன பல்லிய முரசமார்த்தன 
விழுந்தன தீவினைவேரினோடுமே . 
பிதிர்ந்ததெம்மனத்துயர்ப்பிறங்கலென்றுகொண் 
டதிர்ந்தெழுமுரசுடையரசர்கோமகன் 
* முதிர்ந்தமாதவமுடைமுனியைக்கண்களால் 
எதிர்ந்தனன்யோசனையிரண்டொடொன்றினே . 
நற்றவமனைத்துமோர்நவையிலாவுருப் 
பெற்றிவணடைந்தெனப்பிறங்குவான்றனைச் 
சுற்றியசீரையுமுழையின்றோற்றமும் 
முற்றுறப்பொலிதருமூர்த்தியான் றனை . 


( எக ) 


( எஉ ) 


எங ) 


அண்டர்கடுயரமுமரக்கராற்றலும் 
விண்டிடப்பொலிதரும்வினைவலாளனைக் 
குண்டிகைகுடையொடுகுலவு நூன் முறைத் 
தண்டொடுபொலிதரு தடக்கையான் றனை . 
இழிந்துபோயிரதமாண்டிணைகொடாண்மலர் 
விழுந்தனன் வேந்தர்தம்வேந்தன் மெய்ம்மையான் 
மொழிந்தனனாசிகண்முதியநான்மறைக் 
கொழுந்துமேற்படர்தரக்கொள் கொம்பாயினான் . 
அயல்வருமுனிவருமாசிகூறிடப் 
புயல் பொழிதடக்கையாற்றொழுது பொங்குநீர்க் 
கயல்பொருவிழியொடுகலைவலாளனை 
இயல்பொடுகொணர்ந்தனனிரதமேற்றியே . 


( எச ) 


( எரு ) 


( எசு ) 


அடிகுரன் முரசதிரயோத்திமாநகர் 
முடியுடைவேந்தனம்முனிவனோடுமோர் 
கடிகையினடைந்தனன் கமலவாண்முக 
வடிவுடைமடைந்தையர்வாழ்த்தெடுப்பவே . 
கசட்டுறு - வினைத்தொழிற்கள்வராயுழல் 
அசட்டர்களை வரையறுவராக்கிய 
வசிட்டனுமருமறைவடிவுபோன்றொளிர் 
விசிட்டனும்வேந்தவைபொலியமேவினார் . 


( எஎ ) 


* முதிர்ந்த மாதவமுடை முனியை , பிறங்குவான் றனை , மூர்த்தியான் றனை , வினை 
வலாளனை , தடக்கையான் றனைக் கண்களால் யோசனையிரண்டோடொன்றின் எதிர் 
ந்தனனெனக் கூட்டி முடிக்க . 

t வினைத்தொழில் ஒரு பொருட்பன்மொழி , ஈண்டுத் தீவினை யை யுணர்த்திற்று 


TO 


பாலகாண்டம் . 


[ முதலா 


மாமணிமண்டபமன்னிமாசறு 
தூமணித்தவிசிடைச்சுருதியே நிகர் 
கோமுனிக்கரசனையிருத்திக்கொள்கடன் 
ஏமுறத்திருத்திவேறினைய செப்பினான் . 

( எ அ ) 
சான் றவர்சான் றவதருமமாதவம் 
போன்றொளிர்புனிதநின்னருளிற்பூத்தவென் 
* ஆன்ற தொல்குலமினியரசின்வைகுமால் 
யான்றவமுடைமையுமிழப்பின்றாமரோ. 

( எக ) 
என்னலுமுனிவரனினிதுநோக்குறா 

மன்னவர்மன்னகேள்வசிட்டனென்றெனும் 
நன்னெடுந்தவன் றுணைநவையில் செய்கை நீ 
நின்னையிவ்வுலகினினிருபர்நேர்வரோ.. 

( அ ) 
என் றனபற்பலவினிமைகூறிநற் 
குன்றுறழ் வரிசிலைக்குவவுத்தோளினாய் 
நன்றிகொளரிமக நடத்தவெண்ணியோ 
இன்றெனையழைத்ததிங்கியம்புவாயென்றான் . 

( அக ) 
உலப்பில்பல்லாண்டெலாமுறுகணின்றியே 
தலப்பொறையாற்றினன் றனையர்வந்திலர் 

அலப்பு நீருகத்தபாரளிக்குமைந்தரை 
நலப்புகழ்பெறலினிநல்கல் வேண்டுமால் . 

( 42 ) 
என்றலுமரசநீயிரங்கலிவ்வுல 
கொன்றுமோவுலகமீரேழுமோம்பிடும் 
வன்றிறன் மைந்தரையளிக்குமாமகம் 
இன்று நீயியற்றுதற்கெழுகவீண்டென்றான் 

( அ x ) 
ஆயதற்குரியனகலப்பையாவையும் 
ஏயெனக்கொணர்ந்தனர்நிருபர்க்கேந்தலும் 
தூயநற்புனல்படீஇச்சுருத நூன் முறை 
சாய்வறத் திருத்தியசாலை புக்கனன் . 

( அச ) 
முழங் 0 கழன் மும்மையுமுடுகியாகு, 

வழங்கியேயீரறு திங்கள்வாய்த்தபின் 
இட்சுவாகுதொட்டுவந்த அரசர் பரம்பரையாதவின் ஆன்ற தொல்குலமென் 
சார் . - மன்னவர் மன்ன சக்கரவர்த்தியே . - அரிமகம் - பரிமேதம் , . அலப்புநீர் 
கடல் . எமைந்தரையளிக்குமாம்கம் - புத்திரகாமேஷ்டியாகம் , 

0 அழன் -- மும்டையுமென்றது ஆகவானீயம் , தக்ஷணாக்கினி காருகபத்தியம் 
என்பவற்றை . இதனை முத்தீக்செல்வத திருபிறப்பாளர் . என்புழி நச்சினார்க்கினியர் 
கூறலானு மறிக . | உரியமாதர் ஈண்டு பட்டமகிஷிகள் மூவர் , 


வது ) 


திருவவதாரப்படலம் . 


சக் 


( அரு ) 


( அ s ) 


( அஎ ) 


( அஅ ) . 


தழங்கின துந்துபிதாவில்வானகம் 
விழுங்கினர்விண்ணவர் வெளியின்றென்னவே . 
முகமலரொளிதரமொய்த்துவானுளோர் 
அகவிரைநறுமலர் தூவியார்த்தெழத் 
தகவுடைமுனியுமத்தழலினாப்பணே 
மகவருளாகுதிவழங்கினானரோ. 
ஆயிடைக்கனலினின் றம்பொற்றட்டமீ 
தூயநற்சுதைரிகர்பிண்டமொன் றுசூழ் 
தீயெரிப்பங்கியுஞ்சிவந்தகண்ணுமா 
ஏயெனப்பூதமொன்றெழுந்ததேந்தியே . 
வைத்தது தரைமிசைமறித்து மவ்வழி 
தைத்தது பூதமத்தவனும் வேந்தனை 
உய்த்தநல்லமிர் தினை * யுரியமாதர்கட் 
கத்தகுமரபினாலளித்தியாலென்றான் . 
மாமுனியருள்வழிமன்னர்மன்னவன் 
தூமமென்சுரிகுழற்றொண்டைத்தூயவாய்க் 
காமரொண்கௌசலைகரத்தினோர்பகிர் 
தாமுறவளித்தனன்சங்கமார்த்தெழ . 
கைகயன் றனையை தன்கரத்துமம்முறைச் 
செய்சையினளித்தனன் தேவரார்த்தெழப் 
பொய்கையுந திகளும்பொழிலுமோதிமம் 
வைகுறுகோசலைமன்னர்மன்னனே . 
+ . நமித்திரர்நெடுக்குறுநலங்கொ ண்மொய்ம்புடை 
நிமித்திருமரபுளான் முன்னர் நீர்மையிற் 
சுமித்திரைக்களித்தனன்சுரர்க்குவேந்தினிச் 
சமித்ததென்பகையெனத்தமெரொடார்ப்பவே . 
$ பின்னுமப்பெருந்தகைபிதிர்ந்து வீழ்ந்தவை 
தம்மையுஞ்சுமித்திரைதனக்குநல்கினான் 
ஒன்னலர்க்கிடமும் வேறுலகினோங்கிய 
மன்னுயிர் தமக்குமீள்வலமுந்துள்ளவே . 
வாம்பரிவேள்வியுமகவைநல்குவ 
தாம்புரையாகு திபிரவுமந்தணன் 


( அக ) 


( * 


( கக ) 


( 


கஉ ) 


* உரியமாதர் என்றது ஈண்டு -பட்டமகிஷிகள் மூவர் . - + நமிததிரர் - பகைவர் . 
* சமித்தது - அடங்கிற்று , $ பின்னும் வினைமாற்றுப்பொருளில் வருவதோரிடை 
சொல் . 

6 


பாலகாண்டம் . 


முதலா 


ஓம்பிடமுடிந்தபினுலகுகாவலன் 
ஏம்பலொடெழுந்தனன் யாருமேத்தவே . 


( கூரு ) 


( 
கூச 
) 


முருடருபல்லியமுழங்கியார்த்தன 
இருடருமூலகமுமிடருநீங்கின 
தெருடருவேள்வியின் கடன்கடீர்ந்துழி 
அருடருமவையின்வந்தரசனெய்தினான் . 
செய்ம்முறைசடன் முறைதிறம்பலின் றியே 
மெய்ம்முறைகடவுளுக்கீந்து விண்ணுளோர்க் 
கம்முறையளித்து நீடந்தணாளர்க்கும் 
கைம்முறைவழங்கினன்கனகமாரியே . 


( கரு ) 


வேந்தர்கட்கரசொடுவெறுக்கைதேர்பரி 
வாய்ந்தநற்றுகிலொடுவரிசைக்கேற்பன . 
ஈய்ந்தனன் பல்லியந்துவைப்பவேகிநீர் 
தோய்ந்தனன் சரயுக ற்றுறைக்கணெய் தியே , 


( கசு ) 


முரசினங்கறங்கிடமுத்தவெண்குடை 
விரசிடுநிழறரவேந்தர்சூழ்தர 
அரசவையடைந் துழியயனுநாணுற 
உரைசெறிமுனிவர் தாள்வணங்கியோங்கினான் , 


( கூஎ) 


( கூஅ ) 


அரியாற்றவமுடைவசிட்டனாணையால் 
* இரலைக ற்சிருங்கமா விறைவன்றாடொழா 
உரியபற்பலவுரைபயிற்றியுய்ந்தனன் 
பெரியநற்றவவினிப்பெறுவதியாதென்றான் 
எந்தைநின்னருளினாலிடரினீங்கியே 
உய்ந்தனனடியனேனென்னவொண்டவன் 
சிந்தையுண்மகிழ்ச்சியால்வாழ்த்தித்தேர்மிசை 
வந்தமாதவரொடும் வழிக்கொண்டேகினான் . 
+ வாங்கிய துயருடைமன்னன் பின்னரும் 
பாங்குடைமுனிவர் தாள் பழிச்சியேத்தல் கொண் 
டோங்கியவுவகையராசியோடெடு 
நீங்கினரிருந்தனனேமிவேந்தனே 
தெரிவையர்மூவருஞ்சிறிது நாட்செலீஇ 
மருவியவயாவொவெருத்தந் துயத்தலால் 


( க.க ) 


டழா 


(300 ) 


* இரலைநற்சிருங்கமாவிறைவன் - கலைக்கோட்டு முனி. 
வாங்கியது யர் - துன்பம்நீங்கின . 


திருவவதாரப்படலம் : 


(கங ) 


பொருவருதிருமுகமன்றிப்பொற்பு நீ 
டுருவமுமதியமொடொப்பத்தோன்றினார் . 

( காக ) 
ஆயிடைப்பருவம்வந் தடைந்தெவெல்லையின் 
மாயிரும்புவிமகண்மகிழ்வினோங்கிட 
வேய்புநர்பூசமும்விண்ணுளோர்களும் 
தூயகற்கடகமுமெழுந்து துள்ளவே . 

(க 021 
சித்தருமியக்கருந்தெரிவைமார்களும் 
வித்தகமுனிவரும்விண்ணுளோர்களும் 
நித்தருமுறைமுறைநெருங்கியார்ப்புறத் 
தத்து றலொழிந்து நீடருமமோங்கவே . 
ஒருபகலுலகெலாமுதரத்துட்பொதிந் 
தருமறைக்குணர்வருமவனையஞ்சனக் 
கருமுகிற்கொழுந்தெழில்காட்டுஞ்சோதியைத் 
திருவுறப்பயந்தனடிறங்கொள்கோசலை . 

(கச ) 
ஆசையும்விசும்புநின் றமரரார்த்தெழ 
வாசவன் முதலினர்வணங்கிவாழ்த்து றப் 
பூசமுமீனமும் பொலியநல்கினாள் 
மாசறுகேகயன்மாதுமைந்தனை . 

( 406 ) 
தளையவிழ்தருவுடைச் * சயிலகோபனுங் 
கிளையுமந்தரமிசைகெழுமியார்ப்புற 
அளைபுகுமரவினோடலவன் வாழ்வுற 
இளையவற்பயந்தனளிளையமென்கொடி . 

(கசு ) 
படங்கிளர்பஃறலைப்பாந்தளேந்துபார் 
நடங்கிளர் தரமறைநவிலநாடகம் 
மடங்கலுமகமுமேவாழ்வினோங்கிட 
விடங்கிளர் விழியினாண்மீட்டுமீன்றனள். 

( க o எ ) 
ஆடினரரம்பையரமுதவேழிசை 
பாடினர்கின்னரர் துவைத்தபல்லியம் 
வீடினரரக்கரென்றுவக்கும் விம்மலால் 
ஓடினருலவினரும்பர் முற்றுமே . 

( க o அ ) 
ஓடினரரசன்மாட்டுவகைகூரநின் 
றாடினர்சிலதியரந்தணாளர்கள் 
கூடினர்நாளொடுகோளுநின்றமை 
நாடினருலகினிநவையின்றென் றனர் . 

( காக ) 
சயிலகோபன் - பூருவத்தில் மலைகளைக்கோவித்துச் சிறகுகளை வெட்டினன் ஆத 
லால் இந்திரனுக்குச் சயிலகோபனென்று பெயர் வழங்கிவருகின்றது . 


புதன் 


தாமுறவழங்க பாலகாண்டம் . 

முதலா 
மேடமாமதிதிதிநவமிமீன்கழை 
நீடுறுமாலைக ற்கட்க நீதிசேர் 
ஓடைமாகளிறனானுதயராசிகோள் 
நாடினேகாதசர்நால்வருச்சரே . 

( க்க ) 
நீதி- ஒழுக்கமானது , சேர் சேர்ந்த , ஒடை - நுதலணியையுடைய , மா பெருமை 
பொருந்திய , களிறுபானையை , அனான் .ஒத்தவனாகிய ( இராமமூர்த்தியினது அவதார 
காலையில் ) மா - பெருமை பொருந்திய , மதி - மாஸமானது , மேடம் - மேஷமாயும் , திதி - 
திதியானது , நவமி நவமியாயும் , மீன் - நட்சத்திரமானது , கழை - புநர்பூசமாயும் , சற் 
கடகம் -கடகமானது , உதயாசி.உதயமும் , இறாசிலக்கின மாகிய சந்திரலக்கினமு 
மாயும் , மால் -பதன் , ஐ - ராஜஸ்தானமாகிய பத்தாமிடத்தலும் , கோள் -கேதுவிற்கு , 
நாடு - மிதுனமானது . இல் - வீடாயும் , ஏகாதசர் - பதினொன்றுக்குடையவர் , நால்வர் . 
நான்குபேர், உச்சர்-உச்சஸ்தானத்திலும் , நீடுறும் - பலமாய்கிற்கும் , ஏகாரம் - தேற்றம் . 

இராமர் ஜாதகம் . 
சுக்கிரன் சூரியன் 

சந்திரன் 

ல்க்கினம் 
செவ்வாய் 

இராகு 
என் றனர்சாதக * மீசற்கேனையர் 
தன் றனக்குகந்தகுமூறையிற்றான் றெரிந் . 
தொன்றிய தமனியத்தெழுதியோதினார் 
வன்றிறற்சுரர் குருவாழ்த்தெடுப்பவே . 
மாமுனிதன்னொமென்னர் மன்னவன் 
ஏமுறப்புனல்படீஇவித்தொடின் பொருள் 

வண்சங்கமார்ப்புறக் 
கோ மகர் திருமுகங்குறுகிநோக்கினான் . 

( ககஉ ) 
இறைதவிர்ந் திடுகபார்யாண்டொரேழ்நிதி 
நிறைதருசாலைதாணீக்கியாவையும் 
முறை கெடவறியவர் முகந்து கொள்கெனா 
அறைபறையென் றனனரசர்கோமகன் 

( கககூ ) 
* ஈசன்ஈண்டு சீராமன் . 


ரா 


சனி 


( கக்க ) 


வது ) 


திருவவதாரப்படலம் . 


((ககச ) 


( ககடு 


( ககசு ) 


(ககள ) 


படையொழிந்திகேதம்பதிகளேயினி 
விடைபெருகுகமுடிவேந்தர்வேதியர் 
நடையுறுரியமமுநவையின்றா குக 
கடவுளர்விழவொடுகளிப்பவெங்கணும் . 
ஆலையம்புதுக்குக வந்தணாளர்தம் 
சாலையுஞ்சதுக்கமுஞ்சமைக்கசந்தியும் 
காலையுமாலையுங்கடவுளர்க்கணி 
மாலையுந் தீபமும் வழங்குகென் றனன் . 
என்புழிவள்ளுயர்வானைமீமிசை 
நன்பறையறைந்தனர்நகரமாந் தரும் 
மின்பிறழ்நுசுப்பினர்தாமும்விம்மலால் 
இன்பமென் றளக்கருமளக்கரெய்தினார் . 
ஆர்த்தனர்முறைமுறையன்பினாலுடல் 
போர்த்தனபுளகம்வேர் பொடித்தநீணிதி 
தூர்த்தனரெதிரெதிர்சொல்லினார்க்கெலாம் 
தீர்த்தனென் றறிந்ததோவவர் தஞ்சிந்தையே . 
பண்ணையுமாயமுந்திரளும்பாங்கரும் 
கண்ணகன்றிருநகர்களிப்புகைம்மிகுந் 
தெண்ணெயுங்களபமுமிழுதுநானமும் 
சுண்ணமுந் தூவினவீதிதோறுமே . 

வேறு , 
இத்தகைமாநக * ரீரறுநாளும் 
சித்தமுறுங்களியோடுசிறந்தே 
தத்தமையொன்று முணர்ந்திலதாவா 
மெய்த்தவனாமம்விதிப்பமதித்தான் . 
கராமலையத்தளர்கைக்கரியெய்த்தே 
அராவணையிற்றுயில்வோயெனவந்தாள் 
விராவியளித்தருண்மெய்ப்பொருளுக்கே 
இராமனெனப்பெயரீந்தனனன்றே. 
கரதலமுற்றொளிர் நெல்லிகடுப்ப 
விரதமறைப்பொருண்மெய்ந்நெறிகண்ட 
வரதனுதித்திடமற்றையவொளியை 
பரதனெனப்பெயர்பன்னினனன்றே . 


( கக அ ) 


( ககசு ) 


( க 20 ) 


( கஉக ) 


* ஈரறுநாள் என்றதனைப் பத்துநாளுங்கடந்த விரண்டாநாள் எனப் பெரியாரும் 
பணித்தமையான றிக , 


முதலா 


முத்துருக்கொண்டு செம்முளரியலர்ந்தால் 

பாலகாண்டம் ,. 
உலக்குநர்வஞ்சகரும்பருமுய்ந்தார் 
நிலக்கொடியுந் துயர் நீத்தனளிந்த 
விலக்கருமொய்ம்பின் விளங்கொளிநா மம் 
இலக்குவனென்ன விசைத்தனனன்றே. 


( கஉஉ ) 


ஒத்திருக்கும் மெழிலுடைய விவ்வொளியால் 
எத்திருக்குங்கெடுமென்பதையெண்ணாச் 
சத்துருக்கன்னெனச்சாத்தினர் நாமம் . 

( கஉங ) 
பொய்வழியின் முனிபுகறருமறையால் 
இவ்வழிபெயர்களிசைத்துழியிறைவன் 
கைவழிநிதியெனுந் திகலை மறையோர் 
மெய்வழியுவரிநிறைத்தன மேன்மேல் . 

(கஉச) - 
காவியுமொளிர் தருக மலமுமெனவே 
* ஓவியவெழிலுடையொருவனையலதோர் 
ஆவியுமுடலமுமிலதெனவருளின் 
மேவினனுலகுடைவேந்தர்தம்வேந்தன் . 

(கஉரு) 
அமிர்துகுகுதலையொடணிநடைபயிலாத் 
திமிரமதறவருதினகரனெனவும் 
" தமரமதுடன் வளர்சதுமறையெனவும் 
குமரர்கணிலமகள் குறைவறவளர் நாள் . 

( கஉசு ) 
கவுளமொ பெநயம்விதிமுறைதருகுற் 
றிவளவதெனவொருகரைபிறிதிலவா 
உவள் தருமறையினொடொழிவறுகலையும் 
தவள்மதிபுனையரனிகர்முனிதரவே . 

( " - " 
யானையுமிரதமுமிவுளியுமுதலா 
ஏனையபிறவுமவ்வியல்பினினடையுற் 
றூனுறுபடைபலசிலையொடுபயிலா 
வானவர்தனி முதல்கிளையொடுவளர . 

( கஉஅ) 
அருமறை முனிவருமமரருமவனித் 
திருவுமநகருறைசெனமுதமிடரோ 
டிருவினை துணிதருமிவரினிதிவணின் 
றொருபொழுதகல்கிலமுறையெனவுறுவார் . 

(கஉ கூ ) 
கரிய கோலத்திருமேனியனாகிய சீறாமனை ஓவியவெழிலுடையொருவன் என் 
+ தமரமதுடன் என்றார் ஏழிசையோடுகூடிய மறையொலியை . | உபநயன 
மன்றதும் - தவளமென்றதும் குறைந்து நின்றன . அயர் வருமமரர்களதிபதி என் 
பதுதோன்ற வானவர் தனிமுதல் :என்மூர் . 


* 


வது )) 


திருவவதாரப்படலம் . 


சன் 


அய்யனுமிளவலுமணிநிலமகடன் 
செய்தவமுடைமைகடெரிதரநதியும் 
மைதவழ்பொழில்களும் வாவியுமருவி 
நெய்குழனுறுமிழையென நிலை திரிவார் . 


( கங O ) 


பரதனுமிளவலுமொருநொடிபகிரா 
திரதமுமிவுளியுமிவரினுமறை நூல் 
உரை தருபொழுதினுமொழிகிலரெனையாள் 
வரதனுமிளவலுமென மருவினரே . 


( கஙக ) 


வீரருமிளைஞரும் வெறிபொழில்களின் வாய் 
ஈரமொடுரைதருமுனிவரரிடைபோய்ச் 
* சோர்பொழுதணிநகர் துறுகுவரெதிர்வார் 
கார்வம வலர்பயிர்பொருவுவர்களியால் . 


(கஙஉ ) 


ஏழையானைவருமிவர் தடமுலைதோய் 
கேழ்கிளர்மதுகையர்கிளைகளுமினையார் 
வாழியவென வவர்மனனுறுகடவுட் . 
டாழ்குவர்கவுசலை தயரதனெனவே . 


(கஙங ) 


கடல்கருமுகிலொளிர்கமலமதலரா 
வடவரையுடன் வருசெயலென மறையும் 
தடவுதலறிவருதனிமுதலவனும் 
புடைவருமிளவலுமெனநிகர்புகல்வார் . 


(கஙச ) 


எதிர்வருமவர்களையெமையுடையிறைவன் 
முதிர்தருகருணையின் முகமலரொளிரா 
எது வினையிடரிலையினிதினுமனையும் 
மதிதருகுமாரும்வலியர்கொலெனவே . 


( ககூடு) 


t அஃதையநினையெமதரசெனவுடையேம் 
இஃதொருபொருளலவெமதுயிருடனேழ் . 
மகிதவ முழுதையுமுறுகவிமலரோன் 
உகுபகலளவெனவுரைநனிபுரிவார் . 


( கஙசு ) 


வேறு . 


இப்பரிசணிநகருறையும்யாவரும் 
மெய்ப்புகழ்புனைதரவிளையவீரர்கள் 


சோர்பொழுது - மாலைக்காலம் . - அகதியைய என்றது அஃதைய என நின் 
றது , இதனை அஃதை தந்தை எனப்பிறருங் கூறுதல் காண்க , 


பாலகாண்டம் . 


[ முதலா 


(கஙஎ ) 


தப்பறவடிநிழறழுவியேத்துற 
* முப்பரம்பொருளுக்கு முதல்வன்வைகுறும் . 
அரைசர்தம் பெருமகனகிலம்யாவையும் 
விரைசுறுதனிக்குடைவிளங்கவென் றிசேர் 
முரைசொலிகறங்கிடமுனிவரேத்துறக் 
கரைசெயலரியதோர்களிப்பின்வைகுநாள் . 
சு - வது . திருவவதாரப்படலம் முற்றிற்று , 

ஆ திருவிருத்தம் - கள். 


( க x 4 ) 


எ - வது . கையடைப்படலம் . 


நனைவருகற்பக நாட்டுநன்னகர் 
அனைவருமணைதரவயிர்க்குஞ்சிந்தையான் 
நினையவுமரியது விசும்பினீண்டசோர் 
புனைமணிமண்டபம்பொலியவெய்தினான் . 
தூயமெல்லரியணைப்பொலிந்து தோன்றினான் 
சேயிருவிசும்பிடைத்திரியுஞ் - சாரணர் 
நாயகனிவன் கொலென் றயிர்த்து நாட்டமோர் 
ஆயிரமில்லையென்றைய நீங்கினார் . 

விசுவாமித்திரர் வருதல் . 
மடங்கல்போன் மொய்ம்பினான் முன்னர்மன்னுயிர் 
அடங்கலுமுலகும்வே றமைத்துத்தேவரோ 
டிணங்கொணான் முகனையும்படைப்பெனீண்டெனாத் 
தொடங்கிய 1 துனியுறு முனிவன்றோன் றினான் . 


(உ ) 


வேறு . 


(ச) 


வந்து முனியெய்து தலுமார்பினணியாரம் 
அந்தரதலத்திரவியஞ்சவெரளிவிஞ்சக் 
கந்தமலரிற்கடவுடன் வரவுகாணும் 
இந்திரனெனக்கடிதெழுந்தடிபணிந்தான் . 
பணிந்துமணிசெற்றுபுகுயிற்றியவிர்பைம்பொன் 
அணிந்ததவிசிட்டதினருத்தியொடிருத்தி 
இணைந்தகமலச்சரணருச்சனை செய்தின்றே 

துணிந்ததென் வினைத்தொடர்பெனத்தொழுது சொன்னான் . ( ரு ) 
* முப்பரம்பொருளுக்கு முதல்வன் -சங்கருடணன் , பிரத்தியும்னன் , அநிருத்த 
னென்னும் வியூகர் மூவருக்கு முதற்பொருளை , இதனை முப்பரம் பொருளிற்குண் 
முதலை என்றிவ்வா சிரியர் பிற்கூறுதலுமிப்பெற்றிநோக்கி , - சாரணர் - தேவவொற் 
றர் . - துனியுறு முனிவன் - கோசிகன். 


கையடைப்படலம் . 


நிலஞ்செய்தவமென்றுணரினன்று நெடியோயென் 
நலஞ்செய்வினையுண்டெனினுமன் றுநகர்யோன் 
வலஞ்செய்து வணங்கவெளிவந்தவி து முந்தென் 
குலஞ்செய்தவமென்றினிதுகூறமுனி கூறும் . 


வேறு . 


என்னனையமுனிவாருமிமையவருமிடையூறொன் றுடையரானால் 
பன்னகமுநகுவெள்ளிப்பனிவரையும்பாற்கடலும்பதுமபீடத் 
தன்னகருங்கற்பகநாட்டணிக்கருமணிமாடயோத்தியென்னும் 
பொன்னகருமல்லாது புகலுண்டோவிகல்கடந்தபுலவுவேலோய் . 

( எ ) 
இன்றளிர்க்கற்பநகறுந்தேனிடைதுளிக்குநிழலிருக்கையிழந்து போந்து 
நின் றளிர்க்குந் தனிக்குடைக்கீழதினொதுங்கிக்குறையிரந்துநிற்பநோக்கிக் 
குன் றளிக்குங்குலமணித்தோட்சம்பரனைக்குலத்தோடுந்தொலைந் து நீகொ 
ண் , டன் றளித்தவாசன்றோபுரந்தர் * னின்றாள்கின்றதரசவென்றான் . () 
உரைசெய்யுமளவிலவன் முகநோக்கியுள்ளத்தினொருவராலும் 
கரைசெய்யவரியதொரு பேருவகைக்கடல்பெருகக்கரங்கள் கூப்பி 
அரைசெய்தியிருந்தபயனெய்தினன் மற்றினிச்செய்வதருளுகென்று 
முரைசெய்துகடைத்தலையான் முன்மொழியப்பின் மொழியுமுனிவனாங்கே 
தருவனத்துள்யானியற்றுந் தவவேள்விக்கிடையூறாத்தவஞ்செய்வோர்கள் 
வெருவர்ச்சென் றடை t காமவெகுளியெனநிருதரிடைவிலக்காவண்ணம் 
செருமுகத்துக்காத்தியெனநின் சிறுவர்நால்வரினுங்கரிய செம்மல் [ ன் . 
- ஒருவனைத்தந் திடுதியெனவுயிரிரக்குங்கொடுங்கூற்றினுளையச்சொன்னா 
எண்ணிலாவருந்தவத்தோனியம்பியசொன்மருமத்தினெறிவேல்பாய்ந்த 
புண்ணிலாம் பெரும்புழையிற்சனனுழைந்தாலெனச்செவியிற்புகுதலோடு 
உண்ணிலாவிய துயரம்பிடித்துந்தவாருயிர்நின் றூசலாடக் 

[ம் 
கண்ணிலான் பெற்றிழந் தானெனவுழந்தான்கடுந்துயரங்காலவேலான் . ( ) 
தொடையூற்றுந்தேன்றுளிக்குச றுந்தாரானொருவண்ணந்துயரநீங்கிப் 
படையூற்றமிலன் சிறியனிவன் பெரியோய்பணியிதுவேற்பனிநீர்க்கங்கை 
புடையூற்றுஞ்சடையானுநான்முகனும்புரந்தரனும்புகுந்து செய்யும் 
இடையூற்றுக்கிடையூறாயான்காப்பென் பெருவேள்விக்கெழுகவென்றான் . 

என் றனனென்றலுமுனிவோடெழுந்தனன் மண்படைத்தமுனியிறு 
திக்காலம் , அன்றெனவாமெனவிமையோரயிர்த்தனர்மேல்வெயில்கரந்தத 


இற்றைப் போதவன ரசாள்வது நின்னாற்கொடுக்கப்பட்டதென்பார் இன்றாசா 
ள்வதென் றார் . - காமவெகுளியெனக் கூறினமையான் மயக்கமென்பதையு முபலக் 
கணத்தாற் கூறிக்கொள்க. 1 ஒருகனை - ஒப்பற்றவனை . $ படையூற்றமிலனென் றிவ் 
வாசிரியர் கூறியதை முதனூலாசிரியரும் இன்னும் பதினாாண்டு நம்பிற்றில்லையெ 
ன்றும் , நிசாசரர் பூசலுக்கிவனு தவானென்றும் , தாமரைக்கண்ணனை யழைத்தல் பொ 
ருந்தாதுகாணென்றும் கூறுவர் , இதனை வடநூலார்வாய்க்கேட்டுணர்க , 

7 


) 


( 
கரு 
) 


துனியுற முனிவன் என்றதும் பின் கறுத்தமாமுனி என்றதும் கோசிகனை . 
ரு பாலகாண்டம் . 

[ முதலா 
குமிங்கும் , நின்றனவுந்திரிந்தன மீநிவந்தகொழுங்கடைப்புருவநெற்றிமு 
ற்றச் , சென்றினவந்தன நகையுஞ்சிவந்தன கண்ணிருண்ட போய்த்திசை 
களெல்லாம் , 

( கங ) 
* கறுத்தமாமுனிகருத்தையுன்னி நீ 
பொறுத்தியென் றவற்புகன்றுநின்மகற் 
குறுத்தலாகலாவுறுதியெய் துநாள் 
மறுத்தியோவெனாவசிட்டன் கூறினான் . 

(கச ) 
t பெய்யுமாரியாற்பெருகுவெள்ளம்போய் 
மொய்கொள்வேலைவாய்முடுகுமாறுபோல் 
அய்யநின்மகற்களவில் விஞ்சைவந் 
தெய்துகாலமின்றெதிர்ந்ததென்னவே. 

( 
குருவின்வாசகங்கொண்டுகொற்றவன் 
திருவின் கேள்வனைக்கொணர்மின் சென்றென 
வருகவென் றனனென் றலோடும்வந் 
தருகுசார்ந்தனனறிவினும்பரான் : 

( கசு ) 
வந்தநம்பியைத்தம்பிதன்னொடு 
முந்தை நான் மறைமுனிக்குக்காட்டிநற் 
றந்தை நீதனித்தாயு நீயிவர்க் 
கெந்தைதந்தனனியைந்த செய்கென்றான் . 

( கஎ ) 
கொடுத்தமைந்தரைக்கொண்டுசிந்தைமுந் 
தெடுத்தசீற்றம் விட்டினி துவாழ்த்திமேல் 
அடுத்தவேள் விபோய்முடித்துநாமெனா 
நடத்தன்மேபினானவைக்கணீங்கினான் . 

( கஅ ) 
வென் றிவாள்புடைவிசித்துமெய்ம்மைபோல் 
என்றுந்தேய்வுறாத்தூணியார்த்திரு 
குன்றம்போன்றுயர்தோளிற்கொற்ற - வில் 
ஒன்று தாங்கினானுலகந் தாங்கினான் . 

( ககூ) 
அன்ன தம்பியுந்தானுமையனாம் 
மன்னனின் னுயிர்வழிக்கொண்டாலெனச் 
முனிவர்யாவரு மிறைவன்பால் விஞ்சையாவுமடைந்து மீட்டும் வனிடந் தருவ 
தியல்பாதலாற் பெய்யுமாரியாற் பெருகுவெள்ளம் போய் - மொய்கொள் வேலைவாய் 
முடுகுமாறுபோ வென்றுவமையாற் கூறினார் . 

உலகமெலாந்தன்ன கட்டில் தாங்கிச்சிது கொருபொருளன் றென்பார் கொற்ற 
வில் ஒன்றுதாட்சி அலகந்தாங்கினானென் சார் , 


தாடகைவதைப்படலம் . 


ருக் 


( 
20 
) 


(உக ) 


( உ ) 


சொன்னமாதவற்றொடர்ந்தசாயை போல் 
பொன்னின் மாநகர்ப்புரிசை நீங்கினான் . 
வரங்கண்மாசறத்தவஞ்செய்தோர்கள்வாழ் 
புரங்கணேரிலாநகரநீங்கிப்போய் 
அரங்கினாவொர்சிலம்பினன்னநின் 
றிரங்குவார்புனற்சரயுவெய்தனார் . 
கரும்புகால்பொரக்கமுகின் வார்ந்ததேன் 
வரம்பை மீதிடுமருதவேலிவாய் 
அரும்பு கொங்கையாரம்மெலோ திபோல் 
சுரும்புவாழ்வதோர்சோலைநண்ணினார் . 
தாழுமா மழை தழுவுநெற்றியால் 
சூழியானைபோற்றோன்றுமால்வரைப் 
பாழிமாமுகட்டுச்சிபச்சைமா 
எழுமேறப்போயாறுமேறினார் . 
தேவுமாதவற்றொழுதுதேவர்தம் 
நாவுளாகுதிநயக்கும் வேள்விவாய்த் 
தாவுமாபுகை தழுவுசோலைகண் 
டியாவதீதென்றானெவர்க்குமேனின்றான் . 
எ -வது , கையடைப்படலம் முற்றிற்று , 

ஆ திருவிருத்தம்- ந சக . 


( 
உங 
) 


( 2.ச ) 


அ - வது . தாடகைவதைப்படலம் . 


* திங்கண்மேவுஞ்சடைத்தேவன்மேன்மாரவேள் 
இங்குநின்றெய்யவும் மெரிதரும் நுதல் விழிப் 
பொங்குகோபஞ்சுடப்பூளை வீயன்ன தன் 
அங்கம் வெந்தன்றுதொட்டாங்கனேயாயினான் . 
வாரணத்துரிவையான் மதனனைச்சினவுநாள் 
ஈரமற்றங்கமிக்குகுதலாலிவெணலாம் 
ஆரணத்துறையுளாயங்கநாடிதுவுமக் 
காரணக்குறியுடைக்காமனாச்சிரம்மே . 
பற்றவாவேரொடும்பசையறப்பிறவிபோய் 
முற்றவாலுணர்வுமேன் முக்கினாரறிவு சென் 


( 2 ) 


திங்கண்மேவுஞ்சடைத்தேவன் - சிகபெருமான் . தேவர்தம்நா -கனற்கடவுள் . 


( 


[ முதலா 


( ங ) 


( 
ச 
) 


படியின் மேல் வெம்மையைப்பகரினும்பகருநா 
காருமோடாது நீள்காலுமோடாத 

பாலகாண்டம் . 
றுற்றவானவனிருந்தியோகு செய்தனனெனிற் 
சொற்றவாமளவதோமற்றிதன் றூய்மையே . 
என் றவந்தணனியம்பலும் வியந்தவ்வயிற் 
சென்றுவந்தெதிரெழுஞ்செந்நெறிச்செல்வரோ 
டன்றுறைந் தலர்கதிர்ப்பரிதிமண்டிலமகன் 
குன்றினின் றிவரவோர்சுடுசரங்குறுகினார் . 
பருதிவானவனிலம்பசையறப்பருகுவான் 
விருதுமேற்கொண்டுலாம்வேனிலேயல்லதோர் 
இருதுவேறின்மையாலெரிசுடர்க்கடவுளும் 
கருத்தின்வேமுள்ள முங்காணில் வேம் நயனமும் 
முடியவே முடியமூடிருளும் வான் முகடுவேம் 
விடியுமேல் வெயிலும் வே மழையும் வேமின்னிகே 
டிடியும் வேமென்னில் வேறியாவை வேவாதவே . 
விஞ்சுவான் மழையின்மேலம்பும் வேலும்படச் 

சஞ்செவேசெருமுகத்தன்றியே திறனிலா 
வஞ்சர்தீவினைகளான் மானமாமணியிழந் 
தஞ்சினார் நெஞ்சுபோலென்று மாறாதரோ . 
பேய்பிளந்தொக்க நின்றுலர் * பெருங்கள்ளியின் 
தாய்பிளந்துக்க காக 

துக்ககாரகில்களுந்தழையிலா 
வேய்பிளந்துக்கவெண்டாளமும்விடவரா 
வாய்பிளந்துக்கசெம்மணியுமேவனமெலாம் . 
பாரு மோடாது நீடாதெனும் பாலதே 
சூருமோடாதுகூடாதரோசூரியன் 
தேருமோடாது மாமாகமீதேரினோர் 
கண் கிழித்துமிழ்விடக்கனலாவரசுகார் 
விண்கிழித்தொளிருமின்னனையபன்மணிவெயில் 
மண்கிழித்திடவெழுஞ்சுடர்கண் மண் மகளுடற் 
புண்கிழித்திட வெழுங்குருதியேபோலுமே . 


சு 


- - 


( எ) 


4 


( 
அ 
) 


( 59 ) 


வேறு . 


புழுங்குவெம்பசியொடுபுரளும்போரரா 
விழுங்கவந்தெதிரெதிர்விரித்தவாயின்வாய் 


கள்ளிவயிறின் சில்பிறக்குமென்றதனாற் பெருங்கள்ளியின்றாய் பிளந்துக்ககார 
மென்றார் 


NE 


வது ) 


தாடகை வதைப்படலம் . 


முழங்குதிண்கரிபுகுமுடுகிமீமிசை 
வழங்குவெங்கதிர்சுடமறைவுதேடியே 

( க்க ) 
ஏகவெங்கனலரசிருந்தகாட்டினில் 
சாகமுங்கரிகளுங்கரிந்து சாம்பின 
மாகவெங்கனலெனும்வட்வைத்தீச்சுட 
மேகமுங்கரிந் திடைவீழ்ந்தபோலுமே . 

( கஉ ) 
கானகத்தியங்கியகழுதின்றேர்க்குலம் . 
தானகத்தெழுதலாற்றலைக்கொண்டோடிப்போய் 
மேனிமிர்ந்தெழுந்திடில்விசும்பும்வேமெனா 
வானவர்க்கிரங்கிமீர்வளைந்ததொத்ததே , 

(கங ) 
ஏய்ர் தவக்கனலிடையெழுந்தகானற்றேர் 
காய்ந்தவக்கடுவனங்காக்கும் வேனிலின் 
வேந்தனுக்கரசுவீற்றிருக்கச்செய்ததோர் 
பாய்ந்தபொற்காலுடைப்பளிக்குப்பீடமே . 

( கச ) 
தாவரு * மிருவினைசெற்றுத்தள்ளரு 
+ மூவகைப்பகையரண்கடந்து முத்தியில் 
போவது புரிபவர் மனமும்பொன் விலைப் 
பாவையர்மனமும் போற்பசையுமற்றதே . 

(கரு ) 
பொரிபரற்படர் நிலம்பொடிந்து கீழுற 
விரிதலிற்பெருவழிவிளங்கித்தோன் றலால் 
அரிமணிப்பணத்தராவரசர்நாட்டினும் 
எரிகதிர்க்கினிது புக்கியங்கலாயதே. 

( கசு ) 
எரிந்தெழு கொடுஞ்சுரமினையதெய்தலும் 
அருந்தவனிவர் பெரிதளவிலாற்றலைப் 
பொருந்தின ராயினும்பூவின் மெல்லியர் .. 
வருந்துவர்சிறிதென மனத்தினோக்கினான் . 
நோக்கினனவர் முகநோக்கநோக்குடைக் 
கோக்குமரருமடிகுறுகநான் முகன் 
ஆக்கிய 1 விஞ்சைகளிரண்டுமவ்வழி 
ஊக்கினனவையவருள்ளத்துள்ளினார் . 

( கஅ ) 
உள்ளியகாலையினூழித்தீயினை 
எள்ளுறுகொழுங்கனவெஞ்சும்வெஞ்சுரம் 
தெள்ளுதண்புனலிடைச்சேறலொத்தது 
வள்ள லுமுனிவனைவணங்கிக் கூறுவான் . 

(கச ) 
இருவினை- புண்ணிய பாவங்கள். - மூவகைப்பகை காமவெகுளிமயக்கங்மளை . 
1 விஞ்சைகளிரண்டு பலம் , அதிபலம் என்பன . 


( 
கஎ 
) 


( 
20 
) 


( உக ) 


தின்னுயிர்வளர்க்குமோறெரிகொள் கூற்றசேர் 

பாலகாண்டம் .. 
* சுழிபடுகங்கையந்தொங்கன் மௌலியான் 
விழிபடவெந்ததோவேறுதானுண்டோ 
பழிபடாமன்னவன் படைத்தநாட்டினூங் 
கழிவதென்காரணமறிஞகூறென்றான் . 
என்றலுமிராமனைநோக்கியின்னுயிர் 
கொன்றுழல் வாழ்க்கையள் கூற்றின்றோற்றத்தள் 
அன்றியுமையிருநூறுமையன்மா 
ஒன்றியவலியினளுறுதிகேளெனா . 
மண்ணுருத்தெடுப்பினுங்கடலைவாரினும் 
விண்ணுருத்திடிப்பினும் வேண்டிற்செய்கிற்பாள் 
எண்ணுருத்தெரிவரும்பாவமீண்டியோர் 
பெண்ணுருக்கொண்டெனத்தெரியும் பெற்றியாள் . 
பெருவரையிரண்டொசிம்பிறந்தநஞ்சொடும் 
உருமுறழ்முழக்கொடுமூழித் தீயொடும் 
இருபிறைசெறிந்தெழுகடலுண்டாமெனின் 
வெருவரு தோற்றத்தண்மேனிமானுமே . 
சூடகவரவுறழ்சூலக்கையினள் 
காடுறைவாழ்க்கையள்கண்ணிற்காண்பரேல் 
- ஆடவர்பெண்மையையவாவுந்தோளினாய் 
தாடகையென்பதச்சழக்கிநாமமே . 
கன்னவிறோளினாய்கமலத்தோனருள் 
மன்னுயிரனைத்தையும்வாரிவாய்ப்படுத் 


( உ z ) 


அன்னவள்யாவளென் றறையக் கேட்டியால் . 


(உரு) 


இயக்கர்தங்குலத்து ளானுல்கமெங்கணும் 
வியக்குறுமொய்ம்பினானெரியின் வெம்மையான் 
மயக்கில் சற்சரனெனும்வலத்தினான றுள் 
துயக்கிலன்சுகேதுவென்றுளனொர் தூய்மையான் . 


( உச ) 


அன்னவன்மக விலாதயருஞ்சிந்தையான் 
மன்னெடுந்தாமரைமலரின் வைகுறும் 


சுழிபடுகங்கையந்தொங்கன் மௌலியான் -சிவன் . - வரையிரண்டு - தனங்கள் , 
பிறந்தநஞ்சாண்டுகண் , ஊழித்தீ என்றது கூந்தலை , இருபிறை என்றது 
யிற்றை , கட லன்ற துருவத்தை இருபிறைசெறிந்தெழுகடலென்றது இல் பொரு 
ளுவமை , I வர்பே மயை யவாவுந்தோளினாயென்றார் முற்றத்துறந்த முனி 
வரும் இவன் அழகிற்காலரைந்து துவக்குண்டமையை . 





வது ) 


தாடகைவதைப்படலம் : 


நன்னெடு முதல்வனைவழுத்திநற்றவம் 
பன்னெடும்பகலெலாம்பயின் றபான்மையான் 


( உ.எ ) 


( உ.அ ) 


முந் தினனருமறைக்கிழவன் முற்றுநின் 
சிந்தனையென்னெனச்சிறுவரின்மையான் 
நொந்தனனருள்கென நுணங்குகேள்வியாய் 
மைந்தர்களிலையொருமகளுண்டாமென்றான் . 
பூமடமயிலினைப்பொருவும்பொற்பொடும் 
ஏமுறுமதமலையீரைஞ்ஞூ றுடைத் 
தரமிகுவலியொடுந் தனையடோன்று நீ 
போவென மலாயன்புகன்றுபோயினான் . 


(உக ) 


ஆயவனருள்வழியலர்ந்ததாமரைச் 
சேயவளெனவளர்செவ்விகண்டிவட் 
காயவன்யார்கொலென்றாய்ந்து தன்கிளை 
நாயகன் சுந்தெனென் றவற்குநல்கினான் . 


(50 ) - 


( ஙக ) 


காமனுமிரதியுங்கலந் தகாட்சியி 
தாமெனவியக்கனுமணங்கனாளும்வே 
றியாமமும்பகலுமோரீறின்றென்னலாய்த் 
தாமுறுபெருங்களிச்சலதிமூழ்கினார் . 
பற்பலநாட்செலீஇப் * பதுமை போலிய 
பொற்பினாள் வயிற்றிடைப்புவனமேங்கிட 
வெற்பணிபுயத்து மாரீசனும்விறல் 
மற்பொருசுவாகுவும்வந்துதோன்றினார் . 
மாயமும்வஞ்சமும்வரம்பிலாற்றலும் 
தாயினும்பழகினார் தமக்குந்தேர்வொணா 
தாயவர் வளர்வுழியவரையீன்த 
காய்சினத்தியக்கனுங்களிப்பின் மேன்மையான் . 


(( se ) 


றவக் 


( ஙங ) 


தீதுறுமவுணர்கடீமைதீர்தர 
மோதுறுகடலெலாமொருகைமொண்டிடு 

மாதவனுறைவிடமதனின் வந்துநீள் 
பாதவமனைத்தையும்பறித்து வீசினான் . 
விழைவுறுமாதவம்வெஃகினோர் விரும் 
புழைகலையிரலையையுயிருண்டோங்கிய 


- ( ஙச ) 


பதுமா என்றது பதுமை என நின்றது , ஈண்டு திருமகள் . + மாதவனென்ற 
தும் தமிழெனுமளப்பருஞ் சலதிதந்தவன் என்றதும் அகத்தியனாரை . 


ருகா 


பாலகாண்டம் . 


முதலா 


வழையொடுமரனெலாமடிப்பமாதவன் 
தழலெழவிழித்தனன் சாம்பராயினான் . 

(கூரு ) 
மற்றவன் விளிந்தமைமைந்தர்தம்மொடும் 
பொற்றொடிகேட்டுவெங்கனலிற்பொங்குறா 
முற்றுறமுடிக்குவென் முனியையென்றெழா 
நற்றவனுறைவிடமதனை நண்ணினாள் . 

(ஙசு } 
இடியொடு மடங்கலும்வளியுமேங்கிடக் 
கடிகெடவமரர்கள்கதிருமுட்குறத் 
தடியுடைமுகிற்குலஞ்சலிப்பவண்டமும் 
வெடிபடவதிர்த்தெதிர்விளித்து மண்டவே 

(ஙஎ ) 
தமிழென மளப்பருஞ்சலதிதந்தவன் 
உமிழ்கனல் விழிவழியொழுகவுங்கரித் 
தழிவன செய்தலாலரக்கராகியே 
இழிகெனவுரைத்தனனசனியெஞ்சவே . 

( ங அ ) 
வெருக்கொளவுலகையும்விண்ணுளோரையும் 
முருக்கியெவ்வுயிருமுண்ழெலுமூர்க்கராம் 
அரக்கர்களாயினரக்கணத்தினில் 
உருக்கிய செம்பெனவுமிழ்கட்டீயினர். 

( ஙசு ) 
ஆங்கவன் வெகுளியுமறைந்தசாபமும் 
தாங்கினரெதிர்செயுந் தருக்கிலாமையின் 
நீங்கினர்.சுமாலியைநேர்ந்து நிற்கியாம் 
ஓங்கிய புதல்வரென்று றவுகூர்ந்தனர் . 

( 10) 
அவனொடும்பாதலத்தனேகநாட்செலீஇத் 
தவனுறு * தசமுகன் றனக்குமா துலர் 
இவரெனப்புடைத்தழித்துலகமெங்கணும் 
பவனனிற்றிரிகுநர்பதகிமைந்தர்கள் . 

( சக ) 
மிகுந் திறன் மைந்தரைவேறு நீங்குறாத் 
தகுந்தொழின் முனிவரன்.சலத்தையுண்ணியே 
+ வகுந்து வின் வசுவரிவதிந்த திவ்வனம் 
புகுந்தனளழலெனப்புழுங்குநெஞ்சினாள் . 

( சஉ ) 
- உளப்பரும்பிணிப்புறாவுலோபமொன்றுமே 
அளப்பருங்குணங்களையழிக்குமாறுபோல் 
கிளப்பருங்கொடுமையவாக்கிகேடிலா 
வளப்பருமருதவைப்பழித்துமாற்றினாள் . 

( சங ) 
தசமுகன்- இராவணன், + வருந்து-வழி . + உள்ளத்திற் பருமையாகியபிணி 
ப்படையாத பற்றுள்ளமொன்றே அளவில்லாத நற்குணங்களை யழிக்கும் 
போல் எனக்கொள்க. 


() 


வண்ணம் 


வது ) 


தாடகைவதைப்படலம் . 


ரு 


வேறு. 


(சச ) 


( PG ) 


( சசு ) 


இலங்கையரசன்பணியமைந்தொரிடையூறா 
விலங்கல்வலிகொண்டென துவேள்வி நலிகின்றாள் 
அலங்கன் முகிலேயவளிவ்வங்கநிலமெங்கும் 
குலங்களொட்டங்கநனி கொன்று திரிகின்றாள் . 
முன்னுலகளித்து முறைநின்றவுயிரெல்லாம் 
தன்னுயிரெனக்கருது * தன்மையவன்மைந்த 
என்னினியுணர்த்துவதினிச்சிறிது நாளின் 
மன்னுயிரனைத்தையும் வயிற்றினிடுமென்றான் 
அங்கிறைவனப்பரிசுரைப்பவது கேளா 
கொங்குறைநறைக்குலமலர்ச்செனிகுலுக்கா 
எங்குறைவதித்தொழிலியற்று வளென்றான் 
1 சங்குறைகரத்தொருதனிச்சிலை தரித்தான் . 
கைவரையெனத்தகையகாளையுரைகேளா 
ஐவரையகத்திடையடைத்தமுனியைய 
இவ்வரையிருப்பதவளென்பதனின் முன் போர் 
மைவரைநெருப்பெரியவந்ததெனவந்தாள் . 
சிலம்புகள்சிலம்பிடைசெறித்தகழலோடு 
நிலம்புகமிதித்தனணெளித்தகுழிவேலைச் 
சலம்புகவன நறுகணந்தகனுமஞ்சிப் 
பிலம்புகநிலக்கிரிகள் பின்றொடரவந்தாள் . 
இறைக்கடை துடித்தபுருவத்தெளெயிறென்னும் 
பிறைக்கடைபிறக்கிடமடித்தபிலவாயள் 
மறைக்கடையரக்கி - வடவைக்கனலிரண்டாய் 
நிறைக்கடன் முளைத்தெனநெருப்பெழவிழித்தாள் . 
கடங்கலுழ்தடங்களிறுகையொடுகைதெற்றா 
வடங்கொளநுடங்குமிடையாண்மறுகிவானோர் 

ங்களுநெடுந்திசையுமேழுலகுமெங்கும் 
அடங்கலுநடுங்கவுருமஞ்சநனியார்த்தாள் . 


(சஎ ) 


( 
دو 
) 


(சக) 


( ரு ) 


* மகன றிவுதந்தையறிவாகலின் நீயுமவ்வாறு செய்வையென்பர் தன் 
மையவன்மைந்த எனவுங்கூறினார் . - சங்கேந்தியகை வறிதேகிடப்ப அற 
த்தைத நிறுத்தற்பொருட்டசாரைக் கொல்லவில்லேந்தி நிற்றலின் , சங்கு 
றைகரத்தொருதனிச்சிலைதரித்தானென்றார் . 1 கரிய கடல்போல் மேனியும் , 
அக்கடலில் வடவைத் தீயிரண்டாய் முளைத்தாற்போல் வளைந்த வெயிறுக் 
தோன் றலின் வடவைக்கனலிகண்டாய் நிறைக்கடன் முளைத்தன என்றார் . 

8 


முதலா 


( முக ) 


( ருஉ ) 


துவை 

பாலகாண்டம் . 
ஆர்த்தவரை நோக்கி நகை செய்தவருமஞ்சக் 
கூர்த்த நுதிமுத்தலையயிற்கொடிய கூற்றைப் 
பார்த்தெயிறுதின்றுபகுவாய்முழைதிறந்தோர் 
வார்த்தையுரை செய்தனளிடிக்குமழையன்னாள் . 
கடக்கரும்வலத்தென து காவலிதில் யாவும் 
கெடக்கரிசறுத்தனெனினிச்சுவைகிடக்கும் 
* விடக்கரிதெனக்கருதியோவிதிகொடுந்தப் 
படக்கருதியோபகர்மின்வந்தபரிசென்றே . 
மேகமவையிற்றுகவிழித்தனள்புழுங்கா 
மாகவரையற்றுகவுதைத்தனண் மதித்தின் 
பாகமெனுமுற்றெயிற துக்கியயில் பற்றா 
ஆகமுறவுய்த்தெறிவெனென்றெதிரழன்றாள் . 
அண்ணன் முனிவற்க துக்கருத்தெனினுமாவி 
உண்ணெனவடிக்கணைதொடுக்கிலனுயர்க்கே 
பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான் . 

வேறு, 
வெறிந்தசெம்மயிர்வெள்ளெய்ற்றாளயில் 
எறிந்துகொல் வெனென்றேற்கவும்பார்க்கிலாச் 
செறிந்ததாரவன் சிந்தைக்கருத்தெலாம் 
அறிந்து நான் மறையந்தணன் கூறுவான் . 
தீதென்றுள்ளவையாவையுஞ்செய்தெமைக் 
கோதென்றுண்டிலளித்தனையே குறை 
யாதென்றெண்ணுவதிக்கொடியாளையும் 
மாதென் றெண்ணுவதோமணிப்பூணினாய் .. 
நாண்மையேயுடையார்பிழைத்தார்க்கு 
வாண்மையே பெற்றவன்றிறலாடவர் 
$ தோண்மையேயிவள் பேர் சொலத்தோற்பரேல் 
ஆண்மையேன்னுமதாரிடைவைகுமே . 
இந்திரன் னிடைந்தானுடைந்தோடினார் 
தந்திரம்படத்தானவர்வானவர் 


- 


( ருச ) 


( குரு ) 


( நிசு ) 


( ருஎ ) 


விடக்கு ஊண் . 1 மதித்திண்பாகம் - பிறைக்கோடு , - வினைத்தொ 
ழில் என்றது ஒரு பொருட்பன்மொழி துண்ணெனுமென்ற அடையான் 
தீத்தொழில் என்பது படநின்றது . பெருந்தகை -பெருந்தன்மைய 
இராமனை அன்மொழித்தொகை தோண்மை தோளாற்றலை வாண்மை 
வாட்டொழி ற்சிறப்பை . 


வது ) 


தாடகைவதைப்படலம்: 


ருகூ 


மந்தரம்மிவடோளெனின்மைந்தரோ 
டந்தரம்மினியாதுகெர்லாண்மையே . 

(ருஅ ) 
* மன்னர்மன்னவன்காதலமற்றுமொன் 
றின்னம்யானுரைக்கின்றதியாதெனின் 
முன்னொர்காலநிகழ்ந்தமுறைமையீ 
தென்னவோதலுற்றான் றவத்தீறிலான் . 

( W ) 
t பிருகுவென்னும் பெருந்தவன் றன்மனை 
வருகயற்கட்கியாதிவல் + லாசுரர்க் 
குருகுகாதலுறவு றவாதலே 
கருதியாவிகவர்ந்தனனேமியான் , 

( சு ) 
வானகத்தினின் மண்ணினின் மன்னுயிர் 

போனகந்தனக்கென்றெணும்புந்திய 
தானவள் $ குமதிப்பெயராடனை 
ஊனொழித்தனன் வச்சிரத்தும்பர்கோன் . 

( சக ) 
ஆதலாலரிக்கா கண்டலன் றனக் 
கோதுகீர்த்தியுடையவல்லா திடை 
ஏதமென்பனவெய்தியவோசெர்லாய் 
தாதடர்ந்து தயங்கிய தாரினாய் . 

( கூஉ ) 
கறங்கிடத்திகிரிப்படிகாத்தவர் 
பிறங்கடைப்பெரியோய்பெரியோரொடும் 
மறங்கொடித்தரைமன்னுயிர்மாய்த்து நின் 
மறங்கெடுத்தவட்காண்மையும் வேண்டுமோ. 

( சுங ) 
சாற்றுநாளற்றதெண்ணித்தருமம்பார்த் 
தேற்றும் விண்ணென்பதன்றியிவளைப்போல் 
0 நாற்றங்கேட்டலுந்தின்ன நயப்பதோர் 
கூற்றுண்டோசொலை கூற்றுழல்வேலினாய் . 

(சுச ) 
மன்னும்பல்லுயிர்வாரித்தன் வாய்ப்பெய்து 
தின்னும் புன்மையிற்றீமைய தேயைய 
பின்னுந் தாழ்குழற்பேதைமைப்பெண்ணிவள் 

என்னுந் தன்மையெளிமையின்பாலதே . 
* சக்கரவர்த்தித் திருமகனென் றழைப்பது நோக்கி மன்னர்மன்ன 
வன்காதல என்றார் . " பிருகுமனை விகியா தியென்பாள் அசுரர்க்குப் புக 
லிடந் தந்து மாயோன் சக்கரத்தான் மாண்டாளென்பது . - ஆசுரரென்றது 
நீட்டும் வழி நீட்டல் பெற்றது . 

போனகம் -உண்டி $ குமதி-விரோசனனென்னுமசுரன் மகள் . 
20 நாற்றங்கேட்ட லுமென்றதிலக்கணை , கொலை என்றது ஐயீற்று ஒவ்வொரு 
மைவினைமுற்று . நாளற்றதெண்ணித் தருமம்பார்த்து விண்ணிலேற்றுங் 
கூற்றைப்போலாது நாற்றங்கேட்டலுந் தின்ன நீயப்பது நோக்கி ,ஓர் கூற் 
றுண்டோ என்றார் . 


சுசு 


பாலகாண்டம் . 


முதலா 


(சுசு ) 


( சஎ) 


(சுஅ ) 


ஈறினல்ல றம்பார்த்திசைத்தேனிவட் 
சீறிநின்றிது செப்புகின்றேனலேன் 
ஆறிநின் றதறனன் றரக்கியைக் 
கோறியென்றெதிரந்தணன் கூறினான் . 
அய்யனங்கது கேட்டறனல்லவும் 
எய்தினால து செய்கவென்றேவினால் 
மெய்யநின்னுரைவேதமெனக்கொடு 
செய்கையன்றோவறஞ்செய்யுமாறென்றான் . 
* கங்கைத்தீம்புனனாடன்கருத்தையும் 
மங்கைத்தீயனையாளும்மனக்கொளாச் 
செங்கை சூலவெந் தீயினைத்தீயதன் 
வெங்கட்டீயொடுமேற்செலவீசினாள் . 
t புதியகூற்றனையாள்புகைந்தேவிய 
கதிர்கொண் மூவிலைக்காலவெந்தீமுனி 
விதியை மேற்கொண்டுநின் றவன் மேலுவா 
மதியின் மேல்வருங்கோளெனவந்ததே . 
மாலுமக்கணம்வாளியைத்தொட்டதும் 
கோலவிற்கால்குனித்ததுங்கண்டிலர் 
காலனைப்பறித்தக்கடியாள் விட்ட 
சூலமற்றன துண்டங்கள் கண்டனர் . 
அல்லின் மாரியனையநிறத்தவள் 
சொல்லின் மாத்திரையிற்கடறூர்ட்பன . 
கல்லின்மாரியைக்கைவகுத்தாளது 
வில்லின்மாரியின் வீரன் விலக்கினான் . 


( சுக ) 


( எ ) 


( எக ) 


t சொல்லொக்குங்கடியவேகச்சுசெரங்கரிய செம்மல் 
அல்லொக்குநிறத்தினாண்மேல் விடுதலும் வயிரக்குன் றக் 
கல்லொக்கு $ நெஞ்சிற்றங்காதப்புறங்கழன்றுகல்லாப் 
புல்லர்க்குநல்லோர் சொன்ன பொருளெனப்போயிற்றன்றே , ( எஉ ) 

* கங்கைத் தீம்புனனாடனென்ற திராமனை தீயானது புனலையவித் 
தன் முறையாதலின் கிம்புனனா 

| கிம்புனனாடனென்றும் , தீயனையாளுமென்றுங்கூறி. 
னார் . - நாற்றங்கேட்டலுந் தின்ன நயப்பதோர் கூற்றுண்டோ என்றதை 
வற்புறுத்தற்குப் புதிய கூற்றனையாளென்றார் . 1 நிறைமொழி என்பதுபற் 
றிச்சொல் லொக்குமெனச் சுசொத்துக் குவமைக.றினார் . $ கல்வியறிவி 
ல்லாத புல்லறிவுடையார்க்கு நல்லோர் கூறிய உறுதிமொழிசிறிதும் பயன் 
படாமையின் நெஞ்சிற்றங்காதப் புறங்கழன்று புல்லர்க்கு நல்லோர் சொ 
ன்னபொரு ’ ளென்றுவமை முகத்தாற்கூ றினார் . 


t 


வது ] 


வேள்விப்படலம் . 


பொன்னெடுங்குன்றமன்னான்புகர்முகப்பகழியென்னும் 
மன்னெடுங்காலவன் காற்றடித்தலுமிடித்துவானில் 
கன்னெமொரிபெய்யக்கடையுகத்தெழுந்தமேகம் 
மின்னொமெசனியோடும்வீழ்வதேபோலவீழ்ந்தாள் . ( எங ) 
பொடியுடைக்கானமெங்குங்குருதிநீர் பொங்க வீழ்ந்த 
தடியுடையெயிற்றுப்பேழ்வாய்த்தாடகை தலைகடோறும் 
முடியுடையரக்கற்கந்நாண்முந் தியுற்பாதமாகப் 
படியிடையற்று வீழ்ந்தவெற்றியம்பதாகையொத்தாள் . ( எச ) 
கான் றிரிந்தாழியாகத்தாடகைக்கடினமார்பத் 
தூன்றியபகழிவாயூடொழுகியகுருதிவெள்ளம் 
ஆன் றவக்கானமெல்லாமாயின தந்திமாலைத் 
தோன்றிய செக்கர்வானந்தொடக்கற்றுவீழ்ந்ததொத்தே . ( எரு ) 
வாசநாண் மலரோனன்னமாமுனி பணிமாறாத 
காசுலாங்கனகப்பைம்பூட்காகுத்தன்கன்னிப்போரில் 
கூசிவாளரக்கர் தங்கள் குலத்துயிர் குடிக்கவஞ்சி 
ஆசையாலுழலுங்கூற்றுஞ்சுவைசிறிதறிந்ததன்றே . ( எசு ) . 
யாமுமெம்மிருக்கைபெற்றேமுனக்கிடையூறுமில்லை 
கோமகற்கினியதெய்வப்படைக்கலங்கொடுத்தியென்னா 
மாமுனிக்குரைத்துப் பின்னர் * விற்கொண்டமழையனான்மேல் 
பூமழைபொழிந்துவாழ்த்தி விண்ணவர்போயினாரே . 

( எஎ ) 
அ - வது . தாடகைவதைப்படலம் முற்றிற்று. 

ஆ திருவிருத்தம் -சக . 


கூ 


வது . வேள்விப் படலம் . 


விண்ணவர்போயபின்றைவிரிந்தபூமழையினாலே 
தண்ணெனுங்கானநீங்கித்தாங்கருந்தவத்தின் மிக்கோன் 
மண்ணவர் வறுமைநோய்க்கு மருந்தனசடையன் வெண்ணெய் 
அண்ணறன் சொல்லேயன்ன படைக்கல மருளினானே . ( க ) 
ஆறியவறிஞன் கூறியளித்தலுமண்ண றன்பால் 
ஊறியவுவகையோடுமும்பர் தம்படைகளெல்லாம் 
தேறியமனத்தான் செய்த நல்வினைப்பயன்களெல்லாம் 
மாறியபிறப்பிற்றேடிவரும் போல் வந்தவன்றே , 

( உ ) 
* இந்திரவில்லொடுதோன்று மேகம்போலெய்தியமை நோக்கி விற் 
கொண்ட மழையனா னென்றார் , 


சுட 


பாலகாண்டம் . 


முதலா 


மேவினம்பிரிதலாற்றேம்வீரநீவீ தியினெம்மை 
ஏவின செய்துநிற்றுமிளையவன்போலவென்று 
தேவர்தம்படைகள் செப்பச்செவ்விதென் றவனுநேரப் 
பூவைபோனிறத்தினாற்குப்புறத்தொழில்புரிந்தவன்றே , கூ ) 
னையன நிகழ்ந்தபின்னர்க்காவதமிரண்டு சென்றார் 
அனையவர்காணவாண்டோரரவம் வந்தணுகித்தோன்ற 
முனைவவீதியாவதென்று முன்னவன் வினவப்பின்னர் 
வினையறநோற்றுநின் றமேலவன் விளம்பலுற்றான் . 

( ச ) 
மானசமடுவிற்றோன்றி வருதலாற்சரயுவென்றே 
மேன்முறையமரர்போற்றும்விழுந்தியதனினோடும் 
ஆன கோமதி வந்தெய்து மரவமதென்னவப்பாற் 
போன் பின்பவங்கடீர்க்கும்புனிதமாநதியையுற்றார் . 
சுரர்தொழுதிறைஞ்சற்கொத்ததூ தியாவதென்று 
வாமுனிதன்னையண்ணல்வினவுறமலருள்வைகும் 
பிரமனன்றளித்தவென்றிப் பெருந்தகைக்குசனென்றோதும் 
அரசர்கோன்மனைவிதன்பாலளித்தவர் நால்வராகும். 

( சு ) 
குசன் குசநாபன் கோதில் குணத்தின தூர்த்தன் கொற்றத் 
திசைகெழுவசுவென்றோ துமிவர்பெயரிவர்கடம்மில் 
குசன் கவுசாம்பிநாபன் குளிர்மகோதயமதூர்த்தன் 
வசையிறன் மவனமற்றைவசுகிரிவிரசம்வாழ்ந்தார் . 

( எ ) 
அவர்களிற்குசநாபற்கேயையிருபதின் மரஞ்சொல் 
துவரிதழ்த்தெரிவை நல்லார் தோன்றினர்வளருநாளில் 
இவர் பொழிற்றலைக்கணாயத்தெய்துழிவாயுவெய்திக் 
கவர்மனத்தினனாயந் தக்கன்னியர் தம்மைநோக்கி . 
- கொடித்தனிமகரங்கொண்டான் குனிசிலைச்சரத்தானொந்தேன் . 
வடித்தடங்கண்ணீரென்னை மணத்திரென்றுரைப்பவெந்தை 
அடித்தலத்துரைத்து நீரோடளித்திடினணை துமென்ன 
ஒடித்தனன் வெரிநைவீழ்ந்தாரொளிவளை மகளிரெல்லாம் . 
சமிரணனசன் றபின்னர்த்தையலார் தவழ்ந்து சென்றே 
அமிர்து குகுதலைமாழ்கியரசன் மாட்டுரைப்பவன்னான் 
நிமிர்குழன் மடவார்த்தேற்றிநிறைதவன் சூளிநல்கும் 
திமிரறு பிரமதத்தற்களித்தனன் றிருவனாரை 

( க ) 


( 
அ 
) 


காயாம்பூவையொத்த நிறத்தனாகலின் பூவைபோனிறத்தினா னெ 
ன்றார் . 
+ வரமுனி கோசிகன் , 
நெகடித்தனிமகரங் கொண்டவன் - மன்மதன் , 


வது 


வேள்விப்படலம் . 


அவன் மலர்க்கைகடீண்டக்கூனிமிர்ந்தழகுவாய்த்தார் 
புவனமுற்றுடையகோவும்புதல்வரில்லாமைவேள்வி 
தவர்களிற்புரிதலோடுந் தகையுறத்தழுவினாப்பண் 
கவன வேகத்துரங்கக்கா திவந்து தயஞ்செய்தான் . 
அன்னவன் றனக்குவேந்தனரசொடுமுடியுமீந்து 
பொன்னகரடைந்தபின்னர்ப்புகழ்மகோதயத்தில் வாழும் 
மன்னவன்காதிக்கியானுங்கவுசிகையென்னுமாது 
முன்னர்வந்து திப்பவந்தமுடியுடைவேந்தர்வேந்தன் , ( க 2 ) 
பிருகுவின் மதலையாயபெருந்தகைப்பிதாவுமொவ்வா 
இருசிகனென்பவற்குமெல்லியலாளையீந்தான் 
அருமறையவனுஞ்சின்னாள றம்பொருளின்பமுற்றி 
விரிமலர்த்தவிசோன் றன்பால் விழுத்தவம்புரிந்து மீண்டான் . ( கங 
காதலன்சேணிநீங்கக்கவுசிகைதரிக்கலாற்றாள் 
மீதுறப்படாலுற்றாள் விழுந்திவடிவமாகி 
மா தவர்க்கரசு நோக்கிமாநிலத்துறுகணீக்கப் 
போதுகநதியாயென்னாப்பூமகனுலகுபுக்கான் . 

( கச ) 
எம்முனாணங்கையிந்த விருநதியாயினாளென் 
றம்முனிபுகலக்கேளாவ திசயமிகவுந்தோன் றச் 
செம்மலுமிளையகோவுஞ்சிறி திடந் தீர்ந்தபின்னர் 
மைம்மலிபொழில்யாதென்னமாதவன் கூறலுற்றான் . ( கரு ) 
தங்கணாயகரிற்றெய்வந் தவம்பிறிதிலவென்றெண்ணும் 
மங்கைமார் சிந்தைபோலத்தூயது மற்றுங்கேளாய் 
எங்கணான் மறைக்குந்தேவரறிவிற்கும்பிறர்க்குமெட்டாச் 
செங்கண்மாலிருந்துமேனாட்செய்தவஞ்செய்ததன்றே , (கசு ) 
பாரின் பால் விசும்பின் பாலும்பற்றறப்படிப்பதன்னான் 
பேரென்பானவன் செய்மாயப்பெரும்பிணக்கொருங்குதேர்வார் 
ஆரென்பானமலமூர்த்திகருதியதறிதறேற்றாம் 
ஈரைம்பானூழிகாலமிருந்தவமியற்றியிட்டான் , 

மாவலியின்கதை . 


( கஎ ) 


வேறு . 


ஆனவனிங்குறைகின் றவந்நாள்வாய் 
ஊனமின்ஞாலமொடுக்குமெயிற்றாண் 
எனமெனுத் திறன் மாவலியென்பான் 
வானமும்வையமும் வௌவுதல் செய்தான் , 
செய்தவர்வானவருஞ்செயலாற்றா 
நெய்தவழ்வேள்வியை முற்றிடநின்றான் 
அய்யமில்சிந்தையனந்தணர் தம்பால் 
வய்யமும்யாவும்வழங்கவலித்தான் , 


(கக ) 


முதில் - ர் 


( 
உக 
) 


நின் றனினந்தணரில்லை நிறைந்தோய் 
றியு) மென்றும் , அவர்க்குத்தான் இறப்ப நுண்ணிய ஞானத்திருமேனிகா 

பாலகாண்டம் 
ஆயதறிந்தனர்வர்னவரக்நாள் 
மாயனை வந்து வணங்கியிரந்தார் 
தீயவன் வெந்தொழிறீரெனநின்றார் 
நாயகனும்மது செய்யநயந்தான் . 

(2.0 ) 
வாமனாவதாரம் . 
கால நுனித்துணர்காசிபனென்னும் 
வாலறிவற்க திதிக்கொருமகவாய் 
நீலநிறத்துநெடுந்தகைவந்தோர் 
* ஆலமர்வித்தினருக்குறளானான் . 

( 
முப்புரிநூலினன் முஞ்சியன் விஞ்சை 
கற்பதொர்நாவனனற்படுகையன் 
+ அற்புதனற்புதரேயறியுந்தன் 
சிற்பதமொப்பதோர்மெய்க்கொடு சென்றான் . ( 22 ) 
அன்றவன் வந்ததறிந்துலகெல்லாம் 
வென்றவன் முந்தி வியந்தெதிர்கொண்டான் 
என் றனினுய்ந்தவர்யாரினியென்றான் . 

(உங ) 
ஆண்டகையவ்வழிகூறவறிந்தோன் 
வேண்டினர்வேட்கையின்மேற்படவீசி 
- நீண்டகையா 
மாண்டவரல்லவர்மாண் பில்ரென்றான் . 

( உச ) 
சிந்தையுவந்தெதிரென் செயவென்றான் 
அந்தணன் மூவடி மண்ணருளுண்டேல் 
வெந்திறலாயிதுவேண்டுமென முன் 
தந்தனனென் றனன்வெள்ளிதடுத்தான் . 

(உரு ) 
* ஆலமர்வித்தினருங்குறளானான்- ஆலின் சிறுவித்துப்போலச் சிறு 
குறள்வடிவமானான் என் றதென்க . அதன் வித்து மிகச்சிறியதேனும் யானை , 
தேர் , குதிரை, காலாள் என்னு நால்வகைப்படைக்கும் தங்கநிழல் பயப் 
பதுபோல முன்னர்ச் சிறுகுறளாகச்சென்று பின் மீண்டமையினவ்வாறுவ 
மைகூறினார் . அமர் சிறுமை , இதனை அமர் மெய்யுடையவன்னான் 
றிவ்வாசிரியர் கூறுதலுங்காண்க 

t மெய்யுணர்ச்சியுடையராற் காணப்படுபவனாகலின் அற்புதரேய 
லின் சிற்பதமொப்பதோர் மெய்க்கொடு சென்றான் என்றுங்கூறினார் . 

- ஈகைக்குணமுடைமையிற் சிறந்தோனாகலின் மீண்டகையாயென் 
றும் , நின்னுழையிரந்தார் மாட்சிமையுடையராகலின் " மாண்டவ ரென் 
றும் , அல்லாதாரன்ன ரல்லராகலின் , அல்லவர் மாண்பில் ரென்றுங் 
கூறினார் . 


என் 


( 


( 


( 


லரென்பதுவெலார் 

வேள்விப்படலம் : 
கண்டதிறத்திதுகைதவமைய 
கொண்டனிறக்குறளென்பது கொள்ளேல் 
* அண்டமுமுற்றுமகண்டமுமேனாள் 
உண்டவனாமி துணர்ந்து கொளென்றான் . 

( உசு ) 
நினக்கிலையென்கைநிமிர்ந்திடவந்து 
தனக்கியலாவகைதாழ்வது தாழ்வில் 
கனக்கரியான துகைத்தல்மென்னின் 
எனக்கிதன் மேனலம்யாது கொலென்றான் . 

( உ.எ ) 
முன்னிய நன்னெறி 

நூலவர்முன் வந் 
1 துன்னியதான முயர்ந்தவர்கொள்க 
என்னினிவன்றுணையாவருயர்ந்தார் . 

( உ a ) 
$ வெள்ளியையாதல் விளம்பினை மேலோர் 
வள்ளியராகவழங்குவதல்லால் 
எள்ளுவவென்சிவ்வின்னுயிரேனும் 
கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் . 

(உக ) 
மாய்ந்தவர் மாய்ந்தவரல்லர்கண்மாயா 
தேந் தியகைகொடாந்தவரெந்தாய் 
வீய்ந் தவரென்பவர்வீய்ந்தவரேனும் 
ஈய்ந்தவரல்ல திருந்தவர்யாரே , 

( 50 ) 
அடுப்பவரும்பழிசெய்ஞ்ஞருமல்லர் 
கொடுப்பவர் முன்புகொடேலென் நின்று 
தடுப்பவரேபகைதம்மையுமன்னர் 
கெடுப்பவரன்னதொர்கேடிலையென்றான் . 

(உக ) 
கட்டுரையிற்றமகைத்துளபோழ்தே 
இட்டிசைகொண்டறனெய்த முயன்றோர் 
உட்டெறுவெம்பகையாவது - லோபம் 
விட்டிடவென்று விலக்கினர் தாமே . 

(தூஉ) 
உலகமுண்ட பெருவாயனாகலின் அண்டமுமுற்று மகண்டமுமேனா 
நண்டவ னென் றதென்க ..- கனக்கரியான் - மேகம்போலுங் கரிய மேனி 
யன் . - தக்குழியீதலே நன்றென்பது பற்றி உன்னியதான முயர்ந்தவர் 
கொள்க என்றார் . 
$ வெள்ளியை வெள்ளியென்னும் பெயரையுடைய , எனவும் வெள்ளறி 
வையுடைய எனவு மிருபொருள்படநின்றது ரேரே ஆசிரியனாகலின் சிலே 
டையாகக் கூறினான் , கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று என்பதனை 
நல்லாறெனினுங் கொள்றீது மேலுகமில்லெனினு மீதலே நன்று என்ற 
குறட்பொருளை யுட்கொண்டது . 

செத்தாரின் வேறல்லாராதலின் எந்தியகை கொடிரந்தவர் வீய்ந்தவ 
சென்றுக்புகழுடம்போ டழியா திருப்பது கருதி வீய்ந்தவரேனும் ஈந்தவர 
ல்ல திருந்தவாயாரே யென்றுங்கூறினார் . 0 உலோபம் - ஒருவர்க்கிருக்கி 
னிருமையும் கெடுக்குமாயுதமென்க . 

9 


தன்னறிக. 


பாலகாண்டம் , 


- 


எடுத்தொருவருக்கொருவரீவதனின் முன்னே 
தடுப்பது நினக்கிதழகோதகைவில் வெள்ளி 
* கொடுப்பது விலக்கு கொடியோயுன து சுற்றம் 
உடுப்பதுவுமுண்பதுவுமின்றி விடுகின்றாய் . 


( ங ங ) 


( கூகு ) 


(ஙசு ) 


முடியவிம்மொழியெலாமொழிந்து மந்திரி 
கொடியனென்றுரைத்தசொலொன்றுங்கொண்டியன் 
அடியொரு மூன்று நீயளந்து கொள்கென 
நெடியவன் குறியகைநீரினீட்டினான் . 

கயந்தறுநறும்புனல் கையிற்றீண்டலும் 
பயந்தவர்களுமிகழ்குறளன் பார்த்தெதிர் 
வியர்ந்தவர் வெருக்கொளவிசும்பினோங்கினான் 
உயர்ந்தவர்க்குதவியவு தவியொப்பவே . 
நின் றகான் மண்ணெலாநிரப்பியப்புறம் 
சென்றுபாவிற்றிலைசிறிது பாரெனா | 
ஒன் றவானகமெலாமொடுக்கியும்பரை 
வென்றகான் மீண்டது வெளிபெறாமையே . 
உலகெலாமுள்ளடியடக்கியோரடிக் 
கலகிலா தவ்வடிக்கன்பன்மெய்யதாம் 
இலைகுலாந்து ழாய்முடியேக நாயகன் 
சிலைகுலாந்தோளினாய்சிறியன் சாலவே . 
உரியதிந்திரற்கிதென்றுலக மீந்து போய் 
விரிதிரைப்பாற்கடற்பள்ளி மேவினான் 
கரியவனுலகெலாங்கடந்த தாளிணை 
திருமகள் கரந்தொடச்செவந்துகாட்டவே . 
ஆதலாலறு வினையறுக்குமாரிய 
காதலாற்கண்டவர்பிறவிகாண்குறார் 
வேத நூன் முறைமையால் வேள்விமுற்றுவேற் 
கீதலாதில்லைவேறிருக்கற்பாலதே . க 
ஈண்டிருந்தியற்றுவென்யாகம்யானெனா 
நீண்டபூம்பழுவத்து நெறியினெய்திப்பின் 


( ஙஎ ) 


( ஙஅ ) 


கொடுப்பது விலக்கு கொடியோயென்பதனை கெடுப்ப தழுக்கறுப்பான் 
புதுப்புனலென்றது கருதி கயந்தருநறும்புன ? லென்றார் . 


* 


வேள்விப்படலம் . 


வேண்வேகொண்டு தன் வேள்விமேவினான் 
காண்டகுகுமாரைக்காவலேவியே . - 


(ச) 


எண்ணுதற்காக்கரிதிரண்டு மூன்று நாள் 
" விண்ணவர்காக்கியமுனிவன் வேள்வியை 
மண்ணினைக்காக்கின் றமன்னன்மைந்தர்கள் 
கண்ணினைக்காக்கின் ரவிமையிற்காத்தனர் . 


( சக ) 


(சஉ ) 


கார்த்தனர் திரிகின்றகாளை வீரரில் 
மூத்தவன் முழுதுணர்முனியை முன்னி நீ 
தீத்தொழிலியற்றுவரென்ற தீயவர் 
* ஏத்தருங்குணத்தினாய்வருவதென்றென்றான் . 
வார்த்தைமாறுரைத்திலன் முனிவன் மௌனியாய்ப் 
போர்த்தொழிற்குமரனுந்தொழுதுபோந்தபின் 
பார்த்தனன் விசும்பினைப் + பருவமேகம்போல் 
ஆர்த்தனரிடித்தனரசனியஞ்சவே . 
எய்தனரெறிந்தனரெறியுநீருமாப் 
பெய்தனர்பெருவரை பிடுங்கிவீசினர் 
வய்தனர்தெழித்தனர்மழுக்கொண்டோச்சினர் 
- செய்தனரொன் றல தீயமாயமே . 


(சங) 


(சசு ) 


( சரு ) 


ஊனகுபடைக்கலமுருத்து வீசின 
கானகமழைத்தனகாலமாரிபோல் 
மீனகுதிரைக்கடல்விசும்பு போர்த்தென் 
வானகமறைத்தனவளைந்தசேனையே . 
வில்லொடுபகழிவாண்மிடைந்துலாவிடப் 
பல்லியங்கிடிப்பினினிடிக்கும்பல் படை 
ஒல்லெனவுரறியவூழிப்பேர்ச்சியுள் 
வல்லை வந்தெழுந்ததோர்மழையும் போன்றவே . 
கவருடையெயிற்றினர்கடித்தவாயினர் 
துவர்கிறப்பங்கியர்சுழல்கட்டீயினர் 
பவர்சடையந்தணன்பணித்ததீயவர் 
இவரெனவிலக்குவற்கிராமன்காட்டினான் . 
கண்டவக்குமரனுங்கடைக்கண்டீயூக 
விண்டனை நோக்கித்தான் வில்லை நோக்கினான் 


( சசு ) 


(சஎ ) 


* ஏத்தவருங்குணத்தினாயென்றது -ஈறுதொகுக்கப்பட்டது . 
+ பருவமேகம் - கார்கலாமேகம் . 


பாலகாண்டம் . 


( 
சஅ 
) 


(சக ) 


( இக ) 


அண்டர்நாயகவினிக்காண்டியீண்டவர் 
துண்டம் வீழ்வனவெனத்தொழுது சொல்லினான் . 
தூமவேலரக்கர் தந்நிணமுஞ்சோரியும் 
ஒமவெங்கனலிடையுகுமென்றுன்னியத் 
தாமரைக்கண்ணனுஞ்சரங்களே கொடு 
கோமுனியிருக்கையோர் கூடமாக்கினான் . 
நஞ்சுடவெழுதலுதடுங்கிநாண்மதிச் 
செஞ்சடைக்கடவுளையடையுந்தேவர்போல் 
வஞ்சனையரக்கரைவெருவிமாதவர் 
அஞ்சனவண்ணநின்ன பயம்யாமென்றார் . 
கவித்தனன்கரதலங்கலங்கனீரெனச் 
செவித்தலநிறுத்தினன்சிலையின் றெய்வநாண் 
புவித்தலங்குருதியின் புணரியாக்கினன் 
குவித்தனனரக்கர்தஞ்சிரத்தின் குன்றமே . 
திருமகணாயகன் * தெய்வவாளிதான் 
வெருவருதாடகைபயந்தவீரர்கள் 
இருவரினொருவனைக்கடலினிட்டதக் 
கொருவனையந்தகபுரத்தினுய்த்ததே . 
துணர்த்தபூந்தொடையலான் பகழி தூவினான் 
கணத்திடை விசும்பினைக்கவித்துத்தூர்த்தலால் 
பிணத்திடை நடந்திவர்பிடிப்பரீண்டெனா 
உணர்த்தினரொருவர் முனொருவரோடினார் . 
ஓடினவரக்கரையுருமின் வெங்கணை 
கூடின + குறைத்தலைமிறைத்துக்கூத்து நின் 
றாடினவலகையுமையன் கீர்த்தியைப் 
பாடினபறந்தனபறவைப்பந்தரே. 
பந்தரைக்கிழித்தனபாந்தபூமழை 
அந்தரதுந்துமிமுகிலினார்த்தன 
இந்திரன் முதலியவமாரீண்டினார் 
சுந்தரவில்லியைத்தொழுதுவாழ்த்தினார் 


( ருஉ ) 


(குரு) 


வேறு . 


புனிதமாதவராசியின் பூமழைபொழிந்தார் 
அனை யசானத்து மரங்களுமலர்மழைசோரிந்த 


* காந்தருவக்கணை - அக்கினிக்கணை , வாயுக்கணை , இவற்றை முறையே 
சுபாகு , மாரீசன் , இவரையொழித்தற்கு அரக்கர்மேல் விடுத்தலைக்காண்க . 

குறைத்தலை -கவந்தம் 


, உ ) 
அக்லிகைப்படலம் . 
முனியுமவ்வழிவேள்வியை முறைமையின் முற்றி 
இனியசிந்தையனிதர் மனுக்கினையனவிசைத்தான் , ( ருகூ ) 
பாக்கியம் மெனக்குளதென நினைவுறும்பான்மை 
போக்கிநிற்கிது பொருளெனவுணர்கிலென்புவனம் 

ஆக்கிமற்றவையகிலமுமணிவயிற்றடக்கிக் 
காக்குநீயொருவேள்விகர்த்தனையெனுங்கருத்தே . ( குஎ ) 
ஏன்று கூறிய பின்னரவ்வெழின்மலர்க்கானத் 
தன்றுதானுறைந்தருந்தவமுனிவரோடிருந்த 
குன்றுபோற்குணத்தானெ திர்கோசலைக்குரிசில் 
இன்றியான் செயும்பணியென் சொல்பணியெனவிசைத்தான் . () 
அரியயான் சொலினையநிற்கரியதொன்றில்லை 
பெரிய காரியமுளவவை முடிப்பது பின்னர் 
விரியும் வார்புனன் மருதஞ்சூழ்மிதிலையர்கோமான் 
புரியும் வேள்வியுங்காண்டுநாமெழுகென்றுபோனார் . ( ருகூ ) 
கூ - வது வேள்விப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - சஎ அ . 

க - வது . அகலிகைப்படலம் . 
அகலிகையின் சாபவிமோசனதி வரலாறுகளைக்கூறுகின்ற படலம் . 

அலம்புமாமணியாரத்தோடகில்ளை புளின 
நலம்பெய்பூண்முலைநாகிளவஞ்சியாமருங்குற் 
புலம்புமேகலைப்பு துமலர்ப்புனையறற்கூந்தற் 
சிலம்பு சூழுங்காற்சோண மாந்தெரிவையைச்சேர்ந்தார் . 
நதிக்குவந்தவரெய்தலுமருணன் றனயனக் 
கதிக்குமுந்துறுகலினமான்றேரொடுங்கதிரோன் 
உதிக்குங்காலையிற்றண்மை செய்வான் றன துருவில் 
கறங்குதண்புனற்கடி நெடுந்தாளுடைக்கமலத் 

தறங்கொணான் மலர்க்கோயில்களிதழ்க்கதவடைப்பப் 
பிறங்குதாமரைவனம்விட்டுப்பெடையொடுகளிவண் 
இறங்குகின்றதோர்நறுமலர்ச்சோலைபுக்குறைந்தார் . 
ஏறாளுமிறையோனு நான் முகனுமிமையோருங் - கூறாளுந்தனியுடம்ப 
னாகலீன் பவனமாக்கி மற்றவையகிலமுந் தன்வயிற்றடக்கிக்காக்கு நீ என் 


45 


கா 


+ ஈசன் வில்லொடித்தன முதலிய பற்றிப் பெரிய காரியமுள்என்றார் . 
அவ்வப்பருவங்களின் மலருமியல்புநோக்கி அறங்கொணான்மலரென்றார் . 


ன 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( 
ச 
) 


இனையசோலைமற்றியாதென்விராகவன் வினவ 
வினையெலாமறநோற்றவன் விளம்புவான்மேனாள் 
தனையரானவர்க்கிரங்கியேகாசிபன் றனது 
மனையுளாள் தவம்புரிந்தனளிவணெனவலித்தான் . 
அண்டகோளகைக்கப்புறத்தென்னையாளுடைய 
கொண்ட * னீள்பதத்தெய்தியோர்விஞ்சையர்கோதை 
புண்டரீகமென்பதத்தியைப்புகழ்ந்தினள்புகழ 
வண்டராமது மாலைகைக்கெகாடுத்தனண்மகிழ்ந்து , 
அன்ன மாலையையாழிடைப்பிணித்தயனுலகம் 
கன்னிமீடலுங் - கசட்டுறு முனியெதிர்காணா 
என்னையாளுடைநாயகிக்கிசையெடுப்பவளென் 
றன்னள் தாளிணை வணங்கியின்றேத்தலுமனையாள் . 
உலகம்யாவையும்படைத்தளித்துண்டுயிழொருவன் 
இலகமார்பகத்திருந்துயிர்யாவையுமீன்ற 
திலகவாணுதல் சென்னியிற்சூடியதெரியல் 
அலகின்மாமுனிபெறுகென வளித்தனளளியால் . 
தெய்வநாயகிசென்னியிற்குடியதெரியல் 
அய்யயான்பெறப்புரிந்ததெத்தவமெனவாடி 
வெய்யமாமுனிசென்னியிற்சூடியேவினைபோய் 
உய்யுமா றிதென்றுவந்துவந்தும்பர்நாடடைந்தான் . 


( 
எ 
) 


( 
- 
) 


பொய்யு மாமுகில் வெள்ளியம்பிறங்கன்மீப்பிறழும் 
செய்யதாமரையாயிரமலர்ந்து செங்கதிரின் 
மொய்ய சோதியைமிலைச்சியமுறைமைபோன்றொளிரும் 
மெய்யினோடயிராவதக்களிற்றின்மேல்விளங்க . 


அரம்பைமேனகைதிலோர்த்தமையுருப்பசியனங்கன் 
சரம்பெய்தூனயிற்றளிரடி நூபுரந்தழைப்பக் 
கரும்பையுஞ்சுவைகைப்பித்தகுதலையர்கிளரி 
நிரம்புபாடலோடாடினர் வீதிகணெருங்க . 


( 
ய 
) 


நீலமால்வரைத்தவழ்தருகதிர்நிலாக்கற்றை 
போலவேயிருபுடையினுஞ்சாமரைபுரள 
கோலமாமதிகுறைவறநிறைந்தொளிகுலாவ 
மேல் நிவர்ந்தெனவெள்ளியந் தனிக்குடைவிளங்க . 

( கக ) 
* நீள்பதம் - அந்தமிலின்பலீடு , 1 கசட்டுறுமுனி , வெய்யமாமுனி , வெ 
ஞ்சொன்மாமுனி, மறநிலாமுனி, தனை யொவாதவன் , கொடியோன் என 
க்கூறியன - துருவாசனை என்க , 


அகலிகைப்படலம் . 


எக 


( 
கச 
) 


தழங்குபேரியுங்குறட்டொடுபாண்டிலிஞ்சங்கும் 
வழங்குகம்பலைமங்கலகீதத்தைமறைப்ப 
முழங்குநான்மறைமூரிநீர்முழக்கெனவுலகை 
* விழுங்குமாவரும் விழாவணிக்கண்டுளம் வியந்தான் . (கஉ ) 
தனையொவாதவன் மகிழ்ச்சியால் வாசவன் றன்கை 
வனையுமாலையைநீட்டலுந்தோட்டியால் வாங்கித் 
துனைவலத்தயிராவதத்தெருத்திடைத்தொடுத்தான் 
t பனைசெய்கையினாற்பறித்தடிப்படுத்ததப்பகடு . 

(கங ) 
கண்டமாமுனி விழிவழியொழுகுவெங்கனலால் 
அண்டகூடமுஞ்சாம்பராயொழியுமென் றழியா 
விண்டு நீங்கினர்விண்ணவரிருசுடர்மீண்ட 
எண்டிசாமுகமிருண்டது சுழன்ழ தெவ்வுலகும் . 
புகையெழுந்தனவுயிர்தொறுமெயில் பொடித்தவனில் 
நகையெழுந்தன நிவந்தனபுருவநன்னுதலில் 
சிகையெழுஞ்சுடர்விழியினனசனியுந் திகைப்ப 
மிகையெழுந்திடுசதமககேளெனவெகுண்டான் . 

( கரு ) 
பூதநாயகன்புவி மகணாயகன்பொருவில் 
வேதநாயகன் மார்பகத்தினிதுவீற்றிருக்கும் 
ஆதிநாயகி விருப்புறு தெரியல் கொண்டணைந்த 
மாதராள் வயிற்பெற்றனென் முயன் றமாதவத்தால் . ( கசு ) 
இன்றுநின் பெருஞ்செவ்விகண்டுவகையினீந்த 
மன்றலந்தொடையிகழ்ந்தனை நின து மாநிதியும் 
ஒன் றலாதபல்வளங்களுமுவரிபுக்கொளிப்பக் 
குன்றி நீ துயருறு கெனவுரைத்தனன் கொடியோன் . 

( கன ) 
அரமடந்தையர்கற்பகநவநிதியமிர்தம் . 

சுரபிவாம்பரிமதவலை முதலிய தொடக்கற் 
றொருபெரும்பொருளின்றியேயுவரிபுக்கொளிப்ப 
வெருவியோடின வெண்ணெய்வாழ்கண்ணன் மேவாரின் . ( கஅ ) 
வெய்யமாமுனிவெகுளியால் விண்ணகமுதலாம் 
வய்யம்யாவையும்வறுமைநோய்தலிதரவானோர் 
தய்யல் பாகனுஞ்சதுமுகக்கடவுளுங்கூடிச் 
செய்யதாமரைத்திருதறுமார்பனைச்சேர்ந்தார் . 

(கக) 
விழுங்குமாறு என்பது கடைக்குறைந்து நின்றது . பனைசெய்கை 
என்புழிசெய உவமவுருபு . சுரபிகாமதேனு , வாம்பரி என்றது உச்சைசிர 
வத்தை , மதமலை ஐராவதம் . 


எட் 


பாலகாணடம் . 


(முதலா 


வெஞ்சொன் மாமுனிவெகுளியால் விளைந் தமைவிளம்பிக் 
கஞ்சநாண்மலர்க்கிழவனுங்கடவுளர்பிறரும் 
தஞ்சமில்லைநின் சரணமேசரணெனச்சலியா 
தஞ்சலஞ்சலென்றுரைத்தனனுலகெலாமளந்தோன் . 


(20) 


மத்துமந் திரம்வாசுகிகடைகயி றடைதூண் 
மெத்துச்சந்திரன் சுராசு.சர்வேறுவேறுள்ள 
கொத்திரண்டுபால்வலிப்பவரோடதிகொடுத்து 
கத்துவாரிதிமறுகுறவமிழ்தெழக்கடைமின் . 

( உக ) 
யாமுமவ்வயின் வருது நீர்கதுமெனவெழுந்து 
போமினென் றருள் புரிதலுமிறைஞ்சினர்புகழ்ந்தார் 
* நாமமின்றெனக்குளித்தனர் நல்குரவொழிந்த 
தாமெனும்பெருங்களிதுளக்குறுதலாலமரர் . 

( உ . ) 
மலை பிடுங்கினர்வாசுகிபிணித்தனர்மதியம் 
நிலைபெறும்படிநட்டனரோட திநிரைத்தார் 
அலைபெறும்படிபயோததிகடைந்தனரவனி 
நிலைதளர்ந்திடவனந்தனுங்கீழுறநெளித்தான் . 

(உங ) 
திறல்கொளாமையாய்முதுகினின்மந்தரந் திரிய 
விறல்கொளாயிரந்தடக்கைகள் பரப்பி மீவலிப்ப 
மறனிலாமுனிவெகுளியின் மடிந்தனவரவே 
- அறனிலா மனத்தடையலாநெடுந்தகையமைத்தான் . (உச ) 
இறந்து நீங்கினயாவையுமெம்பிரானருளாற் 
பிறந்தவவ்வயிற்சுராசுரர் தங்களிற்பிணங்கச் 
சிறந்தமோகினிமடந்தையாலவுணர்தஞ்செய்கை 
துறந்து மாண்டன ராரமிர்தமரர்கள் துய்த்தார் 

(உரு ) 
வெருவுமாலமும்பிறையும்வெவ்விடையவற்கீந்து 
தருவும் 1 வேறுள தகைமையுஞ்சதமகற்கருளி 
மருவுதொல்பெருவளங்களும் வேறுறவழங்கித் 
திருவுமாரமுமணிந்தனன் சீதரமூர்த்தி . 
அந்தவேலை பிற்றி திபெருந்துயருழந்தழிவாள் 
வந்துகாசிபன் மலரடிவணங்கியென்மைந்தர் 
இந்திரா தியர்புணர்ப்பினாலி றந்தனரெனக்கோர் 
மைந்தனீயருளவர் தமை மடித்தலுக்கென்றாள் . 

(உஎ ) 
* நாம்- அச்சம் அது அம்மு முச்சாரியை பெற்றது - அறன் இலாம 
னத்து அடையலா நெடுந்தகை என்றது திருமாலை . அறன் நில்லா மனத் 
தெனக் கோடலுமமையும் , 1 வேறுளதகைமையுமென்றது சிந்தாமணி கா 
மதேனு அமுதம் ஐராவத முதலியனவென்க. 


( 


வது ] 


அகலிகைப்படலம் . 


எங 


(கூக ) 


என்றுகூறலுமகவுனக்களித்தனமின நீ 
சென்றுபாரிடைப் * பருவமொராயிரந் தீர 
நின்றுமாதவம்புரிதியேனினைவுமுற்று தியென் 
றன்றுகூறிடப்புரிந்தனளருந்தவமனையாள் . 

( உஅ ) 
கேட்டவாசவனன்னவட்கடிமையிற்கிடைத்து 
வாட்டமாதவத்துணர்ந்தவள்வயிற்றுறுமகவை 
வீட்டியேயெழுகூறு செய்திடுதலும் விம்மி 
நாட்டநீர்தரமருத்தெனுநாமமுநவின்றான் . 

(உக ) 
ஆய திவ்விடமவ் விடம விர்மதியணிந்த 
தூயவன் றனக் - கரிவையிற்றோன்றிய தொல்லை 
வாயுவும்புனற்கங்கையும் பொறுக்கலாவலத்த 
- சேய்வளர்ந்தருன்சரவணமென்பதுந்தெரித்தான் . ( $ 0 ) 
காலன் மேனியிற்கருகிருள் கடிந்துலகளிப்பான் 
நீலவார்கலித்தேரொடுரிறைக திர்க்கடருள் 
மாலின்மாமணியுந் தியினயெனொவெந்த 
மூலதாமரைமுழுமலர்முளைத்தெனமுளைத்தான் . 
அங்குநின்றெழுந் தயன் முதன் மூவருமனையார் 
செங்கணேற்றவன் செறிசடைப் $ பழுவத்தினிறைதேன் 
பொங்கு கொன்றைமீர்த்தொழுகலாற் பொன்னியைப் பொருவும் 
கங்கையென்னுமக்கரைபொருதிருந்திகண்டார் . 

( ங 2 ) 
இந்தமாகதிக்குற்றுள தகைமையயாவும் 
எந்தை கூறுகென்றிராகவன் வினவுநெவெனையாள் 
மைந்தநின் றிருமரபுளானயோத்திமாநகர்வாழ் 
விந்தைசேர்புயன் சகானிம்மேதினிபுரந்தோன் . 

( நங ) 
விறல்கொள்வேந்தனுக்குரியவரிருவரிலவிதர்ப்பை 
பொறையினகில்கியபோசண்னென்றொருபுதல்வன் 
பறவைவேந்தனுக்கிளையமென்சுமதிமுற்பயந்த 
அறனின்மைந்த பாறயு தர்மற்றஞ்சுமானவன்சேய் . 

( ஙச ) 
திண்டிறற்புனைசகரனுந் தனையர்சேவகந்தான் 

கண்டு முற்றிய வயமகம்புரிதலுங்கனன்று 
* பருவம் - ஆண்டு. - அரிவைஈண்டு மலையரையன் மகள் . - சேய் முருகன் . 

$ பழுவம் - காடு , பொன்னியைப்பொருவுங் கங்கை என்றார் கங்கை 
யிற்புனிதமாயகாவிரி எனப்பெரியாரும் பணித்தலினென்க . ) ஆறயுதர் 
அறுபதினாயிரம்பேர் , அயுதம் பதினாயிரம் . அயமகம் - பரிமேதம் . கபில 
ன திடையினில் எனவருபின் மேனுருபுவந்தமையை நிலவார் நிலமிசை 
மேல் எனவருதலானுமமைத்துக்கொள்க , அயம்- குதிரை, மேதம் - கொலை . 

10 


எச 


பாலகாண்டம் . 


[முதலா 


வண்டுது ற்றதார்வாசவற்குனர்த்தினர்வானோர் 
ஒண்டிறற்பரிகபிலன திடையினிலொளித்தான் . 


( ஙகு) 


வாயுவாசிபின் சென் றனனஞ்சுமான்மறுகிப் 
பூவினோரிடமின்றியேநாடினன் புகுந்து 
தேவர்கோமகன்சரந்தமையறிந்திலன் திகைத்து 
மேவு * தாதைதன்றாதைபாலுரைத்தனன் மீண்டு , 


( ஙசு ) 


கேட்டவேந்தனுமதலையர்க்கம்மொழிகிளத்த 
வாட்டமீக்கொளச்சகரர்கள்வடவையின் மறுகி 
நாட்டம் வெங்கனல் பொழிதரநானிலந்தடவித் 
தோட்டு | நுங்கினர்புவியினைப்பாதலந்தோன்ற . 


( 
ங.எ 
) 


நூறியோசனையகலமுமாழமு நுடங்கக் 
கூறுசெய்தனரென்பரால்வடகுணதிசையின் 
எறுமாதவக்கபிலனிலிவுளிகண்டெரியிற் 
சீறிவைதனர் செருக்கினர்நெருக்கினர்செறுத்தார் , 


மூளும்வெஞ்சினத்தருந்தவன் முனிந்தெரிவிழிப்பப் 

பூளை சூடிதன்னகையினிலெயில்பொடித்தனபோல் 
ஆளுமைந்தராறயு தருஞ்சாம்பராயவிந்தார் 
வேள்விகண்டநல்வேந்தனுக்குரைத்தனர்வேகர் .. 


உழைத்துவெந்துயர்க்கூறகாண்கிலனுணர்வொழியா 
தழைத்துமைந்தனன்மைந் தனையவர்கழிந்தனரேல் 
இழைத்தவேள்வியின் றிழப்பதோவெனவனெழுந்து 
தழைத்தமா தவக்கபிலன்வாழ்பாதலஞ்சார்ந்தான் . 


( 10 ) 


விண்டுநீங்கினருடலுகுபிறங்கல் வெண்ணீறு 
கண்டு துண்ணெனுமனத்தினன்கபிலமாமுனிதன் 
புண்டரீகமென்றாடொழுதெழுந்தனன் புகலக் 
கொண்டுபோகநின்னிவுளியென்றுற்றதுங்குறித்தான் . 


( 
சக 
) 


பழுதிலா தவனுரைத்தசொற்கேட்டலும்பரிவால் 
தொழுதுவாம்பரிகொணர்ந்த விசுரர்களுக்கீயா 
முழுதும் வேள்வியை முற்றுவித்தரசனுமுடிந்தான் 
$ எழுதுகீர்த்தியாய்மைந்தனுக்கரசியலீந்து . 


( சஉ ) 


* தாதை தன்றாதையென்றது சகரனை . - நுங்குதல் - விழுங்குதல் . 
1 பூளை சூடி தன்னகையினிலெயில் பொடித்தனபோல் சிவபிரான துநகை 
யாற்புரம் பொடிபடுத்தமைபோல் . $ முற்றத்து றந்தமுனிவரும் விரும்பும் 
பகழினையுடையனாகலின் இராமனை எழுது கீர்த்தியாயென்றார் . 


வது ) 


அகலிகைப்படலம் . 


பதீரதன் வரலாறு, 
சகரர்தொட்டலாற்சாகரமெனப்பெயர் தழைப்ப 
மகரவாரிதிசிறந்தது மகிதலமுழுதும் 
நிகரின்மைந்தனேபுரந்தனனிவனெ மெரபில் 
பகிரதன்னெனும்பார்த்திபன்வந்தனன்பரிவால் . 

(சங ) 
உலகம்யாவையும் பொதுவறத்திகிரியையுருட்டி 
இலகுமன்னவனிருந் துழியிறந் தமைவிவை 
அலகிறோன் முனியுரைத்திடக்கேட்டனன ரசன் 
திலீகமண்ணு றவணங்கிநின்றொருமொழிசெப்பும் . (சச ) 
* கொடியடாமுனிவெகுளியின் மடிந் தவெங்குபவர் 
முடியநீணிரயத்தினிலழுந்திடு முறைமை 
கடியுமாறெனக்கருந்தவமதற்குறுகருமம் 
அடிகள் சொற்றுகவென் றலுமந் தணனறைவான் . 
வய்யமாளுடைமன்னவர் மன்ன மடிந்தோர் 
உய்ய நீடவமொழிவறுபகலெலாமொருங்கே 
செய்யநாண்மலர்க்கிழவனைநோக்கிசெய்தி 
கய்யலென் றினிதுரைத் தனனவையறு முனிவன் . 

( சசு ) 
ஞாலம்யாவையுஞ்சுமந்திரன் றன் வயினல்கிக் 
கோலுமாதவத்திமகிரிமருங்கினிற்குறுகிக் 
காலமோர்பதினாயிரமருந்தவங்கழிப்ப 
மூல தாமரைமுழுமுதற்கிழவன் முந்தினனே . 

( சஎ ) 
நின்பெருந்தவம்வியந் தனரின து நீள் குரவர் 
முன் பிறந்தன ரருந்தவன் முனிவினாதலினால் 
மன்பெரும்புவியதனில்வான திகடிதணுகி 
என்புதோயுமேலிருங்க திபெறுவரென் றிசைத்தான் . ( சஅ ) 
மாககன்ன திபுவியிடைவருகின்மற்றவள் தன் 
வேகமாற்றுதல்கண்ணுதற்கன் றிவே றரிதால் 
தோகைபாகனைநோக்கியேருந்தவத்தொடங்கென் 
றேகினானுலகனைத்து மெவ்வுயிர்களுமீந்தான் . 

(சக ) 
மங்கைபாகனைநோக்கி முன்மொழிந்தனவருடம் 
தங்குமாதவம்புரிதலுந்தழனிறக்கடவுள் 
அங்குவந்து நின்கருத்தினை முடித்துமென் றகன்றான் 
கங்கையைத்தொழக் 1.காலமையாயிரங்கழித்தான் . ( 10) 
ஒருமடக்கொடியாகிவந்துனதுமாதவமென் 
பொருபுனற்கொடிவரின வள் வேகமார்பொறுப்பார் 
* கொடியமாமுனி ஈண்டு கபிலர் . காலம் ஈண்டு வருடத்தை . 


எசா 


பாலகாண்டம் . 


முதலா 


( ருக ) 


அரனுரைத்தசொல்வினோதமற்றின்னு நீயறிந்து 
பெருகுநற்றவம்புரியென வரந திபெயர்தாள் . 
கரந்தைமத்தமோடெருக்கலர் கூவிளைகடுக்கை 
நிரந்தபொற்சடை * நின் மலக்கொழுந்தினைநினையா 
அரந்தையுற்றவனிரண்டரையாயிரமாண்டு 
புரிந்து நற்றவம் பொலிதரவரைமகள்புனிதன் . 
எதிர்ந்துநின்னினைவென்னெனவிறைஞ்சியெம்பெரும 
அதிர்ந்து கங்கை மீதறைந்தனளென்றலும் அஞ்சேல் 
பிதிர்ந் திடபவகைகாத்துமென்றேகியபின்றை 
முதிர்ந்தமாதவமிரண்டரையாயிரமுடித்தான் . 


. 


ரு உ ) 


( ருங ) 


பெருகுநீரோடுபூதியும்வாயுவும் பிறங்கு 
சருகும்எங்கதிரொளியையுந்துய்த்து மற்றதையும் 
பருகலின்றியுமுப்பதினாயிரம்பருவம் 
முருகுசாதலின் மன்னவனருந்தவ முயன்றான , 


( ருச ) 


உந்தியம்புயத்து தித்தவனுறைதருமுலகும் 
இந்திரா தியருலக முதடுக்குறவிரைத்து 
வந்துதோன் றினள்ரெந்திமலைமகள் கொழுநன் 
சிந்திடாதொரு சடையினிற்கரந்தனன் சேர . 


புன்னுனித்தருபனியெனவரந்திபுனிதன் 
சென்னியிற் + சுரந்தொளித வணங்கினன் திகைத்து 
மன்னனிற்றலும்வருந்தனஞ்சடையள் வான தியின் 
சென்ன விட்டனனொருசிறிதவனிபோந்திழந்தான் . 


சு 


ச 


இழிந்தநங்கைமுன் மன்னவன் விரைவொடுமேகக் 
ழிந்த மன்னவர்கதிபெறமுடுகியகதியால் 
அழுந்துமாதவச்சன்னுவின் வேள்வியையழிப்பக் 
கொழுந்துவிட்டெரிவெகுளியன் குடங்கையிற்கொள்ளா . 


( இஎ) 


உண்டுவந்தனன்மறைமுனிக்கணங்கள் கண்டுவப்ப 
கண்டுவேந்தனும்வணங்கிமுன்னிகழ்ந்தனகழறக் 
கொண்டுபோகெனச்செவிவழிகொடுத்தனன் குதித்து 
விண்டு நீங்கினருடலுருபொடியின் மேவினளே . 


நிரைய முற்றிய சகரர்க ணெடுங்கதி செல்ல 
விரைமலர்ப்பொழிந்தார்த்தனவிண்ணவர் குழாங்கள் 
* அநாதிமலமுத்தனென்பது பற்றி நின் மலக்கொழுந்தென்றார் . கரந் 
தொளிதர - ஒருபொருட்பன்மொழி . - நெடுங்கதி - பராங்கதி . 


வது ) 


அகலிகைப்படலம் . 


ର 


க 


( • o ) 


( 
சுக 
) 


சு 


( சுஉ ) 


முரைசமுற்றிய பல்லியமுறைமுறைமுழங்க 
அரைசனப்பொமுதணிமதிலயோத்திமீண்டடைந்தான் . 
அண்டகோளகைப்புறத்ததாயகிலமன் றளந்த 
புண்டரீகமென்மதத்திடைப்பிறந்தபூமகனார் 
கொண்டதீர்த்தமாயரன்கௌப்பகிரதன் கொணர 
மண்டலத்துவந்தடைந்ததிம்மாநதிமைந்த . 
சகரர் தம்பொருட்டருந்தவம்பெரும்பகல் தள்ளிப் 
பகிரதன்கொணர்ந்திடுதலாற்பகிரதியாகி 
மகிதலத்திடைச்சன்னுவின்செவிவழிவாலால் 
நிகரில்சான வியெனப்பெயர் படைத்ததிந் நீத்தம் . 
என்றுக.றலும்வியப்பினொடுவந்தனரிறைஞ்சச் 
சென்று தீர்ந்தனர்கங்கையை விசாலைவாழ்சிகரக் 
குன்றுபோற்புயத்தரசன் வந்தடியிணை குறுக 
நின் றுநல்லுரைவிளம்பிமற்றவ்வயினீங்கா . 
பள்ளிங்கியபங்கயப்பழனநன்னாரை 
வெள்ளவான்களைகளைவறுகடைசியர்மிளிர்ந்த 
கள்ளவாணெடுங்கண்ணிழல்கயலெனக்கருதா 
அள்ளிநாணுறுமகன் பணைமிதிலைநாடடைந்தார் . 
வரம்பில்வான்சிறைமதகுகண்முழவொலிவழங்க 
அரும்புநாண்மலரசோகங்களர் விளக்கெடுப்ப 
நரம்பினான் றதேன்றாரைகொணறுமலர்யாழின் 
சுரும்புபாண்செயத்தோகைநின்றாடுவசோலை . 
பட்டவாணுதன் மடந்தையர் * பார்ப்பெனுந் தூதால் 
எட்டவாதரித்து ழல்பவரிதயங்கள் வெறுப்ப 
வட்டநாண் + மரைமலரின் மேல்வயலிடைமள்ளர் 
கட்டகாவியங்கட்கடைகழிப்பனகழனி. 
தூ வியன்னந்தமினமென்று நடைகண்டுதொடரக் 
கூவுமென் குயிற்குதலையர் குடைந்ததண்புனல்வாய் 
ஓவில் குங்குமச்சுவடுறவொன்றொடொன்றூடி 
1 பூவுறங்கினும்புள்ளுறங்காதன பொய்கை . 
முறையினின் முதுமேதியின் முலைவழிபாலுந் 
துறையினின்றுயர்மாங்கனி தூங்கியசாறும் 


(சுகூ ) 


( சுச ) 


( சுரு ) 


(சுசு ) 


( 


* பார்ப்பு - பார்வை . - மரை முதற்குறைந்து நின்றது 1 பூவுறங்கி 
னும் - மலர் குவியினும் . பூ என்றது தாமரை மலரை . அது பூவினிற் சிறந் 
தமைப்பற்றி என்க . பூவென்பது பொறிவாழ்பூவே. 


பாலகாண்டம் . 

. 


[ முதலா 


(சுஎ ) 


அறையுமென் கரும்பாடியவமுதமுமழிதே 
நறையுமல்ல துநளிர்புனல்பெருகலாநதிகள் . 
இழைக்கு நுண்ணிடையிடைதர முகடுயர்கொங்கை 
மழைக்கண்மங்கையரரங்கினில்வயிரியர் முழவம் 
முழக்குமின்னிசைவெருவியமோட்டிள * மூரி 
உழக்கவாளைகள் பாளையிற்குதிப்பனவோடை . 
+ படைநெடுங்கண்வாளுறைபுகப்படர்புனன் மூழ்கிக் 
கடையமுன் கடற்செழுந்திருவெழும்படிகாட்டி 
மிடையும் வெள்வளைபுள்ளொடுமொலிப்பமெல்லியலார் 
குடையவண்டினங்கடிமலர்குடைவன குளங்கள் . 
இனையநாட்டினையினிது சென்றிஞ்சிசூழ்மிதிலை 
புனையுநீள்கொடிப்புரிசையீன்புறத்துவந் திறுத்தார் 
மனையின் மாட்சியையழித்திழிமாதவப்பன்னி 
கனையுமேட்டுயர்கருங்கலோர்வெள்ளிடைக்கண்டார் . 
கண்டகன்மிசைக்காகுத்தன் கழற்றுகள் கதுவ 
உண்ட 1 பேதமைமயக்கற $ வேறுபட்டுருவங் 
கொண்டுமெய்யுணர்பவன்கழல்கூடியதொப்பப் 
பண்டைவண்ணமாய்நின் றனண்மாமுனிபணிப்பான் . 


( சு க ) 


( 
என 
) 


( எக ) 


வேறு. 


மாயிருவிசும்பிற்கங்கை 1 மண்மிசையிழித்தோன்மைந்த 
மேயினவுவகையோடுமின்னெனவொதுங்கிநின்றாள் 
தீவினை நயந்து செய்ததேவர் கோன் றனக்கு செங்கண் 
ஆயீரமளித்தோன் பன்னியகலிகையாகுமென் றன் . 

( எஉ ) 
பொன்னையேய்சடையான் கூறக்கேட்டலும்பூமிகேள்வன் 
என்னையேயென்னையேயிவ்வுலகியலிருந்தவண்ணம் 
முன்னையூழ்வினையினாலோநடுவொன்று முடிந்ததுண்டோ 
அன்னையேயனையாட்கிவ்வா றடுத்தவாநருளுகென்றான் . எங ) 
அவ்வுரையிராமன் கூறவறிஞனுமவனை நோக்கிக் 
செவ்வியோய் கேட்டிமேனாள் செறிசடர்க்குலிசத்தண்ணல் 

மூரி - எருமை + குளங்களின் கண் மாதர்குடையுந்தோறும் விழி 
ப்பதின்மையான் படைநெடுங்கண் வாளுறை புகப்படர்புனன் மூழ்கி 
யென்றும் , அதன் கண் மூழ்கி யெழுதலைக்கடையமுன் கடற்செழுந்திரு 
வெழும்படி காட்டி என்றும் கூறினார் . . பேதைமைமயக்கென்றது அறி 
மையாகிய மயக்கத்தை . $ வேறுபட்டுருவங்கொண்டு - திவ்வியதேஹி 
களாகி . திவ்யதேகிகள் - நித்திய சூரிகள் . மண்மிசை யிழித்தோன் பகீ 
ரதனை . 


வது ] 


அகலிகைப்படலம் . 


எகூ 


* அவ்வியமவித்தசிந்தைமுனிவனையற்றநோக்கி 
நவ்விபோல் விழியினாடன் வனமுலைநணுகலுற்றான் . ( எச ) 
தையலாணயனவேலு மன்மதன் சரமும்பாய 
உய்யலாமுறுதிநாடியுழல்பவனொருநாளுற்ற 
மையலாலறிவு நீங்கிமாமுனிக்கற்றஞ்செய்து 
பொய்யிலாவுள்ளத்தான் றனுருவமேகொண்டு புக்கான் . ( எடு ) 
புக்கவளோடுங்காமப்புது மணமது வின்றேறல் 
1 ஒக்கவுண்டிருத்தலோடு முணர்ந்தனளுணர்ந்தபின்னும் 
தக்கதன்றென்னவோ ராடாழ்ந்தனளிருப்பத்தாழா 
முக்கணானனையவா ற்றன் முனிவனு 1 முடுகி வந்தான் . ( எசு ) 
சரந்தரு $ சாபமல்லாற்றடுப்பருஞ்சாபம்வல்ல 
வரந்தருமுனிவனெய்தவருதலும் வெருவி மாயா 
நிரந்தரமுலகினிற்குநெடும்பழிபூண்டாணின்றாள் 
புறந்தரனடுங்கியாங்கோர்பூசையாய்ப்போகலுற்றான் . ( என்) 
தீவிழிசிந்தநோக்கிச்செய்ததையுணர்ந்து செய்ய 
தூயவனவனை நின்கைச்சுடுசரமனையசொல்லால் 
ஆயிரமாதர்க்குள்ளவறிகுறியுனக்குண்டாகென் 
றேயினனவையெலாம் வந்தியைந்தனவிமைப்பின் முன்னம் . ( எ அ ) 
எல்லையினாணமெய்தியாவர்க்குநகை வந்தெய்தப் 
புல்லியபழியினோடும்புரந்தரன் போயபின்றை 
மெல்லியலாளை நோக்கிவிலைமகளனைய யுேங் 
0 கல்லியலாதியென்றான் கருங்கலாய்மருங்குவீழ்வாள் . ( எக ) 
தி பிழைத்தது பொறுத்தலென்றும் பெரியவர்கடனேயென்பர் 
அழற்றருங்கடவுளன்னாய்முடிவிதற்கருளுகென்னத் 
தழைத்துவண்டியிருந்தண்டார்த்தசரதராமனென்பான் 
கழற்றுகள்கதுவவிந்தக்கல்லுருத்தவிர்தியென்றான் , ( அ ) 
அந்தவிந்திரனைக்கண்டவமரர்கள் பிரமன் முன்னா 
வந்துகோதமனைவேண்டமற்றவை தவிர்த்துமாறாச் 


* அவ்வியமவிதசிந்தை முனிவனென்றது கோதமனை . 
1 ஒக்கவுண்டு-இருவர்மனமொன்றுபட்டிருந்தின் பந்துய்த்தல் . 

1 முடுகிவருதற்குக்காரணம் ஞானவுணர்ச்சி . $ சாபமிரண்டின் முன் 
னையது வில் ; பின்னையது வெகுண்டு சொல்லல் . ( நின்கைச்சுசேரமனைய 
சொல்லால் என்றார் நீன்கணையிலக்கொழியாதது போன் றம் முனிவன் 
மொழியுமன்னதாகலின் . 0 கல்லியவாதியெனச் சபித்தலைக் கூறுவதே 
முறை. இவ்வாறு கூறாது வேறுபடக் கூறுவாருமுளர் . " பொறுத்தார் 
க்குப் பொன்றுந் துணையும்புகழ் என்பவாகலின் பிழைத்தது பொறுத்த 
லென்றும் பெரியவர்கடவுளே என் றதென்க . 


அய 


பாலகாண்டம் . 


[முதலா 


சிந்தையின் முனிவு தீர்ந்து சிறந்தவாயிரங்கண்ணாக்கத் 
தந்தமதுலகுபுக்கார்தையலுங்கிடந் தாள்கல்லாப் . 


( அக ) 


இவ்வண்ணநிகழ்ந்தவண்ணமினியிந்தவுலகுக்கெல்லாம் 
உய்வண்ணமன்றிமற்றோர் துயர்வண்ணமுறுவதுண்டோ 
மைவண்ணத்தரக்கிபோரின் மழைவண்ணத்தண்ணலேயுன் 
* கைவண்ணமங்குகண்டேன்கால்வண்ணமிங்குகண்டேன் 


( அ 2 ) 


+ தீதிலாவுதவி செய்தசேவடிக்கரிய செம்மல் 
கோதிலாக்குணத்தான் சொன்னபொருளெலா மனத்திற்கொண்டு 
மாதவனருளுண்டாகில்வழிபடர்படருறாதே 
போது கீயென்னையென்று பொன்ன டிவணங்கப்போனாள் . ( அக ) 


அருந்தவனுறையுடன்னையனையவரணுகலோடும் 
விருந்தினர் தம்மைக்காணாமெய்ம்முனிவியந்தநெஞ்சன் 
பரிந்தெதிர்கொண்டு புக்குக்கடன் முறைபழுதுறாமற் 
புரிந்தபின் - காதிசெம்மல்புனிதமா தவனைநோக்கி , 


( அச) 


அஞ்சனவண்ணத்தான் றன்னடித்துகள்கதுவாமுன்னம் 
வஞ்சிபோலிடையாண்முன்னை வண்ணத்தளாகிநின்றாள் 
நெஞ்சினாற்பிழைப்பிலாளை நீயழைத்திடுகவென்னக் 
கஞ்சமாமுனிவனன்னமுனிவனுங்கருத்துட்கொண்டான் . 


( அரு ) 


குணங்களாலுயர்ந்தவண்ணல்கோதமன்கமலத்தாள்கள் 
வணங்கினன் வலங்கொண்டேத்திமாசறுகற்பின்மிக்க 
அணங்கினையவன்கையீந்தாண்டருந்தவனோடும்வாச 
மணங்கிளர்சோலை நீங்கி மணிமதிற்கிடக்கைகண்டார் . 


( அசு ) 


க 0 வது . அகலிகைப்படலம் முற்றிற்று , 

ஆ திருவிருத்தம் - சுக 


* கைவண்ணந்தாட கைபாலுங் கால்வண்ண மகலிகை , பாலுங்கண் 
டேனென் றமையால் , வில்வண்ண முதலிய சிலவற்றைமேலுங்காண விரு 
ம்புகிறேனெனக் குறிப்பித்தாராயிற்று . + தீதிலாவதவி- முன்னும் பின்னு 
மாகிய வுதவியை நோக்காது செய்யுமுதவி . - காதியரசன் மைந்தனாக 
லின் கோசிகளைக் காதிசெம்மெலென்றும் ராஜரிஷியென்றுங் கூறுவர் . 


- 


( 
ங 
) 


கக வது மிதிலைக்காட்சிப்படலம் . 
ஸ்ரீராமபிரானர் மிதிலாநகரத்தைக் கண்ணுற்றுச் சென்ற 

செய்தியைச் சொல்லுகிறபடலம் . 
மையறுமலரிநீங்கியான் செய்மாதவத்தின் வந்து 
செய்யவளிருந்தாளென்றுசெழுமணிக்கொடிகளென்னும் 
கைகளை நீட்டியந் தக்கடிநகர்கமலச்செங்கண் 
அய்யனையொல்லைவாவென் றழைப்பது போன் றதம்மா . ( க ) 
நிரம்பியமாடத்தும்பர் நிரைமணிக்கொடிகளெல்லாம் 
தரம்பிறரின்மையுன்னித்தருமமே தூது செல்ல 
* வரம்பில் பேரழகினாளை மணஞ்செய்வான் வருகின்றானென் 
றாம்பையர்விசும்பினாமொடலினாடக்கண்டார் . 

( உ ) 
t தயிருறுமத்திற்காமசரம்படத்தலைப்பட்டூடும் 
உயிருறுகாதலாரினொன்றையொன்றொருவகில்லாச் 
செயிருறுமனத்தவாகித்தீத்தரள் செங்கண்சிந்த 
வயிரவான் மருப்பியானைமலையெனமலைவகண்டார் . 
பகற்கதிர்மறையவானம்பாற்கடல்கடுப்பநீண்ட 
துதிற்கொடிமிதிலைமாடத்தும்பரிற்றுவன் றிநின்ற 
முகிற்குலந் தடவுந்தோறுநனைவன முகிலிற்சூழ்ந்த 
அகிற்புகைகதுவுந்தோறும்புலர்வனவாடக்கண்டார் 
ஆதரித்தமுதிற்கோறோய்த்தவயவமமைக்குந் தன்மை 
யாதெனத்திகைக்குமல்லான் 1 மதன ற்குமெழுதவொண்னாச் 
சீதையைத்தருதலாலே திருமகளிருந்தசெய்ய 
போதெனப்பொலிந்து தோன்றும் பொன் மதின்மிதிலைபுக்கார் . ( ரு 
சொற்கலைமுனிவனுண்டசுடர்மணிக்கடலுந் துன்னி 
அற்கலந்திலங்குபன்மீனரும்பியவானும் போல 

விற்கலை நுதலினாருமைந்தரும்வெறுத்து நீத்த 
பொற்கலன் கிடந்தமாடநெடுந்தெருவதனிற்போனார் . 

சு) 
0 தாறுமாய்தறுகட்குன் றந்தடமதவரிவிதாழ்ப்ப 
ஆறுமாய்க்கலினமாவிலாழியாலழிந்தோராறாய்ச் 

அழகினுக்கழகு செய்பவளாகலின் வரம்பில்பேரழகினாளை என்ற 
தென்க . + தயிர்பரைமத்தியாண்டுக் கலக்குதலான் அதனையே காமசரம் 
பாய்ந்து வருத்தற்குவமை கூறினார் . 1 மதனற்கும் என்புழி நான்காவது 
மூன்றாவதன் பொருளது , உம்மை உயர்வுசிறப்பு , வில்கலை எனவும் , 
விற்கு அலை எனவும் பிரித்துப் பொருளுரைக்க . 0 தாறுமாய்ப்பது யானை 
களாதலின் தாறுமாய்தறுகட்குன் றமென்றார் . சறுகட்குன் றமென் றதி 
யானையை , தாறு - இருப்புமுள் . 

11 


( ச ) 


அஉ 


பாலகாண்டம் . 


[முதலா 


( 
50 
) 


( 
கக 
) 


சேறுமாய்த்தேர்களோடத்துக்களுமாயொன்றோடொன்று 
மாறுமாறாகிவாளாக்கிடக்கிலாமறுகிற்சென்றார் . 

( எ ) 
தண்டுதலின் றியொன்றித்தலைத்தலைசிறந்தகாதல் 
உண்டபின்கலவிப்போரினொசிந்தமென்மகளிரேபோல் 
பண்டருகிளவியார்தம் * புலவியிற்பரிந்தகோதை 
வண்டொடுகிடந்துதேன்சோர்மணிநெடுந்தெருருவிற்சென்றார் . ( அ ) 
நெய்திரணரம்பிற்றந்தமழலையினியன் றபாடல் 
தைவருமகரவீணை தண்ணுமை தழுவித்தூங்கக் 

கைவழி நயனஞ்செல்லக்கண்வழிமனமுஞ்செல்ல 
அய்ய நுண்ணிடையாராமோடகவரங்குகண்டார் . 

( க ) 
பூசலினெழுந் தவண் மெருங்கினுக்கிரங்கிப்பொங்க 
மாசுறுபிறவிபோலவருவதுபோவதாகிக் 
காசறுபவளச்செங்காய்மரகதக்கமுகுபூண்ட 
ஊசலின் மகளிர்மைந்தர்கிந்தையோடுலவக்கண்டார் . 
வரப்பறுமணியும் பொன்னுமாரமுங்கவரிவாலும் 
சுரத்திடையகிலும்மஞ்ஞைக்தோகையுந்தும்பிக்கொம்பும் 
குரப்பணைநிரப்புமள்ளர்குவிப்புறக்கரைகடோறும் 
1. பரப்பியபொன்னியன்னவாவணம்பலவுங்கன்டார் . 
வள்ளுகிர்த்தளிர்க்கை நோவமாடகம்பற்றிவார்ந்த 
கள்ளென நரம்புவீக்கிக் கண்னொடுமனமுங்கூட்டி 
வெள்ளியமுறுவறோன் றவிருந்தென மகளிரீந்த 
தெள்விளிப்பாணித் தீந்தேன் செவிமடுத்தினிது சென்றார் . ( க 2 ) 
கொட்புறு கலினப்பாய்மா ) குலான்மகன் முடுக்கிவிட்ட 
மட்கலத்திகிரிபோலவாளியின் வருவமேலோர் 
நட்பினினிடையறாவாய்ஞானிகளுணர்வினொன்றாய்க் 
கட்புலத்தினையவென்று தெரிவில்தெரியக்கண்டா , 

( கங ) 
* புலவி - ஊடல் . | கூத்தியர் தாம் கருத்திற் பயின்றபாடலை யரங்கி 
னிடைக்கண்ணானும் , அதன் பயணைக் கையானுங் காட்டன் முறைமை 
யான் கைவழிநயனஞ்செல்லக் கண்வழிமனமுஞ்செல்ல என்றார் . 

1 மள்ளர் பொன்னிக்கரைகடோறும் பல வேறுதானியங்களைப் பர 
ப்பியவாறுபோல அவ்வாவணங்கிடத்தலின தனையே யுவமைகூறினார் . 

மனஞ்சென்ற வழிக்கண் செல்வதியல்பாதலின் கண்ணொமெனமுங் 
கூட்டி என் றதென்க . 

0 குலான் இடைக்குறைந்து நின்றது . குலாலன் மகன் முடுக்கிவிட்ட 
மட்கலத்திகிரிபோல மேலோர் நட்பினின் இடையறாவாயும் , வாளியின் 
வருவபோல ஞானிகளுணர்வினொன்றாயும் , இன்னவெனக்காண்பதரிதா 
கலின் கட்புலத்தினையவென்று தெரிவில் என்றுங் கூறினார் . 


வது ) 


மிதிலைக்காட்சிப்படலம் 


அங் 


வாளரம்பொருதவேலுமன் மதன்சிலையும்வண்டின் 
கேளொடுகிடந்த நீலச்சுருளுஞ் * செங்கிடையுங்கொண்டு 
நீளிருங்களங்கநீக்கிநிரைமணிமாடநெற்றிச் 
t சாளரந்தோறுந்தோன்றுஞ்சந்திரவுதயங்கண்டார். ( நச ) 
பளிக்குவள்ளத் தூவார்த்தபசுநறுந்தேறன்மாந்தி 
வெளிப்படுநகையவாகிவெறியனமிழிற்றுகின்ற 
ஒளிப்பினுமொளிக்கவொட்டாவூடலையுணர்த்துமாபோல் 
களிப்பினைபுணர்த்துஞ்செய்விக்கமலங்கள்பலவுங்கண்டார் . ( கரு ) 
மெய்வருபோகமொக்கவுடனுண்டுவிலையுங்கொள்ளும் 
பையரவல்ருலார்தமுள்ள மும்பளிங்கும்போல , 
மையரிநெடுங்கணோக்கம்படுதலுங்கருகிவந்து 
கைபுகி ற்சிவந்துகாட்டுங்கந்துகம்பலவுங்கண்டார் . 

( கசு 
கடகமுங்குழையும்பூணுமா ரமுங்கலிங்க நுண்ணூல் 
வடகமுமகரயாழும்வட்டினிகொடுத்துவாசத் 
தொடையலங்கோதைசோரப்பளிக்குநாய் சிவப்பத்தொட்டுப் 
படைநெடுங்கண்ணார் வட்டாட்டாடிடம்பலவுங்கண்டார் . ( கள் ) 

வேறு . 
1 பங்கயங்குவளையாம்பல்படர்கொடிவள்ளைலேம் 
செங்கிடைதரங்கங்கெண்டைசினைவராலினையதேம்பத் 
தங்கள் வேறுவமையில்லாவவயவந்தழுவிக்சாலும் 
மங்கையர்விரும்பியாடும்வாவிகள் பலவுங்கண்டார் , 

(கச ) 
இயங்குறுபுலன்களங் குமிங்குங்கொண்டேகவேகி 
மயங்குபுதிரிந்து $ நின்றுமறுகுறு முணர்விதென்னப் 
புயங்களிற்கலவைச்சார்ந்தும்புணர்முலைச்சுவடுநீங்காப் 
பயங்கெழுகுமார்வாளாட்டாடிடம்பலவுங்கண்டார் . 
வெஞ்சினமுருவிற்றென்னுமேனியர்வேண்டிற்றீயும் 
நெஞ்சின ரீசன்கண்ணினெருப்புறாவனங்கனன்னர் 
செஞ்சிலைக்கரத்தர்மாதர்புலவிகள் திருத்திச்சேந்த 
குஞ்சியர் சூழநின் றமைந்தர் தங்குழாங்கள் கண்டார் , (20) 

செங்கிடை - செவந்தசடை . - மாதர் இறைவனைச் சாளரந்தொறுங் 
காண்டலின் அவர் முகத்தை நோக்கிச் சந்திரவுதயங் கண்டாரென்றார் . 

பங்கயம் , குவளை , ஆம்பல் முதலியன முறையே , முகம் , கண் , வாய் , 
இடை , காது , கண் , இதழ் , வயிறு , கண் , கனைக்கால் , என வுருவகத்தாற் 
கூறினார் . இனைய என்பதனாற் பிறவுறுப்புங்கொள்க . $ புலன்வழி மனஞ் 
சென்று திரிதலின் நின்றுமறுகுறு முணர்விதென்ன என் நெதென்க , 
T ஈசன்கண்ணிரனெருப்புறாவனங்கனென்றார் “ உருவளர் காமன் ” 

) 
எனப்பிறருங் கூறுதல்பற்றியென்க . 


( 
கக 
) 


கக ) 


அச 


பால்காண்டம் 


[முதலா 


வேறு , 


( 


( 
) 


பாகொக்குஞ்சொற்பைங்கிளியோடும்பலபேசி 
மாகத்தும்பர்மங்கையர்நாண மலர்கொய்யும் 
தோகைக்கொம்பினன்னவர்க்கன்ன நடைதோற்றுப் 
போகக்கண்டுவண்டினமார்க்கும்பொழில்கண்டார் ( உக ) 
உம்பர்க்கேயும்மாளிகையோளிநிழல்பாய 
இம்பர்த்தோன்றுந்நாகர்தநாட்டினெழில்காட்டிப் 
பிம்பிப் பொங்குங்கங்கையினாழ்ந்தபடைமன்னன் 
அம்பொற்கோயிற்பொன் மதில்சுற்றும்மகழ்கண்டார் . 

(உஉ ) 
* பொன்னின் சோதிபோதினினாற்றம் பொலிவேபோல் 
தென் னுண்டேனிற்றீஞ்சுவைசெஞ்சொற்கவியின்பம் 
கன்னிம்மாடத்தும்பரின்மாடேகழிபேடே 
டன்னம்மாடுமுன் றுறைகண்டங்கயனின்றார் , 

( உங ) 
செப்புங்காலைச் செங்கமலத்தோன் முதல்யாரும் 
எப்பெண்பாலுங்கொண் - வெமிப்போருவமிக்கும் 
அப்பெண்டானேயாயின போதிங்கயல்வேறோர் 
ஒப்பெங்கேகொண்டவ்வகை நாடியுரைசெய்வோம் . 

( உச ) 
உமையாளொக்கும்மங்கையருச்சிக்கரம்வைக்கும் 
கமையாண்மேனிகண்டவர்காட்சிக்கரைகாணா 
இமையாநாட்டம் பெற்றிலமென்றாரிருகண்ணாஎல் 
அமையாதென்றாரந்தரவானத்தவரெல்லாம் . 

( உரு) 
வென் றம் மானைத்தாரயில்வேலுங்கொலைவாளும் 
பின்றம் - மானப்பேர்கயலஞ்சப்பிறழ்கண்ணாள் 
குன் றம்மாடக்கோவினளிக்குங்கடலன்றி 
அன் நம்மாடத்தும்பரளிக்கும்மமுதன்னாள் . 

( உசு ) 
பெருந்தேரல் குற்பெண்ணிவளொப்பாளொரு பெண்ணைத் 
தருந்தானென்றானான் முகனின் னுந்தரலாமே 
அருந்தாவந்தத்தேவரிரந்தாலமிர்தென்னும் 
மருந்தேயல்லா 0 தென்னினிநல்கும்மணியாழி . 

(உஎ ) 
அனையாண்மேனிகண்டபினண்டத்தரசாளும் 
வினையோர் மேவும்மேனகையா திமிளிர்வேற்கண் 
* பொன்னிற்சோதியும் போதினினாற்றமும் தேனிற்றீஞ்சுவை 

சுவையும் 
கவியினின்பமும்போலும் விளங்குபவகளாகலினங்கனமுவமங்கூறினார் . 

உவமிப்போருவமிக்கும் அப்பெண்-திருமாமகளை . - எதுகை நோக்கிவிரி 
ந்து நின்றது . 0 திருமகள் கற்பக முதலிய பொருளை முன் நல்கினமையின் 
என்னினி நல்குமணியாழி என்றார் . 


( 


1 


வது) 


மிதிலைக்காட்சிப்படம் . 


அரு 


( 


( 
ங 


இனையோருள்ளத்தின்னலினோர் தம்முகமென்னும் 
பனிதோம்வானின் வெண்மதிக்கென்றும்பகலன்றே . ( உ அ ) 
மலர்மேனின்றிம்மங்கையிவ்வையத்திடைவைகப் 
பலகாலுந்தமமெய்நனிவாடும்படி நோற்றார் 
அலகோவில்லாவந்தணரோநல்ல றமேயோ 
உலகோவானோவும்பர் கொலோவீதுணரேமால் . 

( உக ) 
தன்னேரில்லாமங்கையர் செங்கைத்தளிர்மானே 
அன்னேதேனேயாரமிர்தேயென் றடிபோற்ற 
முன்னே முன்னே மொய்ம்மலர் தூவி முறைசாலப் 
பொன்னே சூழும்பூவினொதுங்கிப்பொலிகின்றாள் . ( $ .0 ) 
பொன் சேர்மென்காற்கிண்கிணியாரம்புனையாரம் 
கொன்சேரல் குன்மேகலை தாங்குங்கொடியன்னார் 
தன்சேர்கோலத்தின்னெழில்கானச்சதகோடி 
மின்சேவிக்கமின்னரசென்னும்படிநின்றாள் . 

( ந.க ) 
கொல்லிம் வேலுங்கூற்றமுமென்னும்மிவையெல்லாம் 
வெல்லும் வெல்லும்மென்ன மதர்க்கும் விழிகொண்டாள் . 
சொல்லுந்தன்மைத்தன்றது குன்றுஞ்சுவருந்திண் 
கல்லும்புல்லுங்கண்டுருகப்பெண்கனிநின்றாள் . 

( ங 2. ) 
வேறு . 
வெங்களிவிழிக்கொருவிழவுமாயவர் 
கண்களிற்காணவேகளிப்பு நல்கலான் 
மங்கையர்க்கினியதோர் மருந்துமாயவள் 
எங்கணாயகற்கினியாவதாங்கொலோ . 

( ஙங) 
இழைகளுங்குழைகளுமின்ன முன்னமே 
மழைபொருகண்ணிணைமடந்தைமாரொடும் 
பழகியவெனினுமிப்பாவைதோன் றலால் 
* அழகெனுமணியுமோரழகுபெற்றவே 

( ஙச ) 
எண்ணருநலத்தினாளினையநின்றுழி 
+ கண்ணொடுகண்ணிணைகௌவியொன்றையொன் 
றுண்ணவுநிலைபெறாதுணர்வுமொன்றிட 
அண்ணலுநோக்கினானவளுநோக்கினாள் . 

( கூரு) 
* இப்பெண்ணரிசியழகான அனைத்து மழகெய்தலின் அழகெனுமது 
வுமோ ரழகுபெற்றதே என்ற தென்க . - இது கண்ணெடு கண்ணினை 
நோக்கொக்கின் வாய்சொற்களென்ன பயனுமில என்னுந் திருக்குரட் . 
பொருளையுட்கொண்டதென்க. 


அகா 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( 


நோக்கியநோக்கெனு நுதிகொள்வேலிணை 
ஆக்கியுமதுகையான்றோளினாழ்ந்தன 
வீக்கியகனைகழல்வீரன் செங்கணும் 
தாக்கணங்கனையவடனத்திற்றைத்தவே . 

( ந சு ) 
பருகிமநோக்கெனும்பாசத்தாற்பிணித் 
தொருவரையொருவர்தம்முள்ள மீர்த்தலால் 
வரிசிலையண்ணலும் வாட்கணங்கையும் 
இருவருமாறிப்புக்கி தயமெய்தினார் . 

( X எ ) 
மருங்கிலாநங்கையும் வசையிலையனும் 
ஒருங்கியவிரண்டுடற்குயிரொன்றாயினார் 
கருங்கடற்பள்ளியிற்கலவி நீங்கிப்போய்ப் 
பிரிந்தவர்கூடினாற்பேசல்வேண்டுமோ . 

( ஙஅ ) 
அந்தமிலழகனையணைகிலாமையாற் 
பைந்தொடியோவியப்பாவைபோன் றனள் 
சிந்தையு t நிறையுமெய்ந்நலனும்பின்செல 
மைந்தனுமுனியொடுமறையப்போயினான் . 

(கூக) 
பிறையெனு நுதலவள் பெண்மையென்படும் 
நறைகமழலங்கலானயனகோசரம் 
மறைதலு மனமெனுமத்தயானையின் 
1 நிறையெனுமங்குசநிமிர்ந்துபோயதே . 

( 50 ) 
மாலுறவருதலுமனமுமெய்யுந்தன் 
நூலுறுமருங்குல்போனுடங்குவாணெடுங் 
0 காலுறுகண்வழி புகுந்தகாதனோய் 
பாலுறுபிரையெனப்பரந்ததெங்குமே . 

( சக ) 
நோமுறுநோய்நிலை நுவலகிற்றிலள் 

ஊமரின் மனத்திடையுன்னிவிம்முவாள் 
* சனகியை இராமனும் , இராமனைச் சனகியுங் காண்டன் மாத்திரை 
யிற் பிரிவு நீங்கிக் கூடிய கூட்டத்தை யொத்தலின் கடற்பள்ளியிற் கலவி 
நீங்கிப் போய்ப் பிரிந்தவர் கூடினாற் பேசவேண்டுமே என்றார் . + நிறையா 
வது தனக்குள்ளே அடக்கத்தக்கவைகளை யடக்கி யிருத்தல் . ஆக்குண 
நான்கிலொன்று , நான்காவன - அறிவு , நிறை , ஒர்ப்பு , கடைப்பிடி , 

நிறை என்றது கற்பை , கற்பென்னுந் திண்மையுண்டாகப் பெறி 
ன் எனப்பிறருங் கூறுதலிப்பெற்றி நோக்கியென்க . பெண்மைக்குணங் 
கள் நான்காவன .--நாணம் , மடம் , அச்சம் , பயிர்ப்பு என்பன . ) காதனோ 
ய்கண்வழிச்சேறல் மயிர்க்கால் வழியாதலின் காலுறுகண்வழி என்றும் , 
பால் பிரையுற்றவழி முழுதும் வியாபித்துத் தயிராகவேறுபடல் போற்காத 
லுற்றுத்தான் வேறுபடலின் பாலுறுபிரையெனப் பரந்ததெங்குமே யெ 
ன்றுங் கூறினார் . பிரை -குடத்திலுள்ள பாலையுறைவிக்கும் சிறுமேநர்த் 


துளி. 


வது ) 


மிதிலைக்காட்சிப்படலம் . 


அன் 


காமனுமொருசரங்கருத்தினெய்தனன் 
வேமெரியதனிடைவிறகிட்டென்னவே 

( சஉ ) 
நிழலிடு குண்டலமதனினெய்யிடா 
அழலிடாமிளிர்ந்திடுமயில் கொள்கண்ணிணாள் 
சுழலிடு கூந்தலுந்துகிலுஞ்சோர்தரத் 
தழலிடுவல்லியே போலச்சாம்பினாள் . 

(சங ) 
தழங்கியகலைகளுநிறையுஞ்சங்கமும் 
மழுங்கியவுள்ள முமறிருமாமையும் 
இழந்தவளிமையவர்கடையயாவையும் 
* வழங்கியகடலெனவறியளாயினாள் . 

( சச ) 
கலங்குழைந்துகநெடுநாணுங்கண்ணற 
நலங்குழைதரநகின் முகத்தினேவுண்டு 
மலங்குழையெனவுயிர்வருந்திச்சோர்தரப் 
பொலங்குழைமயிலைக்கொண்டரிதிற்போயினார் . 

( சாரு ) 
காதொடுங்குழைபொருகயற்கணங்கைதன் 
பாதமுங்கரங்களுமனையபல்லவத் 
தாதொடுங்குழையொடுமடுத்த தண்பனிச் 
சீத நுண்டுளிமலரமளிசேர்த்தினார் . 

( சசு ) 
நாளறாநறுமலரமளிநண்ணினாள் 
பூளை வீபுரை | பனிபுயற்குத்தேம்பிய 
தாளதாமரைமலர் ததைந்தபொய்கையும் 
வாளராநுங்கியம தியும் போலவே 

( சஎ ) 
மலைமிசைத்தடத்துகுமழைக்கணாலி போன் 
முலை முகட்டுதிர்ந்தன நெடுங்கண் முத்தினஞ் 
சிலை நுதற்கடையுறைசெரிந்தவேர்து தன் 
உலைமுகப்புகைநிமிருயிர்ப்பின் மாய்ந்ததே . 

(சஅ ) 
கம்பமில் கொடுமனக் காமவேடன்கை 
அம்பொசோர்வதோர்மயிலு மன்னவள் 
வெம்புறுமனத்தனல் வெதுப்பமென்மலர்க் 
கொம்பென வமளியிற் குழைந்து சாய்ந்தனள் . 

(சக ) 
* கற்பக முதலிய எல்லாப் பொருள்களும் பாற்கடல் வழங்கிய பிற்றை 
ஞான்றுவறிய தாயதைக் கலையு நிறையுஞ் சங்கமுமுதலிய விழந்தமைக் 
குவ மங் கூறினார் . - பனிப்புயற்குத்தேம்பிய தாள தாமரை மலர்ததைந்த 
பொய்கையும் வாளராநுங்கிய மதியும் செவ்வியும் ஒளியுமிழத்தல் பற்றி 
அவற்றையே யுவமங்கூ றினார் . 

கானவேடன் எனப் பாடங்கொள்வாருமுண்டு. 


( 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( ருக ) 


சொரிந்தன நறுமலர்சுறுக்கொண்டேறின 
பொரிந்தன கலவைகள் பொறியிற்சிந்தின 
எரிந்தவெங்கனல்சுடவிழையிற்கோத்த நூல் 
பரிந்தனகரிந்தனபல்லவங்களே . 

( 30 ) 
தாதியர்செவிலியர் தாயார்தௌவையர் 
மாதுயருழந்தனர்விழுந்து மாழ்கிணர் 
யாது கொலிதுவெனவெண்ணறேற்றலர் 
போதுடனயினிரீர்சுழற்றிப்போக்கினர் . 
அருகினின் றசைக்கின் றவாலவட்டக்கால் 
எரியினைமிகுத்திடவிழையுமாலையும் 
கரிகுவதீகுவகனல்வகாட்டலால் 
உருகுபொற்பாவையுமொத்துத்தோன் றினாள் . 

( 32 ) 
அல்லினைவகுத்ததோரலங்கற்காடெனும் 
வல்லெழுவல்லலோர்மரகதப்பெருங் 
கல்லெனுமிருபுயங்கமலங்கண்ணெனும் 
* வில்லொடுமிழிந்ததோர்மேகமென்னுமா நீ . 

( ங ) 
நெருகியுட்புகுந் தருநிறையும் - பெண்மையும் 
உருக்கியென்னுயிரொடுமுண்டுபோனவன் 
பொறுப்புறழ்தோள்புணர்புண்ணியத்தது 
கருப்புவில்லன் றவன்காமனல்லனே . 

( ருச ) 
பெண்வழி நலனொடும் பிறந்தநாணொடும் 
எண்வழியுணர்வுநானெங்குங்காண்கிலென் 
மண்வழிநடந்தடிவருந்தப்போனவன் 
கண்வழி நுழையுமோர்கள்வனேகொலாம் . 

( ரு ) 
இந்திரநீலமொத்திருண்டகுஞ்சியும் 
சந்திரவதன முந் $ தாழ்ந்தகைகளும் 
சுந்தரமணிவரைத்தோளுமேயல 
முந்தியென்னுயிரையம்முறுவலுண்டதே . 

( ருசு ) 
படர்ந்தொளிபரந்துயிர்பருகுமாகமும் 
தடந் தருதாமரைத்தாளுமேயல 
கடந் தருமதங்கலுழ்களிகல்யானைபோல் 
நடந்தது கிடந்ததென்னுள்ளகண்ணியே . 

(ருஎ ) 
* இரகுநாயகன் வில்லொடுஞ்சேறலின் வில்லொடு மிழந்த 
தோர் மேகமென்னுமென்றார் . - பெண்மை கட்புலனாகியவமைதித் தன் 
மை என்பர் நச்சினார்க்கினியர் . 1 மனத்திற் புகக்கண்வழிச்சேறலின் கண் 
வழி நுழையுமோர்கள் வனென்றார் . $ தாழ்ந்தகைகளும் - முழந்தாளளவும் 
நீண்டு தொங்கும் கைகளும் , 


வது ] 


மிதிலைக்காட்சிப்படலம் . 


அக 


உரைசெயிற்றேவர்தம்முலகுளானலன் 
விரைசெறிதாமரையிமைக்குமெய்ம்மையான் 
வரிசிலைத் தடக்கையன்மார்பினூலினன் 
அரசிளங்குமரனேயாகல்வேண்டுமால் . 


பிறந் துடைநலநிறைபிணித்தவெந்திரம் 
கறங்குபு திரியுமென்கன்னிமாமதில் 
எறிந்தவக்குமரனையின்னுங்கண்ணிற்கண் 
டறிந்துயிரிழக்கவுமாகுமே கொலாம் . 


( சு 0) 


( 
சுக 
) 


என்றிவையினையனவிளம்பும் வந்தெதிர் 
நின்றனனவனெனுநீங்கினானெனும் 
கன்றியமனத்துறுகாமவேட்கையால் 
ஒன் றலபலநினைந்துருகுங்காலையே . 
அன்னமென்னடையவட்கமைந்தகாமத்தீ 
தன்னையுஞ்சுடுவது தரிக்கிலானென 
நன்னெடுங்கரங்களை நடுக்கியோடிப்போய் 
முன்னை வெங்கதிரவன் கடலில் மூழ்கினான் . 
விரிமலர்த்தென்றலாம்வீசுபாசமும் 
எரிநிறச்செக்கருமிருளுங்காட்டலால் 
அரியவட்கன றருமந்திமாலையாங் 
கருநிறச்செம்மயிர்க்காலன்றோன்றினான் . 
மீதறைபறவையாம்பறையுங்கீழ்விளி 
ஒதமென்சிலம்பொடு முதிரச்செக்கரும் 
பாதக விருள்செய்கஞ்சுகமும்பற்றலாற் 
சாதகமென்னவுந்தழைத்தமாலையே . 


( சுங ) 


வேறு , 


கயங்களென்னுங்கனல்தோய்ந்துகடி நாண்மலரின் விடம்பூசி 
இயங்கு தென் றன் * மன்மதவேளெய்தபுண்ணினிடைநுழைய 
உயங்குமுணர்வுநன்னலமுமுருகிச்சோர்வாளுயிருண்ண 
வயங்குமாலைவானோக்கியிதுவோகூற்றின் வடிவென்றாள் . 
கடலோ மழையோமுழுநீலக்கல்லோகாயாநறும்போதா 
படர்பூங்குவளை நாண்மலரோ நீலோற்பலமோபானலோ 
இடர்சேர் மடவாருயிருண்பதியாதோவென்று தளர்வாண்முன் 
மடல்சேர்தாரானிறம்போலுமந்திமாலைவந்ததுவே . 


(சுசு ) 


(சுரு ) 


* மன்மதவேள் இருபெயரொட்டுப் பண்புத்தொகை . 

12 


கா 


பாலகாண்டம் , 


( சிதலா 


* 


( 
சுக 
) 


மைவானிறத் துமீனெயிற்றுவாடையுயிர்ப்பின் வளர்செக்கர்ப் 
பைவாயந் திப்படவரவேயென்னாவளைத்துப்பகைத்தியால் 
எய்வானொருவன்கையோயானுயிருமொன்றேயினியில்லை 
உய்வானு றவிப்பழிபூணவுன் னோடெனக்குப்பகையுண்டோ. ( சுசு ) 
ஆலமுலகிற்பரந்ததுவோவாழிகிளர்ந்ததோவவர்தம் 
நீலரிறத்தையெல்லோருநினைக்கவதுவாய்நிரம்பியதோ 
காலனிறத்தையஞ்சனத்திற்கலந்து குழைத்துக்காயத்தின் 
மேலுநிலத்து மெழுகிய தோவிளைக்குமிருளாய் விளைந்ததுவே . ( கஎ ) 
வெளிநின் றவரோ போய் மறைந்தார் விலக்க வொருவர் தமைக்காணேன் 
எளியன் பெண்ணென் றிரங்காதேயெல்லியாமத்திருளூடே 
ஒளியும் பெய்யுமன்மதனாருன + கிம்மாயமுரைத்தாரோ 
அளியென் செய்ததீவினையேயன்றிலாகிவந்தாயோ , 
ஆண்டங்கனையாளினையநினைந்தழுங்கும் வேலையகல்வானம் 
தீண்டநிமிர்ந்தபெருங்கோயிற்சீதமணியின்வேதிகைவாய் 
நீண்டசோதிநெய்விளக்கம்வெய்யவென் றங்கவைகீக்கித் 
தூண்டல்செய்யாமணிவிளக்கின் சுடராலிருளைப்பகல் செய்தார் . 
பெருந்திண் ணெ மோல்வரைநிறு விப்பிணித்தபாம்பின்மணித்தாம்பின் 
விரிந்த திவலையு திர்ந்தமணிவிசும்பின் மீனின்மேல்விளங்க 
அருந்தவமார்கலக்கியநாலமுதநிறைந்தபொற்கலசம் 
இருந்ததிடைவந்தெழுந்ததென வெழுந்ததாழிவெண்டிங்கள் . ( எ 0 ) 
வண்டாயயனான் மறைபாடமலர்ந்ததொருதாமரைப்போது 
பண்டாலிலையின் மிசைக்கிடந்து t பாரும் நீரும்பசித்தான்போல் 
உண்டானுந்திக்கடல்பூத்தவோ தக்கடலுந்தான்வேறோர் 
வெண்டாமரையின் மலர்பூத்ததொத்த தாழிவெண்டிங்கள் . 
புள்ளிக்குறியிட்டெனவொண்மீன் பூத்தவானம்பொலிகங்குல் 
நள்ளிற்சிறந்த விருட்பிழம்பைநக்கிநிமிருநிலாக்கற்றை 
கிள்ளைக்கிளவிக்கென்னாங் கொல்கீழ்பாற்றிசையின் மிசைவைத்த 
வெள்ளிக்கும்பத்திளங்கமுகின்பாளைபோன்று விரிந்துளதால் . ( எஉ ) 
விரைசெய்கமலப்பெரும்போது விரும்பிப்புகுந்த திருவினொடும் 
குரைசெய்வண்டின் குழாமிரியக்கூம்பிச்சாம்பிக்கு விந்துளதால் 
உரைசெய்திகிரிதனையுருட்டியொருகோலொச்சியுலகாண்ட 
அரைசனொதுங்கத்தலையெடுத்தகுறும்புபோன் றதரக்காம்பல் . (எங) 

* ஒளி என்றது ஒளித்து எனப் பொருள் படு தலைவரிப் புனைபந்தென் 
புழி , நச்சினார்க்கினியர் கூறலானுமறிக . 

பாரு நீரும் பசித்தானென்பதற்கு நிலனுங்கடலு முண்டானெ 
னப்பொருள் படல் காண்க , 


( 
எக 
) 


வது ] 


மிதிலைக்காட்சிப்படலம் 


கூக் 


வண்ணமாலைகைபரப்பியுலகைவளைந்தவிருளெல்லாம் 
உண்ணவெண்ணித்தண்மதியத்து தயத்தெழுந்த நிலாக்கற்றை 
விண்ணுமண்ணுந் திசையனைத்தும்விழுங்கிக்கொண்டவிரிகன்னீர்ப் 
பண்னை வெண்ணெய்ச்சடையன் றன்புகழ்போலெங்கும்பரந்துளவால் . ( ) 
நீத்தமதனின் முளைத்தெழுந்தநெடுவெண்டிங்களெனுந்தச்சன் 
மீத்தன்கரங்களவைபாப்பிமிகுவெண்னிலவாம் வெண்சுதையாற் 
காத்தகண்ணன்மணியுந்திக்கமலநாளத்திடைப்பண்டு 
பூத்தவண்டம்பழையதென்றுபுதுக்குவானும் போன்றுளதால் . ( எடு ) 
நீங்காமாயையவர் தமக்குகிறமேதோற்றுப்புறமேபோய் 
எங்காக்கிடக்குமெறிகடற்குமெனக்குங்கொடியையானாயே 
ஓங்காநின் றவிருளாய்வந் துலகை விழுங்கிமேன்மேலும் 
வீங்காநின்ற * கருநெருப்பினிடையேயெழுந்தவெண்ணெருப்பே . ( எசு ) 


வேறு . 


கொடியையல்லை நீயாரையுங்கொல்கிலாய் 
மடுவிலின்னமுதத்தொடும் வந்தனை 
பிடியின் மென்னடைப்பெண்ணொடென்றாலெனைச் 
t சுடுதியோ கடற்றோன்றியதிங்களே , 

( எஎ ) 
மீதுமொய்த்தெழுவெண்ணிலவின்கதிர் 
மோதுமத்திகைமென்முலைமேற்பட 
ஓதிமப்பெடைவெங்கனலுற்றெனப் 
போதுமொய்த்தமளிப்பரண்டாளரோ . 

( எசி ) 
நீக்கமின்றி நிமிர்ந்தநிலாக்கதிர் 
தாக்கவெந்து தளர்ந்து சரிந்தனள் 
சேக்சையாகிமலர்ந்த செந்தாமரைப் 
- பூக்கள் பட்டதப்பூவையும்பட்டனள் . 

( எக ) 
வாசமென்கலவைக்களிவாரிமேல் 
பூசப்பூசப்புலர்ந்து புழுகினள் 
வீசவீசவெதும்பினண்மென் முலை 
$ ஆசைநோய்க்குமருந்து முண்டாங்கொலோ . 

( அ ) 
தாயரிற்பரிசேடியற்தாதுகு 

வீயரித்தளிர்மெல்லணைமேனியிற் 
* கருநெருப்பென்றது இருளை , வெண்ணெருப்பென்றது மதியை 
கடலின்கண் அமுதத்தோடும் பெண்ணொடுந்தோன்றிய நீ என்னை + சுடு 
தல் தக்கதன்றென்பார் எனைச் சுடு தியோ என்றானென்க. 1 பூக்கள் பட் 
டது பால்வழுவமைதி . 

$ தன்னோய்க்குத்தானே மருந்து என்பவாகலின் ஆசைநோய்க்கு 
மருந்து முண்டாங்கொலே என்றார் . 


கூஉ 


பாலகாண்டம் . 


[ முதலா 


காயெரிக்கரியக்கரியக்கொணர்ந் 
தாயிரத்தினிரட்டியடுக்கினார் . 

( அக ) 
கன்னிநன்னகரிற் * கமழ்சேக்கையுள் 
அன்னமின்னணமாயினளாயவள் 
மின்னின்மின்னியமேனிகண்டானெனச் 
சொன்ன வண்ணலுக்குற்றது சொல்லுவாம் . 

( அஉ ) 
ஏகி மன்னனைக்கண்டெதிர்கொண்டவன் 
ஓகையோடுமினிது கொண்டெய்த்திடப் 
+ போகபூமியிற்பொன்னகரன்னதோர் 
மாக மாடத்தனையவர்வைகினார் 

( அங .) 
வைகுமவ்வுழிமாதவம்யாவுமோர் 
செய்கை கொண்டுநடந்தெனத்தீதறு 
மொய்கொள்வீரன் முளரியந்தாளினால் 
மெய்கொண்மங்கையருண் முனிமேவினான் . 

( அச ) 
வந்தெதிர்த்தமுனிவனைவள்ளலுஞ் 
கிந்தையா ரவணங்கலுஞ்சென்றெதிர் 
அந்தமில் குணத்தானெடிதாசிகள் 
தந்துசோசிகன் றன் மருங்செய்தலும் . 
கோதமன் றருபோமுனிகோசிக 
மாதவன் றனைமாமுகநோக்கியிப் 
போது நீயிவட்போதவிப்பூதலம் 
ஏது செய்ததவமென் றியம்பினான் . 

( அசு ) 
பூந்தண்சேக்கைப்புனிதனையே பொரு 
வேயந்தகேண்மைச் - சதானந்தனென்றெனும் 
வாய்ந்த மாதவன்மா முகநோக்கி நூல் 
தோய்ந்தசிந்தைக்கௌசிகன் சொல்லுவான் . 

( அள) 
வடித்தமாதவகேட்டியிவ்வள்ளறா ன் 
இடித்தவெங்குரற்றாடகையாக்கையும் 
அடுத்தென்வேள்வியும்நின்னன்னைசாபமும் 
முடித்தென்னெஞ்சத்திடர்முடித்தானென் றான் . ( அஅ ) 
என்றுகோசிகன் கூறிடவீறிலா 

வன் றபோதனன் மா தவநின்னருள் 
* கமழ்சேக்கை - புஷ்பசயனம் . - போகபூமி - ஆதியரிவஞ்சம் , நல் 
லரிவஞ்சம் , ஏமதவஞ்சம் , எமவஞ்சம் , தேவகுருவம் , உத்தரகுருவம் , 

- சதானந்தன் - அகலிகைபுத்திரன் , 


வது ]] 


மிதிலைக்காட்சிப்படலம் 


இன்று தானுளதேலரிதியா திந்த 
வென்றிவீரர்க்கெனவும்விளம்பிமேல் . 


( அக ) 


எள்ளில் பூவையுமிந்திரநீலமும் 
அள்ளல் வேலையுமம்புதசாலமும் 
விள்ளும் வீயுடைப்பானலு * மேவுமெய் 
வள்ளல் தன்னைமதிமுகநோக்கியே . 


( கூ o ) 


நறுமலர்த்தொடைநாயகநானுனக் 
கறிவுறுத்து வென்கேளிவ்வருந்தவன் 
இறையெனப்புவிக்கீறில்பல்லாண்டெலாம் 
முறையினிற்புரந்தேயருண் முற்றினான் . 


( க்க ) 


அரைசின்வைகிய றனினமைந் துழி 
விரைசுகானிடைச்சென்றனன் வேட்டைமேல் 
உரைசெய்மாதவத்தோங்குவசிட்டனாம் 
பரைசுவானவன்பாலணைந்தானரோ . 


( கஉ ) 


வேறு . 


( கச ) 


அருந்ததிகணவன்வேந்தற்கருங்கடன் முறையினாற்றி 
இருந்தருடருதியென்ன விருந்துழியினிதுநிற்கு 
விருந்தினியமைப்பெனென்னாச்சுரபியைவிளித்து நீயே 
சுரந்தருளமிர்தமென்ன வருண் முறைசுரந்ததன்றே. 

( ங ) 
- அறுசுவைத்தாயவுண்டியரசநின்னனிகத்தோடும் 
பெருகெனவளித்துவேந்தோடியாவருந்துய்த்தபின்னர் 
நறுமலர்த்தாரும்வாசக்கலவையுநல்கலோடும் 
உறு துயர்தணிந்து மன்னனுய்த்துணர்ந்துரைக்கலுற்றான் . 
மாதவவெழுத்திலாய் நீவயப்புடைப்படைகட்கெல்லாம் 
கோதறுமமிர்தமிக்கோவுதவிய கொள்கை தன்னால் 
தீதறுகுணத்தான் மிக்கசெழுமறைதெரிந்த நூலோர் 
மேதகுபொருள்கள்யாவும் வேந்தருக்கென் கைதன்னால் . 
நிற்கிது தகுவதன்றானீடருஞ்சுரபிதன்னை 
எற்கருளென் றலோடுமியம்பலன் யாதும்பின்னர் ! 
வற்கலையுடையென்யானோவழங்கலென் வருவதாகிற் 
கொற்கள் வேலுழவநீயேகொண்டகல்கென்றுகூற , 

( கசு ) 
இவையனைத்தும் இவள் வண்ணம் பெறவேண்டலின் மேவுமெய் 
வள்ளலென்றார் . - அறுசுவை -இனிப்பு , கார்ப்பு , கைப்பு ,புளிப்பு ,உவர்ப்பு , 
துவர்ப்பு என்பன . + உறு துயர் - பசியாலும் நடையாலுமடைந்ததுயர் . 


பாலகாண்டம் | 


(முதாலா 


பணித்தது புரிவனென்னாப்பார்த்திபனெழுந்து பொங்கிப் 
பிணித்தனன் சுரபிதன்னைப்பெயர்வுழிப்பிணியை வீட்டி 
மணித்தடந்தோளினாத்குக்கொடுத்தியோ மறைகள்யாவும் 
கணித்தவெம்பெருமவென்னக்கலைமறைமுனிவன் சொல்வான் . 


( கஎ ) 


கொடுத்திலென்யானேமற்றைக்குடைகெழுவேந்தன்றானே 
பிடித்தகல்வுற்றதென்னப்பெருஞ்சினங்கதுவு நெஞ்சோ 
டிடித்தெழுமுரசவேந்தன் சேனையையானேயின்று 
முடிக்குவென்காண்டியென்னாமொய்ம்மயிர்சிலிர்த்ததன்றே .. 


( கூ அ ) 


பப்பரரெயினர்சீனர்சோனகர்முதல பல்லோர் 
கைப்படையதனினோடுங்கபிலைமாட்டுதித்துவேந்தன் 
துப்புடைச்சேனையாவந்தொலைவு றத்துணித்தலோடும் 
வெப்புடைக்கொடியமன்னன் றனையர்கள் வெகுண்டுமிக்கார் . 


( 
காக 
) 


சுரபிதன் வலியிதன்றால் சுருதி நூலுணரவல்ல 
வரமுனிவஞ்சமென்னாமற்றவன் சிரத்தையின்னே 
அரிகுது மென்னப்பொங்கியடர்த்தன ரடரவன்னான் 
எரியெழவிழித்தலோடுமி றந்தனர்குமரரெல்லாம் . 


( க 00) 


( காக ) 


ஐயிருபதின் மர்மைந்தரவிந்தமையரசன் காணா 
நெய்பொழிகனலிற் பொங்கிநெடுங்கொடித்தேர்கடாவிக் 
கை தொடர்கணையிணோடுங்கார்முகம்வளையவாங்கி 
எய்தனன் முனியுந்தன்கைத்தாண்டினையெதிர்கவென்றான் . 
கடவுளர்படைகளீறாக்கற்றன படைகள் யாவும் 
விடவிடமுனிவன் றண்டம் விழுங்கிமேல் விளங்கல்கா 
* வடவரைவில்லிதன்னை வணங்கினன் வழுத்தலோடும் 
அடலுறுபடையொன்றீயாவன்னவன கன்றானன்றே. 


( ணை 


( க 02 ) 


விட்டனன் படையை வேந்தன் விண்ணுளோருலகை யெல்லாம் 
சுட்டனனென்ன வஞ்சித்துளங்கினர்முனியுந்தோன்றிக் 
கிட்டியபடையையுண்டுகிளர்ந்தனன் கிளருமேனி 
முட்டவெம்பொறிகள் சிந்தப்பொருபடை முரணதிற்றே . 


( கங ) 


கண்டனனரசன்காணாக்கலைமறைமுனிவர்க்கல்லால் 
திண்டிறல்வலியுந்தேசுமுளவெனல் சீரிதம்மா 
மண்டல முழுதுங்காக்குமொய்ம்பொருவலியன் றென்னா 
ஒண்டவம்புரியவெண்ணியும்பர்கோன் றிசையையுற்றான் . 


( கச ) 


* வடவரைவில்லி - வடதிசையிலுள்ளனவெல்லாம் வடவரையேயா 
யினும் வில்லியென்னும் குறிப்பால் மேருவெனப்பட்டது . 


வது ) 


மிதிலைக்காட்சிப்படலம் 


கூரு 


(கரு ) 


( காசு ) 


மாண்டமாதவத்தோன் செய்தவலனையேமனத்திலெண்னி 
பூண்டமா தவத்தனாகியரசர்கோன் பொலியு தீர்மை 
காண்டலுமமரர்வேந்தன்றுணுக்குறுகருத்தினோடும் 
தூண்டினனரம்பைமாருட்டிலோத்தமையெனுஞ்சொன் மானை . 
அண்ணவன்மேனிகாணாவனங்கவேள் சாங்கள் பாயத் 
தன்னுணர்வழிந்துகாதற்சலதி பினழுந்திவேந்தன் 
பன்னரும்பகல் தீர்வுற்றுப்பரிணதர்தெரிந்த * நூலின் 
நன்னயமுணர்ந்தோனாகிநஞ்செனக்கனன்று நக்கான் . 
விண்முழுதாளிசெய்தவினையெனவெகுண்டு நீபோய் 
மண்மகளாதியென்றுமடவர றன்னையேவிக் 
கண்மலர்சிவப்பவுள்ளங்கறுப்புறக்கடிதினேகி 
எண்மரின்வலியனாயயமன் றிசைதன்னையுற்றான் . 
தென்றிசையதனை நண்ணிச்செய்தவஞ்செய்யுஞ்செவ்வி 
வன்றிறலயோத்திவாழுமன்னவன் றிரிசங்கென்பான் 
தன் றுணைக்குருவைகண்ணித்தனுவொடுந்து றக்கமெய்த 
இன்றெனக்கருளுகென்னவாண்டிறந்தெய்துகென்றான் . 
நினக்கொலாதாகினைய மீணிலத்தியாவரேனும் 
மனக்கினியாரைநாடிவகுப்பல்யான்வேள் வியென்னச் 
சினக்கொடுந்திறலோய்முன்னர்த்தேசிகற்பிழைத்து வேறோர் 
நினக்கிதனாடி நின்றாய் நீசனாய் விடுதியென்றான் . 


* 


( க o எ ) 


( 500 ) 


( க 0 க ) 


மலருளோன்மைந்தன் மைந் தவழங்கியசாபந்தன்னால் 
அலரியோன் றானும்நாணும்வடிவிழந்தரசர்கோமான் 
புலரியங்கமலம்போலும்பொலிவொரீ இவதனம்பூவிற் 
பலருமாங்கிகழ்தற்கொத்தபடிவம்வந்துற்றதன்றே , 

(550 ) 
காசொடுமுடியும்பூணுங்கரியதாங்கனகம்போன்று 
தூசொடுமணியுமுந்நூல்தோற்றருந்தோற்றம் போன்று 
மாசொடுகருகி மேனிவனப்பழிந்திடவூர்வந்தான் 
சீசியென் றியாருமெள்ளத்திகைப்பொடுபழுவஞ்சேர்ந்தான் . (ககக ) 
கானிடைச்சிறிதுவைகல்கழித்தொர்நாட்கௌசிகப்பேர்க் 
கோனினிதுறையுஞ்சோலை குறுகினன் குறுகவன்னான் 
ஈனனீயாவனென்னைநேர்ந்ததிவ்விடையினென்ன 
0 மேனிகழ்பொருள்களெல்லாம் விளம்பினன்வணங்கிவேந்தன் . ( கக 2 ) 

* நூலின் நன்னயமுணர்தல் மாதர்பால மனஙகலங்காதிருத்தல் . 

0 மேனிகழ் பொருள்களென்றது - தன்னை வசிட்டன் சபித்தன் 
முதலியன . 


கூசு 


பாலகாண்டம் . 


(முதலா 


இற்றதோவெனநக்கன்னான்யானிருவேள்விமுற்றி 
மற்றுலகளிப்பெனென்னாமா தவர் தம்மைக்கூவச் 
சுற்றுறுமுனிவர்யாருந்தொக்கனர்வசிட்டன்மைந்தர் 
கற்றில மரசன்வேள்விகளற்றுறைபுலைய ற்கீவான் . 

( ககங ) 
என்றுரைத்தியாங்களெல்லோமென் றனரென்னப்பொங்கிப் 
புன்றொழிற்கிராதராகிப்போகெனப்புக றலோடும் 
அன் றவரெயின ராகியடவிகடோறுஞ்சென்றார் 
நின்றுவேள்வியையுமுற்றிநிராசனர்வருகமென்றான் . 

( ககச ) 
அரைசனிப்புலையற்கென்னேயனற்றுறைமுற்றியெம்மை 
விரைசுகவல்லையென்பான் விழுமிதென் றிகழ்ந்துகக்கார் 
* புரைசை மாகளிற்றுவேந்தைப்போகநீதுறக்கம்யானே 
உரைசெய்தேன் றவத்தினென்னவோங்கினன் விமானத்தும்பர் . ககரு ) 
ஆங்கவன்று றக்கமெய்தவமரர்கள் வெகுண்டு 
ஈங்குவந்திடுவதென்னேயிருநிலத்திழிகவென்ன 

த் 
தாங்கலில்கவிழ்வான்மற்றுத்தாபதசரணமென்ன 
ஒங்கின - னின்னில்லென்னவுரைத் துருமொக்கருக்கான் . ( காசு ) 
பேணலாதிகழ்ந்தவிண்ணோர் பெரும்பதமுதலாமற்றைக் 
சேண்முழுதமைப்பலென்னாச்செழுங்கதிர்கோணாடிங்கள் 
மாணொளி கெடாதுதெற்குவடக்கவாய்வருகவென்று 
தானுவோடூர்வவெல்லாஞ்சமைக்குவெனென்னும் வேலை . ( ககஎ ) 
நறைத்தருவுடையகோனுநான் முகக்கடவுடானும் 
கறைத்தருகளனுமற்றைக்கடவுளர்பிறருந்தொக்குப் 
பொறுத்தருண்முனிவநின்னைப்புகல் புகுந்தவனைப்போற்றும் 
அறத்திறனன்றுதாராகணத்தொடும்மைகவன்னான் 

( ககஅ ) 
அரசமாதவனீயாதி - யைந்து நாட்டென்பால்வந்துன் 
புரைவிளக்கிடுகவென்னாக்கடவுளர்போய்பின்னர் 
நிரை தவன் விரைவினேகிநெடுங்கடற்கிறைவன்வைகும் 
உரவிடமதனைநண்ணியுறு தவமுஞற்றுங்காலை . 

( ககக ) 
குதைவரிசிலைவாட்டானைக்கோமகனம்பரீடன் 
சுதை தருமொழியன்வையத்துயிர்க்குயிராயதோன் றல் 

* புரசை - யானைக்கழுத்தணிகயிறு. நின்னில் லென் றவடுக்கு - விரை 
வுப்பொருளது . - ஐந்து நாண்மீன்களாவன ;-அநுஷம் கேட்டை , மூலம் , 
பூராடம் , உத்திராடம் என்பன . இவை படைப்புக்காலந்தொட்டு வடக்கி 
லிருந் தன தேவர்களால் இவ் விஸ்வாமித்திரர் விஷ்யமாய்த் தெற்கில் பிர 
காசிக்கும்படி நியமிக்கப்பட்டன . ஆதலால் அசுவினிமுதல் விசாகம் வரை 
யிலுள்ள இருபத்திரண்டு நாண்மீன்களே நடக்கிலிப்பொழுது காணப் 
படுவன . 


வது ] 


மிதிலைக்காட்சிப்படலம் 


வதைபுரிபுருடமேதம்வகுப்பவோர்மைந்தற்கொள்வான் 
சிதைவிலன் கனகந்தேர்கொண்டடவிகடுருவிச்சென்றான் . ( கஉ 0 ) 
ஈற்றவரிசிகன்வைகுநனைவரும்பழுவநண்ணிக் 
கொற்றவன் வினவலோடுமிசைந்தனர்குமரர்தம்முள் 
பெற்றவளிளவலெற்கேயென் றனள் பிதாமுன் னென்றான் 
மற்றையமைந் தனக்குமன்னவன் றன்னை நோக்கி . 

( கஉக ) 
கொடுத்தருள் வெறுக்கை வேண்டிற்றொற்கமாம்விழுமங்குன்ற 
எடுத்தெனைவளர்த்ததாதைக்கென்றவற்றொழுதுவேந்தன் 
* தடுப்பருந்தேரினேறித்தடையிலாப்படர் தலோடும் 
சுடர்க்க திர்க்கடவுள்வானத்துச்சியஞ்சூழல்புக்கான் , 

( கஉ உ ) 
அவ்வையினிழிந்துவேந்தனருங்கடன் முறையினாற்றச் 
செவ்வியகுரிசிறானுஞ்சென்றனனியமஞ்செய்வான் 
அவ்வியமவித்தசிந்தைமுனிவனையாண்டுக்காணாக் 
கவ்வையிணோடும்பாதகமலமதுச்சிசேர்த்தான் . 

(கஉங ) 
விறப்பொடுவணக்கஞ்செய்த விடலையையினிதுநோக்கிச் 
சிறப்புடைமுனிவனென்னே தெருமரல் செப்புகென்ன 
அறப்பொருளுணர்ந்தோயென் றனன்னை நும்முன்னையென்னை 
உறப்பொருள் கொண்டுவேந்தற்குதவினளென்றானுற்றோன் . 

( கஉச) 
மைத்துனனோடு முன்னாள் வழங்கியமுறைமைகேளாத் 
தத்து றெலொழி நீயானே தடுப்பெனின்னுயிரையென்னாப் 
புத்திரர் தம்மைநோக்கிப்போகவேந்தோடுமென்ன 
அத்தகுமுனிவன் கூறுவவர்மறுத்தகறல்கரணா. 

( கஉரு) 
எழுங்கதிரவனுநாணச்சிவந்தனனிருகணெஞ்சம் 
புழுங்கினன் வடவைதீயமயிர்ப்புறம்பொறியிற்றுள்ள 
அழுங்கலில்சிந்தையீர்நீரடவிகடோறுஞ்சென்றே 
ஒழுங்கறுபுளிஞராகியுறு துயருறுகவென்றான் . 

( கஉக ) 
மாமுனிவெகுளிதன்னான் மடிகலாமைந்தர் கால்வர் 
தாமுறுசவரராகச்சபித்தெதிர்சலித்தசிந்தை 
ஏமுறலொழிகவின்னே பெறுகெனவிரண்டு விஞ்சை 
கோமருகனுக்கு நல்கிப்பின்னருங்குணிக்கலுற்றன் , 

( க 2 எ ) 
அரைசனோடேகி - யூபத்தணைக்குபிம்மறையையாய்தி 
விரசுவர்விண்ணுளோரும் விரிஞ்சனும் விடைவலோனும் 
உரைசெறிவேள்விமுற்றுமுன துயிர்க்கீறுண்டாகா 
பிரசமென்றாரோயென்னப்பழிச்சொடும்பெயர்ந்து போனான் . ( கஉ அ ) 

* தடையிலா - ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம் . - யூபம் - வேள் 
வித்தூண் 

13 


கூஅ 


பாலகாண்டம் 


முதாலா 


(கஉக ) 


மறைமுனியுரைத்தவண்ணமகத்துறைமைந்தனாய 
* சிறையுறுகழலுவன்னஞ்சேமுதற்பிறவுமூரும் 
இறைவர் தொக்கமரர் சூழவிளவறன்னுயிரும் வேந்தன் 
முறைதரு மகமுங்காத்தார்வடதிசைமுனியுஞ்சென்றான் . 
வடா திசைமுனியுநண்னிமலர்க்கரநாசிவைத்தாங் 
கிடாவுபிங்கலையானையவிதயத்து டெழுத்தொன்றெண்ணி 
விடாது பற்பருவநிற்பமூல மாமுகடுவிண்டு 
தடாதிருட்படலைமூடச்சலித்ததெத்தலமுந்தாவி . 


(கங O ) 


வேறு . 


எயிலெரித்தவன் யானையுரித்தநாள் 
பயிலுறுத்துரிபோர்த்தநன் பண்பெனப் 
புயல்விரித்தெழுந்தாலெனப்பூதலம் 
குயிலுறுத்திக்கொழும்புகைவிம்மவே , 

( கஙக ) 
தமந் திரண்டுலகியாவையுந் தாவுற 
நிமிர்ந்தவெங்கதிர்க்கற்றையுநீங்குறக் 
கபந்தமா திரக்காவலர்கண்ணொடும் 
சுமந்தநாகமுங் கண்சும்புளித்தவே . 

(கங.உ ) 
- திரிவதிற்பசெகதலத்தியாவையும் 
வெருவலுற்றான வெங்கதிர் மீண்டன 
கருவியுற்றகனமெலாம்புகை 
உருவியுற்றிடவும்பர் துளங்கினார் . 

(கஙங ) 
புண்டரீகனும்புட்டிருப்பாகனும் 
குண்டையூர்திகுலிசியுமற்றுள 
அண்டர்தாமும் வந்தல் வயினெய்திவே 
நெண்டபோதனன் தன்னையெதிர்ந்தனர் . 

(கஙச ) 
பாதிமாவதிசூடியும்பைந் துழாய்ச் 
சோதியோனுமத்தூய்மலராளியும் 
வேதபாரகர்வேறிலர் நீயலால் 
மாதபோ தன வென்னவழங்கினர் . 

(சகூரு ) 
அன்னவாசகங்கேட்டுணரந்தணன் 

சென்னிதாழ்த்திருசெங்கமலங்குவித் 
* சிறையுறுகலுழனன்னஞ்சே ஆருமிறைவர் - மும்மைப்பெருந்தே 
வர் , பிறவுமூரு மென்ற தனான் யானையை யூர் தியாகக்கொண்ட இந்திரன் 
முதலிய இறைவரைக் குறித்தமைகாண்க. - கண்சும்பிளித்தல் - கண்களைச் 
சுருக்கிப்பார்த்தல் , சும்புளித்தல் - கூசுதல் . - திரிவநிற்ப - இயங்கு திணை 
நிலைத்திணை யுயிரை , சென்று நின்று வாழுயிரெலாமென்றதுமிது . 


வது ) 


மிதிலைக்காட்சிப்படலம் . 


கூக 


( கா.சு ) 


துன்னுநல்வினையுற்றதென்றோங்கினான் 
துன்னுதேவர்தஞ்சூழலுட்போயினார் . 
ஈது முன்னர் நிகழ்ந்த திவன் றுணை 
மாதவத்துயர்மாண்புடையாரிலை 
நீதிவித்தகன் றன்னருணேர்ந்தனிர் 
யாதுமக்கரிதென் றனனீறிலான் , 


( கஙஎ) 


என்று - கோதமன்காதலன் கூறிட 
வென்றிவீரர்வியப்பொடிவந்தெழா 
ஒன்றுமாதவன் றாடொழுதோங்கிய 
பின்றையேத்திப்பெயர்ந்தனன்னிடம் . 

(கஙஅ ) 
முனியுந்தம்பியுமொய்ம்மிறையாற்றனக் 
கினியபள்ளிகளெய்திய பின்னிருட் 
கனியும் போல்பவன்கங்குலுந் திங்களும் 
தனியுந்தானுமத்தையலுமாயினான் . 

( கஙக ) 
விண்ணினீங்கியமின்னுருவிம்முறை 
பெண்ணினன்னலம்பெற்றதுண்டேகொலோ 
எண்ணினீதலதென்றறியேனிரு 
கண்ணினுள்ளுங்கருத்துள்ளுங்காண்பெனால் . ( கச ) 
வள்ளற்சேக்கைக்கரியவன்வைகுறும் 
வெள்ளப்பாற்கடல்போன்மிளிர்கண்ணினாள் 
அள்ளற்பூமகளாகுங்கொலேவென 
துள்ளத்தாமரையுள்ளுறைகின் றதே . 

( கசக ) 
அருளிலாளெனினும்மனத்தாசையால் 
வெருளுநோய்விடக்கண்ணின் விழுங்கலால் 
தெருளிலாவுலகிற்சென்றுநின்றுவாழ் 
பொருளெலாமவள்பொன்னுருவாயவே . 

( கசஉ ) 
பூணுலாவியபொற்கலசங்களென் 
ஏணிலாகத்தெழுதலவென்னினும் 
வாணிலாமுறுவற்கனிவாய்மதி 
காணலாவதொர்காலமுண்டா 
டாங்கொலோ . 

( கசங ) 
வண்ணமேகலைத்தேரொன்றுவாணெடுங் 
கண்ணரண்டுக திமுலைதாமிரண் 
எண்ணிவந்தநகையுமுண்டாமெனில் 
எண்ணுங்கூற்றினுக்கித்தனை வேண்டுமோ . 

( கசச ) 
* இவன்று - இவனிராக . கோதமன்காதலன் -சதாநந்தன் . 


க 00 


பாலகாண்டம் . 


( முதலா 


கன்னலின்கருப்புச்சிலையான் விரை 
பொன்னை முன்னியபூங்கணைமாரியால் 
என்னையெய்து தொலைக்குமென்றாலினி 
வன்மையென்னுமிதா ரிடைவைகுயே . 


( கசடு ) 


கொள்ளை கொள்ளக்கொதித்தெழும்பாற்கடற் 
பள்ளவெள்ளமெனப்படருந்நிலா 
உள்ளவுள்ளவுயிரைத் துருவிட 
* வெள்ளை வண்ணவிடமுமுண்டாங்கொலோ . 


(கசசு ) 


எகுநல்வழியல்வழியென்மனம் - 
ஆகமோவதற்காகியகாரணம் 
பாகுபோன்பொழிப்பைந்தொடிகன்னியே 
ஆகும்வேறிதற்கையுறவில்லையே . 


(கசஎ) 


கழிந்தகங்குலரசன்கதிர்க்குடை 
விழுந்ததென்னவுமேற்றிசையாள் சுடர்க் 
கொழுந்து சேர்நுதற்கோதறுசட்டிபோய் 
அழிந்ததென்னவுமாழ்ந்தது திங்களே . 


(கசஅ ) 


வீசுகின் றநிலாச்சுடர்வீய்ந்ததால் 
ஈசனாமதியேகலுஞ்சோகத்தால் 
பூசுவெண்கலவைப்புனை சாந்தினை 
ஆசைசமாதரழித்தனரென்னவே . 


( கச கூ ) 


வேறு . 


ததையுமலர்த்தாரண்ண லிவ்வண்ணமயலுழந்து தளருமெல்வை 
சிதையு மனத்திடருடைய செங்கமலமுகமலரச்செய்யவெய்யோன் 
புதையிருளினெழுகின் றபுகர்முகயானையினுரிவைப்போர்வைபோர்த்த 
உதையகிரியெனுங் கடவுணுதல் கிழித்தவிழியேபோலுதயஞ்செய்தான் . ( ) 
விசையாடற்பசுபுரவுக்குரமிதிப்பவுதயகிரிவிரிந்ததூளி 
பசையாக மறையவர்கைந்நறைமலருநிறைபுனலும்பரந்து பாய [ ன் 
அசையாதநெடுவரையின் முகடுதொறுமிளங்கதிர்சென் றளைந்து வெய்யோ 
திசையாளுமதகரியைச்சந் தூரமப்பியபோற்சி வந்தமாதோ . (கருக ) 


பண் வேருங்குறி பகர்ந்து பாசறையிற்பொருள்வயனிற்பரிந்துபோன 
வண்டு தொடர்நறுந்தெரிய லுயிரனைய கொழுநர்வரமணித்தேரோடும் 
கண்டுமனங்களிசிறப்பவொளிசிறந்துமெலிவகலுங்கற்பினார் போல் 
புண்டரிகமுகமலரவகமலர்ந்துபொலிந் தனபூம்பொய்கையெல்லாம் . 

* இது சந்திரேபாலம்பனமென்க . 


( ) 


வது ] 


குலமுறைகிளத்துப்படலம் . 


காக 


எண்னரியமறையினொடுகின்னரர்களிசைபாடவுலகமேத்த 
விண்ணவருமுனிவர்களும் வேதியருங்கரங்குவிப்பவேலையென்னும் 
மண்ணுமணிமுழவதிரவானரங்கினடம்புரிவாளிரவியான 
கண்ணுதல்வானவன்கனகச்சடைவிரிந்தாலெனவிரிந்தகதிர்களெல்லாம் . 
கொல்லாழி நீத்தங்கோர் குனிவயிரச்சிலை தடக்கைகொண்டகொண்டல் 
எல்லாழித்தேரிரவியிளங்கரத்தாலடிவருடியனந்தறீர்ப்ப 
அல்லாழிக்கரைகண்டானா பிரவாய்மணிவிளக்கமழலுஞ்சேக்கைத் 
தொல்லாழி துயிலாதே துயராழிநெடுங்கடலுட்டுயில்கின்றானே . ( கருச ) 
ஊழிபெயர்ந்தெனக்கங்குலொருவண்ணம்புடைபெயரவுறக்கநீத்த 
சூழியானையினெழுந்து தொன்னியமத்துறைமுடித்துச் சுருதியன்ன 
வாழிமாதவற்பணிந்து மனக்கினியதம்பியொடும் வம்பின் மாலை 
தாழுமாமணிமௌலித்தார்ச்சனகன்பெருவேள்விச்சாலைசார்ந்தான் . ( ) 
முடிச்சனகர்பெருமானுமுறையாலே மறைவேள்விமுற்றிச்சுற்றும் 
இடிக்குரலின் முரசியம்ப விந்திரன்போற்சந்திரன்றோய்கோயிலெய்தி 
எடுத்தமணிமண்டபத்துளெண்டவத்து முனிவரொடுமிருந்தான்பைந்தார் 
வடித்தகுனிவரிசிலைக்கைமைந்தனுந் தம்பியுமருங்கினியிருப்பமாதோ. ( ) 
இருந்தகுலக்குமார் தமையிருகண்ணின் முகத்தழகுபருகநோக்கி , 
அருந்தவனையடிவணங்கியாரையிவருரைத்திமினடிகளென்ன 
விருந்தினர்கணின்னுடைய வேள்விகாணியவந்தார்வில்லுங்காண்பார் 
பெருந்தகைமைத்தயரதன் றன்புதல்வரெனவவர் தகைமை பேசலுற்றான் . 
கக -வது . மீதிலைக்காட்சிப்படலம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் -எஉக . 


ச.2 - வது . குலமுறைகிளத்துப்படலம் . 


சூரியவமிசத்தரசரது வரலாறு கூறுகின்ற படலம் . 
ஆதித்தன் குலமுதல்வன் மனுவினையாரறியாதார் 
பேதித்தவுயிரனைத்தும் பெரும்பசியால் வருந்தாமற் 
சோதித்தன் வரிசிலையானில மடந்தைமுலைசுரப்பச் 
சாதித்தபெருந்தகையுமிவர்குலத்தராபதிகாண் . 
பிணியாங்கவினையகலப்பெருங்காலந்தவம்பேனி 
மணியரங்கநெடுமுடியாய் மலரயனைவழிபட்டுப் 
பணியாங்கப்பெரும்பாயற்பரஞ்சுடரையாங்காண 
அணியரங்கந்தந்தானையறியாதாரறியாதார். 


( 2 ) 


க 2 


பாலகாண்டம். 


[ முதலா 


தான் றனக்குவெலற்கரியதானவரைத்தலைதுமித்தென் 
வான்றரக்கிற்றிகொலென்றுகுறையிரப்பவரங்கொடுத்தாங் 
கேன்றெடுத்தசலையினனாயிகல்புரிந் தவிவர்குலத்தோர் 
தோன் றலைப்பண்டிந் திரன்காண்விடையேறாய்ச்சுமந்தானும் , ( ங ) 
அரைசனவன் பின்னோரையென்னாலுமளப்பரிதால் 
உரைகுறுகநிமிர்கீர்த்தியிவர் குலத்தோனொருவன்காண் 
நரை திரைமூப்பிவைமாற்றியிந் திரனுநந்தாமல் 
குரைகடலைநெடுவரையாற்கடைந்தமுது கொடுத்தானும் . 
கருதலரும் * பெருங்குணத்தோரிவர்முதலோர்கணக்கிறந்தோர் 
திரிபுவன முழுதாண்டுசுடர்நேமிசெலகின்றோர் 
பொருதுறைசேர்வேலினாய்புலிப்போத்தும்புல்வாயும் 
ஒரு துறையினீருண்ணவுலகாண்டோனுளனொருவன் . 
மறைமன்னுமணிமுடியுமாரமும்வாளொடுமின்னப் 
பொறைமன்னுவானவருந்தானவரும்பொருமொருநாள் 
விறன் மன்னர்தொழுகழலாயிவர் குலத்தோன் விற்பிடித்த 
அறமென்னவொருதனியே திரி - தமராபதிகாத்தோன் . ( 4 
இன்னுயிர்க்குமின்னுயிராயிருலெங்காத்தாரென்று 
பொன்னுயிர்க்குங்கழலவரையாம்போலும்புகழ்கிற்பாம் 
மின்னுயிர்க்கு நெடுவேலாயிவர் குலத்தோன் மேற்பறவை 
மன்னுயிர்க்குத்தன்னுயிரைமாறாகவழங்கினனால் . 
இடறோட்டவினநெடியவரையுருட்டியிவ்வுலகம் 
திடறோட்டமெனக்கிடக்கும்வ கையிரங்கித்தெவ்வேந்தர் 
உடறோட்டநெடுவேலாயிவர் குலத்தோருவரிசீர்க் 
கடறோட்டாரெனின் வேறோர்கட்டுரையும் வேண்டுமோ . 
தூநின் றசுடர்வேலோயனந்தனே சொல்லானேல் 
யானின்றுபுகழ்ந்தேத்தற்கெளிதேயேடவிழ்கொன்றைப் 
பூநின் றமவுலியையும்புக்களைந்தபுனற்கங்கை 
வாலுன்றுகொணர்ந்தானுமிவர் குலத்தோர் மன்னவன் காண் . 
கயற்கடல் சூழுலகெல்லாங்கைநெல்லிக்கனியாக்கி 
இயற்கைநெறிமுறையாலேயிந் திரற்குமிடரியற்றி 
முயற்கறையின்மதிக்குடையாயிவர் குலத்தோன் முன்னொருவன் 
செயற்கரிவபெருவேள்வியொருநூறுஞ்செய்தமைத்தான் .. 

( 
சந்திரனைவென்றானுமுருத்திரனைச்சாய்த்தானும் 
துந்துவெனுந்தானவனைச்சுசொத்தாற்றுணித்தானும் 

* பெருங்குணம் , சீவகாருண்ணியம் முதலியன. t அமராபதி - இச் 
திரனகரம் . 


( 
எ 
) 


( 
- 
) 


( 
சு 
) 


க 


( 
50 
) 


குலமுறைகிளத்துப்படலம் 


காங் 


{(கக ) 


( கஉ .) 


வந்தகுலத்திடைவந் தரகுவென்பான்வரிசிலையால் 

ந்திரனை வென்று திசையிருநான்குஞ்செருவென்றான் , 
வில்லென்னுநெடுவரையால்வேந்தென் னுங்கடல்கலக்கி 
எல்லென்னுமணிமுறுவலிந்துமதியெனுந்திருவை 
அல்லென்னுந் திருநிறத்தவரியென்னவயனென்பான் 
மல்லென்னுந் திரள்புயத்துக்கணி யென்னவைத்தானே . 
அயன் புதல்வன் றயரதனையறியாதாரில்லையவன் 
பயந்தகுலக்குமரரிவர் தமையுள்ள பரிசெல்லாம் 
நயந்துரைத்துக்கரையே றநான்முகற்குமரிதாம்பல் 
இயந்துவைத்தக்கடைத்தலையாயானறிந்தபடி கேளாய் , 
தனியின்றியுயிர் செல்லச்சுடராழிப்படை வெய்யோன் 
பனிவென்றபடியென்னப்பகைவென்று படிகாப்போன் 
தனுவன் றித்துணையில்லான் றருமத்தின் கவசத்தான் 
மனுவென் ற நீதியான் மகவின் றிவருந்துவான் . 
சிலைக்கோட்டு நுதற்குதலைச்செங்கனிவாய்க்கருநெடுங்கண் 
விலைக்கோட்டும் பேரல் குன்மின்னுடங்குமிடையாரை 
முலைக்கோட்டுவிலங்கென் றங்குடனணுகிமுன்னின்ற 
கலைக்கோட்டுப்பெயர்முனியாற்றுயர் நீங்கக்கருதினான் . 


(கங ) 


( 
கச 
) 


( கரு ) 


தார்காத்தநறுங்குஞ்சித்தநயர்களென் றவமின்மை 
வார்காத்தவனமுலையார்மனி வயிறவாய்த் திலரால் 
நீர்காத்தகடல்காத்தநிலங்காத்தேனென்னிற்பின் 
பார்காத்தற்குரியாரைப்பணிெேயன் றடிபணிந்தான் . 


(கசு ) 


( கன ) 


அவ்வுரைகேட்டம்முனியுமருள்சுரந்தவுவகையனாய் 
இவ்வுலக மன் றியேயெவ்வுலகுமினிதளிக்கும் 
செவ்வியிளஞ்சிறுவர்களைத்தருகின்றேனினித்தேவர் 
வவ்வி நுகர்பெருவேள்விக்குரியவெலாம்வருகென்றான் . 
காதலரைத்தருவேள்விக்குரியவெலாங்கடி தமைப் 
மாதவரிற்பெரியோனுமற்றதனைமுற்று வித்தான் 
சோதிமனிப்பொற்கலத்துச்சுதையளையவெண்சோறோர் 
பூதகணத்தரசேந்தியனனின்றும் * புறப்பட்ட . 
பொன்னின் மணிப்பரிகலத்திற்புறப்பட்ட வின்ன முதைப் 
பன்னுமறைப் பொருளுணர்ந்த பெரியோன்றன் பணியினால் 
தன்னனைய நிறைகுணத்துத்தசரததுவம் வான் முறையால் 
நன்னுதலார் மூவருக்கு நாலு கூறிட்டளித்தா பான் . 

* புறப்பட்டது - என்புழிதுல் வீறுதொகுத்தல்பெற்றது .. 


( கஅ ) 


( கூ ) 


கச 


பாலகாண்டம் . 


(முதலா 


( 
20 
) 


( 


விரிந்திடுதீவினைசெய்தவெவ்விய தீவினையாலும் 
அருங்கடையின் மறையறைந்தவறஞ்செய்தவறத்தாலும் 
இருங்கடகக்கரதலத்தில் வெழுதரிய திருமேனிக் 
கருங்கடலைச்செங்கனிவாய்க்கவுசலையென்பாள் பயந்தாள் . 
தள்ளரியபெருநீதித்தனியாறுபுகமண்டும் 
பள்ளமெனுந் தகையானைப்பரதனெனும்பெயரானை 
எள்ளரிய குணத்தாலுமெழிலாலுமிவ்விருந்த 
வள்ளலையேயனையானைக்கேகயர்கோன் மகள்பயந்தாள் 
அருவலிய திறலின ராயறங்கெடுக்கும்விறலரக்கர் 
வெருவரு திண்டிறலார்கள் வில்லேந்துமெனிற் * செம்பொற் 
பருவரையு - நெடுவெள்ளிப்பருப்பதமும் போல்வார்கள் 
இருவரையுமிவ்விருவர்க்கிளையாளுமீன்றெடுத்தாள் . 


(உக ) 


( உa ) 


(உங ) 


தலையாயபொருளுணர்விற்கலைமகட்குத்தலைவராய்ச் 
சிலையாயுந்தனுவேதந்தெவ்வரைப்போர்பணி செய்யக் 
கலையாழிக்கதிர்த்திங்களுதயத்திற்கலித்தோங்கும் 
அலையாழியெனவளந் தார்மறைநான் குமனையார்கள் . 
திறையோடுமரசிறைஞ்சுஞ்செறிகழற்காற்றசரதனாம் 
பொறையோடுந்தொடர்மனத்தான்புதல்வரெனும்பெயரேகாண் 
- உறையோடுகடுவேலாயுபநயனவிதிமுடித்து 
மறையோடுவித்திவரைவளர்த்தானும் வசிட்டன்காண் . 


( உச ) 


ஈங்கிவராலென்வேள் விக்கிடையூறுகடி தீயற்றும் 
தீங்குடைய கொடியோரைக்கொல்விக்குஞ்சிந்தையனாய்ப் 
பூங்கழலார்க்கொண்டுபோய்வனம்புக்கேன் புகாமுன்னம் 
தாங்கரிய பேறாற்றற்றா டகையே தலைப்பட்டாள் . 


(உரு ) 


அலைபுருவக்கடலுருவத்தாண்டகைதன்னீண்டுயர்ந்த 
நிலையுருவப்புயவலியை நீயுருவநோக்கய்யா 
உலையுருவக்கன லுமிழ்கட்டாடகைதன்னுரமுருவி 
மலையுருவி மரமுருவி மண்ணுருவிற்றொருவாளி . 

( உசு ) 
செக்கர் நிறத்தெரிகுஞ்சிக்சிரக்குவைகள் பொருப்பென்ன 
உக்கனவோமுடிவில்லையோரம்பினொடுமரக்கி 

மக்களிலங்கொருவன்போய்வான்புக்கான் ( மற்றையவன் 
புக்கவிடமறிந்திலேன்போந்தனென் வினை முடித்தே . 

( உஎ ) 
* செம்பொற்பருவரை - மேரு . நெடுவெள்ளிப்பருப்பதம் - கைலாயம் . 
1 பகைவரின்மையா ஓறைபுகுதலின் உறையோடு நெடுவேலாயென்றார் . 
திமக்களிலங்கொருவன் என்ற திசுவாகு மற்றையவனென்றது - மாரீசனை . 


வது ) 


கார்முகப்படலம் 


க ரு 


ஆய்ந்தேறவுணரையவற்கேயுமறிவரிய 
காய்ந்தேவிலுலகனைத்துங்கடலோடுமலையோடும் 
தீய்ந்தேறச்சுடுகிற்கும்படைக்கலங்கள் செய்தவத்தால் 
ஈய்ந்தேனுமன முட்கவிவற்கேவல் செய்குநவால் . 


கோதமன் றன்பன்னிக்கு முன்னையுருக்கொடுத்ததிவண் 
போதுநின் றதெனப்பொலிந்தபொலன்கழற்காற்பொடிகண்டாய் 
காதலென் றனுயிர்மேலுமிக்கரியோன்பாலுண்டால் 
ஈதிவன் றன் வரலாறும்புயவலியுமெனவுரைத்தான் . 


( உக) 


கஉ - வது குலழறைகிளத்துபடல் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - எரும் . 


ககூ - வது . கார்முகப்படலா. 


வில்லிறுத்ததைக் குறித்துக்கூறும்படலம் . 


மாற்றம்யா துரைப்பது மாயவிற்குநான் 
தோற்றவாரென மனந்துளங்குகின்றதால் 
நோற்றனணங்கையுநொய்தினையன்வில் 
ஏற்றுமேலிடர்க்கடலேற்றுமென் றனன் . 


( க ) 


என் 


றனனேன்று தன்னெதிர்நின்றாரையக் 
குன்று றழ்வரிசிலைகொணர்மீனிண்டென 
நன்றெனவணங்கினர்நால்வரோடினர் 
பொன்றினிகார்முகச்சாலை புக்கனர் . 


2.றுவலியானையையொத்தமேனியர் 
செறிமயிர்க்கல்லெனத்திரண்டதோளினர் 
* அறுபதினாயிரரளவிலாற்றலர் 
தறிமடுத் திடையிடைதண்டிற்றாங்கினர் . 


( 
ங 
) 


தெடுநிலமகண்முது காற்றநின்றுயர் 
தடநிமிர்வடவரைதானுநாணுற 
இடமிலையுலகெனவந்ததெங்கணும் 
கடல்புரை திருநகரிரைத்துக்காணவே . 
அறுபதினாயிர சென்றதன்றி அற்றபதினாயிரவரெனக் கொண்டு 
ஐயாயிரவரெனக் கோடலுமமையும் . 

14 


காசு 


பாலகாண்டம் . 


[ முதலா 


து 


( 
சு 
) 


( 
அ 
) 


* சங்கொடுசக்கரந்தரித்ததானைய 
சிங்கவே றல்லனேவிதனைத் தீண்டுவான் 
எங்குளனொருவனின்றேற்றினிச்சிலை 
மங்கை தன் றிருமணம்வாழுமாலென்பார் . 

( கு ) 
கை தவந்தனுவெனல்கனகக்குன்றென்பார் 
எய்தவன்யாவனோவேற்றிப்பண்டென்பார் 
செய்தவத்திசைமுகன் றீண்டியன்றுதன் 
மொய்தவப்பெருமையின் முயற்சியாலென்பார் . 
திண்ணெடுமேருவைத்திரட்டிற்றோவென்பார் 
வண்ணவான் கடல்பண்டுகடைந்தமத்தென்பார் 
அண்ணல்வாளரவினுக்கரசனோவென்பார் 
விண்ணிடுநெடியவில்வீழ்ந்ததோவென்பார் . 

( எ ) 
என்னிதுகொணர்கெனவியம்பினானென்பார் 

னவருளர்கொலோமதிகெட்டாரென்பார் 
முன்னையூழ்வினையினான் முடிக்கலாமென்பார் 
கன்னியுமிச்சிலைகாணுமோவென்பார் . 
இச்சிலையுதைத்ததோற்கிலக்கம்யாதென்பார் 
நச்சிலை 1 நங்கைமேனாட்டும்வேந்தென்பார் 
நிச்சயமெடுக்குங்கொனேமியானென்பார் 
சிற்சிலர்விதிசெய்த தீமைதானென்பார் . 
மொய்த்தனரின்னணவொழியமன்னன் முன் 
உய்த்தனர்நிலமுதுகுளுக்கிக்கீழுற 
வைத்தனர்வாங்குநர்யாவரோவெனாக் 
கைத்தலம் விதிர்த்தனர்கண்டவேந்தரே . 

( 
போதகமனையவன்பொலிவுநோக்கியவ் 
வேதனை தருகின்றவில்லைநோக்கித்தன் 
மாதினைநோக்குவான் மனத்தைநோக்கிய 
கோதமன்காதலன் கூறன் மேயினான் . 
- இமையவில்வாங்கிய வீசன்பங்குறை 
உமையினையிகழ்ந்தனனென்னவோங்கிய 
கமையறுசினத்தனிக்கார்முகங்கொளாச் 
சமையுறுதக்கனார் வேள் விசாரவே . 

( கஉ) 
* சங்கொடு சக்கரந்தரித்த தானையசிங்கவேறென்பதற்குச் சங்குசக் 
கரமேந்திய படையாகவுடைய சிங்கம்போல்வானாகிய திருமால் எனப் 
பொருள்கொள்க . 
+ நங்கைமேல் என்புழி ஏழாவது நான்காவதன் பொருளது , 
1 இமையவில் - மேருமலையாகியவில் . 


( 
க 
) 


( 
50 
) 


( 
கக 
) 


வது ) 


கார்முகப்படலம் . 


கஎ 


( கங ) 


உக்கனபல்லொடுகரங்களோடினர் 
புக்கனர்வானவர்புகாதசூழல்கள் 
* தக்கனல் வேள்வியிற்றழலுமாறின 
முக்கணெண்டோளவன் முனியுமாறினான் .. 
தாளுடைவரிசிலைசம்புவும்பர்தம் 
நாளுடைமையினவர்நடுக்கநோக்கியிக் 
கோளுடைவிடையனான் குலத்துட்டோன் றிய 

வாளுடையுழவனோர் மன்னன்பால்வைத்தான் . 
கார்முகவலியையான்கழறல் வேண்டுமோ 
வார்சடையரனிகர் - வரதநீயலால் 
யாருளரறிபவரிதற்குத்தோன்றிய 
தேர்முகவல்குலாள் செவ்விகேளெனா. 


( கச ) 


வறு . 


இரும்பனையகருநெடுங்கோட்டிணையேற்றின் பணையேற்ற 
பெரும்பியளிற்பலிக்கு நுகம்பினைத்ததனோடணைத்தீர்க்கும் 
வரம்பின் மணிப்பொற்கலப்பை வயிரத்தின் கொழுமடுத் திட் 
இரம்பொருவினிலம் வேள்விக்கலகில் பலசாலுழுதேம் . 

( கசு ) 
உழுகின் றகொழுமுகத்தினுதிக்கின் றகதிரொளிபோல் 
பொழிகின் றபுவிமடநதை திருவெளிப்பட்டெனப்புணரி 
எழுகின் றதெள்ளமுதோடெழுந்தவளுமிழிந்தொதுங்கத் 
தொழுகின் றநன்னலத்துப்பெண்ணரசிதோன்றினாள் . 

(கஎ ) 
குணங்களையென் கூறுவது கொம்பினைச்சேர்ந்தவையுய்யப் : 
பிணங்குவன $ வழகிவளைத்தவஞ்செய்து பெற்றது காண் 
கணங்குழையாளெழுந்ததற்பின்கதிர்வானிற்கங்கையெனும் 
அணங்கிழியப்பொலிவிழந்தவாறொத்தார்வேறுற்றார் . 
சித்திரமிக்கிதுவொப்பதெங்குண்டுசெய்வினையால் 
வித்தகமும் விதிவசமும்வெவ்வேறேபுறங்கிடப்ப 
அத்திருவையமரர்குலமாதரித்தாரெனவறிஞ 
இத்திருவைநிலவேந்தரெல்லாருங்காதலித்தார் . 

(கக ) 
கலித்தானைக்கடலோடுங்கைத்தானக்களிற்றரசர் 
ஒலித்தானையெனவந்து மணமொழிந்தார்க்கெதிருடுத்த 
புலித்தானைக்களிற்றுரிவைப்போர்வையான்போர்வில்லை , 
வலித்தானைமங்கை திருமணத்தானென் றியாம்வலித்தேம் . 

(20 ) 
* தக்கன் - பிரமனது மான தபுத்திரருள் ஒருவன். 1 வாளுடையுழ 

தேவராதனை . 1 வரதன் - வரங்கொடுப்போன் . $ அழகுக்கழகு செய் 
பவளாதலின் - அழகிவளைத் தவஞ்செய்து பெற்றதென்றார் . 


க் அ 


பாலகாண்டம் 


[ முதலா 


வல்வில்லுக்காற்றார்கண்மாரவேள்வளை கருப்பின் 
மெல்வில்லுக்காற்றா ராய்த்தாமெம்மைவிளிகுற்றார் 
கல்வில்லோடுல கீந்தகணங்குழையைக்காதலித்துச் 
* சொல்வில்லாலுலகளிப்பாய்போர்செய்யத்தொடங்கினார் . (உக ) 
இம்மன்னர்பெருஞ்சேனை - யீவு தனை மேற்கொண்ட 
செம்மன்னர்பொருளே போர்புகழ்வாய்ப்பச்சிறந்ததால் 
பொம்மென்ன வண்டலம்பும்புரிகுழலைக்காதலித்த 
அம்மன்னர்சேனை மதாசைபோலாயிற்றால் 

(உஉ ) 
மற்காக்குமணிப்புயத்து மன்னிைவன் மழவிடையோன் 
விற்காக்கும்வாள மருண்மெலிகின்றானெனவிரங்கி 
ஏற்காக்குமுடி விண்ணோர்படையீந்தாரெனவேந்தர் 
அற்கா க்கைகூகையை கண்டஞ்சினவாமெனவகன்றார் . 

{ உங ) 
அன்று முதலின் நளவுமாருமிந்தச்சிலையருகு 
சென்றுமிலர்போயொளித்தார்தேர்வேந்தர்திரிந்துமிலர் 
என்றுமினிமணமுமிலையென் றிருந்தேமிவனே ற்றின் 
நன்றுமலர்க்குழற்சீதைநலம்பழுதாகாதென்றான் . 

( உச ) 
நினைந்தமுனிபகர்ந்தவெலாநெறியுன்னியறிவனுந்தன் 
புனைந்தசடைமுடி துளக்கிப்போரேற்றின் முகம்பார்த்தான் 
வனைந்தனைய திருமேனிவள்ளலுமம்மாதவத்தோன் 
நினைந்தவெலாரினைத்தந்தநெடுஞ்சிலையை நோக்கினான் . 

வேறு , 
பொழிந்தநெய்யாகுதிவாய்வழிபொங்கி 
எழுந்தகொழுங்கன லென்னவெழுந்தான் 
அழிந்தது - வில்வென விண்ணவாார்த்தார் 
மொழிந்தன ராசிகண்முப்பகைவென்றார் . 

(உசு ) 
துயதவங்கடொடங்கிய தொல்லோன் 
எயவன் வல்லிலிறுப்பதன் முன்னம் 
சேயிழைமங்கையர் சிந்தைதொநெய்யா 
ஆயிரம் வில்லையாங்கனிறுத்தான் . 

( உஎ) 
காணுநெஞ்சிலைகால்வலிதென்பார் 
நாணுடைநங்கை நலங்கினர்செங்கேழ் 
நிறைமொழி மாந்தரென்பது பற்றி சொல்வில்லாலுலகளிப்பா 
யென்றார் . 

* ஈவார்மேனிற் புகழ் என்பன ராதலின் - ஈவுதனைமேற்கொண்ட 
செம்மன் பொருளே போர்புகழ்வாய்ப்ப என்றார் . 1 அம்பகம் -கண் , த்ரி 
யம்பகன் - மூன்றுகண்களையுடைய சிவன் , அவன் வில்லாதலால் தரியம் 
பகமென இந்த வில்லுக்குக் காரணக்குறியாயிற்று , 


வது) . 


கார்முகப்படலம் . 


( உ.அ ) 


(உக ) 


( ங .0 ) 


பாணியிவன் படர்செங்கைபடாதேல் 
வாணுதல் சீதையும் வாழ்விலளென்பார் . 
கரங்கள் குவித்திருகண்கள்பனிப்ப 
இருங்களிறிச்சிலையேற்றிலனாயின் 
நரந்தநறைக்குழனங்கையுநாமும் 
முரங்கெரியிற்புகமூழ்குதுவென்பார் . 
வள்ளன் மணத்தைமகிழ்ந்தனனென்றால் 
காள்ளென முன்பு கொடுப்பதையல்லால் 
* வெள்ளமணைத்தவன்வில்லையெடுத்திப் 
பிள்ளை முனிட்டபேதமையென்பார் . 
ஞான முனிக்கொருநாணிலையென்பார் 
கோனிவனிற்கொடியாரிகை யென்பார் 
மான்வனிச்சிலைகால்வளையானே ற் 
பீன தனத்தவள் பேரிலளென்பார் . 
தோகையரின்னனசொல்லிடநல்லோர் 
ஓகை விலம்பிடயும்பருவப்ப 
மாகமடங்கலுமால்விடையும்பொன் 
நாகமுநாகமுநாண நடந்தான் . 
ஆடகமால்வரையன்ன து தன்னைத் 
தடருமாமணசீதையெனும் பொற் 
சூடகவால்வளை சூட்டிட நீட்டும் 
ஏடவிழ்மாலையிதென்னவெடுத்தான் . 
தடுத்திமையாமலிருந்தவர் தாளின் 
மடுத்ததுநாணுதிவைத்தது நோக்கார் 
கடுப்பினில்யாருமறிந்திலர்கையால் 
எடுத்ததுகண்டனரிற்றது கேட்டார் . 


( ஙக ) 


( தூஉ ) 


( ங ) 


( உச ) 


. 


ஆரிடைப்புகுது நாமென் றமரர்கள் : கமலத்தோன் றன் 
பேருடையண்டகோளம்பிளந்ததென்றேங்கிநைந்தார் 
பாரிடையுற்றதன்மைபகர்வதென்பாரைத்தாங்கி 
வேரிடைக்கிடந்தநாகமிடியெனவெருவிற்றன்றே . 

உலகையழிக்கவந்த கங்கையைத் தன் சடை நுனியிற் கரக்குமாற்ற 
றோன்ற வெள்ளமணைத்தவ னென்றும், அவனேந்தும் வில்லை . இராம 
னிடத்தளிப்பது தகாதென்பார் பிள்ளை முன்னிட்டது பேதைமையென் 
றும் கூறினார் . 

ஆற்றலிற் சிறந்ததாகலின்மாக மடங்கலும் , நடையிற் சிறந்ததாக 
லின் மால்விடையும் , சலியாமையின் பொன் நாகமும் , கம்பீரமுடை 
யின் நாககமுமென்றின்ன நாணச்சென்றானென்றது . கமலத்தோன் 
கோளம் - பிரமாண்டகோளம் . 


டமை 


ககம் 


பாலகாண்டம் . 


[ முதலா 


பூமழை சொரிந்தார் விண்ணோர் பொன்மழை பொழிந்தமேகம் 
பாமமாகடல்களெல்லாம் பன்மணி தூவியார்த்த 
கோமுனிக்கணங்களெல்லாங்கூறினவாசிகொற்ற 
நாமவேற்சனகற்கின் றுவினைபயந்ததென்னா. 


( ஙசு ) 


( ங எ ) 


மாலையுமிழையுஞ்சாந்துஞ்சுண்ணமும் வாசநெய்யும் 
வேலைவெண்முத்தும் பொன்னுங்காசு நுண்டுகிலும் வீசிப் 
பால்வளையமிர்தளாயபல்லியந்துவைப்பமுந்நீர் 
* ஒல்கியர்ந்து வாவுற்றென்ன வொலிநகர்கிளர்ந்ததன்றே . 
நல்லியன் மகரவீணைத்தேனுகநகையுந்தோடும் 
வில்லிடவாளும் வீசவேல்கிடந்தனையநாட்டத் 
தெல்லியன் மதியமன்ன முகத்தியரெழிலிதோன் றச் 
சொல்லிய பருவநோக்குந்தோகையினாடினாரே . 


( ங அ ) 


( ங கூ ) 


உண்ணரவருந்தினாரிச்சிவந்தொளிர்கருங்கண் மாதர் 
புண்ணுறுபுலவிநீங்கக்கொழுநரைப்புல்லிக்கொண்டார் 
வெண்னிற மேகமேன்மேல் விரிகடல் பருகுமாபோல் 
மண்ணுறுவேந்தன் செல்வம்வறியவர் முகந்துகொண்டார் . 
வயிரியர்மதுரகீதமங்கையரமுதகீதம் 
செயிரியர்மகரயாழின்றேம்பிழிதெய்வகீதம் 
பயிரியர்வேயின் கீதமென்றிவை பருகிவிண்ணோர் 
உயிருடையுடம்பு வெல்லாமோவியமொப்பநின்றார் . 
ஐயன் வில்லிறுத்தவாற்றல்காணியவமரர்நாட்டுத் 
தையலாரிழிந்து பாரின்மகளிரைத்தழுவிக்கொண்டார் 
செய்கையின் வடிவினாடல்பாடலிற்றெளிதறேற்றார் 
மையரிநெடுங்கணோக்கமிமைத்தலுமயங்கிநின்றார் . 


( ச ) 


( சக ) 


தயரதன் புதல்வனென்பார்தாமரைக்கண்ணனென்பார் 
புயலிவன் மேனியென்பார் பூவையும் பொருவுமென்பார் 
மயலுடைத்துலகமென்பார்மானுடனல்லனென்பார் 
கயல்பொருகடலுள் வைகுங்கவவுளேகாணுமென்பார் . 


சஉ 
) 


நம்பியைக்காணநங்கைக்காயிரம்நயனம் வேண்டும் 
கொம்பினைக்காணுந்தோறுங்குரிசிற்குமன்னதேயாம் 
தம்பியைக்காண்மினென்பார்தவமுடைத்துலகமென்பார் 
இம்பரிந்நகரிற்றந்தமுனிவனையிறைஞ்சுமென்பார் . 


(சங ) 


* நிறைமதியங் காண்புழி கடல் ஒல்லெனக் கிளர்ந்து பொங்கலான் 
ஒல் கிளர்ந்து வாவுற்றென்ன என்றார் , 


கார்முகப்படலம் . 


ககக 


( 
சச 
) 


இற்றிவணின்ன தாகமதியொடுமெல்லிநீங்கப் 
பெற்றுயிர்பின்னுங்காணுமாசையா ற்சிறிதுபெற்ற 
சிற்றிடைப்பெரிய கொங்கைச்சேயரிக்கரியவாட்கட் 
பொற்றொடிமடந்தைக்கப்பாலுற்றது புகலலுற்றாம் . 
ஊசலாடுயிரினோடுமுருகுபூம்பள்ளிநீங்கிப் 
பாசிழைமகளிர் சூழப்போயொருபளிக்குமாடக் 
காசிறாமரையின் பொய்கைச்சந்திரகாந்தமீன்ற 
சீதநீர் தெளித்தமென்பூஞ்சேக்கையையரிதிற்சேர்ந்தாள் . 
பெண்ணிவணுற்றதென்னும் பெருமையாலருமையான 
* வண்ணமூவிலைகளாலேகாட்டவால் வாட்டந் தீர்ந்தேன் 
தண்ணறுங்கமலங்கா - ளென் றளிர்நிறமுண்டகண்ணின் 
உண்ணிறங்காட்டிநீரென்னுயிர்தரவுலோவினீரே . 


( சசு ) 


( 
சா 
) 


நாணுலாவுமேருவோடுநாணுலாவுபாணீயும் 
தூணுலாவுதோளும் வாளியூடுலாவுதூணியும் 

வாணிலாவினூலுலாவுமாலைமார்புமீளவும் 
காணலாகுமாகினாவிகாணலாகுமே கொலாம் . 
விண்டலங்கலந்திலக்குதிங்களோடுமீது சூழ் 
வண்டலம்பலங்கறங்குபங்கியோடும் வார்சிலைக் 
கொண்லொன்றிரண்டுகண்ணின் மொண்டுகொண்டென்னாவியை 
உண்டதுண்டெனெஞ்சினின்றுமுண்டதென்றுமுண்டரோ . 
பஞ்சரங்குதீயினாவிபற்ற நீடுகொற்றவில் 
வெஞ்சரங்கணெஞ்சரங்கவெய்யகாமனெய்யவே 
சஞ்சலங்கலந்த போதுதையலாரையுய்யவந் 
தஞ்சலஞ்சலென்கிலாதவாண்மையென்னவாண்மையே . 
இளைக்கலாதகொங்கைகாளெழுந்து விம்மி $ யென் செய்தீர் 
1 முளைக்கலாமதிக்கொழுந்து போலும்வாண்முகத்தினான் 
வளைக்கலாதவிற்கையாளிவள்ளன் மார்பினுள்ளுறத் 
திளைக்கலாகுமாகிலான செய்தவங்கள் செய்மினே . 

( ரு) 
இராமன் மரகதமேனியனாதலின் இலைகளாலே வண்ணங்காட்ட 
லாலென்றார் . t இராமனைக்கண்டவழித்தன் வடிவழகிவந்து மாமை நிறங் 
கோடலான் என் றளிர் நிறமுண்ட கண்ணென்றார் . : அவனைக்காணாத 
வழியுயிரிழப்பலென்பது பற்றிக் காணலாகுமாகினாவி காணலாகுமேகோ 
லென்றார் . என் செய்தீர் . ஒன்றுஞ்செய்திவீர் என்பது படநின்றது . 
கலைகள் பிறத்தற்கிடமாகிய மதிக்கொழுந்தென்பார் முலைக்கலா மதிக் 
கொழுந்தென்றார் , 


ககஉ 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( குக ) 


( 32. ) 


எங்குநின்றெழுந்ததிந் தவிந்துவந்தெனெஞ்சுலா 
அங்கியன் றனங்கனெய்தவம்பின் வந்தசிந்தை நோய் 
பொங்குகின்ற கொங்கைமேல்விடம் பொழிந்ததென்னினும் 
கங்குல்வந்ததிங்களன் றகங்களங்கமில்லையே . 
அடர்ந்துவந் தனங்கனெஞ்சழன்றுசிந்து மம்பெனும் 
விடங்குடைந்தமெய்யினின்று வெந்திடாதெழுந்துவெங் 
கடந்துதைந்த * காரியானையன்னகானைகாலடைந் 
துடன்றொடர்ந்துபோனவாவிவந்தவாவெனுள்ளமே . 
விண்ணுளேயெழுந்தமேகமார்பினூலின்மின்னொடிம் 
மண்ணுளேயிழிந்ததென்னவந்துபோனமைந்தனார் 
எண்ணுளேயிருந்தபோதும்யாவரென்றுதேர்கிலென் 
கண்ணுளேயிருந்தபோதுமென்கொல்காண்கிலாத 

தவே . 
+ பெய்கடற்பிறந்தயல்பிறக்கொணாமருந்து பெற் 
றையபொற்கலத்தொடங்கைவிட்டிருந்தவாதர்போல் 
மொய்கிடக்குமண்ணறோண் முயங்கிடா துமுன்னமே 
கைகடக்க விட்டிருந்து கட்டுரைப்பதென்கொலோ . 
என்று கொண்டுணைந்துநைந் திரங்கி விம்மிவிம்மியே 
பொன்றிணிந்தகொங்கைமங்கையிடரின் மூழ்குபோழ்தின் வாய்க் 
குன் றமன்னசிலைமுரிந்தகொள்கைகொண்டு குளிர்மனத் 
தொன்று முண்சண்மதிமுகத்தொருத்திசெய்த துரைசெய்வாம் .. 


( ருச ) 


வேறு . 


வடங்களுங்குழைகளும் வான வில்லிடத் 
தொடங்குபுகலைகளுஞ்சுழலுஞ்சோர்தர 
நுடங்கியமின்னெனகொய்தினெய்தினாள் 
நெடுந்தடங்கிடந்தகண் + ணீலமாலையே . 

( நுகூ ) 
வந்தடிவணங்கிலள்வழங்குமோதையள் 
அந்தமிலுவகையாளடிப்பாடினள் 
சிந்தையுன் மகிழ்ச்சியும்புகுந்த செய்கையும் 
சுந்தரி சொல்லெனத்தொழுது சொல்லுவான் . 

( கு ) 
கரத்து ரகயமாக்கடலன் கல்லியன் 
தயாதனெனும்பெயர்த்தணிச்சென்னேமியான் 
புயல் பொழி தடக்கையான்புதல்வானபூங்கணை 
மயல்விளை மதனற்கும் வடிவுமேன்மையான் . 

( ரு அ) 
* காரியானை கரியயானை என்றபடி . - மணிமுதலியன யாவுந் தருத 
லின் பெய்கடலென்றார் . 1 நீலமாலை - ஒருசேடியின் பெயர் , $ நால்வகைப் 
படையுட்சிறந்தமையின் கயத்தைமுற்கூறினார் . 


வது ) 


] 


ககங 


( ருசு ) 


( சு 0 ) 


( சுக ) 


( சுஉ) 


கார்முகப்படலம் 
மராமாமிவையெனவலியதோளினான் 
அராவணையமலறென் றயிர்க்குமாற்றலான் 
இராமனென்பது பெயரிளையகோவொடும் 
பராவருமுனியொடும்பதிவந்தெய்தினான் . 
பூணியன் மொய்ம்பினன் புனிதனெய்தவில் 
காணியவந்தனனென்னக்காவலன் . 
ஆணையினடைடந்தவில்லதனையாண்டகை ) 
நாணினிதேற்றினானடுங்கிற்றும்பரே. 
மாத்திரையளவிற்றாண்மடுத்து முன்பயில் 
சூத்திரமிதுவெனத்தோளின்வாங்கினான் 
எத்தினரிமையவரிழிந்தபூமழை 
வேத்தவைநடுக்குற முறிந்து வீழ்ந்ததே . 
கோமுனியுடன்வருகொண்டலென் றபின் 
தாமரைக்கண்ணினானென் றதன்மையால் 
ஆமவனே கொலென்றைநீங்கினாள் 
* வாமமேகலையினுள்வளர்ந்ததல்குலே . 
இல்லையே நுசுப்பென்பருண்டுண்டென்னவும் 
மெல்லியன் முலைகளும் விம்மவிம்முவாள் 
சொல்லியகுறியினத்தோன் றலேயவன் 
அல்லனேலிறப்பனென்றகத்துளுன்னினாள் . 
ஆசையுற்றயர்பவளன்னளாயினள் 
பாசடைக்கமலத்தோன்படை-த்தவில்லிறும் 
ஓசையிற்பெரியதோருவகையெய்தியக் 
கோசிகற்கொருமொழிசனகன் கூறுவான் . 
உரைசெயெம்பெருமவுன்புதல்வன் - வேள்விதான் 
விரைவினின்றொருபகன் முடித்தல் வேட்கையோ 
முரைசெறிந்ததிர்கழன் முழங்குதானையவ் 
வரைசையுமிவ்வழியழைத்தல் வேட்கையோ , 
மல்வலானவ்வுரைபகரமாதவன் 
ஒல்லையிலவனும் வந்துறுதனன்றெனர் 
எல்லையிலுவகையானியைந்தவாறெலாஞ் 
சொல்லுகென்றோலையுந் தூதும்போக்கினான் . 
கங - வது . கார்ழகப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம்- அகசு .. 


( சுங ) 


( சுச ) 


(கரு ) 


( சுசு ) 


* இலக்கணக்குறைபாடின்றியே வளராநின்ற தென்பார் வாமமேக 
லையினுள்வளர்ந்ததல்குலென்றார் . - வேள்வி - மணத்தை . 

15 


ககச 


பாலகாண்டம் 


[முதலா 


கச - வது எழுச்சிப்படலம் . 


( க ) 


தசரதன் தனது படைகளோடு மீதிலைக்குச் செல்வதைக் 

குறித்துக்கூறுகின்ற படலம் . 
கடுகிய தூதருங்காலிற்காலிற்சென் 
றிடிகுரன் முரசதிரயோத்தியெய்தினார் 
அடியிணை தொழுமிடமன்றிமன்னர்தம் 
* முடியொடுமுடிபொருவாயின் முன்னினார் .. 
முகந் தனர் திருவருண்முறையீனெய்தினார் 
திகழ்ந்தொளிர்கழலிணைதொழுது செல்வனைப் 
புகழ்ந்தனரரசநின் புதல்வர்போயபின் 
நிகழ்ந்ததையிதுவெனநெடிது கூறினார் . 

( உ ) 
கூறிய தூதருங்கொணர்ந்தவோலையை 
ஈறில் வண்புகழினாயிதுவதென்றனர் 
வேறொருபுலமகன் விரும்பிவாங்கினான் 
மாறதிர்கழலினான்வாசியென்றனன் . 

(ங ) 
இலைமுகப்படத்தவரெழுதிக்காட்டிய 
தலைமகன்சிலைத்தொழில் செவியிற் சார்தலும் 
நிலைமுகவலயங்கணிமிர்ந்து நீங்கிட 
மலையெனவளர்ந்தனவயிரத்தோள்களே . 

(ச ) 
வெற்றிவேன் மன்னவன் றக்கன் வேள்வியில் 
கற்றைவார்சடைமுடிக் கணிச்சிவானவன் 
முற்றவேழுலகையும்வென் றமூரிவில் 
இற்றபேரொலி கொலன்றிடித்ததிங்கென்றான் . 
என்றுரைத்தெதிரெதிரிடைவிடாது நேர் 
துன் றியகனைகழற்றூதர்கொள்கெனப் 
பொன்றிணிகலன்களுந் தூசும்போக்கினான் 
குன்றெனவுயரிய குவவுத்தோளினான் . 
+ வானவன் குலத்தெமர்வாத்தினால் வரும் 

வேனில் $ வேளிருந்தவம்மிதிலை நோக்கி நம் 
* ஒருவரோடொருவர் நெருங்கி முற்படுவதனான் முடியோடு முடி 
பொருவாயிலென்றார் . - கனிச்சிவானவன் - மழுப்படை இறைவன் . கணி 
ச்சியென்னும் விசேடணத்தாற் சிவனையுணர்த்திற்று . - வானவன் - வா 
னத்திலியங்குங் காரணத்தால் சூரியனுக்குத் தலைமைப்பற்றி வந்த பெயர் . 
$ வேள் - விருப்பத்தையுண்டாக்குவோன் . 


( 
ச 
) 


வது) 


எழுச்சிப்படலம் . 


கிகரு 


( 
எ 
) 


( 
அ 
) 


( 
க 
) 


( 
50 
) 


சேனையுமரசருஞ்செல்கமுந்தெனா 
ஆனைமேன்மணமுரசறைகென்றேவினான் . 
வாம்பரிவிரிதிரைக்கடலைவள்ளுவன் 
தேம்பொழிதுழாய்முடிச்செங்கண் மாலவன் 
ஆம்பரிசுலகெலாமளந்து கொண்டநாள் 
சாம்புவன்றிரிந்தெனத்திரிந்து சாற்றினான் . 

அ 
சாற்றிய முரசொலிசெவியிற்சாருமுன் 
கோற்றொடி மகளிருங்கோலமைந்தரும் 
வேற்றருகுமரரும்வென் றிவேந்தரும் 
காற்றெறிகடலெனக்களிப்பினோங்கினார் . 
விடைபொருநடையினான் சேனைவெள்ளமோர் 
இடையிலையுலகினிலென்னவீண்டிய 
கடையுகமுடிவினிலெவையங்காற்படப் 
புடைபெயர்கடலெனவெழுந்துபோயதே . 

( 
சில்லிடமுலகெனச்செறிந்ததேர்கடாம் 
புல்லிடுசுடரெனப்பொலிந்தவேந்தரால் 
எல்லிடுகதிர்மணியெறிக்குமோடையால் 
வில்லிடுமுகிலெனப்பொலிந்தவேழமே , 

( கக ) 
கால்விரிந்தெழுகுடைகணக்கிலோதிமம் 
பால் விரிந்ததுவெனப்பறப்பபோன்றன 
மேல்விரிந்தெழுகொடிப்படலைவிண்ணெலாம் 
தோலுரிந்து குவன போன்று தோன்றுமால் . 

( க 2 ) 
நுடங்கியதுகிற்கொடி நூழைக்கைம்மலைக் 
கடங்கலுழ்சேனையைக்கடலிதாமென 
டம்படவெங்கணுமெழுந்தவெண்முகில் 
தடம்புனல்பருகிடத்தாழ்வபோன் றவே . 
இழையிடையிளவேயிலெறிக்குமல்வெயில் 
தழையிடைநிழல் கெடத்தவழுமத்தழை 
மழையிடையெழில்கெடமலருமம்மழை 
குழைவு றமுழங்கிடுங்குழாங்கொள்பேரியே . 

(கச ) 
மன்னணிப்புரவிகண்மகுளிரூர்வன 
அன்ன முந்திய திரையாறுபோன் றன 
* பொன்னணிப்புனர் முலைப்புரிமென் கூந்தலார் 

மின்னெனமடப்பிடிமேகம்போன் றவே . 
* மாதரை மின்னாகவும் , மடப்பிடியை மேகமாகவு முருவகஞ்செய் 
தார் . 


( 


( க ) 


க்கள் 


பாலகாண்டம் . 


( முதலா 


இணையெடுத்திடையிடைநெருக்கவேழையர் 
துணைமுலைக்குங்குமச்சுவடுமாடகர் 
மணிவரைப்புயத்து மென்சாந்து மாழ்கிமேல் 
அணையெனப்பொலிந்ததக்கடல்செலா றரோ . 
முத்தினான் முழுநிலவெறிக்குமொய்ம்மணிப் 
பத்தியாலிளவெயில்பரப்பும்பாகிறும் 
தித்தியாநின் றசொ ற்சிவந்தவாயச்சியர் 
* உத்தராசங்கமிட்டொளிக்குங்கூற்றமே . 


( கசு ) . 


( கஎ ) 


வில்லினர்வாளினர்வெறித்தகுஞ்சியர் 
கல்லினையழித்துயர்மனகத்தோளினர் 
வல்லியின் மருங்கினர்மருங்குமாப்பிடி 
புல்லியகளிறெனமைந்தர்போயினார் 


( 
கஅ 
) 


மன் றலம்புது மலர்மழையிற்சூழ்ந்தெனத் 
துன் றிருகூந்தலார்முகங்கடோன் றலால் 
ஒன்றலாமுழுமதியூருமானம்போல் 
சென் றனவாலவர்சிவிகையீட்டமே . 


(கக ) 


மொய் திரைக்கடலெனமுழங்கு - மூக்குடைக் 
கைகளிற்றிசைநிலைக்களிற்றையாய்வன 
மையலுற்றிழிமத மழையறாமையால் 
தொய்யலைக்கடந்தில சூழியானையே . 

(20 ) 
1 சூருடைநிலையெனத்தோய்ந்துந்தோய்கிலா 
வாருடைவனமுலைமகளிர்சிந்தைபோல் 
தாரொடுஞ்சதியொடுந்தாவுமாயினும் 
பாரிடைமிதிக்கிலபரியின் பந்தியே . 

(உக ) 
ஊடியமனத்தினருறாதநோக்கினர் 
நீடியவுயிர்ப்பினர் நெரிந்தெநெற்றியர் 
தோடவிழ்கோதையுந்து றந்த கூந்தலர் 
ஆடவருயிரெனவருகுபோயினார் . 

( 
மாறெனத்தடங்களைப்பொருது மாமரம் 
ஊறுபட்டிடவிடையொடித்துச்சாயத்து ராய 
ஆறெனச்சென் றனவருவிபாய்கவுட் 
டாறெனக்கன லுமிழ்தறுகண்யானையே , 

(உங ) 
* உத்தராசங்கம் -மேற்போர்வை . ( மூக்குடைக்கை- புழைக்கை . சுரு 
டை நிலை பூமியிற்கால்தோயாது செல்லல் . 


( 
உஉ 
) 


வது) 


க்கள் 


எழுச்சிப்படலம் 
உழுந்திடவிடமிலையுலகமெங்கணும் 
அழுந்தீயவுயிர்க்கெலாமருட்கொம்பாயினான் 
எழுந்திலனெழுந்திடைப்படருஞ்சேனையின் 
கொழுந்து போய்க்கொடிமதின்மிதிலைகூடிற்றே . 
கண்டவர்மனங்கள்கை கோப்பக்காதலின் 
வண்டமர்கோதையர்வதன ராசியால் 
பண்டிகள்பண்டிகள் பரிசிற்செல்வன 
புண்டரீகத்தடம்போவபோன்றவே . 


(உச ) 


(உடு ) 


( உ.சு ) 


பாண்டிலின்வைத்தவோர்பாவைதன்னொடும் 
ஈண்டியவன் பினனே குவான 

சனிடை 
காண்டலுநோக்கியகடைக்கணஞ்சனம் 
ஆண்டகைக்கினியதோரமுதமாயதே. 
பிள்ளைமானோக்கியைப் பிரிந்துபோகின்றான் 
அள்ளனீர்மருதவைப்பதனினன்னமாம் 
புள்ளுமென்றாமரைப்பூவுநோக்கினான் 
உள்ள முந்தானுநின் றூசலாடுவான் . 


( உஏ ) 


வேறு . 


( உ.அ ) 


அங்கண்ஞாலத்தரசுமிடைந்தவா 
பொங்குவெண் குடைசாமரைபோர்த்தலால் 
கங்கையாறுகடுத்ததுகாரெனச் 
சங்குபேரிமுழங்கியதானையே . 
அமராஞ்சவ்வணங்கனையாருயிர் 
கவருங்கூர் நுதிக்கண்ணெனும்காலவேல் 
குமரர் நெஞ்சுகுளிப்பவழங்கலால் 
சமரபூமியுமொத்ததுதானையே . 


(உக ) 


( ஙO ) 


தோண்மிடைந்தன தூணமிடைந்தென 
வாண்மிடைந்தனவான்மின்மிடைந்தெனத் 
தாண்மிடைந்தென தம்மின்மிடைந்தென 
ஆண்மிடைந்தனவாளிமிடைந்தென . 
* வார்குலாமுலைவைத்தகண்வாங்கிடப் 
பேர்கிலாது பிறங்குமுகத்தினான் 
தேர்கிலானெறியந்தரிற் சென்றொரு 
மூரிமாமதயானையைமூட்டினான் . 


(ஙக ) 


வார்குலாமுலை - கச்சுவிரும்புமுலை . 


க்க அ 


பாலகாண்டம் . 


முதலா 


சுழிகொள்வாம்பரிதுள்ளவோர்தோகையாள் 
வழுவி வீழலுற்றாளையோர்வள்ளறான் 
எழுவினீள்புயத்தாலெடுத்தேந்தினான் 
தழுவிநின்றொழியான் றரைதான்வையான் . 


( X2 ) 


துணைத்ததாமரைநோவத்தொடர்ந்தடர் 
கணைக்கருங்கணினாளையோர்காளை தான் 
பணைத்தவெம்முலைப்பாய்மதயானையை 
அணைக்கநங்கைக்ககலிடமில்லென்றான் . 


( 


( 
ஙங 
) 


( கூரு ) 


சுழியுங்குஞ்சிமிசைச்சுரும்பார்த்திடப் 
பொழிமாமதயானையிற்போகின்றான் 
கழிய கூரிய வென்றொரு காரிகை 
விழியைநோக்கித்தன் வேலையுநோக்கினான் . 
தரங்கவார் குழற்றாமரைச்சீறடிக் 
கருங்கண்வாளுடையாளையோர்காளைதான் 
நெருங்குபூண்முலை நீள்வளைத்தோளினிர் 
மருங்குலெங்குமறந்தது நீரென்றான் . 
கூற்றம் போலுங்கொலைக் - கண்ணினாலன்றி 
மாற்றம்பேசுகிலாளையோர்வள்ளறான் 
ஆற்றுநீரிடையங்கைகளாலெடுத் 
தேற்றுவாருமையாவார்கொலேவென்றான் . 
தள்ளரும்பரந்தாங்கியவொட்டகம் 
தெள்ளுதேன்கரும்பியாவையுந் தின்கில 
உள்ளமென்னத்தம்வாயுமுலர்ந்தன 
கள்ளுண் மாந்தரிற்கைப்பனதேடியே . 


( ங எ ) 


அரத்த நோக்கினரற்றிரண்மேனியர் 
பரித்தகாவினர்பப்பரரேகினார் 
திருத்து கூடத்திற்றிண் - கணையத்தொடும் 
எருந்தினேந்தியமால்களிறென்னவே . 

( ங அ ) 
பித்தயானைபிணங்கிப்பிடியிற்கை 
வைத்தமேலிருந்தஞ்சியமங்கைமார் 
எய்த் திடுக்கணு ற்றார்புதைத்தார்க்கிரு 
கைத்தலங்களிற்கண்ணடங்காமையே . 
கண்ணினாலன்றி மாற்றம்பேசவென்றது கண்ணளவானன் நி 
வாயிற்றோன்றுஞ் சொற்களை கணையம்- மதயானையைத்தடுக்குமரம் . 


-- 


வது ) 


எழுச்சிப்படலம் . 


ககக 


( 
ச 

) 
) 


வாமமேகலையாரிடைவாலதி 
பூமிதோய்பிடிச் * சிந்தரும் போயினார் 
காமர்தாமரைநாண்மலர்க்கானத்துள் 
ஆமைமேல் வருந்தேரையினாயரோ . 
இம்பர்நாட்டின் றரமல்லளீங்கிவள் 
உம்பர்கோமகற்கென்கின் றதொக்குமால் 
கம்பமாவரக்கால்கள் வளைத்தொரு 
கொம்பனாளைக்கொண்டோடுங்குதிரையே . 


( க ) 


சந்தவார் குழல்சோர்பவைதாங்கலார் 
சிந்துமேகலைசிந்தையுஞ்செய்கலார் 
எந்தைவில்லிறுத்தானெனுமின்சொலை 
மைந்தர்பேசமனங்களித்தோடுவார் . 


( சஉ ) 


குடையர்குண்டிகைதூக்கினர்குந்திய 
நடையர் நாசிபுதைத்தகை நாற்றலர் 
கடைகளிற்றையுங்காரிகையாரையும் 
அடையவஞ்சியவர்தணர்முந்தினார் . 


( 
சக 
) 


நாறுபூங்குழனங்கையோர்கண்கணீர் 
ஊறநேர்வந் + துருவுவெளிப்படி 
மாறுகொண்டனைவந்தனையாகில்வர் 
தேறுதேறெனக்கைகளிழிச்சுவார் . 


( சச ) 


குரைத்ததேருங்களிருக்குதிரையும் 
நிறைத்தவார்முரசுந்நெளிந்தெங்கணும் 
இரைத்தபேரொலியாலிடையாவரும் 
உரைத்துணர்ந்திலரூமரினேகினார் . 


துட்சிலம்பியலர்ந்தன நுண்டுகில் 
கட்சிலம்புகருங்குழலார்குழு 
உட்சிலம்புசிலம்பவொதுங்கலால் 
புட்சிலம்பிடுபொய்கையும் போன்றதே . 


1 (சசு ) 


தெண்டிரைப்பரவைத்திருவன்னவர் 
நுண்டிரைப்புரைநோக்கிய நோக்கினைக் 
கண்டிரைப்பனவாடவர்கண்களி 
வண்டிரைப்பனவானைமதங்களே . 


( சஎ ) 


* சிந்தர்- குறளர் இவர் . மெய்காப்பாளர் . - உருவுவெளிப்பட என்றார் 
போர்வயிற்பிரிந்த தலைவன் உறுவெளித்தோற்றத்கை . கள் - மலர்த்தேன் , 


கம் 0 


பாலகாண்டம் . 


( முதலா 


( சஅ ) 


சு 


* உழைகளத்தனவென்னவுயிர்த்துணை 
நுழைகலிக்கருங்கண்ணியர் நூபுர 
இழைகலித்தனவின்னியமாவெழு 
மழைகலித்தெனவாசிகலித்தவே . 
மண்களிப்ப நடப்பவர்வாணுதல் 
உண்களிக்கமலங்களினுள்ளுறை 
திண்களிச்சிறு + தும்பியெனச்சிலர் 
கண்களித்தனகாமன்களிக்கவே . 
எண்ணமாத்திரமும்மரிதாமிடை 
வண்ணமாத்துவர்வாய்க்கனிவாய்ச்சியர் 
திண்ணமாத்தொளிர் செவ்விளநீரிழி 
சுண்ண மாத்தன தூளியுமாத்தவே . 
சித்திரத்தடந்தேர்மைந்தர் மங்கையர் 
உய்த்துரைப்பநினைப்பவுலப்பிலர் 
இத்திறத்தினரெத்தனையோபலர் 
மொய்த்திரைத்துவழிக்கொண்டு முன்னினார் , 


( 10 ) 


( 5 க ) 


வேறு . 


குசையுறுபரியுந்தேரும்வீரருங்குமிழியெங்கும் 
விசையொடுகடுகப்பொங்கிவீங்கிய தூளிவிம்மிப் 
பசையுறு துனியின்றாரைப்பசுந்தொளையடைத்தமேகம் 
திசைதொறுநின் றயானைமதத்தொளை செம்மிற்றன்றே . 
கேடகத்தடக்கையாலேகிளரொளிவாளும்பற்றிச் 
சூடகத்தளிர்க்கை மற்றைச் சுடர்மணித்தடக்கைபற்றி 
0 ஆடகத்தோடையானையழிமதத்திழுக்கலாற்றி 
பாடகக்காலினாரைப்பயப்பயக்கொண்டுபோனார் . 

( ருங ) 
செய்களின்மடுவினன்னீர்ச்சிறைகளினிறையப்பூத்த 
நெய்தலுங்குமுதப்பூவுநெகிழ்ந்தசெங்கமலப்போதும் 
கைகளுமுகமும்வாயுங்கண்களுக்காட்டக்கண்டு 
கொய்தவைதரு திரென்று கொழுநரைத்தொழுகின்றாரும் . ( ருச ) 
பந்தியம்புரவிநின்றும் பாரிடையிழிந்தோர்வாசக் 
கொந்தளபாரஞ்சோரக்குலமணிக்கலன்கள் சிந்தக் 
சந்த நுண்டுகிலும் வீழத்தளிர்க்கையாலணைத்துச்சார 
வந்ததுவேழமென்ன மயிலென விரியல்போவார் . 

* உழை - ஏழிசைக்குள் , சிரத்திற்பிறக்குமிசை, + தும்பி - வண்டு 
யாத்தனமென்றது மரீஇயது ‘ ஆதுபில் காலத்தெந்தை என் புழிப் 
போல . $ செம்மிற்று அடைத்தது , 0 ஆடகம் - நால்வகைப்பொன்னி 
னொன்று . 


வது ] 


எழுச்சிப்படலம் . 


கஉக 


( ருசு) 


( ருஎ ) 


* குடையொடுகளிறுந்தொங்கற்குழாங்களுங்கொடியின்காடும் 
இடையிடைமயங்கியெங்கும்வெளிகரந்திருளைச்செய்யப் 
படைகளுமுடியும்பூணும்படர்வெயில்பரப்பிச் செல்ல 
இடையொருதணத்தினுள்ளேயிரவுண் பெகலுமுண்டே . 
முருக்கிதழ்முத்தமூரன் முறுவலார்முகங்களென்னும் 
திருக்கிளர்கமலப்போதிற்றீட்டினிகிடந்தகூர்வாள் 
நெருக்கிடையறுக்கு 1 நீர்கணீங்குமினீங்குமென் றன் 
றருக்கனிலொளிருமேனியாடவரகலப்போவார் . 
நீந்தருநெறியினுற்றநெருக்கினாற்சுருக்குண்டற்றுக் 
காந்தின மணியுமுத்துஞ்சிந்தின கலாபஞ்சூழ்ந்த 
பாந்தளினல்குலார் தம்பரிபுரம்புலம்பப்பைம்பொற் 
பூந்தளிருறைப்பமாழ்கிப்போக்கரிதென்னநிற்பார் . 
கொற்றபல்லியங்களெங்குங்கொண்டலிற்றவைப்பப்பண்டிப் 
பெற்றவே றன்னப்புள்ளிற்பேதையற்வெருவிநீங்க 
முற்றுறுபரங்களெல்லாமுறைமுறைபாசத்தோடும் 
பற்றறவீசியேகியோகியிற்பரிவு தீர்ந்த . 


( 14 ) 


( இக ) 


$ காற்செறிவேகப்பாகர்கார்முகவுண்டைபாரா 
வார்சிறைக்கொங்கையன்ன கும்பமுமருப்புங்காணப் 
பாற்செறிகடலிற்றோன்றும்பணைக்கைமால்யானையென்ன 
நீர்ச்சிறைபற்றியேறாநின் றகுன் றனையவேழம் . 

( சு o 
அறிலியற்கூந்தற்கண்வாளமுதுகுகுமுதச்செவ்வாய் 
விறலியரோடுநல்யாழ்ச்செயிரியர்புரவிமேலார் 
நறைசெவிப்பெய்வதென்னதனைவளர்மேகப்பாடல் 
முறைமுறைகணுகப்போனார்கின்னரமிதுனமொப்பார் . 

( சுக ) 
அருவிபெய்வரையிற்பொங்கியங்குசநிமிரவெங்கும் 
இரியலிற்சனங்கள்சிந்தவிளங்களிச்செங்கண்யானை 
விரிசிறைத்தும்பிவேறோர் வீழ்மதந்தோய்ந்து மாதர் 
சுரிகுழல்படியவேற்றின் பிடியொடுந்தொடர்ந்து செல்ப , 

(சுஉ ) 
நிறைமதித்தோற்றங்கண்ட நீனெடுங்கடலிற்றாகி 
அறைபறை துவைப்பத்தேதேருமானையுமாடன் மாவும் 

* குடைகளிறு முதலாயின இருளைச் செய்தமையானும் , படைகளு 
முடியு முதலாயின பகலைச்செய்தமையானும் , இடையொருகணத்தினுள் 
ளே யிரவுண்டு பகலுமுண்டே என்றார் . + நீர்கள் - முன்னிலைப் பன்மைப் 
பெயர் ; இதனை மேவித்தொழு துய்மினீர்கள் என் றதனானறிக . 1 கலா 
பம் - பதினாறு கோவைமணி ,இது மாதரிடையணியுளொன்று . $ காற்செறி 
வேகம் - வாயுவேகம் , 

. 
18 


கஉஉ 


பாலகாண்டம் . 


(முதலா 


(சங.) 


கறைகெழுவேற்கணாருமைந்தருங்க வினியொல்லை 
நெறியிடைப்படாவேந்த * னேயமங்கையர் தாஞ்செல்வார் . 
பொய்கையங்கமலக்கானிற்பொலிவ தோரன்னமென்ன 
கய்கயர்வேந்தன்பாவைகணிகையரீட்டம் பொங்கி 
அய்யிறு நூறு சூழ்ந்தவாய்மணிச்சிவிகை தன்மேல் 
தெய்வமங்கையருநாணத்தேனிசைமுரலப்போனாள் . 

(சுச ) 
காரணமின்றியேயுங்கனலெழவிழிக்குங்கண்ணார் 
வீரவேத்திரத்தார் தாழ்ந்து விரிந்தகஞ்சுகத்துமெய்யார் 
தாரணிபுரவிமேலார் தலத்துளார் தடித்தசொல்லார் 
ஆரணங்கனையமாதரடி முறைகாத்துப்போனார் . 
விரிமணித்தார்கள் பூண்டவேசரி - வெரி நிற்றோன்றும் 
அரிமலர்த்தடங்கணல் லாராயிரத் திரட்டிசூழக் 
குருமணிச்சிவிகை தன்மேற்கொண்டலின்மின்னிதென்ன 
- இருவரைப்பயந்தநங்கையாழிசைமுரலப்போனாள் . 

சுசு ) 
செங்கையின் மஞ்ஞையன்னஞ்சிறுகிளிபூவைபாவை 
சங்குறைகழித்தவன்ன சாமரைமுதல தாங்கி 
இங்கலதெண்ணுங்காலிவ்வெழுதிரைவளாகந்தன்னில் 
மங்கையரில்லையென்ன மடந்தையர்மருங்குபோனார் . 

( சுஎ ) 
வெள்ளெயிற்றிலவச்செவ்வாய்முகத்தை வெண்மதியமென்று 
கொள்ளையிற்சற்று மீன்கள் குழுமியவனையவூர்தி 
தெள்ளரிபாண்டிபாணிச்செயிரியரிசைத்தேன் சிந்த 
வள்ளலைப்பயந்தநங்கை வானவர் வணங்கப்போனாள் . 

( 

( 
கூனொடு குறளுஞ்சிந்துஞ்சிலதியர் குழாமுங்கொண்ட 
பானிறப்புரவியன்னப்புள்ளெனப்பாரிற்செல்லத் 
1 தேனாடுமிதீழம்வண்டுத் தும்பியுந்தொடர்ந்து செல்லப் 
பூநிறைகூந்தன் மாதர்புடைபிடிநடையிற்போனார் . 

( சு க ) 
துப்பினின் மணியிற்பொன்னிற்சுடர்மரகத்தின் முத்தின் 
ஒப்பறவமைத்தபைம்பூணோவியம்புகழவேறி 
முப்பதிற்றிரட்டி கொண்டவாயிரமுகிழ்மென் கொங்கைச் 
செப்பருந்திருவினல்லார்தேர்மிசைசூழப்போனார் . 

(எ 0 ) 
செவிவயினமிர்தகேள்விதெவிட்டினார்தேவர் நாவின் 
அவிகையினளிக்குநீராரையிருகோடிசூழக் 

* நேயமங்கையரென்றது அறுபதினாயிரமாதரை . - வெரி - முதுகு 
t இருவரைப்பயந்த நங்கை - சுமத்திரியை . தேன் முதலாயின வென் 
றது நால்வகை வண்டினை . ரீமிறு - பொன் வண்டு . 


( 
சு 
அ 
) 


வது ] 


எழுச்சிப்படலம் . 


கஉங் 


கவிகையினீழற்கற்பினருந்ததிகணவன் வெள்ளைச் 
சிவிகையினன்ன மூருந்திசைமுகனென்னச்சென்றான் . 


( எக ) 


| 


பொருகளிறிவுளிபொற்றேர்பொலங்கழற்குமரர்முந்நீர் 
அருவரைசூழ்ந்ததென்ன வருகுபின் முன்னுஞ்செல்லத் 
திருவளர்மார்பர்தெய்வச்சிலையினர்தோர்லீரர் 
இருவருமுனிபின் போனவிருவருமென்னப்போனார் . 


(எஉ ) 


( எங ) 


நித்திய நியமமுற்றி - நேமியான் பாதஞ்சென்னி 
வைத்தபின் மறைவலோர்க்குவரப்பறு மணியும் பொன்னும் 
பத்தியானிரையும்பாரும் பரிவுடனல்கிப்போனான் 
முத்தணிவைரப்பூணான் மங்கலமுகுர்த்த நன்னாள் . 
இருபிறப்பாளரெண்ணாபிரர் மணிக்கலசமேந்தி 
அருமறைவருக்கமோதியறுகுரேளித்து ச்சூழ 
வரன் முறை வந்தார்கோடிமங்கலமழலைச்செவ்வாய்ப் 
பருமணிக்கலாபத்தார் பல்லாண்டிசைபரவப்போனான் . 


( எச ) 


கண்டிலனென்னையென்பார்கண்டனனென்னையென்பார் 
குண்டலம் வீழ்ந்ததென்பார்குறுகரிதினிச்சென்றென்பார் 
உண்டுகொலெழுச்சியென்பாரொலித்தது சங்க மென்பார் 
மண்டலவேந்தர்வந்துநெருங்கினர் மயங்கவென்பார் 


( எரு ) 


( எசு ) 


பொற்றொடிமகளிரூரும்பொலன் கொடார்ப்பு ரவிவெள்ளம் 
சுற்றுறுகமலம்பூத்ததொடுகடற்றிரையிற்செல்லக் 
கொற்றவேன் மன்னர்செங்கைப்பங்கயக்குழாங்கள் கூப்ப 
மற்றொருக திரோனென்ன மணிநெடுந்தேரிற்போனான் . 
ஆர்த்தது விசும்பைமுட்டி மீண்டகன்றிசைகளெங்கும் 
போர்த்ததங்கொருவர் தம்மையொருவர்கட்புலங்கொளாமை 
சீர்த்தது செறிந்ததோடித்திரைநெடுங்கடலையெல்லாம் 
தூர்த்தது சகாரோடுபகைத்தெனத்தூளிவெள்ளம் . 


( எஎ ) 


சங்கமும்பணையுங்கொம்புந்தாளமுங்காளத்தோடு 
மங்கலபேரிசெய்தபேரொலிமழையையோட்டத் 
தொங்கலுங்குடையுந்தோகைப்பிச்சமுஞ்சுடரையோட்டத் 
திங்கள் வெண்குடைகண்டோடத்தேவருமருளச்சென்றான் . 


( எ அ ) 


மந்திரகீதவோதைவலம்புரிமுழங்குமோதை 
அந்தணராசியோதையார்த்தெழுமுரசினோதை 

* இருவரென்றது -பரதசத்துருக்கரை . 
* கேமியான் - ஆயிரமோலியரும்பரஞ்சுடரை . 


கஉச 


பாலகாண்டம் 


முதலர் 


( எக ) 


கந்துகொல்களிற்றினோதைகடிகையர்கவிதையோதை 
இந்திர திருவன் செல்லவெழுந்தன திசைகளெல்லாம் . 
நோக்கிய திசைகளெல்லாந்தன்னையேநோக்கிச்செல்ல 
வீக்கியகழற்கால்வேந்தர் விரிந்தைகைம்மலர்கள் கூப்பத் 
தாக்கியகளிறுந்தேரும்பு ரவியும்படைஞர் தாளும் 
ஆக்கிய தூளிவிண்ணுமண்ணுலகாக்கப்போனான் . 
வீரருங்களிறுந்தேரும்புரவியுமிடைந்தசேனை 
பேர்விடமில்லைமற்றோருலகில்லைபெயர்க்கலாகா 
நீருடையாடையாளுநெளித்தனண் முதுகையென்றால் 
பார்பொறைநீக்கினானென்றுரைத்ததெப்பரிசுமன்னோ. 


( 40 ) 


( அக ) 


இன்னணமேகிமன்னன் யோசனையிரண்டு சென்றான் 
பொன்வரைபோலுமிந்து சயிலத்தின் சாரல்புக்காள் 
மன்மதக்களிறுமாதர்கொங்கையுமாரனம்புந் 
தென் வரைச்சாந்துநாறுஞ்சேனையுமிறுத்ததன்றே , 

கச - வது எழுச்சிப்படலம் முற்றிற்று , 

ஆ . திருவிருத்தம்- a + அ. 


( அ 2 ) 


கரு - வது . வரைக்காட்சிப்படலம் . 


சந்திரசைலத்தைக் கண்டதைக் குறித்துரைக்கும் படலம் . 
கோவையார்வடக்கொழுங்கவடொடிதரநிவந்த 
ஆவிவேட்டனவரிசிலையனங்கன்மேற்கொண்ட 
பூவைவாய்ச்சியர் முலைசிலர்புயத்தொடும்பூட்டத் 
தேவதாரத்துஞ்சந்தினும்பூட்டினசிலமா . 


( க ) 


நேரொடுங்கலில்பகையினை நீதியால் வெல்லும் 
சோர்விடம் பெருவுணர்வினன் சூழ்ச்சியே போல 
வாரொடுந்தொடர்வட்டொடுமராமரக் குவட்டை 
வேரொடுங்கொடுகிரியென நடந்ததோர்வேழம் . 


(உ) 


திரண்டதாணெடுஞ்செறிபணைமருதிடையொடியப் 
புரண்டுபின்வர * வரலொடுபோனவன் போல 
உருண்டுகாறொடர் பிற்கிடுதறியொடுமொருங்கே 
ரண்டு மாமரமிடையிறநடந்ததோர்யானை . 
* உரலொடுபோனவனென் றது -கண்ணபிரானை . 


வது ) 


வரைக்காட்சிப்படலம் 


கஉரு 


. 


( ச ) 


( எ ) 


கதங்கொள் * சீற்றத்தையாற்றுவானினியனகழறிப் 
பதங்கொள் பாகனுமந் திரியொத்தனன்பன்னூல் 
தங்களாலவன் மெல்லென விளம்பும் 
இதங்கள் கொள்கிலாவிறைவனையொத்ததோர்யானை . 
மாறுகாணுயதாய்நின்று மழையென முழங்கும் 
தாறுபாய்கரி - வனகரிதண்டத்தைத் தடவிப் 
பாறுபின்செலக்காலெனச்செல்வது பண்டோர் 
ஆறுபோகியவாறுபோமாறுபோன்றதுவே . 
பாத்தயானையிற்பதங்களிற்படுமதநாறக் -- 
காத்தவங்குசரிமிர்ந் திடக்கால்பிடித்தோடிப் 
பூத்தவேழிலைம்பாலையைப்பொடிப்பொடியாகக் 
காத்திரங்களாற்றலத்தொடுந்தேய்த்ததோர்களிறு . 

( சு 
அலகிலானைகளனேகமுமவற்றொடுமிடைந்த 
திலகவாணுதற்பிடிகளுங்குருளையுஞ்செறிந்த 
உலவை நீள்வனத்தூதமேயொத்தவவ்வூதத் 
தலைவனேயொத்துப்பொலிந்தது சந்திரசயிலம் . 
தெருண்டமேலவர்சிறியவர்ச்சேரினுமவர்தம் 
மருண்டதன்மையைமாற்றுவரெனுமிது வழக்கே 
உருண்டவாய்தொறும்பொன்னுருளுரைத்தோடி , 
இருண்டகல்லையுந் தன்னிறமாக்கியவிரதம் , 

( அ ) 
கொவ்வைநோக்கியவாய்களையிந்திரகோபம் 
1 கவ்விநோக்கினவென் றுகொல்காட்டினமயில்கள் 
நவ்விநோக்கியர்நலங்கொண்மேகலைபொலஞ்சாயற் 
செவ்விநோக்கின திரிவனபோல்வனதிரிந்த . 
உய்க்கும் வாசிகளிழிந்தன ரன்னத்தினொதுங்கி 
மெய்க்கலாபமுங்குழைகளுமிழைகளும் விளங்கத் 
தொக்கமென்மரநிழல்படத்துவன்றிய சூழல் 
புக்கமங்கையர் பூத்தகொம்பாமெனப்பொலிந்தார் . 

( க 0 ) 
தளங்கொடாமரையெனத்தளிரடியினு முகத்தும் 
வளங்கொண்மாலை வண்டலமரவழிவருந்தினராய் 
விளங்குதம்முருப்பளிங்கிடைவெளிப்படவேறோர் 
துளங்குபாறையிற்றோழியாயிர்த்திடத்துயின்றார் . 

( க்க ) 
சீற்றம் சிறிது பொழுது நிகழுங்கோபம் . இது சீறு என்னும்பகுதி 
யடியாகப் பிறந்ததென் றறியாதார் சிறுமையென்னும் பண்படியாகப் பிற 
ந்ததென்பர் . வனகரிதண்டத்தை தடவுதல் - மோப்பம் பிடித்தல் . 

- கவ்விநோக்கனவென்று கால் எனற்குக் கவ்விய அழகுடையன 
வென்சே எனக்கொள்க , 


க 


. 


கஉசு 


பாலகாண்டம் . 


[ முதலா 


பிடிபுக் * காவிடைமின்னொடும்பிறங்கிய மேகம் 
படிப்புக்காலெனப்படிதாப்பரிபுரம்புலம்பத் 
துடிபுக்காலிடைத்திருமகடாமரை துறந்து 
குடிப்புக்காலெனக்குடிபுக்கார்கொடியன்னமடவார் . 


( கஉ ) 


வேறு . 


( 
கச 
) 


உண்ணமுதமூட்டுயிளையோர்நகர்கொணர்ந்த 
துண்ணெனுமுழங்கின துருக்கர்தரவந்த 
மண்மகடன் மார்பினணிவன்னசரமென்னப் 
பண்ணியல்வயப்பரிகள் பந்தியினிரைத்தார் . 

( கங ) 
நீர்திரைகரைத்தவென நீடிரைநிரைத்தார் 
ஆர்கலிநிரைத்தவெனவாவணநிரைத்தார் 
கார்நிரையெயனக்களிறுகா விடைநிரைத்தார் 
மாருதநிரைத்தவெனவாசிகணிரைத்தார் . 

( 
நடிக்குமயிலென்ன வருநவ்வி விழியாரும் 
வடிக்குமயில்வீரருமயங்கினர் திரிந்தார் 
இடிக்குமுரசக்குரலினெங்குமுரல்சங்கின் 
கொடிக்களினுணர்ந்தரசர்கோநகரடைந்தார் . 

( கரு ) 
மிதிக்கநிமிர் தூளியின் விளக்கமருமெய்யைச் 
சுதைக்கணுரையைப் பொருவு தூசுகொடுதூய்தா 
உதிர்த்தனரிளங்குமரரோவியரிலோவம் 
புதுக்கினரெனத்தருணமங்கையர்பொலிந்தார் . 

( கசு ) 
தாளுயர்தடக்கிரியிழித்துதரைசேரும் 
சோளரியெனக்கரி கொள்கொற்றவரிழிந்தார் 
பாளை விரியொத்துலவுசா மரைப்படப்போய் 
வாளெழரிரைத்த படமாடமவைபுக்கார் . 

(கஎ ) 
தூசினொடுவெண்படமுடைக்குடில்கடோறும் 
வாசநகைமங்கையர் முகங்கண்மழைவானிற் 
காசின்மதியின் கதிர்வழங்குகிழலெங்கும் 
வீசுதிரைவெண்புனல் விழுங்கியனபோலும் . 

( கஅ ) 
மண்ணு றவிழுந்து நெடுவானு றவெழுந்து 
கண்ணுதல் பொருந்தவருகண்ணனில்வருங்கார் 
உண்ணிறநறும் பொடியை வீசியொருபாகம் 
வெண்ணி றா றும்பொடிபுனைந் தமதவேழம் . 

( க கூ ) 
ஆயிடை என்புழி அகரச்சுட்டு நீண்டது . t படமாடம் - ஆடையா 
னியன் றமனை . கூடாரம் என க்காலவழக்கு . 


வது) 


வரைக்காட்சிப்படலம் . 


கஉஎ 


( 2.0 ) 


(உக ) 


தீயவரொடொன் றிய திறத்தருநலத்தோர் 
ஆயவரையந்நிலையறிந்தனர் துறந்தாங் 
கேயவருநுண்பொடிபடிந்துடனெழுந்தொண் 
பாய்பரிவிரைந்து தறிநின் றன மரந் தே . 
மும்மைபுரிவன்கயிறுகொய்து செயன் மொய்ம்பால் 
தம்மையுமுணர்ந்து தரைகண்டு விரைகின்ற 
* அம்மையினொடிம்மையையறிந்துதெறிசெல்லும் 
செம்மையவரென்ன நனிசென் றன துரங்கம் . 
விழுந்தபனியன்ன திரைவீசுபுரைதோறும் 

கழங்குபயின் மங்கையர்கருங்கண்மிளிர்கின் 
தழங்குகழிசிந்தியதரம்பயிறரங்கத் 
தெழுந் திடைபிறழ்ந்தொளிர்கொழுங்கயல்களென்ன . 
வெள்ளநெடுவாரியறவீசியுளவேனும் 
கிள்ளவெழுகின் றபுனல்கேளிரின் விரும்பித் 
தெள்ளுபுனலாறுசிறிதேயுதவுகின்ற 
உள்ளது மறாது தயம்வள்ளலையுமொத்த . 
துன் றிநெறிபங்கிகளெங்கவழலோடும் 
மின் றிரிவவென்னமணியாரமினிர்மார் பர் 
மன் றன்மணநாறுபடமாடநுழைகின்றார் 
குன்றின் முறைதோறு நுழைகோளரிகளொத்தார் , 


( 
22 
) 


(உங ) 


(உச ) 


( உடு ) 


நெருங்கயிலெயிற்றனைய செம்மயிரினெற்றிப் 
பொருங்குலிகமப்பியனபோர்மணிகளார்ப்பப் 
பெருங்களிறலைப்புனல்கலக்குவனபெட்டுக் 
கருங்கடல்கலக்கு 1 மதுகயிடவரையொத்த . 
ஒக்கநெறி புய்ப்பவருரைத்தகுறி கொள்ளா 
பக்கமினமொய்க்கயலலைக்கநனிபாரா 
கைக்கரிமதத்த விலைமாதர்கலையல்குல் 
புக்கவரையொத்தனபுன ற்சிறைகளேறா. 


( உசு ) 


துகிலிடைமடந்தைய ரொடாடவர் துவன்றிப் 
பகலிடையவட்டிலின் மகத்தெரிபரப்பம் 
அகிலிடுகொழும்புகையழுங்கலின் முழங்கா 
முகில்படுநெடுங்கடலையொத்துளதம்மூதூர். 

அம்மை இம்மைப்பயன்களை யறிந்து முத்திநெறிப்படர்பவராத 
லிற் செம்மையவரென்றார் . + கழங்கு என்றது - கழங்காடலை - நீசைக் 
கலக்கும் மதயானைகளை மதுகயி - வரோடுவமை கூறினார் . 


( உ.எ ) 


[ முதலா 


கஉஅ 


பாலகாண்டம் . 


( 
க.க 
) 


வேறு . 
கமருறு பொருப்பின் வாழும்விஞ்சையர்காணவந்தார் 
தமரையுமறியார் நின்று திகைப்புறு தகமைசான்ற - 
குமரருமங்கைமாருக்குழுவலால்வழுவிவிண்ணின் 
றிமரர்நாடிழிந்ததென்னப்பொலிந்ததவ்வனீகவெள்ளம் . ( உ.அ 
வெயினிறங்குறையச்சோதிமின்னிழல்பரப்பமுன்னாள் 
துயிலுணர்செவ் வியோருங் * துனியுறுமுனிவினோரும் 
குயிலொடுமினிது பேசிச்சலம்பொடுமினிதுகூவி 
மயிலினந் திரிவவென்னத் திரிந்தனர்மகளீரெல்லாம் . 

(உக ) 
தாளிணைகழல்களார்ப்பத்தாரிடையளிகளார்ப்ப 
வாள்புடையிலங்கச்செங்கேழ்மணியணிவலயமின்னத் 
தோளெனவுயர்ந்தகுன்றின் சூழல்களினிது நோக்கி 
வாளரிதிரிவவென்னத்திரிந்தனர்மைந்தரெல்லாம் . 

( $ 0 ) 
சுற்றியகடல்களெல்லாஞ்சுடர்மணிக்கனகக்குன்றைப் 
பற்றியவளைந்தவென்னப்பரந்துவந் திறுத்தசேனை 
கொற்றவர்தேவிமார்கண்மைந்தர்கள் கொம்பனார் வந் 
துற்றவர்காணலுற்றமலைநிலையுளரத்து மன்றே . 

( 
பம்புதேன்மிஞறு தும்பிபரத்திசைபாடியாட 
உம்பர்வானகத்துநின் றவொளிவளர் தருவினோங்கும் 
கொம்புகள் பணைக்கைநீட்டிக்குழையொடுமொடித்துக்கோட்டுத் 
தும்பிகளுயிரேயன்ன துணை மடப்பிடிக்குநல்கும் 

( கூட ) 
பண்மலர்பவளச்செவ்வாய்ப்பனிமலர்குவனையன்ன 
கண்மலர்க்கொடிச்சிமார்க்குக்கணித்தொழில்புரியும் - வேங்கை 
உண்மலர்வெறுத்ததும்பிபு தியதேனுதவுநாகத் 
தண்மலரென் றுவானத்தாரகை தாவுமன்றே . 

( ஙா ) 
மீனெனும்பிடிகளோடும் விளங்கும் வெண்மதிநல்வேழம் 
கூனல்வான்கோடு நீட்டிக்குத் திடக்குமுறிப்பாயும் 
தேனுகுமடையைமாற்றிச்செந்தினைக்குறவர்முந்தி 
வானநீராறுபாய்ச்சியைவனம்வளர்ப்பர்மாதோ . 
குப்புறக்கருமையாலக்குலவரைச்சாரல்வைதி 
ஒப்புறத்துளங்குகின் றவுடுபதியாடியின்கண் 
இப்புறத்தேயுங்காண்பார்குறத்தியரியைந் தகோலம் 
அப்புறத்தேயுங்காண்பாரரம்பையரழகுமாதோ 

எனி - கலவிக்காலத்து ஆடவர்பாற்குற்றக்காரணமாக மாதவரிடத் 
அண்டாவவதோர் சிபிணக்கு - தினைக்குரல் கொய்தற்கு வேங்கைமலர் 
தல் காலமாதலின் கணித்தொழில் புரியும் வேங்கை என்றார். 


வது ) 


வரைக்காட்சிப்படலம் . 


கஉகூ 


உதியுறு துருத்தியூது முலையுறு தீயும் வாயின் 
அதிவிடநீறு நெய்யுமுண்கிலாதாவியுண்ணும் 
கொதிநுனைவேற்கண்மாதர்குறத்தியர் நுதலினோடு 
மதியினைவாங்கியொப்புக்காண்குவர்குறவர்மன்னோ. 


( 
ந.சு 
) 


பேணுதற்கரியசீயக்குருளையம்பிடிகளீன்ற 
காணுதற்கினியவேழக்கன்றொடுகளிக்குமுன்றில் 
கோணுதற்குரிய திங்கட்குழவியுங்குறவர் தங்கள் 
வாணுதற்கொடிச்சிமாதர்மகவொடுதவழுமாதோ . 


(ந.எ ) 


அஞ்சனக்கிரியினன்னவழிகவுள் யானைகொன்ற 
வெஞ்சினத்தரியின்றிண்காற்கவட்டொடுவிஞ்சைவேந்தர் 
குஞ்சியந்தலத்து நீலக்குலமணித்தலத்து மாதர் 
பஞ்சியங்கமலம்பூத்தபசுஞ்சுவடுடைத்துமன்னோ. 

{ ங.அ ) 
செங்கயலனையநாட்டஞ்செவியுறாமுறுவறோன்றா 
பொங்கிருங்கூந்தல்சோராபுருவங்கணெரியாபூவின் 
அங்கையுமிடறுங்கூட்டிநரம்பளைந் தமிர்தமூறும் 
மங்கையர்பாடல் கேட்டுக்கின்னரமயங்குமாதோ . 

(ஙக ) 
கள்ளவிழ்கோதைமாதர்காதொடு முறவு செய்யும் 
கொள்ளை வாட்கண்ணினார் தங்குங்குமக்குழம்புதங்கும் 
தெள்ளியப்பளிக்குப்பாறைத்தெளிசுனைமணியிற்றேய்த்த 
வள்ளமுத றவுமென்னவரம்பிலபொலியுமன்னோ. 

( ச O ) 
ஆடவராலி சோரவஞ்சனவாரிசோர 
ஊடலிற்சிவந்தநாட்டத்தும்பர் தம்மரம்பைமாதர் 
தோடலர்கோதைநின்றுந்துறந்த * மந்தாரமாலை 
வாடலநறவறாதவயின்வயின் வயங்குமாதோ . 

( சக ) 
மாந்தளிரனைய மேனிக்குறத்தியர்மாலை சூட்டிக் 
கூந்தலின் கமுகின்பாளை குழலினோடொப்புக்காண்பார் 
ஏந்திழையரம்பைமாதரெரிமணிக்கடகம்வாங்கிக் 
காந்தளம் போதிற்பெய்துகைகளோடொப்புக்காண்பார் . 

உ 
சரம்பயில் சாபமென்னப்புருவங்கடம்மினாட 
நரம்பினோடினிதுபாடிநாடகமயிலோடாடி 
அரம்பையர் வெறுத்து நீத்தல் விர்மணிக்கோவையாரம் 
மரம்பயில் கடுவன்பூண மந்திகண்டுவக்குமாதோ . 

( சங ) 
சாந்து சாய்தடங்கடோறுந் தாது ராகத்திற்சார்ந்த 
கூந்தலம் பிடிகளெல்லாங்குங்குமமணிந்தபோலும் 
* மந்தாரம் - பஞ்சதருக்களிலொன்று . தாது ராகம் - காவிக்கல் . 

17 


( 
சீஉ 
) 


கரும் 


பாலகாண்டம் 


முதலா 


காந் தினமணியின் சோதிக்க திரொடுங் கலந்து மூசச் 
சேந்துவானகமெப்போதுஞ்செக்கரையொக்குமாதோ. 

( ஈச ) 
ரிலமகட்கணிகளென்ன நிரைக திர்முத்தஞ்சிந்தி 
மலைமகள் கொழுநன்சென்னிவந்துவீழ்கங்கைமான 
அலகில் பொன்னலம்பியாரஞ்சார்ந்து வீழருவி மாலை 
உலகளந்தவன் றன் மார்பினுத்தரீயத்தையொத்த . 

( சரு ) 
கோடுலாநாகப்போதோடிலவங்கமலருங்கூட்டிச் 
சூடுவார்களிவண்டோச்சித்தூநறுந்தேறலுண்பார் 
சேடிலாமகரயாழிற்கின்ன ரமிதுனம்பாடும் 
பாடலாலூடனீங்கும் பரிமுகமாக்கள்கண்டார் . 
பெருங்களிறேயுமைந்தர்பேரெழிலாகத்தோடு 
பொருந்துணைக்கொங்கையன்னபொருவில்கோங்கரும்பின்மாடே 
மருங்கெனக்குழையுங்கொம்பின் மடப்பெடைவண்டுந்தங்கள் 
கருங்குழற்களிக்கும்வண்டுங்கடிமணம்புணரக்கண்டார் . 

( சஎ) 
படிகத்தின் றலமென்றெண்ணிப்படர் ஈனைமுடுகிப்புக்க 
சுடிகைப்பூங்க மலமன்னசுடர்மதிமுகத்தினார் தம் 
* வடகத்தோடுடுத்த தூகைமாசினீர்நனைப்பநோக்கிக் 
கடகத்தையெறிந்துதமிற்கருங்கழல்வீரர்நக்கார் . 

( சஅ ) 
பூவணைபலவுங்கண்டார்பொன்னரிமாலைகண்டார் 
மேவருங்சோப மன்ன வெள்ளிலைத்தம்பல்கண்டார் 
ஆவியினினியகொண்கர்ப்பிறிந்தறிவழிந்தவிஞ்சைப் 
பாவையர்வைகத்தீய்ந்தபல்லவசயனங்கண்டார் . 

(சசு ) 
+ பானலங்கண்களாடப்பவளவாய்முறுவலாடப் 
பீனவெம்முலையினிட்டபெருவிலையாரமாடத் 
தேன் முரன றளகத்தாடத் திருமணிக்குழைகளாட 
வானவர்மகளீராடும்வாசநாறூசல்கண்டார் . 

( 50 ) 
சுந்தரவானமாதர்துவரிதழ்ப்பவளவாயும் 
அந்தமில் சுரும்புந்தேனுமிஹிறமுண்டல் குல்விற்கும் 
பைந்தொடிமகளீர்கைத்தோர்பசையில்லையென்ன விட்ட 
மைந்தரினீத்ததீந்தேன் வளளங்கள் பலவுங்கண்டார் . 

( ருக ) 
அற்பகலாககுஞ்சோதிப்பளிக்கறையமளிபாங்கர் 
மற்பக மலர்ந்ததிண்டோள்வானவர் மணந்தகோலம் 
விற்பகை நுதலினார் தங்கலவியின் வெறுத்து நீத்த 
கற்பகமீன் நமாலை கலனொடுங்கிடப் பக்கண்டார் . 

உ) 
* வடகம் - மேர்போர்வை . 1 பானல் - நீலோற்பலம் . 


வது ] 


வரைக்காட்சிப்படலம் . 


கஙக 


1 


கையென மலரவேண்டியரும்பியகாந்தணோக்கிப் 
பையரவிவையென்றஞ்சிப்படைக்கண்கள்புதைக்கின்றாரும் 
நெய்தவழ்வயிரப்பாறை நிழலிடைத்தோன்றும் போதைக் 
கொய்திவைதருதிரென்றுகொழுநரைத்தொழுகின்றாரும். 


( ருகூ ) 


பிண்ணங்களுகிரிற்செய்து பிண்டியந் தளிர்க்கைக்கொண்ட 
சின்னங்கண்முலையினப்பித்தேமலர்கொய்கின்றாரும் 
வன்னங்கள் பலவுந்தோன்ற * மணியொளிர்மலையினில்லா 
அன்னங்கள் புகுந்தவென்ன வகன் சுனை குடைகின்றாரும் . 


து 


வேறு . 


ஈனுமாழையிளந்தளிரேயொளி 
ஈனுமாழையிளந்தளிரேயிடை 
மானும் வேழமுநாகமுமாதர்தோள் 
மானும்வேழமுராகமுமாடெலாம் . 


( ருசு ) 


திமிரமாவுடற்குங்குமச்சேதகம் 
திமிரமாவொடுஞ்சந்தொடுத்தேய்க்குமால் 
அமரமாதரையொத்தொளிரஞ்சொலார் 
அமரமாதரையொத்ததவ்வானமே . 
பேரவா 

வாவொடுமாசுணம்போவே 
பேரவாவொடுமாசுணம்போவே 
ஆரவாரத்தினோமெருவியே 
ஆரவாரத்தினோடுமருவியே , 


( நீ எ ) 


புகலும்வாளரிக்கண்ணியர் பொற்புயம் 
புகலும்வாளரிக்கண்ணியர் பூண்முலை 
அகிலுமா ரமுமாரவங்கோங்குமே 
அகிலுமாரமுமா ரவங்கோங்குமே . 


{ ரு.அ ) 


துன்னரம்பைநிரம்பியதொல்வரை 
துன்னரம்பையரூருவிற்றோன்றுமால் 
கின்னரம்பயில்கீதங்களென்னவாம் 
கின்னரம்பயில்கின்றனரேழைமார் . 


க 


ஊறுமாகடமாவுறவூங்கெலாம் , 
ஊறுமாகடமாமதமோடுமே 
ஆறுசேர்வன. 

வனமாவரையாடுமே 
ஆறுசேர்வன மாவரையாடுமே . 


( சு ) 


* மணி - நவமணிகளையுங்கொள்க . 


கங்உ 


பாலகாண்டம் . 


[ முதலர் 


ப 


( சுக ) 


கல்லியங்குகருங்குறமங்கையர் ? 
கல்லியங்ககழ்காமர்கிழங்கெடா 
வல்லியங்கணெருங்குமருங்கெலாம் 
வல்லியங்கணெருங்கி மயங்குமே . 
கோளிபங்கயமூழ்கக்குளிர்கயம் 
கோளிபங்கயமூழ்கக்குலைந் தவால் 

ஆளிபொங்குமருவரையூடிழிந் 
t தாளிபொங்குமரம்பையரோதியே , 


* 


(சுஉ ) 


ஆகமாலயமாகவுளால்பொலி 
வாக மாலெனலாகியதம்மலை 
மேகமாலைமிடைந்தனமேலெலாம் 
மேகமாலைமிடைந்தன கீழெலாம் . 


( சுங ) 


பொங்குதேனுகர்பூமிஞிறாமென 
எங்குமா தருமைந்தருமீண்டியத் 
துங்க மால்வரைச்சூழல்கள் யாவையும் 
தங்கிங்ேகலர்தாமினிதாடுவார் . 
இறக்கமென்பதையெண்ணில நெண்ணுங்கால் 
பிறக்குமென்பதோர்பீழைய தாதலால் 
துறக்கமெய்திய தூயவரேயென 
மறக்ககிற்றிலரன்ன தன் மாண்பெலாம் . 


(சுச ) 


( சுரு ) 


வேறு , 


மஞ்சார்மலைவாரணமொத்ததுவானினோடும் 
வெஞ்சாயையுடைக்கதிரங்க தன்மீது பாயும் 
$ பஞ்சானனமொத்ததுமற்றது பாயவேறும் 
செஞ்சோரியெனப்பொலிவுற்றது செக்கர்வானம் , 

(சுசு ) 
திணியார்சினை மாமரம்யாவையுஞ்செக்கர்பாயத் 
தணியாதநறுந்தளிர் தந்தனபோன்றுதாழ 
அணியாரொளிவந்து நிரம்பலினங்கமெங்கும் 
மணியாலியன் றம்மலையொத்ததம்மை பில் குன்றம் . 
கண்ணுக்கினிதாகிவிளங்கியகாட்சியாலும் 

எண்ணற்கரிதாகியிலங்குசிரங்களாறும் 
* ஆளி வண்டுகள் . - ஆளி- சிங்கம். - செங்கர்வானமுதலியன கூறிப் 
போந்தமையானும் , வருவது மாலைப்போதாகலானும் மஞ்சார்மலை என்பத 
ற்கு அத்தகிரியெனப் பொருளுரைத்துக்கொள்க . $ பஞ்சானனம் - விரிந்த 
முகமுள்ளது , 


i 


வது 


வரைக்காட்சிப்படலம் . 


கங்கூ 


வண்ணக்கொழுஞ் * சந்தனச்சேதகமார்பணிந்த 
அண்ணற்கரியோன் றனை யொத்ததவ்வாசில் குன்றம் , 


ஊனும்முயிரும்மனையாரொருவர்க்கொருவர் 
தேனும்மினுறுஞ்சிருதும்பியும்பம்பியார்ப்ப 
+ ஆனையினமும்பிடியும்மிகளாளியேறும் 
மானுங்கலையும்மெனமால்வரைவந்திழிந்தார் . 


(சுகூ) 


கால்வானகத்தேருடைவெய்யவன்காய்கடுங்கட் 
கோல் மாய்கதிர்ப்புல்லுளைக்கொல்சினக்கோளரிம்மா 
மேல்பான்மலையிற்புகவீங்கிருள்வேரிருந்த 
மால்யானையீட்டமெனவந்து பரந்ததன்றே . 


( எ 0 ) 


) 


( எக ) 


மந்தாரமுந்து மகரந்தமணங்குலாவும் 
அந்தாரரசர்க்கரசன் றனனீகவெள்ளம் 
நந்தாதொலிக்குந்தரலைப்பெருவேலையெல்லாம் 
செந்தாமரைபூத்தெனத்தீபமெடுத்ததன்றே , 
தண்ணக்கடலிற்றளிசிந்து தரங்கநீங்கி 
விண்ணிற்சுடர்வெண்மதிவந்தது மீன்கள் சூழ 
வண்ணக்கதிர்வெண்ணிலவின்றிரள்வாலுகத்தோ 
டொண்ணித்தில மீன்றொளிர்வால்வளையூர்வதொத்தே .. 
மீனாறுவேலையொருவெண்மதியீனும்வேலை 
$ நோனாததனை நுவலற்கருங்கோடிவெள்ளம் 
வானாடியரிற்பொலிமாதர் முகங்களென்னும் 
ஆனாமதியங்கணமலர்ந்ததனீகவெள்ளம் . 


(எஉ ) 


(சுங ) 


மண்ணும் முழவின்னொலி மங்கயர்பாடலோதை 
பண்ணுந்தரம் பிற்பகையாவியற் பாணியோதை 
கண்ணும் முடைவேயிசை ) கண்ணுளராடறோறும் 
விண்ணும்மருளும்படிவிம்மியெழுந்தவன்றே . 


( எச ) 


மணியின்னணிநீக்கிவயங்கொளிமுத்தம் வாங்கி 
அணியும்முலையாரகிலாவிபுலத்து நல்லார் 
தணியும்மதுமல்லிகைத்தா மம்வெறுத்து வாசம் 
திணியும்மிதழ்ப் பித்திகைக்கத்திகை சேர்த்து வாரும் . 


( எரு ) 


* சந்தனச்சேதகம்-சந்தனக்குழம்பு. 1 ஆனையினமென்றது - பிடி யெ 
னப் பிற்கூறலாற்றினமெனக் கூறுக , - கால் ஈண்டு ஒற்றையுருளை . 

$ நோனா- பொறாது . பாணியோதை- தாளவோசை, 0 கண்ணுளர் 
நாடகர் . பித்திகைக்கக் திகை - கருமுகைமாலை , 


கங்ச 


பாலகாண்டம் 


( முதலா 


( எசு ) 


புதுக்கொண்டவேழம்பிணிப்போர் * புனைபாடலோதை 
மதுக்கொண்டமார் தர்மடவாரின் மிழற்றுமோதை 
பொதுப்பெண்டிரல்குற்புனை மேகலைப்பூசலோதை 
கதக்கொண்டயானைகளியா ற்களிக்கின் றவோதை . 
உண்ணாவமுதன்ன - கலைப்பொருளுள்ள துண்டும் 
பெண்ணாரமுதம்மனையார்மனத்தூடல் பேர்த்தும் 
பண்ணாளபாடல் செவிமாந்திப் பயன் கொளாடல் 
கண்ணாலினிதுய்க்கலங்கங்குல்கழிந்ததன்றே . 


( எவ ) 


கரு- வது வரைகாட்சிப்படலம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம்- • 06 . 


கசு - வது . பூக்கொய்படலம் . 


மலர் பறிப்பதைக்குறித்துக் கூறும் படலம் . 
மீனுடையெயிற்றுக்கங்குற் 1 கனகனைவெகுண்டுவெய்ய 
கானுடைக்கதிர்களென்னுமாயிரங்கரங்களோச்சித் 
தானுடையுதயமென்னுந்தமனியத்தறியுணின்று 
$ மானுடைமடங்கலென்னத்தோன்றினன் வயங்குவெய்யோன் . 
முறையெலா முடித்தபின்னர்மன்னனுமூரித்தேர்மேல் 
இறையெலாம்வணங்கப்போனானெழுந்துடன்சேனை வெள்ளம் 
குறையெலாஞ்சோலையாகிக்குழியெலாங்கழுநீராகித் 
துறையெலாங்கமலமானசோணையா றடைந்ததன்றே . 

( 2. ) 
அடைந்தவணிறுத்தபின்ன ரருக்கனுமும்பர்சேர்ந்தான் 
மடந்தையர்குழாங்களோடு மன்னருமைந்தர்தாமும் 
குடைந்துவண்டுறையுமென்பூக்கொய்து நீராடமை, 

மதீர் 
தடங்களுமடுவுஞ்சூழ்ந்ததண்ணறுஞ்சோலைசார்ந்தார் . 

( ங ) 
திண்சிலைபுருவமாகச்சேயரிக்கருங்கணம்பால் 
புண்சிலசெய்வரென்றுபோவனபோன் றமஞ்ஞை 
பண்சிலம்பணிவாயார்ப்பநாணினாற்பறந் தகிள்ளை 
ஒண்சிலம்பார்ப்பமாதரொதுங்குதோறொதுங்குமன்னம் . 

( ச ) 
* புணை பாடல் - யானைகளைத்தளைக்குங்காற் பாடும்பாட்டு . | கலைப் 
பொருளுள்ள துண்டு மென்றது - கலையின் றுணிந்தபொருளைச்செவியாகிய 
வாயால் நுகர்ந்துமெனக் கொள்க . கலைப்பொருள் - சாதியொருமை . 

- கனகனென் றது- இரணியனை . * மானுடைமடங்கல்- நரமடங்கல் . 


வேது ) 


பூக்கொய்படலம் . 


கஙரு 


சர் 


செம்பொன்செய்சுருளுந்தெய்வக்குழைகளுஞ்சேர்ந்துமின்னப் 
பம்புதேனலம்பவொல்கிப்பண்ணையினாடனோக்கிக் 
கொம்பொடுங்கொடியனாரைக்குறிப்பறிந் துணர்தறேற்றார் 
வம்பவிழிலங்கன்மாலைமைந்தருமயங்கிநின்றார் . 
பாசிழைப்பரவையல் குற்பண்டருகிளவித்தண்டேன் 
மூசிய கூந்தன் மாதர்மொய்த்தபேரமலை கேட்டுக் 
சினவல்லபேசநாணின குயில்களெல்லாம் 
* வாசகம்வல்லார் முன்னின் றியாவர்வாய் திறக்கவல்லார் . 
நஞ்சினுங்கொடிய நாட்டமமுதினுநயந்துநோக்கிச் 
செஞ்செவேகமலக்கையாற்றீண்டலு - நீண்டகொம்பர் 
தஞ்சிலம்படியின் மென்பூச்சொரிந்துடன் றாழ்ந்தவென்றால் 
வஞ்சி போன்மருங்குலார் மாட்டியாவரேவணங்கிலாதார் . 

( எ ) 
அம்புயத்தணங்கினன்னாரம்மலர்க்கைகடீண்ட 
வம்பியல லங்கற்பங்கி + * வாளரீமருலுங்கோளார் 
தம்புயவரைகள் வந்து தாழ்வனதளிர்த்தமென்பூங் 
கொம்புகடாழுமென் றல் கூறலாந் தகைமைத்தொன்றோ. 

( அ ) 
நதியினுங்குளத்தும்பூவாநளினங்கள் குவளையோடு 
மதிநுதல்வல்லிபூப்பநோக்கியமாலைத்தும்பி 
அதிசயமெய்திப்புக்குவீழ்ந்தனவலைக்கப்போகா 
புதியன கண்டபோழ்து விடுவரோபுதுமைபார்ப்பார் . 

( 
1 உலந்தருவயிரத்திண்டோளொழுகிவரரொளிகொண்மேணி 
மலர்ந்தபூந்தொடையன்மாலைமைந்தர்பான்மயிலினன்னார் 
கலந்தவர் போல வொல்கியொசிந்தனசிலகைவாராப் 
புலந்தவர் போலநின் றவுளசிலபூத்தகொம்பர் . 

( க 0) 
பூவெலாங்கொய்துகொள்ளப்பொலிவில துவளநோக்கி 
யாவையாங்கணவர்கண்ணுக்கழகிலவிவையென்றெண்ணிக் 
கோவையும் வடமுநாணுங்குழைகளுங்குழையப்பூட்டிப் 
பாவையர்பனிமென் கொம்பை நோக்கினர்பரிந்து நிற்பார் . 

( கக ) 
வேறு . 
துறும் போதினிற்றேன் றுவைத்துண்டுழறும்பியீட்டம் 
நறுங்கோதையோடுநனைசின்னமுத்தநல்லார் 
வெறுங்கூந்தன் மொய்க்கின்றன வேண்டலவேண்டு போதும் 
உறும் போகமெல்லாநலனுள் வழியுண்பான்றே . 

( கஉ ) 
* வாசகம்வல்லார் - வாய்வன்மையுடையார் - ஓரறிவுயிரேதாழின் ஆற 
றிவுயிர் தாழ்வது கூறாதேயமைந்ததென்க . - வாளரிமருளுங்கோள் - கம்பீர 
நடை , உடல் , வலி , 

சமர்க்கஞ்சாத்தறுகண்மையின்னோரன்னவற்றை . 
நதியினுங்குலத்தும் பூவாநளினங்கள் - முகத்தாமரைகள். ( உலம் - திரண் 
டகல் . 


( 
க 
) 


காசு 


பாலகாண்டம் 


[ முதலா 


மெய்ப்போதினங்கைக்கணியன்னவண்மென்பளிங்கிற் 
* பொய்ப்போது தாங்கிப்பொலிகின் றதன்மேனிநோக்கி 
இப்பாவையெங்கோற்குயிரன்னவளென்னவுன்னிக் 
கைப்போதினோெேநடுங்கண்பனிகாரரின்றாள் . 

( கூ ) 
* கோளுண்டதிங்கண்முகத்தாளொருகொம்பொர்மன்னன் 
தோளுண்டமாலையொரு தோகையைச் சூட்ட நோக்கித் 
தாளுண்டகச்சாற்றகையுண்டமுலைக்கணாலி 
வாளுண்டகண்ணின்மழையுண்டெனவாரநின்றாள் . 

( கச ) 
மயில் போல் வருவாண்மணங்கானியகாதன்மன்னன் 
செயிர்தீர்மலர்க்காவினொர் | மாதவிச்சூழல்சேரப் 
பயில்வாளிறைபண்டுபிறிந்தறியாள் பதைத்தாள் 
உயிர்நாடியொல் கும்முடல்போலலமந்து ழன்றாள் . 
மைதாழ்கருங்கண்கள்சிவப்பு றவந்து தோன்ற 
நெய்தாவும்வேலானொடுநெஞ்சுபுலந்துநின்றாள் 
எய்தாதுநின் றமலர்நோக்கியெனக்கிதீண்டக் 
கொய்தி தீயென்றோர் குயிலைக்கரங்கூப்புகின்றாள் . 
செம்மாந்ததெங்கின்னிள நீரையொர்செம்மனோக்கி 
அம்மாவிவைமங்கையர்கொங்கைகளாகுமென்ன 
எம்மாதர்கொங்கைக்கிவையொப்பன்வென்றொரேழை 
விம்மாவெதும்பாவெயராமுகம்வெய்துயிர்த்தாள் . 
போரென்ன வீங்கும் பொருப்பன்ன பொலங்கொடிண்டோள் 
மாரன்னனையான்மலர்கொய்திருந்தானைவேந்தோர் 
காரன்ன கூந்தற்குயிலன்னவள் கண்புதைப்ப 
1 ஆரென்னலோடும்மனலென்னவயிர்த்தாள் . 

( 5 ) 
ஊற்றார்கறைநாண்மலர் 0 மாதரொருங்குவாசச் 
சேற்றால் விளையாதசெந்தாமரைக்கைகணீட்டி 
ஏற்றார் குதவானிடையேந்தினனின்றொழிந்தான் 
மாற்றானுதவான்கடு வச்சையன் போலொர்மன்னன் . 
தைக்கின்றவேனோக்கினடன்னுயிரன்னமன்னன் 
மைக்கொண்டகண்ணாளெதிர்மாற்றவள் பேர் விளம்ப 
* கோன் 

வாளுண்டதிங்கள் இராகுவினாற் பீடிக்கப்பட்ட சந்திரன் 

மாதவிசூழல் - வசந்தமல்லிகைக்கொடி வீடு . இதனை வடநூலார்ல 
தாக்ருஹம் என்பர் . 

* ஆறென் றவன் வினவலான் நம்மைப் பொலிவன் மாட்டுவிளையா 
ட்டு . மகளிர் பலருளரென்பது - கருதினாளென்பது , 0 பன்மாதரென்னா 
மாதரென்றது இருவரை. வச்சையன் - லோபி . 


- 


வது ] 


பூக்கொய்படலம் 


கஙஎ 


( 20) 


மெய்க்கொண்ட்நாணந்தலைக்கொண்டவிம்மிமென்பூக் 
கைக்கொண்டுமோந்தாளுயிர்ப்புண்கெரிந்தவன்றே . 
திண்டேரரசன்னொருமன் குலத்தேவிமார்தம் 
ஒண்டாமரைவாண்முகத்துண்மினி * ருண்களெல்லாம் 
கண்டாதரிக்கத்திரிவான்மதங்கௌவியுண்ண 
வண்டாதரிக்கத்திரிமா மதவானையொத்தான் . 
+ சந்திக்கலாவெண்மதிவாணுதலாடனக்கும் 
வந்திக்கலாகுமடவாட்கும்வகுத்து நல்கி 
நிந்திக்கலாயகாவுருவத்தினனின் றபோழ்துங் 
சிந்திக்கலாபமயிற்கண்கள்சிவந்துபோனார் . 


( உஉ) 


வேறு , 


வந்தெங்குந் தம்மன்னுயிரேயோபிறிதொன்றோ 
கந்தந்துன்றுஞ்சோர்குழல்காணார்கலை பேணார் 
- அந்தந்தோறுமற்று குமுத்தமவைபாரார் 
சிந்துஞ்சந்தத்தேமலர்நாடித்திரிவாரும் . 

(2.கூ ) 
யாழொக்குஞ்சொற் $ பொன்னனையாளோரிகன் மன்னன் 
தாழத்தாழாடாழ்ந்தமனத்தாடளர்கின்றாள் 
ஆழத்துள்ளுங்கள்ள நினைப்பாளவனின்ற 
சூழற்கே தன்கிள்ளையையேருத்தொடர்வாளும் . 

(உச) 
அந்தாராகத் தைங்கணை நூறாடிரமாகச் 
சிந்தாநின் றசிந்தையினான் செய்குவதோரான் 
மந்தாரங்கொண்டீகுதியோமா தவியென்றோர் 
சந்தார் கொங்கைத்தார் குழலால்பாற்றளர்வானும் . 

( உடு ) 
நாடிக்கொண்டாள் குற்றாயந் தாண்முனிவாற்றாள் 
ஊடிக்காணக்காட்டுநலத்தாளுடனில்லாள் 
தேடித்தேடிச்செய்த செழும்பூநறுமாலை 
சூடிச்சூடிக்கண்ணடிநோக்கித்துவள்வாளும் . 

* ( உசு ) 
0 மறலிக்கூணாம்வன்கதிர்வேலானிடையேவந் 
துறவிக்கோலம்பெற்றிலெனென்றாலுடன் வாழ்விப் 

* உண்கள் - மையுண்டகண் . இதனை இருநோக்கிவளுண்கண் என் 
பதனான றிக . - சந்திக்கலாவெண்மதி - மாலைப்பொழுதிற்றோன்றுங் கலைக 
ளோடு தோன்றுமதி . 1 அந்தமென்றது - கடைப்பூட்டுகளை $ பொன்னனை 
யாள் - திருமகளொப்பாள் , ஐங்களை - மா , தாமரை , நெய்தல் , அசோகு , 
முல்லை ( எவ்வகை வினையையேனும் தன் கைப்படையேயல்லது வேறு 
துணை வேண்டாது முட்டின்றி முடிக்கு மாற்றலுடையானென்பார் மற 
லிக்கூறாம் வன்கதிர்வேலா ளென் றதென்க . 

18 


கஙஅ 


பாலகாண்டம் . 


[முதலா 


(உஎ ) 


(உஅ ) 


(உக ) 


( BO) 


பிறவிக்கொல்லேனென்செய்வதிப்பேரணியென்றோர் 
விறலிக்கீவாளொத்திழையெல்லாம்விடுவாளும் , 
* வம்பிற்பொங்குங்கொங்கைசுமக்கும்வலியின்றிக் 
கம்பிக்குந்தந் நுண்ணிடைநோவக்கசிவாரும் 
பைம்பொற்கிண்ணம்மெல்விரறாக்கிப்பயில்கின்ற 
கொம்பிற்பிள்ளைக்கிள்ளையொளிக்கக்குழைவாரும் . 
தன்னைக்கண்டாண்மென்னடைகண்டாடமர்போலத் 
தின்னக்கண்டாடோழமைகண்டாடுணையென்றாள் 
உன்னைக்கண்டாரெள்ளுவர் பொல்லாதுெேயன் 
றன்னக்கன்னிக்காடையளிப்பானமைவாரும் . 
பாகொக்குஞ்சொன்னுண்கலையாடன் படரல்குல் 
ஆகக்கண்டோராடாவாமென் றயனண்ணும் - 
தோகைக்கஞ்சிக்கொம்பினொதுங்கித்துணரீன்ற 
சாகைத்தங்கைக்கண்கள் - புதைத்தேதளர்வாரும் . 
பொன்னேதேனேபூமகளேகாணெனையென்னாக் 
தன்னேரில்லாளங்கொருகொய்யற்றழைமூழ்கி 
இன்னேபென்னைக்காணுதி -ெேயன்றிக லித்தன் 
நன் 1 னீலக்கண்கையின் மறைத்துக் குவாரும் . 
வில்லிற்கோதைநாணு றமிக்கோரிலவங்கம் 
புல்லிக்கொண்டதாமரைமென் பூமலர்தாங்கி 
அல்லிற்கோதைமாதர்முகப்பேரரவிந்தச் 
செல்வக்கானிற்செங்கதிரென்ன த்திரிவாரும் . 
செய்யிற்கொய்யுஞ்செங்குமுகஞ்செஞ்சிலை யொன்றும் 
கய்யிற்பெய்யுங்காமனுநாணுங்கவினார் கம் 
மையற்பேதைமாதர்மிழற்றும் மழலைச்சொல் 
தெய்வப்பாடல் சொற்கலை யென்னத்தெரிவாரும் . 
சோலைத்தும்பிமென்குழலாகத் தொடைமேவும் 
கோலைக்கொண்டமன்மதவாயன் குறியுய்ப்ப 
நீலத்துண்கண் மங்கையர் சூழநிரையாவின் 
மாலைப்போதின்மால்விடையென்னவருவாரும் . 


( 


( 
ஙக 
) 


( x2 ) 


( XX ) 


( 5 ச ) 


வேறு . 


0 ஊக்கமுள்ளத்துடையமுனிவரால் 
கார்கலாவதிகாமன்லைவில் லெனும் 
கசசினின்று மடங் காதுபுறத்தே தோன்றுவதாகலின் வம்பிற் 
பொங்கும் கொக்கையென்றார் . புதைத் துத்தளர்வாரென் றதை முன் 
பின்னாககிறுக் விகுதிபிரித்துக்கூட்டியுரைக் .1 நீலமென்றது - ஆகுபெ 
யர் . 0 ஊக்கமென்றது . தாம்விடுத்த காமநுகர்ச்சியிற் றளரா திருக்கு நிலை 
மையை. 


விழந்தா ரெய்து தற்கிடனாகலின் வினையறுதுறக்க நாடென்றார் . கேங்கை 
து ) நீர்விளையாட்டுப்படலம் . 

க்க்க 
வர்க்குமாத்திரமல்ல துவல்லியிற் 
பூக்கொய்வாள்புருவக்கடைபோதுமே . 
நாறுபூங்குழ * னன்னுதல்புன்னைமேல் 
ஏறினான் மனத்தும்பர்சென்றேறினாள் 
ஊறு ஞானத்துயர்ந்தவராயினும் 
வீறுசேர்முலைமாதரைவெல்வரோ. 
சினையின் மேலிருந்தானுருத்தேவரால் 
வனையவும்மரியாள்வனப்பின் றலை 
நினைவுநோக்கமுநீக்கலன் கைகளால் 
நனையுநாண்முறியுங்கொய்து நல்கினான் . 

( ஈ.எ ) 
வண் வாழ்குலாண்முகநோக்கியோர் 
t தண்டுபோற்புயத்தான் றடுமாறினான் 
உண்டுகோபமுள்ளத்துணர்ந்தவள் 
தொண்டைவாயிற்றுடிப்பொன்று சொல்லவே . 

( கூ.அ ) 
ஏயுந்தன்மையரிவ்வகையாரெலாம் 
தூய தண்ணிழற்சோலைத்துறுமலர் 
வேயுஞ்செய்கை வெறுத்தனர்வெண்டிரை 
பாவுந் தீம்புனற்பண்ணை சென்றெய்தினார் . 

( ரு க ) 
கசு - வது . பூக்கொய்படல - முற்றிற்று 

ஆ திருவிருத்தம் 50 க . 
நீர்விளையாட்டைக் குறித்துச்சொல்லும் படலம் . 
புனைமலர்த்தடங்கணோக்கிப்பூசல் வண்டார்த்துப் பொங்க 
வினையறுதுறக்க நாட்டு விண்ணவர்கண முநாண 
அனகருமணங்கனாருமம்மலர்ச்சோலைநின் 
வனகரிபிடிகளோடும்வுருவன்போலவந்தார் . 

( க ) 
அங்கவர்பண்ணை நன்னீராடுமாறமைந்ததோற்றம் 
0 கங்கைவார்சடையோனன்ன மாமுனிகனலமேனாள் 

* நன்னுதன் மனத்தும்பர் சென்றேறுத லென்றது தலைவிபால்வை 
த்த வேட்கைப் பெருங்கடங்காது அவளையே நாடிநிற்றலை . 1 தண்டுபோற் 
புயத்தானென்பதனான் வழியதோளானெனப்போதரலான் தன்றோண் 
மாலையையொருத்திக்குச் சூட்டிவந்தானென் றூடினாளென்க . 1 தீவினை 


கஎ - வது நீர்விளையாட்டுப்படலம் 


வார் சடையோனன்ன மாமுனியென்றது . தூர்வாசனை . 


கசம் 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( 
ச 
) 


( ரு) 


மங்கையர் கூட்டத்தோடும் வானவர்க்கிறைவன் செல்வம் 
பொங்குபாற்கடலிற்செல்லுந்தோற்றமேபோன்றதன்றே . (2 ) 
மையவாங்குவளை யெல்லாமாதர்கண்மலர்கள் பூத்த 
* கையவா முருவத்தார்தங்கண்மலர்குவளைபூத்த 
செய்யதாமரைகளெல்லாந்தெரிவையர் முகங்கள் பூத்த 
தையலார்முகங்கள் செய்யதாமரைபூத்தவன்றே. 

( ங ) 
தாளையேய்கமலத்தாளின் மார்புறத்தழுவுவாரும் 

தோளையேபற்றி வெற்றித்திருவெனத்தோன்றுவாரும் 
பாளையே விரிந்ததென்னப்பரந்து நீருந்துவாரும் 
வாளைமீனுகளவஞ்சிமைந்தரைத்தழுவுவாரும் 
வண்டுணக்கமழுஞ்சுண்ணம்வாசநெய்நானத்தோடும் 
கொண்டெதிர்வீசுவாருங்கோதைகொண்டோச்சுவாரும் 
தொண்டைவாய்ப்பெய்து தூநீர்கொழுநர்மேற்றுகின் றாரும் 
புண்டரீகக்கை கூப்பிப்புனன் முகத்திறைக்கின்றாரும் . 
மின்னொத்த விடையினாரும் வேயொத்ததோளினாரும் 
சின்னத்தினளகபந்தி திருமுக மறைப்ப நீக்கி 
அன்னத்தைவருதியென்னோடாடவென் றழைக்கின்றாரும் 
பொன்னொத்த முலையின் வந்து பூவொத்தவுளைகின்றாரும் . 
பண்ணுளபவளத் தொண்டைப் 

பங்கயம்பூத்ததன்ன 
வண்ணவாய்க்குவளை வாட்கண் மருங்கிலாக்கரும்பினன்னார் 
உண்ணிறைகயலை நோக்கியோடுநீர்த்தடங்கட்கெல்லாம் 
கண்ணுளவாங்கொலென் றுகணவரைவினவுவாரும் . 

( எ ) 
தேன குரு றவுமாலைச்செறிகுழற்றெய்வமன்னார் 
தானுடைக்கோலமேனிதடத்திடைத்தோன் றநோக்கி 
நானகநகுகின்றாளிந்நன்னுதறோழியாமென் 
நூனமில் விலையினாரமுளங்குளிர்ந்து தவுவாரும் . 
குண்டலந் திருவில்வீசக்குலமணியாரமின்ன 
விண்டொடர்வரையின்வைகுமென்மயிற்கணங்கள் போல 
வண்ளேர்கோதைமாதர்மைந்தர் தம்வயிரத்திண்டோட் 
டண்டுகள் தழுவுமாசைபுனற்கரைசார்கின்றாரும் . 

( கூ ) 
* சாமுத்திரிகை நூலி னொழுங்கென்பது படக்கையென்றார் . வெற் 
றித்திருவென்றமையான் தோளென்றது - ஆடவர்தோளை விளக்கி நின்றது . 
அம்மாதராருடைய உறுப்பிடை வொவ்வொன்றுமே காண்பாருடைய 
மனங்கண்களை யொரு சேரக்கவரும் வனப்பிற்றாகலின் அவ்வாறு தம்மை 
அவர்பாற் செல்லக்கணவர் அவ்வவ்வமையத்து அவ்வவ்வுறுப்பே காரண 
மாக அவர்க்கிட்டு மின்னொத்தவிடையினாள் ; வேயொத்தம்தாளினாள் என 
கூறுக்கூற்றினைத்தாம்கொண்டு கூறினரல்லது இடையொன்றமே சிறந் : 
தார்தோளொன்றுமே சிறந்தாரென இருவகையராகக் கூறினாரல்லர் . 


( 
சு 
) 


(அ ) 


1 


வது ] 


நீர்விளையாட்டுப்படலம் . 


க்சக் 


( க 0 ) 


| 


( கக ) 


அங்கிடையுற்ற குற்றம்யாவதென்றறிதறேற்றாம் 
செங்கயலனையகாட்டஞ்சிவப்புறச்சீறிப்போன 
மங்கையோர்கமலச்சூழன் மறைந்தனண் மறையமைந்தன் 
பங்கயமுகமென்றோராதையுற்றுப்பார்க்கின்றானால் . 
பொற்றொடிதளிர்க்கைச்சங்கம்வண்டொடுபுலம்பியார்ப்ப 
எற்றுநீர் குடையுந்தோறுமேந்துபோல் குனின்றும் 
கற்றை மேகலைகணீங்கிச்சீறடி கௌவக்காலில் 
சுற்றிய நாகமென்றுதுணுக்கத்தாற்றுடிக்கின்றாரும் . 
குடைந்து நீராடுமாதர் குழாம்புடைசூழவாழித் 
தடம்புயம் பொலிய வாண்டோர் தார்கெழுவேந்தணின்றான் 
கடைந் தநாளமிழ்தினோடுங்கடலிடைவந்து தோன்றும் 
மடந்தையர் சூழநின் றமந்தரம்போல மாதோ . 
தொடியுலாங்கமலச்செங்கை தூநகைத்துவர்த்தசெவ்வாய்க் 
கொடியுலாமருங் குனல்லார் குழாத்தொருகுருசினின்றான் 
கடியுலாங்கமலவேலிக்கண்ணகன்கானியாற்றுப் 
பிடியெலாஞ்சூழநின் றபெய்மதயானை யொத்தான் , 
கானமாமயில்களெல்லாங்களி கெடக்களிக்குஞ்சாயல் 
* சோனைவார் குழலினார் தங்குழாத்தொருதோன் றனின்றான் 
வானயாறதனை நண்ணிவயின் வயங்கித்தோன்றும் 
மீனெலாஞ்சூழநின் றவிரிகதிர்த்திக்களொத்தான் . 


( கஉ ) 


( கங ) 


( 
கச 
) 


க 


மேவலாந்தகைமைத்தல்லால் + வேழவிற்றறடக்கைவீரற் 
கேவெலாங்காட்டுகின் றவிணை நெடுங்கண்ணோரேழை 
பாவைமார் பயந்தகோலப்பண்ணையிற்பொலிவாள்வண்ணப் 
பூவெலாமலர்ந்தபொய்கை தாமரைபொலிவதொத்தாள் . 


( கரு ) 


--- 


( 


-லுடைக்கொடியவேலேயென்னவாண்மிளிர்வவென்னச் 
சுடர் முகத்துலவுகண்ணாடோகையர் சூழநின்றாள் 
மடலுடைப்போது காட்டும் வளர்கொடிபலவுஞ்சூழக் 
கடலிடைத்தோன்றுமென் - பூங்கற்பகவல்லியொத்தாள் . ( கசு ) 
தேரிடைக்கொண்டவல்குற்றெங்கிடைக்கொண்டகொங்கை 
ஆரிடைச்சென்றுங்கொள்ளவொண்கிலாவழகுகொண்டாள் 
வாரிடைத்தனமீதாடமூழ்கினாள் வதனமைதீர் 
நீரிடைத்தோன்றுந்திங்கணிழலெனப்பொலிந்ததன்றே. 

(கஎ ) 
* சோனை மழைபோலிடையறாது வார்ந்து தொங்குதலான் சோனை 
வார் குழலினாரென்றார் - வேழவிற்றடக்கைவீரன் -கரும்புவில்லையுடைய 
மன்மதன் , - கற்பகவல்லி - கற்பகத்தின் மேர்படரும் காமவல்லி . 


கசஉ 


பாலகாண்டம் . 


[முதலா 


( 
கஅ 
) 


( 
கக 
) 


. 


( 
உக 
) 


மலைகடந்தபுயங்கண் மடந்தைமார் 
கலைகடைந்தகலல்குல்கடாம்பட 
முலைகடந்தமின் முந்திநெருங்கலால் 
நிலைகடந்து பரந்தது நீத்தமே. 
* செய்யவாய் வெளுப்பக்கண் சிவப்புற 
நெய்யராச மழியத்துகினெ கத் 
தொய்யின் மாமுலைமங்கையர்தோய்தலாற் 
பொய்கைகாதற்கொழுநரும்போன்றதே . 
ஆன தூயவரோடேனாடினர் 
ஞான நீரவராகுதனன்றரோ 
தேணுநா வியுந்தேக்ககிலாவியும் 
மீனுநா றினவேறினிவேண்டுமோ . 

( 20 ) 
மிக்கவேந்தர் தம்மெய்யழிசாந்தொடும் 
புக்கமங்கையர் குங்குமம் போர்த்தலால் 
ஒக்க நீலமுகிற்றலையோடிய 
செக்கர்வானகமொத்ததத்தீம்புனல் . 

( 
காக துண்டநறுங்கலவைக்களி 
ஆகமுண்டதடங்கலுநீங்கலால் 
பாகடர்ந்தபனிக்கனிவாய்ச்சியர் 
* வேகடஞ்செய்மணியெனமின்னினார் . 

( உ.உ ) 
பாயரித்திறலான் + பசுஞ்சாந்தினால் 
தூயபொற்புயத்துப்பொதி தூக்குறி 
மீயரித்து வெளுக்க வொர்மெல்லியல் 
சேயரிக்கருங்கண்கள்சிவந்தவே . 

(உங ) 
கதம்பநாள்விரைகள்ள விழ்தாதொடும் 
ததும்புபூந்திரைத்தண்புனல் சுட்டதால் 
நிதம்பபாரத்தொர்நேரிழைகாமத்தால் 
வெதும்புவாளுடல் வெப்பம் வெதுப்பவே . 

( உச ) 
தையலாளையொர்தாரணிதோளினான் 

நெய்கொளோதியினீர் முகந்தேற்றினான் 
* வாய்வெளுத்தலுங் கண்சிவத்தலு மா தரைத்தோய்வதனாலுண்டா 
வது . + வேகடஞ்செயல் - சாணை பிடித்தல் . அன்றி அழுக்கற்றுதல் எனினு 
மமையும் . பசுமை வெண்மை யென்னும் பண்புகள் வண்ணப்பன்பினை 
யுணர்த்தாது முறையே ஈரமுமின்மையு முனர்த்திநின்றன . கதம்பம் - 
பரிமளப்பொடி. 


| 


வது ) 


நீர் விளையாட்டுப்படலம் . 


கசங 


மன 


( 
உள 
) 


* செய்யதாமரைச்செல்வியைத்தீம்புனல் 
கையினாட்டுங்களிற்றரசனென்னவே. 

(உரு ) 
சுளியுமென்னடைதோற்கநடந்தவர் 
அளிகொள் சீ றடியொத்தனவா 

மெ 
வீளிவுதோன் றமிதிப்பன போன்றன 
நளினமேறியநாகிளவன்னமே. 

(உசு )) 
எரிந்தசிந்தையரெத்தனை யென்கெனோ 
அரிந்தகூருகிராலழிசாந்து போய்த் 
தெரிந்தகொங்கைகள்செவ்விய நூல்புடை 
வரிந் தவங்கலசங்களை மானவே . 

) 
தாழநின்றததைமலர்க்கையினால் 
ஆழிமன்னொருவன்னுரைத்தானது 
வீழியின்கனிவாயொருமெல்லியல் 
தோழிகண்ணிற் + கடைக்கணிற்சொல்லினாள் . ( உஅ ) 
தள்ளியோடியலை தடுமாறலால் 
தெள்ளுகீரின் முழுகுசெந்தாமரை 
புள்ளிமானனையார்முகம்போல் 

பல்கிலா 
துள்ளினாணியொளிப்பனபோன் றவே . 

( உக) 
இனையவெய்தியிரும்புனலாடிய 
வனைகருங்கழன்மைந்தருமா தரும் 
அனைய நீர்வறிதாகவந்தேறினார் 
புனைநறுந்துகில் பூணொடுந் தாங்கினார் . 

( ஙO ) 
மேவினார் பிரிந்தார்க்கந்தவீங்குநீர் 
தாவுதண்மதிதன்னொடுந்தாரகை 
ஓவுவான முமுண்ணுறைதாமரைப் 
பூவெலாங்குடிபோனதும்போன் றதே . 

( ஙக) 
மானினோக்கியாமைந்தரோடாடிய 
ஆனநீர் விளையாடலை நோக்கினான் 
தானு மன்ன துகாதலித்தானென 
( ) மீன வேலையை வெய்யவனெய்தினான் . 

( ங2 ) 
ஆற்றலின்மையினாலழிர்தேயுந்தம் 
வேற்றுமன்னர்தம்மேல் வரும் வேந்தர்போல் 
ஏற்றுமாதர் முகங்களொடெங்கணும் 
தோற்றசந்திரன் மீளவுந்தோற்றினான் . 

( ஙங ) 
கஎ - வது நீர்விளையாட்டுப்படல -முற்றிற்று, 

ஆ திருவிருத்தம் கசைஎ . 
* தாமரைச் செல்வியைக் 

கையினாட்டுங்களிற்றாசசென்ன 
மையான் 

கசலக்குமியை யுணர்த்தியது . கண்ணிற்கடைக்கணிற் 
சொல்லல் என்றது - நயன பாடையை , - தாங்கினாரென் றமையான் ஆடை 
யணி யிவற்றானல்லது இயற்கையழகினையுடையரென்பதும்,பூவின் மெல் 
லியரென்பதும் பெறப்பட்டன . 1 மீனவேலையை வெய்யவனெய்தினா 
னென்றது பொழுது பட்டதென்பதுணர்த்திற்று . 


என்ற 


-- 


பாலகாண்டம் 


[ முதலா 


கஅ - வது உண்டாட்டுப்படலம் . 


உண்டாடலைக்குறித்துச் சொல்லும்படலம் , 
வெண்ணிறநறைநிறை வெள்ளமென்னவும் 
பண்ணிறஞ்செறிந் திடைபரந்ததென்னவும் 
உண்ணிறைகாமமிக்கொழுகிற்றென்னவும் 
தண்ணிறைநெடுநிலாத்தழைத்ததெங்குமே . 
கலந்தவர்க்கினியதோர்கள்ளுமாயப்பிரிந் 
துலந்தவர்க்குயிர்சுடுவிடமுமாயுடன் 
பலந்தவர்க்குதவிசெய்புதிய தூதுமாய் 
மலர்ந்த துரெடுநிலாமதனன் வேண்டவே , 

( உ ) 
ஆறெலாங்கங்கையேயாயவாழிதாம் 
கூறுபாற்கடலையேயொத்தகுன்றெலாம் 
* ஈறிலான் கயிலையையியைந்தவென்னினி 
வேறியாம்புகல்வது நிலவின் வீக்கமே . 
எள்ளருந் திசைகளோடி - யாரும்யாவையும் 
கொள்ளை வெண்ணிலவினாற்கோலங்கோடலால் 
வள்ளுறைவயிரவான் 1 மகரகே தனன் 
வெள்ளணியொத்ததுவேலைஞாலமே 

( ) 
தயங்குதாரகைபுரைதரள நீழலும் 
இயங்குதார்மிடைந் தகாரெழினிச்சூழலும் 
கயங்கள் போன்றொளிர் 1 பளிங்கடுத்தகானமும் 
வயங்குபூம்பந்தருமகளிரெய்தினார் . 
பூக்கமழோ தியர்போது போக்கிய 
சேக்கை ) யின்பச்செருச்செருக்குஞ்சிந்தையார் 
ஆக்கியவமிழ்தெனவம்பொன்வள்ளத்து 
வாக்கியபசுநறாமாந்தன் மேயினார் . 

( சு ) 
மீனுடைவானுடைவிஞ்சைநாட்டவர் 
ஊனுடையுடம்பினாருருவமொப்பிலார் 
மானுடைதோக்கினார்வாயின் மாந்தினார் 
தேனுடைமலரிடைத்தேன்பெய்தென்னவே . 

( எ ) 
* ஈறிலான் -சங்காரகாரணனாகிய சிவன் , இதற்குவேறு கூறுவாரு 
முளர் . - யாரும்யாவையும் என்றது - இயக்குதினை . நிலத்திணைகளை . 
1 மகரகேதனன் - இயற்கொடியையுடையமன் மதன் ! | பளிங்கடுத்த கான 
மென்றது , பளிங்குப்பாறையை , ) இன்புச்செருர் - கல்விப்போர் . 


வது ] 


உண்டாட்டுப்படலம் . 


கசடு 


உக்கப்பால் புரைநிலாவுண்டவள்ளமும் 
கைக்கொள்வாளொளிபடச்சிவந்துகாட்டத்தன் 
மைக்கணுஞ்சிவந்ததோர் மடந்தைவாய்வழி 
புக்கதேனமிர்தமாய்ப் பொலிந்தபோன் றவே . 


i 


( 
அ 
) 


தாமமுநானமுந்ததைந்ததண்ணகிற் 
றூமமுண்குழலியருண்டதூநறை 
எமவெங்குழியுகுநெய்யினுள்ளுரை 

றை 
காமவெங்கனலினைக்கனற்றிக்காட்டிற்றே . 


க 


வேறு , 


மட 


( 
கஉ 
) 


* விடனொக்குநெடியதோக்கினமிர்தொக்குமின் சொலார் தம் 
னொக்குமடனுமுண்டேவானுதலொருத்திகாணத் 
தடனொக்குநிழலைப் பொன் செய்தண்ணறுந்தேறல் வள்ளத் 
துடனொக்கவுவந்து நீயேயுண்ணுதிதோழியென்றாள் . ( கா ) 
அச்ச நுண்மருங்குலாளோரனங்கனாளளக பந்தி 
நஞ்சுவேற்கருங்கட்செவ்வாய்நளிர் முகமதுவட்டோன்றப் 
பிச்சிெேயன்செய்தாயிப்பெருநறவிருக்கவாளா 
எச்சிலை நுகர்தியோவென்றெயிற்றரும்பிலங்க நக்காள் . ( கக ) 
புறமெலாநகைசெய்தேசப்பொருவருமேனிவேறோர் 
மறமுலாங்கொலைவேற்கண்ணாண்மணியின் வள்ளத்து வெள்ளை 
நிறநிலாக்கற்றைபாயநிறைந்தது போன்று தோன்ற 
நறவெனவதனைவாயின் வைத்தனணாணுட்கொண்டாள் . 
யாழ்க்குமின் குழற்குமின்பமளித்தனவிவையாமென்னக் 
கேட்குமென்மழலைச்சொல்லோர்கிஞ்சுகங்கிடந்தவாயாள் 
தாட்கருங்குவளைதோய்ந்த தண்ணறைச்சாடியுட்டன் 
வாட்கணினிழலைக்கண்டாள்வண்டெனவோச்சுகின்றாள் . (கங.) 
களித்தகண்மதர்ப்பவாங்கோர்நனங்குழைகள்ளினுள்ளால் 
வெளிப்படுகின்ற காட்சி வெண்மதிநிழலை நோக்கி 
அளித்தனெனபயம்வானத்தரவினையஞ்சி நீவந் 
தொளித்தனையஞ்சலென்றாங்கினியன - வுணர்த்துகின்றாள் . (கச ) 
அழிகின்றவறிவினாலோபேதைமையாலோவாற்றிற் 
சுழியொன்றிநின்றதன்னவுத் தியாயே செந்தேன் 
* நோய்நோக்கென்பது படவிடனொக்குநெடிய நோக்கென்றார் . 
தாட்கருங்குவளை தோய்ந்த தண்ணறைச்சாடியென்றது மொய்க் 

வண்டுகட்கஞ்சி அத்தண்டின் சிறுதொளையின றவை யுரிஞ்சுதற் 
கென்க . 1 உரையாநின்றாளென்னாது உணர்த்துகின்றா ளென்றதனான் 
இனியன என்ற துறுதிமொழியென்பதுணர்த்திற்று .. 

19 


( 


கும் 


கசசு 


பாலகாண்டம் . 


[ மு தலா 


(கரு ) 


பொழிகின் றபூவின்வேய்ந்தபந்தசைப்புரைத்துக்கீழ்வர் 
திழிகின் றகொழுகிலா வைந றவெனவள்ளத்தேற்றாள் . 
மின்னென நுடங்குகின் றமருங்குலாளொருத்திவெள்ளை 
இன்னமிழ்தனையதீஞ்சொலிடைதமோ நியென்ன 
வன்னமேகலையை நீக்கிமலர்த் தொடை * யல்குல்சூழ் தாள் 
பொன்னரிமாலை கொண்டுபுரிகுழல்புனையலுற்றாள் . 
கண்மணிவள்ளத்துள்ளேகளிக்குந்தன் முகத்தைநோக்கி 
வின்மதிமதுவினாசைவீழ்ந்ததென்றொருத்தியுன்னி 
உண்மகிழ் துணைவனோடு மூடுநாள் வெம்மை நீக்கித் 
தண்மதியாகில்யானுந்தருவெணிந்த றவையென்றாள் . 


( கசு ) 


L 


( 
கஎ 
) 


(52 ) 


எள்ளொத்தகோலமூக்கினேந்திழையொருத்திமுன்கை 
தள்ளத்தண்ணறவையெல்லாந் தவிசிடையுகுத்துத்தேறாள் 
உள்ளத்தின் மயக்கந்தன்னாலுட்புறத்துண்டென்றெண்ணி 
வள்ளத்தைமறித்து வாங்கிமணிநிற விதழின்வைத்தாள் . 
வான் றனைப்பிரிதலாற்றாவண்டினம் - வச்சைமாக்கள் 
என்றவர் திெயம்வேட்ட விரவலரென்னவார்ப்பத் 
தேன் ரருகமலச்செவ்வாய்திறந் தனணுகரநாணி 
ஊன்றியகழுநீர்நாளத்தாளினாலொருத்தியுண்டார் . 
புள்ளுறைகமலவா விப்பொருகயல் வெருவிபோட் 
வள்ளுறைகழித்தவாள்போல்வரிபுறவயங்குகண்ணாள் 
கள்ளுறைமலர்மென் கூந்தற்களியிளமஞ்ஞையன்னாள் 
1 உள்ளுறையன்பனுண்ணானென ந றவுண்ணலெண் 


(கசு ) 


(20 ) 


வேது . 


கூற்று றழ்நயனங்கள்சிவப்பக்கூனுதல் 
ஏற்றிவாளெயிறுகள துக்கியின் றளிர் 
மாற்றருங்கரதலமறிக்குமாதொரு 
0 சீற்றமா மபிநயந்தெரிக்கின்றாரினே . 


உக ) 


துடித்தவான்றுவரிதழ்த்தொண்டைத்தூநிலா 
கடித்தவாலெயிறுகளதுக்கிக்கண்களால் 
வடித்தவெங்குருதிவேல் விழிக்குமாதர்மெய் 
பொடித்தவேர்புறத்துகுந றவம்போன்றவே . 

( 22. ) 
அல்குல் சூழ்ந்தாள் எனப்பின் வருதலான் மோலை என்ற தாடை 
வினை . - வசைமாக்கள் -உலோபிகள் . 1 தன்னுள்ளத்து நீங்கா துறைத 
லின் உள்ளுறையன்பெனென்றார் . 0 சீற்றமாமபிநயமெனக் காரியத்தைக் 
காரணமாக உபசரித்தார் . 


வது ) 


உண்டாட்டுப்படலம் . 


க்சவ 


கனித்திரளிதழ்பொழிசெம்மைகண்புக 
நினைப்பதொன்றுரைப்பதொன்றாமோர்நேரிழை 
தனிச்சுடர் தாமரைமுகத்துச்சாபமும் 
குனித்தது பனித்தது குழவித்திங்களே . 

(உ ங . ) 
இலவிதழ்த்துவர் விடவெயிறுதேனுக 
முலைமிசைக்கச்சொடுகலையு மூட்டற 
அலைகுழல்சோர்தாவசதியாட்டலாற் 
கலவிசெய்கொழுநருங்கள்ளுமொத்தவே . 

( 2 ஈ ) 
கனைகடற்கள்வனாற்கலக்கமுற்றதை 
- அனகனுக்கறிவியென்றறியப்போக்கு மோர் 
இனமணக்கலையினாடோழி நீயுடன் 
மனமெனத்தாழ்த்தியோ வருதியோவென்றாள் . 
மான மர்நோக்கியோர்மதுகைவேந்தன்பால் 
ஆன தன் பாங்கியராயினாரெலாம் 
$ போனவர்போனவர்தொடரப்போக்கினாள் 
- தானுமங்கவர்பினே தமியளேகினாள் . 

( உ.சு ) 
விரைசெயபூஞ்சேக்கையினடுத்த மீமிசைக் 
கரைசெயாவாசையங்கடலுளாளொரு 
பிரைசமென் குதலையாள் கொழுநன் பேரெலாம் 
உரைசெயுங்கிள்ளையையுவந்து புல்லினாள் . 
மன் றனாறொருசிறையிருந்தொர்வாணுதல் 
தன் றுணைக்கிள்ளையைத்தழீ இயென்னாவியை 
இன்று போய்க்கொணர்கிலையென் செய்வாயெனக் 
கன்றிலோடெத் தியென் றழுது சீறினாள் . 
வளைபயின் முன்கையோர்மயிலனாடனக் 
கிளையவள் பெயரினைக்கொழுநனீதலும் 
முளையெயிறிலங்கிடமுறுவல் வந்தது 
களகளவுதிர்ந்ததுகயற்கணாலியே . 

(உக ) 
செற்றமுன்புரிந்ததோர்செம்மல் வெம்மையாற் 
பற்றலுமல்குலிற்பரந்தமேகலை 
அற்றுகுமுத்தின் முன்னவனிசேர்ந்தன 
பொற்றொடியொருத்திகண்பொறாத முத்தமே . 

( 50 ) 
கனிபொழி என்புழி வினைப்பகுதியே வினையெச்சப்பொருடந்தது 
வரிப்புனைபந்தென்புழிப்போல . கனைகடல் - ஒலிசடல் - யான் தீயே 
னென்பாள் எதிர்மறைமுகத்தான் . அவனை அனகனென்றாள் போன 
வர்போனவர் - முற்போனவரையும்பிற்போனவரையுமுணர்த்திற்று . மீமி 
சை ஒரு பொருட்பன்மொழி . 


( எ ) 


கசஅ 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( ஙக ) 


( ங உ) 


தோடவிழ்கூந்தலாளொருத்திதோன் றலோ 
டூடுகெனோவுயிருருகுநோய்கெடக் 
கூடுகெனோவவன் குணங்கள் வீணையிற் 
பாடுகெனோவெனப்பலவும்பன்னினாள் . 
மாடகம்பற்றுனண்மகரவீணை தன் 
தோடவிழ்மலர்க்கரஞ்சிவப்பத்தொட்டனள் 
பாடினளொருத்தி தன்பாங்குளார்களோ 
டூடின துரைசெயாளுள்ளத்துள்ளதே . 
குழைத்தபூங்கொம்பனாளொருத்திகூடலை 
இழைத்தனளவ்வவவிட்டபோதெலாம் 
பிழைத்தலுமனங்கவேள் பிழைப்பிலம்பொடும் 
உழைத்தனளுயிர்த்தனளுயிருண்டென்னவே . 
பந்தணிவிரலினாளொருத்திபையுளாள் 
சுந்தரனொருவன் பாற்றுதுபோக்கினாள் 
வந்தனனெனக்கடையடைத்து மாற்றினாள் 
சிந்தனை தெரிந்திலஞ்சிவந்தநாட்டமே 
உய்த்தபூம்பள்ளியினூடனீங்குவான் 
சித்தமுண்டொருத்திக்கதன் பன்மேர்கிலான் 
பொய்த்ததோர் - மூரியானிமிர்ந்துபோக்குவாள் 
எத்தனையிறந்தனகடிகையீண்டென்றாள் . 
விதைத்தமென் காதலின் வித்து மெய்ந்நிறை 
இதைப்புனனனைத்திடமுளைத்தவேயெனப் 
பகைத்தனளொருத்தன் மேலொருத்தி + பஞ்சடி 
உதைத்தலும் பொடித்தனவுரோமராசியே . 


( நங ) 


( 


( 
ஙச 
) 


(ஙகு ) 


( ந.சு ) 


( எ ) 


பொலிந்தவாண்முகத்தினான் பொங்கித்தன்னையு 
மலிந்தபேருவகையான் மாற்றுவேந்தரை 
நலிந்தவாளுழவனோர் நங்கைகொங்கை போய் 
மெலிந்தவாகோக்கித்தன் புயங்கள்வீங்கினான் . 
ஏய்ந்தபேரெழிலினானொருவனெய்தினான் 
வேய்ந்தபோலெங்கணுமனங்கள் வெங்கணை 
பாய்ந்தபூம்பள்ளியிற்படுத்தபல்லவந் 
தீய்ந் தனநோக்கினன்றிசைக்குஞ்சிந்தையான் . 


ஊட்டியசாந்து வெந்துலரும்வெம்மையான் 
நாட்டினையளித்தி நீயென்றுநல்லவர் 
* மூரி -உறக்கம் - வஞ்சடி - செம்பஞ்சூட்டிய தாள் . 


வது) 


உண்டாட்டுப்படலம் . 


கசகூ 


ஆட்டுநீர்க்கலசமேயென்னலானவோர் 
வாட்டொழின்மைந்தற்கோர்மங்கைகொங்கையே . (ஙக ) 
பயிருறுகிண்கிணிபரந்தமேகலை 
வயிரவான் பூணணிவாங்கிநீக்கினாள் 
உயிருறு தலைவன்பாற்போகவுன்னினாள் 
* செயிருறுதிங்களைத்தீயதோக்கினாள் . 

(ச 0 ) 
எலுமிவ்வன்மையையென்னென்றுன்னுதும் 
t ஆலைமென்கரும்பனானொருவற்காங்கொரு 
சோலைமென் குயிலனாள் சுற்றிவீக்கிய 
யாலையை நிமிர்ந்திலவயிரத்தோள்களே . 

( சக ) 
சேர் குழலொருத்திதன் வருத்தஞ்சொல்லுவான் 
மாரனைநோக்கியோர் மாதைநோக்கினாள் 
காரிகையிவளவள் கருத்தைநோக்கியோர் 
வேரியந்தெரியலான்வீடுதோக்கினாள் . 

( 2 ) 
சினங்கெழுவாட்கையோர்செம்மல்பாலொரு 
கனங்குழைமயிலனாள் கடிதுபோயினாள் 
மனங்குழை றவமோமாலைதான்கொலோ 
அனங்கனேயார்கொலோவழைத்ததூதரே . 

( சங ) 
தொகுகருகாதற்குத் தோற்றசீற்றத்தோர் 
வகிர்மதிநெற்றியாண் மழைக்கணாலிவந் 
துகுதலுமுற்றதென்னென்றுகொற்றவன் 
நகுதலுதக்கனணாணுநீங்கினாள் , 

( சச ) 
பொய்த்தலைமருங்குலாளொருத்திபுல்லிய 
கைத்தல நீக்கினள் கருத்தினீக்கலள் 
சித்திரம்போன் றவச்செயலோர்தோன் றற்குச் 
சத்திரமார்பிடைத்தைத்ததொத்ததே . 
மெல்லியலொருத்திதான் விரும்புஞ்சேடியைப் 
புல்லியகையினள் போதிதூதெனச் 
சொல்லுவானுறுமுறநாணுஞ்சொல்லலள் 

0 எல்லையில் பொழுதெலாமிருந்து விம்மினாள் . 
* நீ தோன்றித்தலை உன்பாற் காமவேட்கையுண்டாக்கப் பிறறியா 
வண்ணம் செல்வேனை நிலாவெரித்துத் தடுத்தி , இது நிற்குத்தகதென் 
பாள் செயிருறு திங்களைத் தீயநோக்கினாளென்றார் . " பிரிந்து நின்று காம 
வெப்பத்தானோந் தமையின் ஆலைமென் கரும்பனானென்றும் , அவன்பட்ட 
காமவிடாயை யொருவண்ணந் தணியப்பெற்றது இவள் சொல்லேயென் 
றது கருதிச்சோலைமென் குயிலனாளென்றுங் கூறினார் . 1 ஆற்றகுப்பைக 
ளென்றாற்போலத் தோற்ற சீற்றமென்புழிக் காலங்காட்டு மின்னிடை 
நிலை புணர்ந்து கெட்டது . 0 பன்முறையாற்றிய செய்கையினெல்லையில் 
லாமையை அச்செய்கை நிகழ்ச்த பொழுதின் மேலேற்றி எல்லையில் பொ 
ழுதெலா மென் றார் 


பாலகாண்ட 


படம் 


முதலா 


ஊறுபேரன்பினாளொருத்திதன்னுயிர் 
மாறிலாக்காதலன் செலவைமற்றொரு 
நாறுபூங்கோதைபான விலநாணுவாள் 
வேறுவேறுறச்சிலமொழி விளம்பினாள் . 


( சஎ ) 


உருத்தெரிதன்மையவுயிருமொன்றுதாம் 
அருத்தியுமத்துணையாயநீரினார் 
ஒருத்தியுமொருத்தனு முடம்பு மொன்றெனப் 
பொருத்துவாராமெனப்புல்லினாரரோ. 


( சஅ ) 


வதிர்பொருதோளினாளொருத்தி வேந்தன்வந் 
தெதிர்தலுந் தன் மனமெழுந்து முன் செல 
மதிமுகங்கதுமெனவணங்கினாளது 
புதுமையாதலின வற்கச்சம்பூத்ததே . 


துனிவருநலத்தொடுசோர்க்கின்றாளொரு 
குனிவருநுதலிக்குக் கொழுநனின்றியே 
தனிவருந்தோழியுந்தாயையொத்தனள் 
இனிவருதென்றலுமிரவமென்னவே . 


( ரு ) 


ஆக்கியகாதலளொருத்தியந்தியில் 
தாக்கிதெய்வமுண்டென்னுந்தன்மையவள் 
நொக்கினணின்றனணுவன் றதோர்கிலள் 
போக்கின தூதினோடுணர்வும்போக்கினள் . 


மறப்பிலள் கொழுநனைவரவுநோக்குவாள் 
பிறப்பினொடிறப்பெனப்பெயருஞ்சிந்தையால் 
* துறப்பருமுகிலிடைத்தோன்றுமின்னெனப் 
புறப்படும் புகுமொருபூத்தகொம்பனாள் . 


எழுதரும் - கொங்கைமேலனங்கனெய்தவம் 
புழுதவெம்புண்களில்வளைக்கையொற்றினாள் 
அழுதனள்சிரித்தனளற்றஞ்சொல்லினாள் 
தொழுதனளொருத்தியைத் தூது வேண்டுவாள் . 


ஆர்த்தியுமுற்றதுமறிஞர்க்கற்றந்தான் 
வார்த்தையினுணர்த்துதலரிதன்றோமனம் 
வேர்த்தனன் வெதும்பினண்மெலிந்து சாய்ந்தனள் 

பார்த்தனளொருத்தி தன் பாங்கனாளையே . 
* படமாடத்தைத் துறப்பருமுகிலென்றார் 
கொங்கையினருமை நோக்கி எழுதருங்கொங்கையென்றார் . 


) 


வது ) 


உண்டாட்டுப்படலம் . 


கருக 


தனங்களினிளையவர்தம்மின் மும்மடி 
கனங்கனமிடையிடைகளிக்குங்கள்வனாய் 
மனங்களினுழைந்தவர்மாந்துதேறலை 
அனங்கனுமருந்தினானாதல் வேண்டுமால் . 


( 6 ) 


நறைகமழலங்கன்மாலைகளிர் கறுங்குஞ்சிமைந்தர் 
துறையறிகலவிச்செவ்வித்தோகையர் தூசுவீசி 
நிறையகவல் குல்புல் குங்கலன்கழித்தகல நீத்தார் 
அறைப்றையனையநீராரருமறைக்காவரோதான் . 

( ருசு ) 
பொன்னருங்கலனுந் தூசும்புறத் துள துறத்தல்வம்பே 
நன்னுதவொருத்திதன் பாலகத்துளநானுநீத்தாள் 
உன்னருந் துறவு பூண்டவுணர்வுடையொருவனேபோல் 
தன்னையுந்து றக்குந்தன் மைகாமத்தேதங்கிற்றன்றே ( இஎ ) 
பாருவருமதனன் போல்வானொருவனும்பூவின்மேலத் 
திருவினுக்குவமைசால்வாளொருத்தியுஞ்சேக்கைப்போரில் 
* ஒருவருக்கொருவர்தோலாரொத்தனருயிருமொன்றே 
இருவரதுணர்வுமொன்றேயென் றபோ தியா வர்வெல்வார் . ( ரு அ ) 
கொள்ளைப்போர்வாட்கணாளங்கொருத்தியோர்குமரனன்னான் 
+ வள்ளத்தாரகலந்தன்னைமலர்க்கையாற்புதைப்பரோக்கி 
உள்ளத்தாருயிரன்னாண்மேலுதைபடுமென்றுநீநின் 
கள்ளத்தாற்புதைத்தியென்னா முன்னையிற்கனன்றுமிக்காள் . ( கே ) 
பாலுள பவளச்செவ்வாய்ப்பணை முலைநிகர்த்தமென்றோள் 
வேலுளநோக்கினாளோர்மெல்லியல் வேலையன்ன 
மாலுளசிந்தையாங்கோர் - மழையுளதடக்கையாற்கு 
மேலுளவரம்பைமாதறென்பதோர்விருப்பையீர்தாள் . ( சு 0 ) 

வேறு . 
புனத்துள மயிலினாள் கொழுநன் பொய்யுரை 
நினைத்தனள்சீறவாளொருத்திடிேய 
சினத்தொடுகாதலன் சேக்கைப்போரிடை 
மனத்துறைகாதலே $ வாகைகொண்டதே . 

(சுக ) 
கொலையுருவமைத்தெனக்கொடியாட்டத்தோர் 

கலை ! ) யுருவல் குலாள்கணவற்புவ்குவாள் 
* ஒத்தகிழவனும் கிழத்தியுமொத்தவின் பந்துய்த்தலின் ஒருவருக் 
கொருவர் தோலாரொத்தன ரென்றார் . " வளமென்றது - வள்ளமென 
விரிக்கும் ; வழி விரித்தல் பெற்றது ; 1 மழையள தடக்கை என்றது - கொ 
டையின் சிறப்புத்தோன்றநின்றது . * வெற்றியை வாகை யென்றார் . 

0 உருவு தலாகிய இயைபில்லா திருப்ப அவ் வியபுல்பட முலையுரு 
வினவெனக்கூறிஜர் . 


கருஉ 


பாலகாண்டம் . 


[ முதலா 


சிலையுருவழிதரச்செறிந்தமார்பிற்றன் 
முலையுருவினவென முதுகை நோக்கினாள் . 


( க 2 .) 


குங்குமமுதிர்ந்தனகோதைசோர்ந்தன 
சங்கினமுரன் றனகலையுஞ்சாறின 
பொங்கின சிலம்புகள் பூசலிட்டன 
மங்கையரிளநலமைந்தருண்ணவே 


( சுங ) 


துனியுறுபுலவியைக்காதல் சூழ்சுடர் 
பனிடெனத்துடைத்தலும்பதைக் குஞ்சிந்தை யாள் 
புனையிழையொருமயில்பொய்யு றங்குவாள் 
* கனவெனுநலத்தினாற்கணவற்புல்லினாள் . 


( சசு ) 


வட்டவாண்முகத்தொருமயிலு மன்னனும் 
+ கிட்டியபோதுடல்கிடக்கப்புல்லினார் 
விட்டிலர்கங்குலின் விடிவுகண்டிலர் 
ஒட்டியவுடல்பிரிப்புணர் கிலாமையால் , 


(சுரு ) 


( சுசு ) 


அருங்களிமால்களிறனையவீரர்க்கும் 
கருங்குழன் மகளிர்க்குங்கலவிப்பூசலால் 
நெருங்கியவன முலைசுமக்கநேர்கலா 
மருங்குல்போற்றேய்ந்ததம்மாலைக்கங்குலே. 
கடையு றநன் னெறிகாண்கிலா தவர்க் 
கிடையுறு திருவெனவிந்துநத்தினான் 
படர் திரைக்கருங்கடற்பரமன் மார்பிடைச் 
1 சுடர்மணிக்கரசென விரவிதோன் றினான் . 
கஅ - வது உண்டாட்டுப்டல -முற்றிற்று 

ஆ திருவிருத்தம்-கககச . 


( சுஎ ) 


* கனவிடைப்பயந்தது போற் 

கணவனைப் 

புல்லுதற்கேதுவாதல் 
பற்றி கனவெனூலேமென்றார் . + பிரிவானுள தாம் வருத்தத்தினருமை 
தோன் றக் கிட்டியபோதென்றார் . - சுடர்மணிக்கரசென்றது பீதகவா 
டைப்பிரானார் மார்பிடை மணியாகிய கவுத்துவத்தை . 


ககூ - வது எதிர்கோட்படலம் . 


எதிர்கொள்வதைக்குறித்துக் கூறும்படலம் . 


வேறு . 


(2 ) 


அடாநெறியறைதல் செல்லாவருமறையறைந்த நீதி 
விடாநெறிப்புலமைச்செங்கோல்வெண்குடைவேந்தர்வேந்தன் 
* படர்முகமுகிலிற்றோன்றும்பருவமொத்தருவிபல்கும் 
கடாநிறையாறுபாயுங்கடலொடுங்கங்கை சேர்ந்தான் . 
கப்புடைநாவினாகருலகமுங்கண்ணீற்றோன் றத் 
துப்புடைமணலிற்றாகிக்கங்கைநீர்சுருங்கிக்காட்ட 
t அப்புடைய நீகவேலையகன்புனன்முகுந்து மாந்த 
உப்புடைக்கடலுந்தெண்ணீருண்ணசையுற்றதன்றே . 
ஆண்டுநின் றெழுந்து போகியகன்பணைமிதிலையென்னும் 
ஈண்டுநீர்நகரின் பாங்க - ரிருநிலக்கிழவனெய்தத் 
தாண்டுமாப்புரவித்தானைத்தண்ணளிச்சனகனென்னும் 
தூண்டருவ பிரத்தோளான் செய்தது சொல்லலுற்றாம் . 
வந்தனன ரசனென்ன மனத்தெழுமுவகைபொங்கக் 
கந்தடுகளிறுந்தேருங்கலினமாக்கடலுஞ்சூழச் 
சந்திரனிரவி தன்னைச்சார்வதோர் தன்மைதோன்ற 
0 இந்திர திருவன் றன்னையெதிர்கொள்வானெழுந்து வந்தான் . 

. (ச ) 
கங்கைமீர்காடன்சேனைமற்றுளகடல்களெல்லாம் 
சங்கினமார்ப்பவந்து சார்வனபோலச்சாரப் 
பங்கயத்தணங்கைத்தந்தபாற்கடலெதிர்வதேபோன் 
மங்கையைப்பயந்தமன்னன் வளநகர்வந்ததன்றே . 

( 6 ) 


( 
சு 
) 


இலைகுலாவலியினானனிகமேழெனவுலா 
நிலைகுலாமக ரநீர்நெடியமாகடலெலாம் 
அலகின்மாகளிறுதேர்புரவியாளெனவிராய் 
உலகெலாநிமிர்வதேபொருவுமோருவமையே 
தொங்கல்வெண்குடைதொகைப்பிச்சமுட்படவிராய் 
எங்கும்விண்புதைதரப்பகன் மறைந் திருளெழப் 
பங்கயஞ்செய்யவும்வெளியவம்பலப்படத் 
தங்குதாமரையுடைத்தானமேபோலுமே. 

(எ ) 
* படாமுகமென்றது - யானையை. t படைகளின் மிகுதிநோக்கி அப் 
புடைய கேமென்றார் . 1 இருநிலக்கிழவனென்றது தயரதனை . இந்திரதி 
ருவ னென்றதுமது . 

20 


கருச 


பாலகாண்டம் 


[ முதலா 


கொடியுளாளோ தனிக்குடையுளாளோகுலப் 
படியு ளாளோகடற்படையுளாளோபகர் 
மடியிலாவரசினான் மார்புளாளோவளர் 
முடியுளாளோதெரிந்துணர்கிலா * முளரியாள் . 
வார்முகங்கெழுவுகொங்கையர்கருங்குழலின் வண் 
டேர் முழங்கரவமேழிசைமுழங்க ரவமே 
தேர்முழங்க ரவம்வெண்டிரைமுழங்காவமே 
கார்முழங்காவம்வெங்கரிமுழங்கரவமே, 


( 
அ 
) 


( 
க 
) 


சூழுமாபடல்களுந் திடர்படத்துகடவழ்ந் 
தேழுபாராகமுமுற்றுளதெனிற்கெளிதரோ 
ஆழியானுலகளந்தன்றுதாள் சென் நவப் 
பூழையூடேபொடித்தப்புறம்போதே. 
மன்னெடுங்குடைமிடைந்தடையவான் மறைதரத் 
துன்னிடுநிழல்வழங்கிருடுரப்பெளிதரோ 
பொன்னிடும்புவியிடும்புனை மணிக்கலனெலாம் 
மின்னிடும் வில்லிடும்வெயிலிடும் நிலவிடும் 


( 
40 
) 


(கக ) 


(கஉ ) 


( கந ) 


தாவின் மன்னவர்பிரான் வரமுரட்சனக 

சனகனாம் 
எவருஞ்சிலையினானெ திர்வரும்நெறியெலாம் 
தூவுதண்சுண்ணமுங்கனக நுண்டூளியும் 
பூவின் மென்றா துரும்பொடியுமேபொடியெலாம் . 
நறுவிரைத்தேனுநான முநறுங்குங்காச் 
செறியகிற்றேய்வையுமான்மதத்தேக்கரும் 
வெறியுடைக்கலவையும்விரவுசெஞ்சாந்தமும் 
செறிமதக்கலுழிபாய்சேறுமேறெலாம் . 
மன் றலங்சோதையார்மணியினும்பொன்னினும் 
சென்று வந்துலவுமச்சிதைவிலாநிழலினேர் 
வென்றி திண்கொடியொடும்நெவிேதானமும்விராய் 
நின் றெவெண்குடைகளினிழல்களேநிழலெலாம் . 
மாறிலாமதுகையான் மகிழ்பெருந்தானைமேல் 
ஊறுபேருவகையானனிகம்வந்துற்றபோ 
தீறிலோதையினொடு மேறிதரைப்பாவை மேல் 
ஆறு பாய்கின் றதோரமலை போலானதே . 
கந்தையே பொருகரிச்சனகனுங்காதலோ 
டுந்தவோ தரியதோர் தன்மையோடுலகுளோர் 


( கச ) 


( க 


ந 


* முளரியாள்.சயமகள் , 


வது 


எதிர்கோட்படலம் . 


கருரு 


( கன ) 


* தந்தையேயனையவத்தகவினான் முன்புதன் 
சிந்தையேபொருநெடுந்தேரின் வந்தெய்தினான் . 

( கசு ) 
எய்தவத்திருநெடுந்தேரிழிந்தினையதன் 
மொய்கொடிண்சேனைபின்னிற்கமுன்சேறலும் 
கய்யின்வந்தேறெனக்கடிதின் வந்தேறினான் 
அய்யனும்முக மலர்ந்தகமுறத்தழுவினான் . 
தழுவிநின்றவனிருங்கிளையையுந்தமரையும் 
வழுவில்சிந்தனையினான் வரிசையின்னளவளாய் 
எழுக முந்துற வெனாவினி துவந்தெய்தினான் 
உழுவை முந்தரியனானெவரினும் முயரினான் . 

(கஅ ) 
இன்னவாறிருவரும்மினியவாறேகவத் 
துன்னுமாநகரினின்றெதிர்வரத்துன்னினான் 
தன்னையேயனையவன் றழலையேயனையவன் 
t பொன்னின் வார்சிலையிறப்புயநிமிர்ந்தருளினான் . ( கக ) 
தம்பியுந்தானுமத்தானை மன்னவனகர்ப் 
பம்பு திண்புரவியும்படை ஞரும்புடைவரச் 
செம்பொனின் பசுமணித்தேரின் வந்தெய்தினான் 
- உம்பரும்மிம்பருமுரகருந்தொழவுளான் . 

(20 ) 
யானையோவிரதமோவிவுளியோபிடிகளோ 
ஆனபே ருறையிலாதிறைவையாரறிகுவார் 
தானையேர்சனகனே வலினெடுந் 

ந்தாதைமுன் 
போனபானபேரிருவர்தம்புடைவரும்படையினே . 

( 2.க ) 
காவியுங்குவளையுங்கடி கொள் $ காயாவுமொத் 
தோவியஞ்சுவை கெடப்பொலிவதோருருவொடே 
தேவருந்தொழுகழற்சிறுவன் முன் பிரிவதோர் 
ஆவி வந்தென்னவந்தரசன் மாடணுகினான் . 

( உ . ) 
அனிகம்வந்தடிதொழக்கடிது சென் றசர்கோன் 
இனியபைங்கழல்பணிந்தெழுதலுந் தழுவினான் 
மனுவெனுந் தகையன் மார்பிடைமறைந்தன ) மலைத் 
தனிநெடுஞ்சிலையிறத்தவழ் கடங்கிரிகளே . 

( உங ) 
* அனைவோர்க்குந் தெய்வ மிலைமுகட்பைம்பூணிறையென்பது பற் 
றித் தந்தையே யனையவத்தக வினானென் றார் . - பொன்னின் வார்சிலை - 
ஈசன் வில் . + உம்பர் முதலினர் தொழவுளானென் றது - இராமனை . 

உறை என்றது - மிகப்பெரியதோரெண் , $ கரியகோலப்பெருந் 
தகையாதலின் காவியுங்குவளையுங் கடியகாயாவு மென்றார் . ( ) மலையென் 
றது - மேருவை , அது மலைகளுட் சிறந்தமை பற்றி . 


கருகா 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( உ.ரு ) 


. 


ளையபைங்குரிசில் வந்தடிபணிந்தெழுதலும் 
தளைவருந்தொடையன் மார்புறவுறத்தழுவினான் 
களை வருந்துயரறக்ககனமெண்டிசையெலாம் 
* விளை தரும்புகழினானெவரினும்மிகுதியான் . 

( உச) 
கற்றைவார்சடையினான் கைக்கொளுந்தனுவிறக் 
கொற்றநீள்புய நிமிர்த்தருளுமக்குரிசில்பின் 
பெற்றதாயரையுமப்பெற்றியிர்றொழுதெழுந் 
துற்றலோதவர்மனத்துவகை யாருரை செய்வார் . 
உன்னுபேரன்புமிக்கொழுகியொத்தொண்கணீர் 
பன்னுதாரைகடரத்தொழுதெழும்பரதனைப் 
பொன்னின் மார்புறவணைத்துயிருறப்புல்லினான் 
தன்னையத்தாதை முன்றழுவினாலென்னவே . 

( உக ) 
கரியவன் பின்பு சென்றவனருங்காதலிற் 
பெரியவன் றம்பியென்றினையதோர் பெருமையப் 
பொருவருங்குமரர்தம்புனை நறுங்குஞ்சியால் 
இருவர்பைங்கழலும் வந்திருவரும் வருடினார் . 

(உஎ) 
கோல்வருஞ்செம்மையுங்குடைவருந்தண்மையும் 
சால்வருஞ்செல்வமென்றுணர்பெருந்தாதை தன் 
மேல் வருந்தன்மையான் மிக விளங்கினர்கடாம் 
நால்வரும்பொருவினான் மறையெனுநடையினார் . (உஅ ) 
சான்றெனத்தகைய செங்கோலினானுயிர்கடாம் 
ஈன் றந ற்றாயெனக்கருதுபேரருளினான் 
ஆன்றவிச்செல்வமித்தனையுமொய்த்தருகுறத் 
தோன் றலைக்கொண்டுமுற்செல்கெனச்சொல்லினான் . 
காதலோவறிகிலங்கரிகளைப் பொருவினார் 
தீதிலாவுவகையுஞ்சிறிதரோபெரிதரோ 
கோதை சூழ்குஞ்சியக்குமரர்வந்தெய்தலும் 
தாதை $ யாதொத்ததத்தானையின் றன் றன்மையே . 
தொழுதிரண்டருகுமன் புடையதம்பியர் தொடர்ந் 
தழிவில்சிந்தையினுகந்தாடன் மாமிசைவரத் 
* துயரறக் ககனமெண்டிசையெலாம் விளை தரும் புகழினானென்றார் 
சம்பரன் முதலானோரைக் குலத்தோடுங்களைந்த சிறப்புநோக்கி . - யாரெ 
ன்னும் வினாவினைக்குறிப்பு ஈண்டின்மை குறித்து நின்றது யா அருலகத் 
தோர் சொல்லில்லா ரென்புழிப்போல - நால்வருநடையான் 

நான் 
மறை பொருவலினவற்றையே உவமை கூறினார் . 

6 எனையுவசைபோலாது உயிர்க்குறுதி பயத்தலான் தீதிலாவு வகை 
யன்றார் . ஆதலொத்தது என்றது - ஆதொத்ததெனநின்றது . 


( 
உக 
) 


( 
10 
) 


வது ) 


உலாவியற்படலம் . 


கருஎ 


(ஙக ) 


தழுவுசங்குடனெடும்பணை தழங்கிட வெழுந் 
தெழுதருந் தகையதோர்தேரின் மேலே கினான் . 
பஞ்சிசூழ்மெல்லடிப்பாவைமார்பண்ணை * சூழ் 
மஞ்சு சூழ் நெடிய மாளிகையின் வந்திடைவிராய் 
நஞ்சுசூழ்விழிகள் பூமழையின் மேல் விழநடந் 
திஞ்சி சூழ்மிதிலைமாவீதிசென்றெய்தினான் . 
சூடகந் துயல்வரக்கோதை சோர்தரமலர்ப் 
பாடகம்பரத நூல்பகரவெங்கடகரிக் 
கோடாங்கிடவெழுங்குவி தடங்கொங்கையார் 
ஆடரங்கல்லவேயணியரங்கயலெலாம் , 
பேதைமரர்முதல்கடைப்பேரிளம்பெண் கடாம் 
எதியார்மாரவேளேவவந்தெய்தினார் 
ஆதிவானவர் பிரானணுகலாலணி கொள்கார் 
ஓதியார் வீதிவாயுற்றவாறுரை செய்வாம் . 


( ந.க ) 


க கூ -வது . எதிர்கோட்படல -முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் ககச அ . 


உய - வது . உலாவியற்படலம் 


WEE 


உலாவியலைக் குறித்துக் கூறும்படலம் . 
+ மானினம்வருவபோன்று மயிலினந்திரிவபோன்றும் 
மீனின் மிளிர்வபோன்று மின்னினமிடைவபோன்றும் 
தேனினஞ்சிலம்பியார்ப்பச்சிலம்பினம்புலம்பவெங்கும் 
பூநனை கூந்தன்மாதர்பொம்மெனப்புகுந்து மொய்த்தார் . 


(க ) 


விரிந்து வீழ்கூந்தல்பாரார்மேகலையற்ற நோக்கார் 
சரிந்தபூந்துகில்கடாங்காரிடைதடுமாறத்தாழார் 
நெருங்கினர் நெருங்கிப்புக்கு நீங்குனீங்குமின்னென் 
றருங்கல மனையமாதர்தேனுக ரளியின் மொய்த்தார் . 

(உ ) 
* சூழ் என்னு முதனிலைத்தனி வினைப்பெயர் சூழ்ந்தென்னும் வி 
னையெச்சப் பொருளது . - பேதைமார் முதல் கடைப்பேரிளம் பெண்க 
ளென் றது பேதை , பெதும்பை , மங்கை , மடந்தை ; அரிவை , தெரிவை , 
பேரிளம் பெண்ணென்னு மெழுவரை . 1 கண்ணான் மானின த்தையும் , 
சாயலான் மயிலினத்தையும் , அணிகலனான் மீனினத்தையும் , இடையான் 
மின்னினத்தையுங் கூறினார் . 


கரு அ 


பாலகாண்டம் . 


( முதலரி 


கண்ணினாற் * காதலென்னும் பொருளையேகாண்கின்றோமிப் 
பெண்ணினீர்மையினாலெய்தும்பயனின்று பெறுதுமென்பார் 
மண்ணினீருலர்ந்து வானமழையறவறந்தகாலத் 
துண்ணுநீர்கண்டுவீழுமுழைக்குலம்பலவுமொத்தார் . 


( 
ஈ 
) 


( 
ச 
) 


4 


4 


பள்ளத்துப்பாயுநன்னீரனையவர்பானல் பூத்த 
வெள்ளத்துப்பெரியகண்ணார்மென் சிலம்பலம்பமென் 

பூத் 
தள்ளத்தம்மிடைகணோவத்தமைவலத்தவன் பாற்செல்லும் 
உள்ளத்தைப்பிடித்து நாமென்றோடுகின் றாரு மொத்தார் . 

. 
அரத்தமுண்டனையமேனியகலிகைகளித்ததாளும் 
விரைக்கருங்குழலிக்காகவில் லிறநிமிர்ந்து வீங்கும் 
வரைத்தடந்தோளுங்கான மறுகினின் வீழுமாதர் 
இரைத்துவந் தமிழ்தின் மொய்க்குமீயினமென்னலாஞர் . 
வீதிவாய்ச்செல்கின்றான் போல் விழித்திமையாது நின்ற 
மாதரார்கண்களூடேவாவுமான்றேரிற்செல்வான் 
யாதினுமுயர்ந்தோர் தன்னையாவர்க்குங் - கண்ணனென்றே 
ஓதிய பெயர்க்குத்தானே யுறுபொருளுணர்த்திவிட்டான் . 
எண்கடந்தகிலாதின்றேகுறுமிவன்றேரென்று 
பெண்கடந்தம்மினொந்துபேதுறுகின் றகாலை 
+ மண்கடந்தமரர்வைகும் வான் கடந்தானைத்தான் றன் 
கண்கடவா துகாத்தகாரிகைபெரியளேகாண் . 

( எ ) 
பயிரொன்றுகலையுஞ்சங்கும்பழிப்பருநலனும்பண்பும் 
செயிரின் றியலர்ந்தபொற்புஞ்சிந்தையுமுணர்வுந்தேசும் 
வயிரஞ்செய்பூணுநாணுமடனுந் தன்னிறையுமற்றும் 
உயிரொன்று மொழியவெல்லாமுகுத்தொருதெரிவைநின்றாள் . 

( 
குழையுறாமிளிருங் ) கெண்டை கொண்டலினாலிசிந்தத் 
தழையுறாக்கரும்பின் சாபத்தனங்கவேள் சரங்கள் பாய 

ழையுறாப்புண்ணறாதவிள முலையொருத்தி சோர்ந்து 
மழையுறாமின்னினன்ன மருங்குல்போனுடங்கிநின்றாள் . 
* காதலைப் பொருளென்றார் வைசேடிகர்பொருள் , பண்பு , தொழில், சாதி , 
விசேடம் , இயைபு என்பனவற்றை அறுவகைப்பொருளென்றதனா னெ 
ன்க . - யாவர் கண்ணிடைச்செல்வனென்றது பற்றிக் கண்ணனென்ற 
தென்க . 1 கடவுள் என்னும் பெயர் பற்றி மண்கடந்தமரர்வைகும் வான் 
கடந்தானென்றார் . உகுத்தெனக் கலை முதலியன தன்னினீங்கினமை 
யுணராமை இலக்கணையாற் கூறினார் . (1) இவனையடையத் தவமுடையே 
எல்லேனெனத் தன்னை நோக்கிக் கவன் றமையான் கெண்டையாலி 
சிந்தவென்றார் . 


( 
அ 
) 


வது ) 


உலாவியற்படலம் 


கருகூ 


பஞ்சணி விரலினார் தம்படைநெடுங்கண்களெல்லாம் 
செஞ்செவேயையன் மெய்மிற்கருமையைச் சேர்ந்தவோதாம் 
மஞ்சனமேனியான் றன் மணிநிறமாதரார்தம் 
அஞ்சனகோக்சம்பார்ச்சவிருண்டதோவறிகிலேமால் 


( க ) 


மாந்தளிர் மேனியாளோர்வாணுதன்மதனனெங்கும் 
பூந்துணர்வாளிமாரி பொழிகின்ற பூசனோக் 
* வேந்தர்கோனானை நோக்கான் வீரன் வில்லாண்மைபாரான் 
எந்திழையாரையெய்வான் யாவனோவொருவனென்றாள் . 


( கக ) 


சொன்னலங்கடந்தகாமச்சுவையையோருருவமாக்கி 
இன்னலந்தெரியவல்லாரெழுதிய தென்னநின்றாள் 
பொன்னையும் பொருவு ரோள்புனைந்தனவெல்லாம் போகத் 
தன்னையுந்தாங்கலாதாடுகிலொன் றுந் தாங்கிநின்றாள் . (கஉ ) 
விற்றங்குபுருவநெற்றிவெயர்வரப்பசலைவிம்மா 
சுற்றெங்கு மெறிப்பவுள்ளஞ்சோரவோர்தோகைநின்றாள் 
கொற்றஞ்செய் கொலை வேலென்னக்கூற்றெனக்கொடிய கண்ணாள் 
மற்றொன்றுங்காண்கிலா தாடமியனோ - வள்ளலென்றாள் . (க x ) 
மைக்கருங்கூந்தற் செவ்வாய்வாணுதலொருத்தியுள்ளம் 
நெக்கனளுருகுகின்றாணெஞ்சிடை வஞ்சன்வந்து 
புக்கனன் போகாவண்ணங்கண்ணெனுப்புலங்கொளவாயும் 
சிக்கென வடைத்தேன் றோழி சேருதுமமளியென்றாள் ,. 

( கச ) 
தாக்கணங்கனையமேனிதைத்தவேள்சரங்கள்பாராள் 
க்கியகலனுந் தூசும் வேறுவேறானதே 

தோராள் 
க்கியபாவையன்னாளொருத்தியாண்டமலன் மேனி 
நோக்குறுவாரையெல்லாமெரியெழநோக்குகின்றாள் . 

( கரு ) 


) 


களிப்மன மதர்ப்ப நீண் கெதுப்பினையளப்பகள்ளம் 
ஒளிப்பன வெளிப்பட்டோடப்பார்ப்பனசிவப்புள்ளூற 


* வேந்தர்கோனாணைக் கச்சமும் வீரன் வில்லாண்மைக்கு நாணமுமில் 
வாது எந்திழையாரையெய்வு தனான் யாவனோ என் றெதென்க. t உளத்து 
நிகழுங் காமச்சுவை பிறர்க்குப்புலப்பட இற்றென் றுவாயாற் கூறுவதரி 
தும் , எனையுலகங்களினும் சிறந்ததுமாகலின் சொன்னலங்கடந்த காமச் 
சுவை என்றார் வள்ளலென்றார் யாவருங்காண வீதியாய் வந்து தவுதனோ 
க்கி $ தானடைந்து ந 

நமக் வேட்கையைப் பெருக்கி அது பயன்படத் 
தழுவுதலும் உள்ளத்தேவருதல் பெயர்த்தும் சேர்தலென்னுமொரு நிலை 
நிற்றலுமில்லாமையின் வஞ்சனென்றும் , தன்போற்றோழியும் வேட்ன 

கை 
யுடையாளாகலானும் தான் கண்ணெனும் புலன் கொள்வாயைச் சிக்கென 
வடைத்தலின் அவளை புமுடன் கொண்டு போகவேண்டுமாகலானுமவளையு 
முளப்படுத்திச் சேருது மமளியென்றுக்கூறினர் . யாவரு மொருங்கு 
நோக்கலின் கிருமேனிக்குக் கண்ணெச்சில்படுமென்றதனானும் , தன்னை 
இறைவற்குரியளாகக்கருதி ஏனையோர் நோக்கப்பெறாது அது நுமக்கின் 
நன்னுங் கருத்தானு மென்க 


ககாய 


பாலகாண்டம் , 


[ முதலா 


( கசு ) 


( கஎ ) 


வெளுப்பனகறுப்பவானவேற்கணாளொருத்தியுள்ளம் 
குளிர்ப்பொடுகாணவந்தாள் வெதுப்பொடுகோயில்புக்காள் , 
கருங்குழற்பாரம்வார்கொள்கனமுலைகலைசூழல்குல் 
நெருங்கின மறைப்பவாண்டோர் நீக்கிடம்பெறா துவிம்மும் 
பெருந்தடங்கண்ணிகாணும் பேரெழிலாசைதூண்ட 
மருங்குலின் வெளிகளூடேவள்ளலை நோக்குகின்றாள் 
வரிந்தவாளனங்கன்வாளிமனங்கழன்றனவுமாதர் 
எரிந்தபூணினமுங்கொங்கைவெயர்த்தபோ திழிந்தசாந்தும் 
சரிந்தமேகலை புமுத்துஞ்சங்க முந்தாழ்ந்த கூந்தல் 
விரிந்தபூந்தொடையுமன்றி வெள்ளிடையரிதவ்வீதி . 
* தோள்கண்டார்தோளேகண்டார்தொடுகழற்கமலமன்ன 
தாள்கண்டார்தாளேகண்டார் தடக்கைகண்டாருமஃதே 
வாள் கொண்டகண்ணார்யாரேவடிவினை முடியக்கண்டார் 
ஊழ்கொண்டசமயத்தன்னானுருவுகண்டாரையொத்தார் . 


( கஅ ) 


(கசு ) 


வேறு . 


தையல்சிற்றிடையாளொரு தாழ்குழல் 
உய்யமற்றவளுள்ளத்தொடுங்கினான் 
வய்ய முற்றும்வயிற்றினடக்கிய 
அய்யனிற்பெரியாரினியாவரே , 

(20) 
அலம்புபாரக்குழலியொராயிழை 
சிலம்பு மேகலையும்மொலிசெய்திட 
நலம் பெய்கொம்பினடந்துவந்தெய்தினாள் 
புலம்புசேடியர்கைமிசைபோயினாள் . 

( உக ) 
அருப்பு மென்முலையாளங்கொராயிழை 
இருப்பு நெஞ்சினையேனுமொரேழைக்காப் 
பொருப்புவில்லைப் பொடி செய்தபுண்ணியா 
கருப்புவில்லிறுத்தாட்கொண்டு காவென்றாள் . ( உஉ ) 
மைதவழ்ந்தகருங்கணொர்வாணுதல் 
1 செய்தவன் றனிதேர்மிசைச்சேறல் விட் 
டெய்தவந்தெதிர்நின் றமைதானிது 
கய் தவக்கொல்கனவுகொலாமென்றாள் , 

(உங ) 
* தாடகையை வென்ற 

தோளாண்மை நோக்கித் தோள்கண்டார் 
தோளே கண்டாரென்றும் , அகலிகை சாபமொழித்த தாளின் பெருமை 
நோக்கிக் கமலமன்ன தாள் கண்டார் தாளேகண்டார் தாளே கண்டாரென் 
றும் , ஈசன் வில்லிறுத்த ஆற்றறோன்றத் தடக்கை கண்டாருமஃதே என் 
றுங் கூறினார் . - புலம்பு சேடியசென்றார் இவனைப்பிரியுமாறுவந்ததென்று 
கவன்றமையானென்க . செய்து முடித்த தவத்தானாகலின் செய்தவ 
னென்றார் . 


வது ) 


உலாவியற்படலம் . 


கசுக 


( 
உச 
) 


( 
உ.எ 
) 


மாதொருத்திமனத்தினையல்லதோர் 
* தூது பெற்றிலளின்னுயிர்சோர்கின்றாள் 
போதரிக்கட்பொலங்குழைப் பூண்முலைக் 
கீதையெத்தவஞ்செய்தனளோவென்றாள் . 

( 
பழுதிலாவொருபாவையன்னாள் பதைத் 
தழுது வெய்துயிர்த்தன்புடைத்றோழியைத் 
தொழுதுசேர்ந்துயர்வாளிந்தத்தோன் றலை 
எழுதலாங்கொலிம்மன்மதனாலென்றாள் . 

((உரு) 
வண்ணவாயொருவாணுதன் மானுடற் 
கெண்ணுங்காலில் விலக்கணமெய்திட 
1 ஒண்ணுமோவி துணர்த்துகின்றேனிவன் 
கண்ணனேயிதுகண்டிரும்பின்னென்றாள் . 

(2 சு ) 
கனகநூபுரங்கைவளையோடுக 
மனநெகும்படி வாடியொர்வாணுதல் 
அனகனிந்நகரெய்தியதாதியிற் 
சனசர்செய்ததவப்பயனாலென்றாள் . 
நனிவருந்திக பங்குடிபோயிடப 
பனிவருங்கணொர் - பாசிழையல்குலாள் 
முனிவருக்குலமன்னருமொய்ப்பறத 
தனிவருங்கொல்கனவின் றலையென்றாள் . 

( உ a ) 
புனங்கொள் கார்மயில் போலியோர்பொற்கொடி 
மனங்கொள்காதன் மறைத்தலியெண்ணினாள் 
$ அனங்கவேள தறிந்தனனற்றந் தான் 
மனங்கள் போலமுசமுமறைக்குமே . 

(உக ) 
இணைநெடுங்கணொரேந் திழையேந்துபூ 
அணையணைந்திடியுண்டவராவெனப் 
புணர்நல்கிளர்கொங்சைபுழுங்கிட 
உணர்வழுங்கவுயிர்த்தனலாவியே , 

( 0) 
ஆம்பலொத்தமுதூறுசெவ்வாய்ச்சியர் 
தாம்பதைத்துயிருட்டடுமாறுவார் 
தேம்புசிற்றிடைச்சீதையைப்போ ற்சிறி 
தேம்பல்பெற்றிலரெங்கணமுய்வரே , 

( க்க ) 
* கிள்ளை நாரை முதலிய தூதினின்று நீக்குதற்கு மனத்தினையல்ல 
தோர் தூதென்றார் . " ஒன்றுமோ என்றது - ஒண்ணு மோ என மரீஇயது . 

1 பசும்பொனானியன்ற அணியைப் பாசிழை என்றது - மரபு வழுவ 
மைதி . $ உருவிலியாதலான் அநங்கவே ளென்றார் . 

21 


கஉ 


பாலகாண்டம் . 


[முதலா 


( 


வேர்த்துமேனி தளர்ந்துயிர்விம்மலோ 
டார்த்தியுற்றமடந்தையராரையும் 
* தீர்த்தனித்தனை சிந்தையிற்செங்கணிற் 
பார்த்திலனுட்பரிவிலனோவென்றாள் . 

( 52 ) 
வய்யம்பற்றியமங்கையரெண்ணிலார் 
அய்யன் பொற்புக்கள விலையாதலால் 
எய்யும்பொற்சிலைமாரனுமென் செய்வான் 
கய்யம்பற்றுடைவாளினுங்கை வைத்தான் . 

( ஙங.) 
நானவார் குழனாரியரோ 
ரோடலால் 
வேனில்வேளொடு மேலுறைவார்களோ 
டானபூசலறிந்திலமம்புபோய் 
வான நாடியர் மார்பினுந்தைத்தவே . 

( ஙச ) 
மருண்மயங்குமடந்தையர் மாட்டொரு 
பொருணயந்திலன் போகின்றதேயிவன் 
கருணையென்பது கண்டறியான் பெரும் 
பரிண தன்பொல் படுகொலையானென்றாள் . 

( கூடு ) 
தொய்யில் வெய்யமுலைத்துடி போலிடை 
நய்யும் நொய்ய மருங்குலொர் நங்கை தான் 
கய்யுமெய்யுமறிந்திலள்கண்டவர் 
உய்யமுய்யுமெனத்தளர்ந்தோய்வுற்றாள் .. 
பூகஆசல்புரிபவர்போ லொ 
பாதுன் மெல் மொழி தன் மலர்ப்பாதங்கள் 
சேகுசேர்தரச்சேவகன்றேரின்பின் 
ஏகுமீளுமிதென் செய்தவாறரோ . 

( ங எ) 
பெருத்தகாதலிற்பேதுறுமா தரின் 
ஒருத்திமற்றங்கொருத்தியை நோக்கியென் 
கருத்து மவ்வழிகண்டதுண்டோவென்றாள் 
அருத்தியுற்றபின்னாசனமுண்டாகுமோ . 

( ங அ ) 
நங்கையங்கொருபொன்னயந்தாருய்யத் 

தங்களின் னுயிருங்கொடுத்தார்தமர் 
* தீர்த்தனென்றதிராமனை . கையம்பற்றுடைவாளினுங் கைவைத் 
தானென்றார் கை அம்புகளொழிந் துடைவா ரினுங் கைவைத்தானென்க . 
இனி உடைவாளினுங் கைவைத்தான் என்றது- கையம்புமலரப்பாதலின் 
தேன் சொரிவதனான் நழுகின்றமைபற்றி அங்கனமாகா வண்ணம் கேத 
கையின் பராகத்தா னழுவாவண்ணஞ் செய்தானென்றது . படுகொலை 
யான் - கழிபெருங்கொலையாளி, 


ப 


வது ) 


உலாவியற்படலம் . 


கசா 


எங்களின் னுயிரெங்களுக்கீகிலா 
வெங்கணெங்கண்விளைந்ததிவற்கென்றாள் . 

( க.க ) 
நாமத்தாலழிவாளொருநன்னுதல் 
* சேமத்தார்வில்லிறுத்ததுதேருங்கால் 
தூமத்தார் குழற்றுமொழித்தோகைபால் 
காமத்தாலன்றுகல்வியினாலென்றாள் 
ஆரமுந்துகிலுங்கலனியாவையும் 
சோரவின்னுயிர்சோருமொர்சோர்குழல் 
t கோரவில்லிமுன்னேயெனைக்கொல்கின்ற 
மாரவேளின் வலியவர்யாரென்றாள் . 
மாதரின்னணமெய்திடவள்ளல்போய்க் 
கோதில்சிந்தைவசிட்டனுங் காசிக 
* வேதபாரனுமேவியமன்டபம் 
ஏதின் மன்னர்குழாத்தொடுமெய்திஞன் . 

( ச 2 ) 
திருவீனாயகன்மின்றிரிந்தாலெனத் 
0 துருவின்மாமணியாரந்துயல்வரப் 
பருவமேசம்படிந்தது போற்படிந் 
திருவர்தாளுமுறையினிறைஞ்சினான் . 
இறைஞ்சவன்னவரேத்தினரேவவோர் 
நிறைஞ்சபூந்த விசேறிநிழற்கள் போல் 
புறஞ்செய்தம்பியருட்பொலிந்தனரோ 
1 அறஞ்செய்காவற்கயோத்தியிற்றோன்றினான் . 
ஆனமா!மணிமண்டபமன்னது 
தானை மன்னன் றமரொடுஞ்சார்ந்தனன் 
மீனெலாந்தனபின் வரவெண்மதி 
வானிலாவுறவந்ததுமானவே . 

( சரு ) 
வந்து மாதவர்பாதம் வணங்கிமேற் 
சிந்துதேமலர்மாறிசிறந் திட 
அந்தணாளர்களாசியொடாசனம் 
இந்திரன் முகநாணுறவேறினான் . 

( சசு ) 
* சேமித்துவைத்த வில்லாதலின் சேமத்தார் வில்லென்றார் . 

பிறர்க்கச்சம் விளைத்தவில்லை வளைத்தவனாகலின் கோரவில்லி என் 
றார் . - வேதபாரகன் - வேதபாரனென இடைக்குறைந்தது . 0 தோளா 
மணி என்ற துபற்றித் துருவின் மா மணி என்றார் . பாப்டணை துறந்த 
மை அறத்தை நிறுத்தற்பொருட்டாகலின் அறஞ்செய்காவற்றயோத்தி 
யிற்றோன்றினானென்றார் . 


عنتعلم) 


காச 


பாலகாண்டம் 


[ முதலா 


( சஎ ) 


( ச ) 


( சா கூ ) 


( ரு) 


கங்கர் கொங்கர்கலிங்கர்குலிங்கர்கள் 
சிங்காள திபர்சேரலர்தென்னவர் 
அங்கராசர்குலிங்கரவந்திகர் 
வங்கர்மாளவர்சோளர்மராடரே . 
மானமாகதர்மச்சர்மிலேச்சர்கள் 
ஏனைவீரவிலாடர்விராடர்கள் 
சீனர்தெங்கணர்செஞ்சகர்சோமகர் 
சோனசேகர் துருக்கர்குருக்களே . 
ஏதியா தவரேழ்திறற்கொங்கணர் 
சேதிராசர்தெலுங்கர்கருநடர் 
ஆதிவானங்கவித்தவவனிவாழ் 
சோதிநீண்முடிமன்னருந்துன்னினார் . 
தீங்கரும்பினுந்தித்திக்குமின்சொலார் 
தாங்குசாமரைமாடுதயங்குவ 
ஓங்கியோங்கி வளர்ந்துயர் * கீர்த்தியின் 
பூங்கொழுந்து பொலிவன போன்றவே . 
சுழலும் வண்டுமிநிறுஞ்சுரும்புஞ்சூழ்ந் 
துழலும்வாசமதுமலரோதியர் 
குழலினோடுறக்கூறுபல்லாண்டொலி 
மழலையாழிசையோடுமலிந்தவே . 
வெங்கணானையினான் றனிவெண் குடை 
திங்கடங்கள் குலக்கொடிசீதையாம் 
மங்கை மாமணங்காணியவந்தருள் 
பொங்கியோங்கித்தழைப்பது போன் றதே . 
ஊடுபேர்விடமின்றியொன்றாம் வகை 
நீடுமாகடற்றானைநெருங்கலால் 
ஆடன்மாமதயானைச்சனகர்கோன் 
நாடெலாமொருநன்னகராயதே . 
ஒழிந்தவென்னினியொண்ணுதற்றாதைதன் 
பொழிந்தகாதறொடரப்பொருளெலாம் 
அழிந்து வந்து கொண்டாடலினன்புதான் 
இழிந்துளார்க்குமிராமற்குமொத்ததே . 
உ 0 - வது உலாவியற்படல்- முற்றிற்று 

ஆ திருவிருத்தம் - கஉ .உ 





(ருக ) 


( 22 ) 


( ருகூ ) 


( ருச ) 


கீர்த்தியை வெண்மையாகக்கூறலின் சாமரைமாடு தயங்குவது கீர் 
த்தியின் பூங்கொழுந்தென்றுவமித்தார் . 


| 


உக - வது . கோலங்காண்படலம் . 


க 


கோலங்காண்டலைக் குறித்துக்கூறும் படலம் . 
தேவியர்மருங்கு சூழ * விந்திரனிருக்கை சேர்ந்த 
ஒவியமுயிர்பெற்றென்னவுவந்தரசிருந்தகாலை 
தாவில் வெண்கவிகைச்செங்கோற்சனகனையினிதுநோக்கி 
+ மாவியனோக்கினாளைக்கொணர்கெனவசிட்டன் சொன்னான் . 
உரைசெயத்தொழுதகையனுவந்தவுன்லத்தன் பெண்ணுக் 
கரைசியைத்தரு திரீண்டென்றாயிழையவரையேவக் 
கரைசெயற்கரியகாதல் கடாவிடக்கடிது சென்றார் 
பிரைசமொத்தினியசொல்லார்பேதைதாதியரிற்சொன்னார் . 
அமிழிமைத்துணைகள்கண்ணுக்கணியென வமைக்குமாபோல் 
உமிழ்சுடர்க்கலன்கணங்கையுருவினை மறைப்பதோரார் 
அமிழ்தினைச்சுவை செய்தென்னவழகினுக்கழகுசெய்தார் 
இமிழ்திரைப்பரவைஞாலமேழைமையு த்துமாதோ . 


( உ ) 


| 


டை 


( ங ) 


கண்ணன் றன்னிறந்தன்னுள்ளக்கருத்தினை நிறைத்து மீதிட் 
டுண்ணின்றுங்கொடிகளோடியுலகெங்கும்பரந்ததன்ன , 
வண்ணஞ்செய்கூந்தற்பாரவலயத்து மழையிற்றோன்றும் 
விண்ணின் றமதியின் மென்பூஞ்சிகழிகைக் + கோதைவேய்ந்தார் . ( ) 


| 


விதியது வகையால்வானமீனினம்பிறையைவந்து 
கதுவுறுகின்றதென்னக்கொழுந்தொளிகஞலத் தூக்கி 
மதியினைத்தந்தமேகமருங்குநாவளைப்பதென்னப் 
பொதியிருளளகபந்திபூட்டிய பூட்டுமிட்டார் . 


வெள்ளத்தின் சடிலத்தான் றன்வெஞ்சிலையிறுத்தவீரன் 
தள்ளத் தன்னாவிசோரத்தனிப்பெரும் பெண்மைதன்னை 
அள்ளிக்கொண்டகன்றகாளையல்லன் கொலாங்கலென்பாள் 
உள்ளத்தினூசலாடுங்குழைநிழலுமிழவிட்டார் . 


( சு ) 


0 கோனணிசங்கம் வந்து குடியிருந்தனையகண்டத் 
தீனமில்கலன்கடம்மினியைவனவணிதல் செய்தார் 

* இந்திரனிருக்கை - அரசன திருக்கை இவ்வாறே வடநூலாரும் இந் 
திரஸ்தானமென்பர். ( மாவியனோக்கினாளென் றது - சனகியை . - சிகழிக் 
கோதை வேய்தலென்றது- மயிர்முடியிற் பூமாலை முடித்தலை . பெண்மை 
என்றது -கட்கினிமையா மமைதித்தன்மை , 0 கோனென்றது அயர்வரு 
மமரர்கட்கிறையை , இதனைத் தேவிற்றிருமா லென்பதனானறிக . சங்க 
மென்றது பாஞ்சசன்னியத்தை. 


க்ள்சு 


பாலகாண்டம் . 


[ முதலா 


மானணிநோக்கினார் தம்மங்கலக்கழுத்துக்கெல்லாம் 
* தானணியானபோது தனக்கணியாதுமாதோ . 
கோனிலாவானமீன்களியைவனகோத்ததென்கோ 
வாணிலாவயங்குசெவ்விவளர் பிறைவகிர்ந்ததென்கொ 
நாணிலா நகையினின் றநளிர்நிலாத்தவழ்ந்ததென்கோ 
பூனிலாமுலைமேலாபாமுத்தையான்புகல்வதென்னே . 


( 
- 
) 


-5 


( க ) 


மொய்கொள்சீறடியைச்சேர்ந்தமுளரிக்குஞ்செம்மைமீந்த 
தய்யலாளமிழ்தமேனிதயங்கொளிதழுவிக்கொள்ள 
வெய்யபூண்முலையிற்சேர்ந்தவெண்மூத்தஞ்சிவந்தவென்றால் 
செய்யரைச் சேர்ந்துளாருஞ்செய்யராய்த் திகழ்வரன்றே . 
+ கொமையு றவீங்குகின்றகுலிகச்செப்பனையகொங்கைச் 
சுமையுற நுடங்குகின்றநுசுப்பினாள் பூண் செய்தோளு. 
கிமையுறவிமைக்குஞ்செங்கேழினமண முத்தினோடும் 
அமையு றவமைதுண்டாமாகினொப்பாகுமன்றே . 
தளையவிழ்கோதையோதிச்சானகிதளிர்க்கையென்னும் 
முளரிகளிராமன் செங்கைமுறைமையிற்றீண்டநோற்ற 
அளியனகங்குற்போதுங்குவியலவாகுமென்றாங் 
கிளவெயில் சுற்றியன்னவெரிமணிக்கடகமிட்டார் . 
சில்லியலோதிகொங்கைத்திரள் மணக்கனகச்செட் பில் 
வல்லியுமனங்கன் வில்லுமான் மதச்சாந்திற்றீட்டிப் 
பல்லியனெறியிற்பார்க்கும் பரம்பொருளென்னயார்க்கும் 
இல்லையுண்டென்னநின் றவிடையினுக்கிடுக்கண் செய்தார் . 
நிறஞ்செய்கோசிக நுண்சுேநீவிவிர் தவல்குற் 
புறஞ்செய்மேகலையுந் தாழத்தாரகைச்சும்மைபூட்டித் 
திறஞ்செய்காசீன் றசோதிபேதைசேயொளியிற்றீர்ந்த 
கறங்குபு திரியயாருங்கண் விளக்குற்றுநின்றார் . 


| கக ) 


{ 52. ) 


( க ) 


( கச ) 


அய்யவாமனிச்சப்போ தின திகமுநொய்யவாடற் 
பய்யரவல்குலாடன்பஞ்சின்றிப்பழுத்தபாதம் 
செய்யபூங்கமலனன்னச்சேர்த்தியசிலம்புசால 
நொய்யவேநொய்ய தன்றோபலபட நுவல்வதம்மா . 
நஞ்சிடையயிழ்தங்கூட்டிநாட்டங்களானவென்னச் 
செஞ்சவேதிண்டுமீண் சேயரிசிதறித் தீய 
* தானென்றது திருமாமகளை . - கொம்மை என்றது - கொமை எனக் 
குறைந்து நின்றது . - பரம்பொருணிலை இல்லையுண் டென 
போன் றிடையுமன்ன தாகலின தனையே யுவமித்தார் . 


தின்றது 


வது ) 


கோலங்காண்படலம் 


ககஎ 


வஞ்சமுங்களவுமின்றி மழையெனமதர்த்தகண்கள் 
அஞ்சனநிறமோவண்ணல் வண்ணமோவறிதறேற்றாம் . 


( கரு ) 


மொய்வளர் குவளைபூத்தமுளரியின் முளைத்த * முந்நாள் 
மெய்வளர்மதியினாப்பண்மீனுண்டேலனையதேய்ப்ப 
வய்யக மடந்தைமார்க்குநாகர்கோதையர்க்கும்வானத் 
தெய்வமங்கையர்க்குமெல்லாந்திலகத்தைத்திலகஞ்செய்தார் . ( கசு ) 

னப்பூச்செருருமென்பூச்சேகரப்போதுகோதில் 
கன்னப்பூக்கஞல மீது கற்பகக்கொழுந்துமான 
மின்னப்பூஞ் + சுரும்பும் வண்டுமிரீறுந் தும்பிகளும் பம்பும் 
புன்னைப்பூந்தாது தானும் பொற்பொடியப்பிவிட்டார் , 

( கஎ ) 
நெய்வளர்விளக்கமாட்டி நீ ரொடுபூவுந் தூவித் 
தெய்வமும்பராவிவேதபாரகர்க்கீந்து செம்பொன் 
அய்யவி நுதலிற்சேர்த்தியாய் நிறவயினிசுற்றிக் 
கய்வளர்மபிலனாளை வலஞ்செய்து : காப்புமிட்டார் . 

(கஅ ) 


( 
கக 
) 


கஞ்சத்துக்களிக்குமின்றேன் கவர்ந்துணும்வண்டுபோல 
அஞ்சொற்கள் கிள்ளைக்கெல்லாமருளினாளழகை மாந்தித் 
தஞ்சொற்கள் குழறித்தத்தந்தகைதடுமாறிரின்றார் 
மஞ்சர்க்குமாதரார்க்கு மனமென்பதொன்றேயன்றோ ( 
இழைகுலாமுலையினாளையிடையுவாமதியினோக்கி 
மழைகுலாவோ திநல்லார்களிமயக்குற்றுநின்றார் 
உழைகுலாநயனத்தார்மாட்டொன்றொன்றேவிரும்பற்கொத்த 
தழகெலாமொருங்கேகண்டால்யாவரேயாற்றவல்லார் . (20 ) 


0 சங்கங்கையுடைமையாலுந்தாமரைக்கோயிலாலும் 
எங்கெங்கும் பரந்து வெவ்வேறுள்ளத்தினெழுதிற்றென்ன 
அங்கங்கேதோன் றலாலுமருந்ததியனையகற்பின் 
நங்கையுநம்பியொத்தாணாமினிப்புகள் வதென்னோ. 


( 
உக 
) 


பரந்தமேகலையுங்கோத்தபாச்சாலக முநாகச் 
சிரஞ்செய் நூபுரமும்வண்டுஞ்சிலம்பொடுசிலம்பியார்ப்பப் 
புரந்தரன் கோற்கீழானோராம்பையர்புடைசூழ்ந்தென்ன 
வரம்பறு சும்மைத் தீஞ்சொன் மடந்தையர் தொடர்ந்து சூழ்ந்தார். (உஉ ) 

* முந்நாள் ஈண்டு மூன்றாம் பிறையை . கரும்பு முதலியன நால் 
வகைவண்டென் க . t காப்பு , சூர்முதலிய தாக்காமைபொருட்டு இடுவ 
கோர்பொருட்டு , எமஞ்சரென்ற காடவரை. ) சங்கு அக்கையுடைமை 
சங்கமேத்தியிருத்தல் . வளையலணிந்திருத்தல் , 


கசு அ 


பாலகாண்டம் . 


[ முதலா 


சிந்தொடு குறளூங்கூனுஞ்சிலதியர் குழாமுந்தெற்றி . 
வந்தடி வணங்கிச்சுற்றமணியணிவிதான நீழல் 
இத்துயின் கொழுந்துவிண்மீணினத்தொடும் வருவதென்ன 
நந்தலில் விளக்கமன்ன நங்கையுநடக்கலுற்றாள் 

வே 


( 
உங 
) 


வறு 


(உச ) 


வல்லியையுயிர்த்தரிலமங்கையிவள்பாதம் 
மெல்லியவுறைக்குமெனவஞ்சீவெளியெங்கும் 
பல்லவமலர்த்தொகை பரப்பினளெனத்தன் 
நல்லணிமணிச்சுடர்தவழ்ந் திடாடந்தாள் . 
தொழுந்தகையமென்னடைதொலைந்துகளியன்னம் 
எழுந்திடை விழுந்தயர்வதென்ன வயலெங்கும் 
கொழுந்துடையசாமரை குலாவவொர்கலாபம் 
வழங்கநிழன்மின்னவருமஞ்ஞையெனவந்தாள் . 


(உரு) 


( உ.சு ) 


( உ.எ ) 


( 


மண் 

முதலனைத்துலகின் மங்கையருளெல்லாம் 
கண்மணியெனத்தகையகன்னியெழில்காண 
அண்ணன்மரபிற்சுடாருத்தியொடுதானவ் 
விண்ணிழிவதொப்பதொர்விதான நிழல் வந்தாள் . 
கற்றைவிரிபொற்கடைமயிர்த்துறுகலாபம் 
சுற்றுமணிபுக்கவிழைமிக்கிடைவதுவன்றி 
விற்றவழவாணிமிரமெய்யணிகண்மின்னச் 
சிற்றிடை நுடங்கவொளிர்சீறடி பெயர்த்தாள் . 
பொன்னினொளிபூவின் வெறிசாந்துபொ திசீதம் 
மின்னினிழலன்னவடன் மேனியொளியான 
அன்னமு * மரம்பையருமாரமிழ்து நாண 
மன்ன வையிருந்தமணிமண்டபமடைந்தாள் . 
சமைத்தவரையின்மை மறைதானுமெனலாமச் 
சுமைத்திரண் முலைத்தெரிவை தூய்வடிவுகண்டார் 
அமைத்திரள்கொடோளியருமாடவருமெல்லாம் 
இமைத்திலருயிர்த் திலர்கள் சித்திரமெனத்தாம் . 


( உ அ ) 


(உக ) 


அன்னவளையல்லளெனவாமென வயிர்ப்பான் 
கன்னியமிழ்தத்தையெதிர்கண்டகடல்வண்ணன் 
உன்னுயிர்நிலைப்பதொரருத்தியொடுழைத்தாண் 

டின்னமிழ்தெழக்களிகொளிக் கிரனையொத்தான் . ( ங O ) 
* நடையினன்னமும் , அழகின ரம்பையரும் , சொல்லினமிழ்துமொப் 
பாகாமையினாணவென்றார் . 


11 து ] 


கோலங்காண்படலம் . 


ககக 


( ங.உ ) 


நறத்துறை முதிர்ச்சியுறு நல்லமிழ்பில் குற் 
ற்றத்தின் விளைவொத்து முகடுந் தியருகுய்க்கும் 
நிறத்துவரிதழ்க்குயினினைப்பினிடையல்லாற் 
புறத்து முளதோவென மனத்தொபெகன்றான் . 
எங்கள் செய்தவத்தினிலிராமனெனவந்தோன் 
சங்கினொசெக்கரமுடைத்தனிமுதற்பேர் 
அங்கணரசாதலினவ்வல்லிமலர்புல்லும் 
மங்கையிவளாமெனவசிட்டன் மகிழ்வுற்றான் . 
துன்று புரிகோதையெழில்கண்டுலகுசூழ்வந் 
தொன்று பிரிகோலொடு தனித்திகிரியுய்ப்பான் 
என்று முலகேழுமாசெய்தியுளெனேனும் 
இன்று திருவெய்தியதிதென்னவயமென்றான் . 
நய்வள நவிற்று மொழிநண்ணவரலோடும் 
* வய்ய நுகர்கொற்றவனுமாதவருமல்லார் 
கய்கடலைபுக்கனகருத்துள துமெல்லாம் 
தெய்வமெனவுற்றவுடல்சிந்தைவயமன்றோ. 


(ஙங ) 


( நரு ) 


( 


( 
ந.சு 
) 


மாதவரைமுற்கொளவணங்கிநெமென்னன் 
பாதமலரைத்தொழுதுகண்கள்பனி சோரும் 
தாதையருகிட்டத விசிற்றனியிருந்தாள் 
போதினைவெறுத்தரசர்பொன்மனைபுகுந்தாள் . 
அச்செனநினைத்தமுதலந்தணனிருந்தான் 
பச்சைமலையொத்தபடிவத்தடலிராதன் 
நச்சுடைவடிக்கண்மலர்நங்கையிவளென்றால் 
இச்சிலைகிடக்கமலையேழையுமிறானோ. 
எய்யவில்வளைத்துமிறுத்தது முரைத்தும் 
மெய்விளை விடத்து முதலையம்விடலுற்றாள் 
அய்யனையகத்து வடிவேயலபுரத்தும் 
கய்வளை திருத்து புகடைக்கணினுணர்ந்தாள் . 
கருங்கடை நெடுங்கணொளியாறுநிறைகண்ணப் 
பெருங்கடலின் மண்டவுயிர்பெற்றினிதுயிர்க்கும் 
அருங்கலனணங்கரசியாரமிழ்தனைத்தும் 
ஒருங்குடனருந் தினரையொத்துடறடித்தாள் . 
கணங்குழைகருத்தினுறைகள்வனெனலானான் 
வணங்குவிலிறுத்தவனெனத்து பர்மறந்தாள் 


i 


( ந அ ) 


* வைய நுநர்கொற்றவனென்ற திராமனை . 


22 


கல 


பாலகாண்டம் 


(முதலா 


( ஙக ) 


( 50 ) 


மேதி 


( 
சக 
) 


சிச 


அணங்குறு மவிஞ்சைகெடவிஞ்சையினகம்பா 
டுணர்ந்தறி , சற்றபயனுற்றவரையொத்தாள் . 
கொல்லுயர்களிற்றரசர்கோமகனிருந்தான் 
கல்விகரையுற்றமுனிகவுசிகனைமேலோய் 
வல்லிபொருசிற்றிடைமடந்தைமணநாளாம் 
எல்லையினலத்தபகலென்றுரைசெய்கென்றான் . 
வாளையுகளக்கயல்கள்வாவுமதின்மே 
மூளை முதுகைக்கிழியமூரியவரான்மீன் 
பாளை விரியக்குதி கொள்பண்ணை வளநாடா 
நாளையெனவுற்றபகனற்றவனுரைத்தாஎன் . 
சொற்றபொழுதத்தரசர்கைதொழுதெழத்தன் 
ஒற்றைவயிரச்சுரிகொள் சங்கினொலி பொங்கப் 
பொற்றடமுடிப்புது வெயிற்பொழிதரப்போய் 
நற்றபனனுச்சிதொடுநன்மனைபுகுந்தான் . 
அன்னமரிதிற்பிரியவண்ணலுமகன் நப் 
பொன்னினெடுமாடவரைபுக்கனன் மணிப்பூண் 
மன்னவர் பிரிந்தனர்கண் மாதவர்கள் போனார் 
+ மின் னுசுடர்நாயகனுமேருவின் மறைந்தான் . 
உக - வது . கோலங்காண்படல - முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் கஉடு. 


( 
சக 
) 


( ங ) 


உஉ - வது : கடிமணப்படலம் . 


விவாகத்தைதைக் குறித்துக்கூறும்படலம் . 
இடம்படுபுகழ்ச்சனகர்கோனினிதுபேணக் 
கடம்படுகளிற்றரசராதியிடைகண்டோர் 
தடம்படுபுயத்தசிறுதம்பியர்கள் காறும் 
உடம்பொடு துறக்க நகருற்றவரையொத்தார் . 


( க ) 


தேடருநலத்தபுனலாசைதெறலுற்றார் 
மாடொர் தடமுற்றதனையெய்தும்வகைகாணார் 
ஈடழிவுறத்தளர்வொடேமுறுவரன்றே 
ஆடகவளைக்குயிலுமந்நிலையளானாள் . 

( 2 ) 
அவிஞ்சையென்ற தவித்தையை , அது பிரவித்துயர்ச் கேதுவாக 
லின் அணங்குறுமென விசேடித்தார் - மின்னுசுடர் நாயகன் ஞாயிறு . 


கடிமணப்படலம் . 


காக 


வேறு . 


( 
ங 
) 


உரவேதுமிலாயிரீது மெனாக் 
காவேபுரிவாருளரோசதிரோன் 
வரவேயெனையாளுடையான்வ 

வருமே 
இரவே கொடியாய்விடியாயெனுமால் , 
கருநாயிறுபோல்பவர்காலொடுபோய் 
வகுநாளயலேவருவாய்மனனே 
பெருநாளுடனே பிரியாதுழல்வாய் 
ஒருநாடரியாதொழிவாருளபோ. 
சனையேழ்கடல்போல் * கநாழிகைதான் 
வினையேன் வினையால் விடியாவிடினீ 
தனியேபறவாய் தகவேதுமிலாய் 
பனைமேலுறைவாய்பழிபூணு தியோ , 





ச.) 


( 6 ) 


1 


அயில்வேலனல்கால்வன வாழலாய் 
வெயிலேயென நீவிரிவாய்நிழவே 
செயிரே துமிலாருடறேய்வுறுவார் 
உயிர்கோளுறுவாருளரோவுரையாய். 


மன்றற்குளிர்வாசம்வயங்கனல்வாய் 
மின்றொத்து நிலாநகைவீழ்மலயக் 
குன்றிற்குலமாமுழையிற்குடிவாழ் 
றென் றற்புலியேயிரைதேடு தியோ . 


( எ ) 


தெதெருவேதிரிவாரொருசேவகனார் 
இருபோதும்விடாரிதுவென்னைகொலாம் 
கருமாமுகில்போல்பவர்கன்னியர் பால் 
வருவாருளரோகுலமன்னவரே . 


( அ ) 


தெருளாவினை தீயவர்சோலர்தோள் 
அருளாநெறியோடுமவாவதுவோ 
கருளார்கடலோகரைகாணரிதால் 
இருளான து தானெனை யூழிகொலாம் . 


( ஈ ) 


பண்ணோவொழியாபகலோபுகுதா 
தெண்ணோதவிராவிரவோவிடியா 
துண்ணோவொழியாவுயிரோவகலா 
கண்ணோதுயிலாவிதுவோகடனே , 


( 50 ) 


* சுருநாழிகை- இரவு . 


கன்உ 


பாலகாண்டம். 


[ முதலா 


இடையேவளைசோரவெழுந்து விழுந் 
தீடலேய்மதனன் சரமஞ்சினையோ 
உடலோய்வுறநாளுமுறங்கலையால் 
கடலேயுரை நீயுமொர்கன்னிகொலாம் . 

( கக ) 
என வின்னனபன்னியிருந்துளைவாள் 
துனியுன்னிநலங்கொடுசோர்வுறுகால் 
மனைதன்னின் வயங்குறும் வைகிருள்வாய் 
அனகன்னினைகின்றனயாமறைவாம் . 

( க 2 ) 
* முன் கண்டு முடிப்பருவேட்கையினால் 
என்கண்டுணை கொண்டிதயத்தெழுதிப் 
பின்கண் குமொர்பெண்கரைகண்டிலெனால் 
மின்கண்டவரெங்கறிவார்வினையே . 

( கூ ) 
திருவேயனையாண்முகமே தெரியின் 
கருவேகனியேவிளைகாமவிதைக் 
கெருவேமதியேயிதுவென் செய்தவா 
ஒருவேனொடு நீயு றவாகலையோ . 
கழியாவுயிருந்தியசாரிகைதன் 
விழிபோலவளர்ந்து வீகில தால் 
அழிபோரிறைவன் பட வஞ்சியவன் 
பழிபோலவளர்ந்தது பாயிருளே . 

( கரு ) 
நினையா யொருகானெடிதோநெறிதான் 
வினவாதவர் பால்விடைகொண்டிலையோ 
புனமானனையாரொடுபோயினவென் 
மனனேயெனை நீயுமறந்தனையோ. 

( கச ) 
தன்னோக்கெரிகாறகைவாளரவின் 
பன்னோக்கின தென்பது பண்டுகொலாம் 
என்னோக்கினுநெஞ்சினுமென்றுமுளார் 
மென்னோக்கினசேகடுவல்லிடமே . 

( கன) 
கல்லார்மலர்சூழ்கழிவார்பொழிலோ 
டெல்லாக 

பாமுளவாயினுமென்மனமோ 
* முன் கண்டென்றது கன்னிமாடத்துக்காண்டமலை , என் கண் 
டுணை 

கொண்டென்றது என்கண்ணாகிய ஓவியக்கோல் கொண் 
டென் றதை . இதயத்தெழுதி என்றது உள்ளமாகிய எட்டிலெழுதி என்ற 
தை . வினை என் 

-காண்டற்றொழிலை, பின் கண்டென்ற தரசவையிற் 
கண்டதை . மின்கண்டவ ரெங்கறிவார் வினையென்றார் . மின்னலைக்கண் 
டார் வேறுபொருளைக் காதைவாறுபோற்சனகியைக்கண்ட தான்வேறொ 
ருபொருளைக் கண்டிலரென்பதனானென்க. 


கடிமணப்படலம் . 


கஎங் 


சொல்லா ரமுதின் சுவையோடினிதாம் 
எல்லோதியர் தாம்விளையாடிடமே . 


வேறு 


* வானவர்பெருமானும்மனநினைவினனாகத் 
தேனகுகுழலாடன்றிருமணவினை நாளை 
பூநகுமணிவாசம்புனை நகரணி வீரென் 
றானையின்மிசையாணரணி முரசறைகென்றான் . 


( 
கச 
) 


முரசறைதலுமான முதியருமிளையோரும் 
விரைசெறிகுழலாரும் விரவினர் விரைகின்றார் 
உரைசெறிகிளையோடு முவகையினுயாகின்றார் 
கரைசெறிவரிதாகுமிரவொருகரைகண்டார் . 


( 20) 


அஞ்சனவொளியானுமலர்மிரையுறைவாளும் 
எஞ்சலின் மணநாளைப்புணர்குவரெனலோடும் 
செஞ்சுடரிருள்கீரித்தினகரனொருதேர்மேல் 
மஞ்சனையணி கோலங்காணியவெனவந்தான் . 


( உக ) 


( உஉ ) 


தோரண நடுவரருந்தூணுறைபொதிவாரும் 
பூரணகுடமெங்கும்புனை துகில்புனைவாரும் 
காரணிநெடுமாடங்கதிர்மணியணிவாரும் 
ஆரணமறைவாணர்க்கமுதினிதடுவாரும் . 
அன்னமென்னடையாரும்மழவிடையனையாரும் 
கன்னிநன்னகர்வாழைகமுசொடுநடுவாரும் 
பன்னருநிரைமுத்தம்பரியனதெரிவாரும் 
பொன்னணியணிவாரும்மணியணிபுனைவாரும் . 


(உங ) 


சந்தனமகினாறுஞ்சாந்தொடுதெருவெங்குஞ் 
சிந்தினர் திரிவாருஞ்செழுமலர்சொரிவாரும் 
இந்திரதனுநாணுமெரிமணி: நிரைமாடத் 
தந்தமில்விலையாரக்கோவைகளண வாரும் . 
தளங்கிளர்மணிகாலத்தவழ்சுடரிமிழ்தீபம் 
இளங்குளிர்முளையார்கர்பாலிகையினமெங்கும் 
விளிம்பு பொன் விரைநா றவெயிலொடுநிலவீனும் 
பளிங்குடையுயர் திண்ணைப்பத்தியின் வைப்பாரும் 


மந்தரமணிமாடமுன்றிலின் வயினெங்கும் 
அந்தமிலொளிர் முத்தின கனிரையொளிவீ 
* வானவர் பெருமானென்ற தயர்வருமமார்கட்கிறையை , 


பாலகாண்டம் 


[முதலர் 


ந்திரனெடுவானம்மீனலர்குவதென்னப் 
பந்தரினிழல் வீசப்படர் வெயில் கடிவாகும் . 


( உக ) 


வயிரமினொளியீனும்மரகதமணிவேதிச் 
செயிரறுமொழி தீபஞ்சில தியர்கொணர்வாரும் 
வெயில் விரவிய பொன்னின்மிடைகொடிமதிதோயும் 
எயிலினினடுவாருமகிலெரிவோரும் . 


( உ எ ) 


பண்டியினிறைவாசப்பனிமலர்கொணர்வாரும் 
தண்டலையிலையோடுகனிபல தருவாரும் 
குண்டலம் வெயில் வீசக்குரவைகள் புரிவாரும் 
உண்டை கொண்மதவேழத்தோடைகளணி வாரும் 


( அ ) 


(2.க ) 


கலவைகள்புனைவாருங்கலைநலதெரிவாரும் 
மலர்குழன் மலைவாரும்மதிமுகமானியாடித் 
திலகமுனிடுவாருஞ்சி கழிகையணிவாரும் 
இலவிதழ்பொலிகோலமெழில்பெறவிடுவாரும் 
தப்பினமணிகாசுஞ்சங்கமுமபிலன்னார் 
ஒப்பனைபுரிபோது மூடலினுகுபோதும் 
துப்புறழிளவாகச்சுண்ணமுமுதிர்தாதும் 
குப்பைகளெனவாரிக்கொண்டனர்கனை வாரும் . 


( 10) 


மன்னவர் வருவாரும்மறையவர் நிறைவாரும் 
இன்னிசைமணியாழினிசைமது நுகர்வாரும் 
சென்னியர் திரிவாருஞ்சிலதியர் செறிவாரும் 
கன்னலின் மணவேலைக்கடிகைகடெரிவாரும் . 


( ஙக ) 


கணிகையர்தொகுவாருங்கலைபலபயில்வாரும் 
பணியணியின் முத்தம்பலவிதநிலமன்னர் 
அணிநெடுமுடியொன்றொன் றறைதலினுகுமம் பொன் 
மணிமலை தொகுமன்னன் வாயிலின் மிடைவாரும் . 


( ங 2 ) 


கேடகம்வெயில்வீசக்கிளாயினிலவினக் 
கோடுயர்நெடுவிஞ்சைக்குஞ்சரமது போல 
ஆடவர் திரிவாருமரிவையாகளிகூரு 
நாடகவில் வாருநகையுயிர்கவர்வாரும் . 


கதிர்மணியொளிகாலக்கவர் பொருடெரியாவா 
றெதிற்சுடர்தரமின்னுற்றெழுதலினிமையோரும் 
மதுவிரிகுழலாரும்மதிலுடை நெடுவானம் 
அதுவிதுவெனவோராதலமரலுறு வாரும் . 


வது ] 


கடிமணப்படலம் . 


கஎரு 


க . 


(ஙசு ) 


தேர்மிசைவருவாருஞ்சிவிகையில்வருவாரும் 
ஊர்தியில் வருவாருமொளிமண திரையோடைக் 
கார்மிசைவருவாருங்கரிணி யில் வருவாரும் 
பார்மிசைவருவாரும்பண்டியில் வருவாரும் . 
முத்தணியணிவாரும்மணியணி முனிவாரும் 
பத்தியினிமிர்செம்பொற்பலகலன் மகிழ்வாருங் 
தொத்துறுதொழின்மாலைசுரிகுழலணி வாருஞ் 
சித்திரரிரைதோயுஞ் சேந்துகில்புனைவாரும் . 
வீடநிகர்விழியாருமமுதெனுமொழியாருங் 
கிடைபுரையிதழாருங்கிளர் நகைவெளிடாருக் 
தடமுலை பெரியாருந்தனியிடைசிறியாரும் 
படையன நடையாரும்பிடியென வருவாரும் . 
உண்ணிறைநிமிர்செல்வமொரு துறைசெலவென்றுங் 
கண்ணுறலரிதென்றுங்கருது தலரிதர்மா 
எண்ணுறுசுடர்வானத்திந்திரன் முடிசூடும் 
மண்ணுறு திருநாளேயொத்ததமணநாளே . 


| 


( எ) 


(ஙக ) 


கரைதெரிவரியது கனகம்வேய்ந்தது 
வரையெனவுயர்ந்தது மணியிற்செய்தது 
நிரைவளை மண வினை நிரப்பு மண்டபம் 
அரைசர்தமரசனுமணுகன் மேயினான் . 
வென் குடையிளகிலா விரிக்கமின்னெனக் 
கண்குடையின மணிமெயிலுங்கான் றிடப் 
பண் குடைவண்டினம்பாடவாடன்மா 
மண் குடை தூளிவிண் மறைப்பவேகினான் . 
மங்கலமுரசின மழையினார்த்தன 
சங்குகண்முரன் றன தாரைபோரெனப் 
பொங்கின மறையவர் புகலுநான் மறை 
கங்குலினொலிக்குமாகடலும் போன்றவே . 
பரந்ததேர்களிறுபாய்புரவிபண்ணையில் 
தரந்தரநடந்தன தானைவேந்தனை 
நிரந்தரந்தொழுதெழுநேமிமன்னவர் 
புரந்தரன் புடைவருமமார் போன்றனர் 


( 
50 
) 


( + உ ) 


அனையவன் மண்டபமணுகியம்பொனின் 
புனைமணியா தனம் பொலியத்தோன்றினான் 


சஎசு 


பாலகாண்டம் ) 


(முதலா 


( சக ) 


முனைவருமன்னருமுறையினேறினார் 
சனானுந்தன் கிளை கழுவவேறினான் . 
மன்னருமுனிவரும்வானுளோர்களும் 
அன்னமென்னடையணங்கனையமாதரும் 
துன்னினர் துவன்றினர்சுடர்கள் சூழ்வரும் 
பொன் மலையொத்ததப்பொருவில் கூடமே . 


புயலுளமின்னுளபொருவின் மீனுள 
இயன்மணியின முளசுடரிரண்டுள 
மயன் முதற்றிருத்திய மணி செய்மண்டபம் 
அயன் முதற்றிருத்தியவண்டமொத்ததே . 


எண்டவமுனிவருமிநைவர்யாவரும் 
அண்டரும்பிறரும்புக்கடங்கிற்றாதலால் 
மண்டபம் வையமும்வானும் வாய்மடுத் 
துண்டவன்மணியணியுதரமொத்ததே . 


( சசு ) 


தராதலமுதலுலகனைத் துந்தள்ளுற 
விராவின குவிந்தன விளம்பவேண்டுமோ 
அராவணை துறந்து போந்தயோத்தியெய்திய 
இராகவன் செய்கையையியம்புவாமரோ, 


( சஎ ) 


சங்கினந்தவழ்கடலேழிற்றந்தன 
சிங்கலிலருமறைதெரிந்த தீர்த்தங்கள் 
கங்கையேமுதலியகலந்த நீரினால் 
மங்கலமஞ்சனமரபினாடியே . 


( 52 ) 


* 


என்று நான் முகன் முதல்யாரும்யாவையும் 
நின்றபேரிருளினை நீக்கி நீணெறி 
சென்று மீளாக்குறிசேரச்சேர்த்திடு 
* தன்றிருநாமத்தைத்தானுஞ்சாத்தியே . 


( சக ) 


கோதறு தவத்துத் தங்குலத்துளோர் தொழும் 
ஆதியஞ்சோதியையடிவணங்கினான் 
காதியல்கயல் விழிக்கன்னிமார்களை 
வேதியர்க்கருமறை விதியினல்கியே 

( ரு ) 
* தன்றிருநாமத்தைத் தானுஞ்சாத்தியென்றது தன்றிருநாமத் 
தைத் தானுங்கூறிப் புண்டாமிட்டென்பதை . 
தங்குலத்து ளோர்தொழும் ஆதியஞ்சோதி என்றது 

ஆபிரமோலி 
மரும்பரஞ்சுடரை, 


- 


கடிமணப்படலம் . 


கஎஎ 


அழியாவருதவத்தினோடறத்தையாக்குவான் 
ஒழிவருங்கருணையோருருவுகொண்டென 
எழுதருவடிவுகொண்டிருண்டமேகத்தைத் 
தழுவியநிலவெனக்கலவைசாத்தியெ . 


( ருக ) 


மங்கல முழுநிலாமலர்ந்த திங்களைப் 
பொங்கிருங்கருங்கடல்பூத்ததாமெனச் 
செங்கிடைச்சிகழிகைச்செம்பொன் மாலையும் 
தெர்ங்கலுந்துயல்வரச்சுழியஞ்சூடியே . 


( 52 ) 


ஏதமிலிருகுழையிரவுநன்பகல் 
காதல் கண்டுணர்ந்தனக திருந்திங்களும் 
சீதைதன் கருத்தினைச்செவியினுள்ளுறத் 
தூது சென்றுரைப்பன போன்று தோன்றவே . 


கார்விடக்கறையுடைக்கணிச்சிவானவன் 
வார்சடைப்புடையினோர்ம திமிலைற்சித்தான் 
சூர்சுடர்க்குலமெலாஞ்சூடினானென 
வீரபட்டத்தொடுதிலகமின்னவே . 


( ருச ) 


( குரு ) 


சக்கரத்தயல் வருஞ்சங்கமாமென 
மிக்கணிகழுத்தணிதரளவெண்கொடி 
மொய்க்குமென் குழலினாண்முறுவலுள்ளுறப் 
புக்கன நிறைத்துமெய்பொடித்தபோன்றவே . 
பந்தி செய்வயிரங்கள் பொறியிற்பாடுற 
அந்தமில் சுடர்மணியழலிற்றோன் றலால் 
சுந்தரத்தோளணி வலயந்தொல்லை நாள் 
மந்தரஞ்சுற்றியவரவைமானுமே . 
கோவையின் பெருவடமுத்தக்கோத்தன 
காவல் செய்தடக்கையினடுவட்காந்துவ 
மூவகையுலகிற்கு முதல்வனாமென 
ஏவரும் பெருங்குறியிட்ட போன்றவே . 


. 


( ருஎ ) 


மாண்டபொன்மணியணிவலயம்வந்தெதிர் 
வேண்டினர்க்குதவுவான் விரும்பிக்கற்பகம் 
ஈண்டுதன் கொம்பிடையீன்றதாமெனக் 
காண்டகுதடக்கையிற்கடகமின்னவே . 


( ரு அ ) 


தேனுடமலர்மகடிளைக்குமார்பினில் 
தானிடைவிளங்கியதகையினாரந்தான் 

23 


கஎ அ 


பாலகாண்டம் . 


முதலா 


மீனொடுசுடர்விடவிளங்குமேகத்து 
வானிடுவில்லெனவயங்கிக்காட்டவே . 


( ரு ) 


( 
சு 
) 


நணுகவுநிமிரவு நடக்குஞானத்தர் 
உணர்வினினொளிதிகழுத்தரீயந்தான் 
தணிவருங்கருணை தன்கழுத்திற்சாத்திய 
மணியுமிழ்கதிரென மார்பிற்றோன் றவே . 
மேவருஞ்சுடரெனவிளங்குமார் பினூல் 
ஏவருந்தெரிந்தினி துணர்மினீண்டென 

த் 
தேவருமுனிவருந்தெரிக்கலா * முதன் 
மூவருந்தானென முடிந்ததொத்ததே . 


த் 


(சுக ) 


சுற்று நீடணிமணிச்சோதிபொங்கமேல் 
ஒற்றைமாமணியுமிழுதரபந்தனம் 
மற்றுமோரண்டமுமயனும் வந்தெழப் 
பொற்றடந்தா மரைபூத்தபோன்றதே . 


(கூஉ ) 


மண்ணுறு சுடர் மணிவயங்கித்தோன்றிய 
கண்ணுறுகருங்கடலதனைக்கைவளர் 
தண்ணிறப்பாற்கடறழீ இயதாமென 
வெண்ணிறப்பட்டொளிவிளங்கச்சாத்தியே . 


(சுக ) 


சலம்வருதரள முந்தயங்குநீலமும் 
அலம்வருநிழலுமிழம்பொற்கச்சினால் 
குலம் வருகன கவான் குன்றைநின்றுடன் 
வலம்வருகதிரெனவாளும் வீக்கியே. 


(சுச ) 


முகை விரிசுடரொளிமுத்தின் பத்திவான் 
தொகைவரிபட்டிகைக்சுடருஞ்சுற்றிடத் 
தகையுடைவாளெனுந் தயங்குவெய்யவன் 
நகையிளவெயிலெனத்தொங்கனாற்றியே . 


( சுரு ) 


( சுசு ) 


காசொடுகண்ணிழல்கஞலக்கைவினை 
எசறுகிம்புரியெயிறுவெண்ணிலா 
வீசலின் மகரவாய்விளங்குமின்னென 
ஆசையையொளிகளாலளந்து காட்டவே . 
இனிப்பரந்துலகினையளப்பதெங்கெனத் 
தனித்தனித்தடுப்பனபோலுஞ்சால்பின 
நுனிப்பரு நுண்வினைச்சிலம்பு நோன்கழல் 
பனிப்பருந்தாமரைப்பாதம்பற்றவே . 
* முதன் மூவ ரென்றது - மும்மைப்பெருந்தேவரை, 


( சுஎ ) 


வது ) , 


கடிமணப்படலம் . 


கஎக : 


( சு அ) 


( 
சு 


( 
எ 
0 
) 


இன்னணமொளிர்தர்விமையவர்க்கெலாம் 
தன்னையேயனையதோர்கோலந்தாங்கினான் 
பன்னகமனிவிளக்கழலும்பாயலுள் 
அன்னவர் தவத்தினாலனந்தனீங்கினான் . 

முப்பரம்பொருளிற்குண் முதலைமூலத்தை 
இப்பரந்துடைத்தவரெய்துமின்பத்தை 
அப்பனையப்பினுளமிர்தந் தன்னையே 
ஒப்பனையொப்பனையுரைக்கவொண்ணுமோ. 

(சுக ) 
பல்ப தினாயிரம்பசுவும்பைம்பொனும் 
எல்லையினிலனொடுமணிகள்யாவையும் 
நல்லவர்க்குதவினான வினிலுநான் மறைச் 
செல்வர்கள் வழுத்துறத்தேர்வந்தேறினான் . 

) 
பொற்றிரளச்சது வெள்ளிச்சில்லி புக் 
குற்றது வயிரத்தினுற்றதட்டது 
பற்றுறுநவமணிசுடருந்தோற்றத்த 
தொற்றையாழிக்கதிர்த்தேரொடொத்ததே . 

( எக ) 
நூல்வருந் தன்மையை நுனிக்குநோன்மைய 
சால் பெருஞ்செவ்விய - தருமமாதிய 
நாலையுமனையனபுரவி நான் கொரு 
பாலமையுணர்ந்தவன் பக்கம்பூண்டவே . 

( 
அனையதோர்தேரினிலருணனின்றெனப் 
பனிவருமலர்க்கணப்பரதன் கோள்கொளக் 
குனிசிலைத்தம்பிபின் கூடவேனையன் 
இனியபொற்கவரிகாலியக்கவேகினான் . 

( எங ) 
அமைவருமேனியானழகினாயதோ 
கமையுறுமனத்தினாற்கருதவந்ததோ 
சமைவுறவறிந் திலந் தக்கதாகுக 
- இமையவராயினாரிங்குளாருமே . 

(எச ) 
* முப்பரம் பொருளென்றது சங்கருஷணன் , பிரத்தியும்னன் , அநி 
ருத்தனென்பாரை . முதலையென்றது பாற்கடற்பரமனை . மூலத்தையென் 
றது வாசுதேவனை . இப்பரந் துடைத்தவரெய்து மின்பத்தையென் றது பா 
மபதநாதனை . அப்பனையென்றது திருவேங்கடமுடையானை . அப்பினுளமி 
ர்தமென்றது ஆவிக்காவியாய்நின்றபரஞ்சுடரை . அதிமானுட சேட்டிதத் 
தையுணர்த்தத் தன்னையே யொப்பனையென்று மிவ்வாரிச்சமயத்தவர்கூ 
றும் பரத்துவம் , வியூகம் , விபவம் , அந்தரியாமி , அர்ச்சாவதாரமறி வித்த 
மைகாண்க . 

- தருமமாதிய நாலையும் - அறம் , பொருள் , இன்பம் , வீடு . 

t கண்ணிமைத்தலின்றி நோக்கலின் இமையவராயினாரிங்குளாருமெ 
ன்றார் . 


( 
எஉ 
) 


கஅம் 


பாலகாண்டம் . 


( எரு ) 


1 


வரம்பற முலகினைவலிந்துமாய்வின்றித் 
திரம்பயிலரக்கர் தம்வருக்கந்தேய்வின்று 
நிரம்பியதெனக்கொடுநிறைந்ததேவரும் 
அரம்பையர் குழாத்தொடுமாடன் மேயினார் . 
சொரிந்தினர்பூமழைசுண்ணந்தூவினர் 
விரிர்தொளிர்காசுபொன்றூசுவீசினர் 
பரிந்தனரகிழனைப்பருகினார்கொலாம் 
தெரிந்ததிலந் திருநகர்மகளிர்செய்கையே . 
* வள்ளளைநோக்கியமகளிர்மேனியின் 
எள்ளரும்பூணெலாமிரியநிற்கின்றார் 
உள்ளனயாவையுமுதவிப்பூண்டவும் 
கொள்ளையிற்கொள்கெனக்கொடுக்கின்றாரினே . 


( எசு ) 


( 


( 
எஎ 
) 


வேறு 


1 


எஞ்சலிலுலகத்துள்ள வெறிப்படையரசவெள்ளம் 
குஞ்சரக்குழாத்திற்சுற்றக்கொற்றவனிருந்த கூடம் 
வெஞ்சினத்தனுவலானுமேருமால்வரையிற்சேரும் 
செஞ்சுடர்க்கடவுளென்னத்தேரிடைச்சென்று சேர்ந்தான் . ( எ.அ 

) 
இரதமாண்டிழிந்தபின்னரிருமருங்கிரண்டுகையும் 
பரதனுமிளையகோவும்பரிந் தனரேந்தப்பைந்தார் 
வரதனுமெய்திமைதீர்மாதவர்த்தொழுதுநீதி 
விரத்மெய்த்தாதைபாதம்வணங்கிமாடிருந்தவேலை . 

( எக ) 
சிலையுடைக்கயல்வாட்டிங்களேந்தியோர்செம்பொற்கொம்பர் 
முலையிடைமுகிழ்ப்பத்தேர்மேன் முன்றிசைமுளைத்ததன்னாள் 
அலைகடற் பிறந்து பின்னையவனியிற்றோன்றி மீள 
மலையிடையுதிக்கின்றாள் போன் மண்டபமதனில் வந்தாள் . ( 


( 
10 
) 


( 
அக 
) 


நன்றி வானவரெலாமிருந்தநம்பியைத் 
துன்றிருங்கருங்கடறுவைப்பத்தோன்றிய 
மன்றலங்கோதையாண்மாலை சூட்டிய 
அன் றினுமின்றுடைத்தழகென்றாரரோ . 

) 
ஒலிகடலுலகினிலும்பர்நரகரில் 
பொலிவதுமற்றிவள் பொற்பென்றாலிவள் 
மலிதருமணம்படுதிருவைவாயினால் 
மெலிதருமுணர்வினேன் விளம்பு கேனரோ . 

தன் திருநாமத்தை ஒருகாற்கூறியமாத்திரையின் , அன்னோர்க்குவீடு 
பேறு முதலியவற்றை எண்ணியாங்குவரையாது பயத்தலின் வள்ளல் என் 
றார் . 


கடிமணப்படலம் , 


கஅக 


இச் திரன் சசியொடுமெய்தினானிளஞ் 
சந்திரமொலியுந்தையலாளொடும் 
வந்தனன் மலரயன்வாக்கினாளுடன் 
அந்தரம்புகுந் தனன ழகுகாணவே . 


( அங ) 


நீத்தருங்கடலெனநிறைந்தவேதியர் 
தோய்ந்த நூன் மார்பினர்சுற்றத்தொன்னெறி 
வாய்ந்தநல்வேள்விக்குவசிட்டன்மையற 
ஏய்ந்த நற்றருப்பையோடிளிதினெய்தினான் . 
தண்டுலம் விரித்து நற்றருப்பைசாத்தியே 
மண்டலம் விதிமுறைவகுத்து மென்மலர் 
கொண்டவைசொரிந்தெரிகுழுமமூட்டினன் 
பண்ளெமறைநெறிபாவிச்செய்தனன் . 


( அரு ) 


வேறு . 


( அசு 


மன்றலின் வந்து மணத்தவிசேறி 
வென்றிநெடுத்தகைவீரனுமார்வத் 
தின்றுணையன்னமுமெய்தியிருந்தார் 
ஒன்றியபோகமும் யோகமுமொத்தார் . 
கோமகன் முன்சன உன் குளிர் நன்னீர் 
பூமகளும் பொருளும்மென நீயென் 
மா மகடன்னொமென்னுதியென்னாத் 
தாமரையன்ன தடக்கைனீந்தான் . 


( 
) 


( அஎ ) 


அந்தணராசியருங்கலமன்னர் 
தந்தபல்லாண்டிசைதார்முடிமன்னர் 
வந்தனைவானவர் வாழ்த்தொலிபோல 
முந்திசயங்கமுழ்ங்கினமாதோ . 


( அஅ ) 


வானவர் பூமழைமன்னவர்பொற்பூ 
ஏனையர் தூவுமிலங்கொளிமுத்தம் 
தானகுநாண்மதரென் றிவைதம்மால் 
மீனகுவானின் விளங்கிய திப்பார் . 


( அக) 


வெய்யகனற்றலைவீரனுமக்நாள் 
மய்யறுமந்திரமுற்றும் வழங்கா 
நெய்யாமையாகுதியாவையுநேர்ந்தான் 

தய்யறளிர்க்கை - தடக்கை பிடித்தான் . 
* நற்றருப்பை - நுனித்தருப்பை . 
t தடக்கைபிடித்தான் பாணிக்கிரகணம்செய்தான் . 


( க 0 ) 


* அஉ 


பாலகாண்டம் . 


[முதலா 


டம்படு தோளவனோடியை வேள்வி 
தொடங்கிய வெங்கனல்சூழ்வருபோதின் 
மடம்படுசிந்தையண் மாறுபிறப்பின் 
உடம்புயிரைத்தொடர்கின் றதையொத்தாள் . 


( க்க ) 


( சுஉ ) 


வலங்கொடு தீயை வணங்கினர்வந்து 
பொலம்பொரிசெய்வன செய்பொருண்முற்றி 
இலங்கொளி * யம்மிமிதித்தெதிர்நின்ற 
கலங்கலில்கற்பினருந்ததிகண்டார் . 
மற்றுள செய்வன செய்து மகிழ்ந்தார் 
முற்றறியமாதவர்தாண் முறைசூடிக் 
கொற்றவனைக்கழல் கும்பிடலோடும் 
பொற்றொடிகைக்கொடுநன்மனைபுக்கான் . 


( கச ) 


ஆர்த்தன பேரிகளார்த்தனசங்கம் 
ஆர்த்தனநான் மறையார்த்தனர்வானோர் 
ஆர்த்தன பல்கலையார்த்தனபல்லாண் 
டார்த்தனவண்டினமார்த்தனவேலை . 





கேகயன் மாமகள் கேழ்கிளர்பாதம் 
தாயினுமன்பொடுதாழ்ந்து வணங்கா 
ஆயதனன்னையடித்துணை சூடித் 
தூயசுமித்திரைதாடொழலோடும் . 


க 


அன்னமுமன்னவரம்பொன் மலர்த்தாள் 
சென்னிபுனைந்தனள்சிந்தையுவந்தார் 
கன்னியருந்ததிகாரிகைகாண 
நன்மகனுக்கிவணல்லணியென்றார் . 


( கூசு ) 


சங்கவளைக்குயிலைத் - தழிநின்றார் 
அங்கணனுக்குரியாருளராவார் 
பெண்களினிப்பிறரெங்குளரென்றார் 
கண்கள்களிப்பமனங்கள்களிப்பார் . 


( கூஎ ) 


எண்ணிலகோடிபொன்னெல்லையில் கோடி 
வண்ணவருங்கலமங்கையர்வெள்ளம் 
கண்ணகனாடொடுகாசுயர் தூசும் 
பெண்ணினணங்கனையாள் பெறுகென்றார் . 


* அம்மிமிதித்தலைச் சாத்தபதி என்பவர் வடநூலார் . 
தழீ என்றது தழியெனக்குறுக்கும் வழிகுறுக்கல் பெற்றது . 


கடிமணப்படலம் . 


கஅங் 


( காக ) 


நூற்கடலன்னவர்சொற்கடனோக்கி 
மாற்கடலன்னமனத்தவளோடும் 
* காற்கடல் போற்கருணைக்கடல் பண்டைப் 
பாற்கடலன்னதொர்பாயலணைந்தான் , 
பங்குனியுத்தரமான பகற்போ 
தங்கணிருக்கினிலாயிரநாமச் 
சிங்கமணத்தொழில் செய்ததிறத்தால் 
மங்கலவங்கிவாதிட்டன் வகுத்தான் . 


(500 ) 


( க 0 க ) 


வள்ள றனக்கிளையோர்கடமக்கும் 
எள்ளலில் கொற்றவன்யான் பினளித்த 
அள்ளன்மலர்த்திருவன்னவர்தம்மைக் 
கொள்ளுமெனத்தமரோடு குறித்தான் . 
கொய்நிறைதாரன் - குசத்துவசப்பேர் 
நெய்நிறைவேலவன்மங்கையர்நேர்ந்தார் 
மய்நிறைகண்ணியர்வானுறைநீரார் 
மெய்நிறைமூவரை மூவரும்வேட்டார் . 
வேட்ட வர்வேட்டபின் வேந்தனுமேனாள் 
கூட்டியசீர்த்திகொடுத்திலனல்லால் 
ஈட்டியமெய்ப்பொருள் யாவளவெல்லாம் 
வேட்டவர்வேட்டவை வேண்டளவீந்தான் . 


( 502 ) 


( க x ) 


ஈய்ந்தளவில்லதொரின்பநுகர்ந்தே 
ஆய்ந்துணர்கேள்வியருந்தவரோடும் 
வேய்ந்தனுமந்நகர்வைகினன்மெள்ளத் 
தேய்ந்தன நாள்சில செய்த துரைப்பாம் . 


(கச) 


உஉ - வது கடிமணப்படலம் -முற்றிற்று , 


ஆ திருவிருத்தம் - கஉசசு. 


* காற்கடல் - காலைவீசுங்கடல் . 
t வள்ள றனக்கிளையோரென்பது பரதன் முதன் மூவரை என்க . 

குசத்துவசன் என்றது சனகற்கிளையானை , அவன் மக்களாகிய மா 
ளவி , ஊர்மிளை, சுதகீர்த்தி என்பாரைப் பரதன் முதலிய மூவரும் வேட்ட 
னரென்க . ஊர்மிளையைச் சனகன் மகளென்பர் வான்மீகரும் . 


கஅச 


பாலகாண்டம் . 


உங - வது பரசுராமப்படலம் . 


( 
க 
) 


திருவயோத்திக்கு வரும் வழியில் பரசுராமனைக் கண்டு அவனை 

வெற்றி கொண்டதைக் குறித்துக்கூறும் படலம் 
தானாவதொர்வகையோனிசனகன் றருதயலும் 
நானாவிதமுறுபோகமுநுகர்கின்றவந்நாள் வாய் 
* ஆனாமறைநெறிமாதவமுனிகோசிகனருளிப் 
போனான் வடதிசைவாயுயர்பொன்மால்வரைபுக்கான் . 
அப்போதினின் முடிமன்னவனணிமாநகர்செலவே 
இப்போது நமனிகந் துணையெழுகென்றினிதிசையாக் 
கைப்போதநிகர்காவலர் குழுவந்தடிகதுவ 
ஒப்போதருதேர்மீதினிலினிதேறினனுரவோன் , 
தன்மக்களுமருமக்களுநனிதன் கழறழுவ 
மன்மக்களுமயன் மக்களும் வயின் மொய்த்திடமிதிலைத் 
தொன் மக்களுமன முக்குயிர் பிரிவென்பதொர் துயரின் 
வன்மைக்கடல் புகவுய்ப்பதொர்வழிபுக்கனனுரவோன் . 
முன்னேநெடுமுடிமன்னவன் முறையிற்செலமிதிலை 
நன்மாநகருறைவார்மனநனிபின்செலநடுவே 
தன்னேர்புரைதருதம்பியர் தழுவிச்செலமழைவாழ் 
மின்னே புரையிடையாளொடுமினிதேகினன்வீரன் . 


( 2 ) 


( 
ச 
) 


எகும்மளவையின்வந் தனவலமும்மயிலிடமும் 
காகம் முதலிய முந்தியதடைசெய்வனகண்டான் 
நாகம்மனனிடையிங்குள திடை 

யூறென நடவான் 
மாகம்மணியணிதேரொடுநின்றானெறிவந்தான் . 


( 
க 
) 


நின்றேநெறியுணர்வானொருநினைவாளனையழையா 
நன்றோபழுதுளதோநடுவுரைநீநயமென்னக் 
குன்றேபுரைதோளானெதிற் புள்ளின் குறிகொள்வான் 
இன்றேவருமிடையூறது நன்றாய்விடுமென்றான் . 
என்னும்மளவினில் வானகமிருள் கீறிடவொளியாய் 
மின்னும்படிபுடைவீசியசடையான்மழுவுடையான் 
பொன்னின் மலை வருகின்றது போல்வானனல் கால்வான் 
உன்னுந்தழம் விழியானுருமதிர்கின் றதொருரையான் . 
* ஆனாமறைநெறி என்பது துவாதசாக்கரமனுவை . 
புள்ளின் குறி - சகுனம் . 


வது ) 


பரசுராமப்படலம் . 


கஅரு 


( அ ) 


கம்பித்தலையெறிநீருறுகலமொத்துலகுலையத் 
தம்பித்துயர் திசையானைகடளரக்கடல்சலியா 
வெம்பித்திரிதரவானவர்வெருவுற்றிரிதரவோர் 
செம்பொற்சிலைதரியாவயின் முகவாளிகடெரிவான் . 
விண்கீழுறவென்றோபடிமேல்கீழுறவென்றொ 
எண்கீறியவுயிர்யாவையும்யமன்வாயிட வென்றோ 
புண்கீறிய குருதிப்புனல் பொழிகின் றனபுரையக் 
கண்கீறியகனலான் முனிவியாதென் றயல்கருதேம் . 
| போரின் மிசையெழுகின் றதொர்மழுவின்சிகைபுகையத் 
தேரின்மிசைமலை சூழ்வருக திருந்திசை திரிய 
நீரின்மிசைவடவைக்கனனெவொனுறமுடுகிப் 
பாரின் மிசைவருகின் றதொர்படிவெஞ்சுடர்படா . 


( 
க 
) 


( 50 ) 


பாழிப்புயமுயர்திக்கிடையடையப்புடைபடரும் 
சூழிச்சடைமுடிவிண்டொடவயல் வெண்வதிதோற்ற 
ஆழிப்புனலெரிகானிலமாகாயமுமழியும் 
ஊழிக்கடைமுடிவிற்றனியுமைகேள்வனையொப்ப . 


( கக) 


* அயிர்சுற்றியகடன் மாநிலமடையத்தனிபடரும் 
செயிர்சுற்றியபடையானடன் மறமன்னவர் திலகன் 
உயிருற்றதொர்மரமாமெனவோராயிரமுயர்தோள் 
வயிரப்பணை துணியத்தொடுவடிவாய்மழுவுடையான் . 


( கஉ ) 


நிருபர்க்கொரு பழிபற்றிட நிலமன்னவர் குலமும் 
கருவற்றிடமழுவாள் கொடுகளைகட்டுயிர்கவரா 
இருபத்தொருபடிகாலெழுகடலொத்தலையெறியும் 
குருதிக்குரைபுனலிற்புக்க முழுகித்தனிகுடைவான் . 


(கங ) 


) 


கமையொப்பதொர்தவமுஞ்சுடுசனலொப்பதொசினமும் 
சமையப்பெரிதுடையானெதிர்தளர்வுற்றிடைதவிரும் 
அமையத்துயர்பறவைக்கினிதாறாம்வகைசீறாச் 
சிமையக்கிரியுருவத்தனிவடிவாளிகடெரிவான் . 

( கச ) 
சய்யம்புகநிமிரக்கடறழுவும்படிசமைவான் 
மய்யின்னுயர்மலை நூறிய - மழுவாளவன் வந்தான் 
அய்யன் றனையரிதிற்றருமரசன்ன துகண்டான் 
வெய்யன்வர - நிபமென்னைகொலெனவெய்துறுமெல்வை . (கரு ) 

* அயிர் - நுண்மணல் , நீர் என்பாருமுளர் . | மழுவாளவனென்றது 
பரசுராமனை . . நிபமென்ற தேதுவை . 

24 


க அகா 


பாலகாண்டம் . 


[முதலா 


C 


( 
கக 
) 


தக 


பொங்கும்படையிரியக்கிளர்புருவங்கடை நெரிய 
வெங்கண் பொரிசிதறக்கடி துரு மேறென விடையாச் 
சிங்கம் மெனவுயர்தேர்வருகுமரன்னெதிர்சென்றான் 
அங்கண்ணரசவனும்மிவனாரோவெனுமளவில் . 

(கசு ) 
அரைசன்னவனிடைவந்தினிதாராதனை புரிவான் 
விரைசெய்முடிபடிமேலுறவடிமேலுறவிழலும் 
கரைசென் றிலனனையானெடுமுடிவின்கனல்கால்வான் 
முரைசின் குரல்படவீரனதெதிர்நின்றிவைமொழிவான் . (கஎ ) 
இற்றோடியசிலையின்றிறமறிவென்னினியானுன் 
பொற்றோள் வலிநிலைசோதனை புரிவானசையுடை 

யேன் 
செற்றோடிய திரடோளுறுதின்வுஞ்சிறி துடையேன் 
மற்றோர் பொருளிலையிங்கிதேன் வாவென் றன்னுரவோன் . (கஅ ) 
அவனன்ன து பகரும்மளவையின் மன்னவனயர்வான் 
புவனம் முழுவதும் வென்றொருமுனிவற்கருள்புரிவாய் 
சிவனும்மய னரியும்மலர்சிறுமானிடர் பொருளோ 
இவனும்மென துயிரும்முன தபயம்மினியென்றான் . ( 
விளிவார் விளிவது தீவினைவிழைவாருழையன்றோ 
களியாலிவனயர்கின் றனவுளவோகன் லுமிழும் 
ஒளியாய்மழுவுடையாய்பொரவுரியாரிடையல்லால் 
எளியாரிடைவலியார்வலியென்னாகுவதென்றான் , 
நனிமாதவமுடையாயிது பிடி நீயென நல்கும் 
தனிநாயகமுலகேழையுமுடையாயிது தவிராய் 
பனிவார்கடல்புடைசூழ்படிநரபாலரையருளா 
முனிவாறினைமுனிகின் றதுமுறையோவெனமொழிவான் , ( 
புறனின் றவரிகழும்படிநடுவின் றலைபுணராத் 
திறனின்றுயர்வலியென்னதொரறனின் றருசெயலோ 
அறனின் றதனிலைநின் றுயர்புகழொன்றுவதன்றோ 
மறனென்பதுமறவோயிதுவலியென்பதுவலியோ , 

( உ.உ ) 
சலத்தோடியை விலனென்மகனனையானுயிர்தபுமேல் 
உலத்தோடெதிர்தோளாயென துறவோடுயிருகுவேன் 
நிலத்தோடுயர் கதிர்வானுற நெடியாயுன தடியேன் 
குலத்தோடற்முடியேலிதுகுறைகொண்டனெனென்றான் . (உங ) 

* அரி - இந்திரன் , திருமாலென்பாருமுனர் , ஸ்ரீராமபிரானேயவனாத 
லால் அது பொருந்தாதென்றொழிக்க. 


( 
20 
) 


( 
உக 
) 


வது] 


பரசுராமப்படலம் . 


க அவ 


( உச) 


என்னாவடி விழுவானையுமிகழாவெரிவிழியா 
பொன்னார்கலையணிவானெதிர்புகுவானிலையுணராத் 
தன்னாலொரு செயலின்மையைநினையாவுயிர் தளரா 
மின்னாலயர்வுறும்வாளரவெனவெய்து றலுற்றான் 
மானம்முடைமுடிமன்னவன்மதிசோர்வுறன்மதியான் 
தானந்நிலையுறுவானுறுவினையுண்டது தவிரான் 
* ஆனம்முடையுமையண்ணலையந்நாளுறுசிலைதான் 
ஊனம்முளத்தன் மேனிலைகே ணீயெனவுரைப்பான் . 
ஒருகால்வருகதிராமெனவொளிகால்வனவுலையா 
வருகார் தவழ்வடமேருவின்வலிசால்வனவையம் 
அருகா வினைபுரிவானுளனவனாலமைவன தாம் 
இருகார்முகமுளயாவையுமேலாதனமேனாள் . 


(உக ) 


வ்ேறு . 


(உஎ ) 


( உ.அ ) 


( 
) 


ஒன்றினையுமையாள்கேள்வனுவந்தனன் மற்றையொன்றை 
நின்றுலகளந்தநேமிநெடியமானெறியிற்கொண்டான் 
என்றிதுவுணர்ந் தவிண்ணோரிரண்டினும்வன்மையெய்தும் 
வென்றியதியாவதென்று விரிஞ்சனை வினவ்வந்நாள் . 
சீரிதுதேவர் தங்கள்சிந்தனையென்பதுன்னி 
வேரியங்கமலத்தோனுமியைவதோர்விநயந்தன்னால் 
யாரினுமுயர்ந்த மூலத்தொருவராமிருவர் தம்மை 
மூரிவெஞ்சிலைமேலிட்டுமொய்யமர்மூட்டிவிட்டான் . 
இருவருமிரண்டுவில்லுமேற்றினருலகமேழும் 
வெருவரத்திசைகள்பேரவெங்கனல்பொங்கமென்மேல் 
செருமலைகின்ற போழ்திற்றிரிபுரமெரித்ததேவன் 
வரிசிலையிற்றதாக மற்றவன் முனிந்து மன்னோ. 
மீட்டும் போர்தொடங்கும் வேலைவிண்ணவர் விலக்கவல்வில் 
நீட்டினன்றேவர்கோன்கைநெற்றியிற்கண்ணன் வெற்றி 
காட்டியகரியமாலுங்கார் முகந்தன்னைப்பாரில் 
ஈட்டிய தவத்தின்மிக்க விரிசிகற்கீந்துபோனான் . 
இரிசிகனெந்தைக்கீய - வெந்தையு மெனக்குத்தந்த 
வரிசிலையிது நீ நொய்தின்வாங்குதியாயின் மன்ன 
குரிசில்கணின்னொடொப்பாரில்லையான் குறித்தபோரும் 
புரிகிலேனின்னோடின்னம்புகல்வதுகேட்டியென்றான் , 


( 2 • ) 


( ங O) 


( ஙக ) 


* ஆனம் என்றது ஒரு வாச்சியவிசேடம் . மூலத்தொருவரா மிருவ 
ரென்றது மும்மைப்பெருந்தேவரிருவரை . - எந்தை என்றது சமதக் 
சினியை . 


கஅ அ 


பாலகாண்டம் . 


[ முதலா 


( 
ங.உ 
) 


ஊனவில்லிறுத்தமொய்ம்பைநோக்குவ தூக்கமன்றால் 
* மானவமற்றுங்கேளாய்வழிப்பகையுடையதும்பால் 
ஈனமிலெந்தைசீற்ற நீக்கினானென்ன முன்னோர் 

தானவனனைய மன்னன் கொல்லயான் சலித்து மன்னோ. ( 
மூவெழுமுறைமைபாரின் முடியுடைவேந்தையெல்லாம் 
மேவழுமழுவின் வாயால் வேரறக்களை கட்டன்னார் 

தூவெழுகுருதிவெள்ளத் துறையிடைமுறையினெந்தைக் 
காவனகடன்கணேர்ந்தேனருஞ்சினமடக்கிப்போந்தேன் .. ( ஙங ) 
உலகெலா $ முனிவற்கீந்தேனுறுபகையொடுக்கிப்போந்தேன் 
அலகின் மாதவங்கள் செய்தென்னருவரையிருந்தேனாண்டைச் 
சிலையை நீயிறுத்தவோசைசெவியுறச்சீறிவந்தேன் 
லைகுவென்வல்லையாகில் வாங்கிடித்தனுவையென்றான் . ( ஙச ) 
என் றனனென்னநின்றவிராமனுமுறுவலெய்தி 
நன்றொளிர்முகத்தனாகிநாரணன்வலியினாண்ட 
வென்றிவிற்றருகவென்னக்கொடுத்தனன் வீரன் கொண்டத் 
துன்றிருஞ்சடையோனஞ்சத்தோளுறவாங்கிச்சொல்லும் . 
பூதலத்தரசையெல்லாம் பொன்று வித்தனையென்றாலும் 
வேதவித்தாயமேலோன்மைந்தனீவிரதம்பூண்டாய் 
ஆதலிற்கொல்லலாகாதம்பிதுபிழைப்பதன்றால் 
யாதிதற்கிலக்கமாவதியம்புதிவிரைவினென்றான் . 

( ஙசு ) 


( 
) 


ம 


வேறு . 


( ஈ.எ ) 


நீதியாய் முனிந்திடேனீயிங்கியாவர்க்கும் 
ஆதியானறிந்தனெனலங்கனேமியாய் 
வேதியாவிருவதேயன்றி வெண்மதிப் 
பாதியான் பிடித்தவில்பற்றப்போதுமோ . 
பொன்னுடைவனைகழற்பொலங்கொடோளினாய் 
மின்னுடைநேமியானாதன்மெய்ம்மையயால் 
என்னுள துலகினுக்கிடுக்கன்யான் றந்த 
உன்னுடைவில்லுமுன் லுரத்துக்கீடன்றால் . 
எய்தவம்பிடைபழுதெய்திடாமலென் 
செய்தவம்யாவையுஞ்சிதைக்கவேயெனாக் 
கய்யவணெகிழ்தலுங்கணையுஞ்சென்றவன் 
மய்யறுதவமெலாம்வாரிமீண்டதே , 


( ந.அ ) 


( ங கூ ) 


மானவஎன்பது மனுவின் வழி வந்தானென்பதனை . - தானவ 
னனையமன்னன்- கார்த்தவீரியன் . 1 தூ -ஊனை . $ முனிவற்கென்றது . 
காசிபனை . வெண்மதிப்பாதியானென்றது - ஒற்றைக்களை புனைந்தசிவனை . 


வது ) 


பரசுராமப்படலம் . 


க அக 


(10) 


( சக ) 


( சஉ ) 


எண்ணியபொருளெலாமினிது முற்றுக 
மண்ணியமணிநிறவண்ணவண்டுழாய்க் 
கண்ணியயாவர்க்குங்களைகணாகிய 
புண்ணியவிடையெனத்தொழுதுபோயினான் . 
அழிந்தவன் போனபினமல ; * னையுணர் 
வொழிந்தனனுயிருலைந்துருகுதாதையைப் 
பொழிந்தபேரன்பினாற்றொழுதுமுன்புபுக் 
கிழிந்தவான்றுயர்க்கடற்கரைநின்றெற்றினான் . 
வெளிப்படுமுணர்வினன் விழுமநீங்கியே 
தளிர்ப்புறுமதகரித்தானையானிடை 
குளிப்பருந்துயர்க்கடற் + கோடுகண்டவன் 
களிப்பெனுங்கரையிலாக்கலலுளாழ்ந்தனன் . 
பரிவறுசிந்தையப்பரசுராமன்கை 
வரிசிலைவாங்கியோர்வசையை நல்கிய 
ஒருவனைத்தழுவிநின்றுச்சிமோந்து தன் 
அருவியங்கண்ணெனுங்கலசமாட்டினான் . 
பொய்ம்மையிற்சிறுமையிற்புரிந்தவாண்டொழில் 
மும்மையினுலகினான் முடிக்கலாவதோ 
மெய்ம்மையிச்சிறுவனே விளைசெய்தோர்களுக் 
கிம்மையுமறுமையுமீயுமென் றனன் . 
பூமழை பொழிந்தனர்புகுந்ததேவருள் 
வாமவேல்வருணனைமானவெஞ்சிலை 
சேமியென்று தவித்தன் சேனையார்த்தெழ 
நாமநீரயோத்திமாநகரநண்ணினான் . 
நண்ணினரின்பத்துவைகுநாளிடை 
மண்ணுறுமுரசினம் வயங்குதானையவ் 
வண்ணலப்பரதனை நோக்கி $ யாண்டகை 
எண்ணருந் தகையதோர் பொருளியம்புவான் . 
ஆணை நின் றன் முதுதாதையையநிற் 
காணியவிழைவதோர்கருத்தனாதலாற் 
கேணியில்வளைமுரல்கேகயம்புகப் 
பூணொளிர்மார்பநீபோதியென் றனன் . 


( சசு ) 


( சசு ) 


(சஎ ) 


* ஐயுணர்வென்றது மெய் வாய் கண் மூக்குச் செவி என்பனவற்றை . 
கோடென்றது கரையை . வினைஈண்டு சற்கருமத்தை . 
ஆண்டகை என்றது தயரதனை . 


1 


ககூடு 


பாலகாண்டம் . 


[ முதலா 


எவலுமிறைஞ்சிப்போ * யிராமன்சேவடிப் 
பூவிளைச்சென்னியிற்புனைந்துபோயினான் 
ஆலியங்கலனலதில்லையாதலான் 
ஓவலிலுயிர்ப்பிரிந்துடல் சென்றென்னவே . 


உளை விரிபுரவித்தேருதாசித்தென்றெனும் 
வளைமுரறானையான் மருங்குபோதப்போய் 
இளையவன் றன்னொடுமேழுநாளிடை 
நளிர்புனற்கேகய நாடுநண்ணினான் . 


( 
சக 
) 


கூ 


, 


ஆனவன் போனபின்னரசர்கோமகன் 
ஊனமில்பேரரசுய்க்குதாளிடை 
வானவர்செய்தமாதவமுண்டாகலான் 
மேனனிநிகழ்ந்தன விளம்புவாமரோ . 


( 10 ) 


உங . - வது . பரசுராமப்படல முற்றிற்று . 


ஆ திருவிருத்தம் கச 2 ) . 
கம்பநாட்டாழ்வார் திருவடிகளே சரணம் . 

பாலகாண்ட முற்றிற்று . 


* இராமன் வனத்திற் புகற்கிடமாதல் வானவர் செய்த மாதலாலிங் 
நனங் உறினார் . 


பாலகாண்ட படலவட்டவணை , 


நெ. 


படலங்களின் பெயர் . 


பக்கம் . 


கா 


உஅ 
கூ 0 


இக 


. 


க 0 . 


சுக 


கக . 


சிறப்புப்பாயிரம் 
ஆற்றுப்படலம் 
நாட்டுப்படலம் 
நகரப்படலம் 
அரசியற்படலம் 
திருவவதாரப்படலம் 
கையடைப்படலம் 
தாடகைவதைப்படலம் 
வேள்விப்படலம் 
அகலிகைப்படலம் 
மிதிலைக்காட்சிப்படலம் 
குலமுறைகிளத்துப்படலம் . 
கார்முகப்படலம் 
எழுச்சிப்படலம் 
வரைக்காட்சிப்படலம் 
பூக்கொய்படலம் 
நீர்விளையாட்டுப்படலம் 
உண்டாட்டுப்படலம் 
எதிர்கோட்படலம் 
உலாவியற்படலம் 
கோலங்காண்படலம் 
கடிமணப்படலம் 
பரசுராமப்படலம் 


அக 
ககை 


se . 


காரு 


ககச 


உச 


கசு , 


கஞ்ச 


சஎ . 


கங்க 


கஅ . 


கசச 


கக . 


கருகூ 


20 . 


கருஎ 


கசுரு 


கஎ O 
கஅச 


பூர் 


ஸர்வம் விஷ்ணுமயம் ஜகத் 
ஸ்ரீமத்கம்பராமாயணம் . 


இரண்டாவது, 


அ யோபாத்தியாகாண்டம் . 


தெய்வப்புலமைக் 
கம்பநாட்டாழ்வார் 

அருளிச் செய்தது . 


சென்னை இராசதானி வித்தியாசாலைத் 
தமிழ்த்தலைமைப் புலமை நடாத்திய 

இயற்றமிழாசிரியர் 
கோ - இராசகோபால பிள்ளையவர்கள் 

மாணாக்கரும் 
சென்னை வேப்பேரி எஸ் - பி - ஜி - ஹைஸ்கூல் 

தமிழ்ப்பண்டி தருமாகிய 
திருமயிலை - சண்முகம்பிள்ளையவர்களால் 

பார்வையிடப்பட்டு 


பிருங்கி மாநகரம் 
வேம்புலிழதலியாரவர்கள் குமாரர் 


நமசிவாய முதலியாரவர்களால் 


தமது 
சென்னை 


சூளை 


நிரஞ்சனவிலாச அச்சியந்திரசாலையிற் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1913 . 


TNA 


ஸர்வம் விஷ்ணுமயம் ஜகத் 


ஸ்ரீ மத்கம்பராமாயணம். 


இரண்டாவது , 
யோத்தி யாகாண்டம் . 


முதலாவது மந்திரப்படலம் . 


காப்பு . 
வானின் றிழிந்துவாம்பிகந்தமாபூதத்தின்வைப்பெங்கும் 
ஊனுமுயிருமுணர்வும்போலுள்ளும் புறத்துமுளனென்ப 

கூனுஞ்சிறிய கோத்தாயுங்கொடுமையிழப்பக்கோற்றுறந்து 
கானுங்கடலுங்கடந்திமையோரிடுக்கண்காத்தகழல் வேந்தை . 


க ) 


நூல் . 


( உ ) 


மண்ணுறு முரசின மழையினார்ப்புறப் 
பண்ணுறுப்படர்சினப்பருமயானையான் 
கண்ணுறுகவரியின்கற்றைசுற்றுற 
எண்ணுறுசூழ்ச்சியினிருக்கை யெய்தினான் . 
புக்க பின்னிருபரும்பொருவில் சுற்றமும் 
பக்கமும் பெயர்கெனப்பரிவினீக்கினான் 
ஒக்கநின் றுலகளித்தியோகினெய்திய 
சக்கரத்தவனெனத்தமியனாயினான் . 


( 
ங 
) 


சந்திரற்குவமை செய்தாளவெண்குடை 
அந்தரத்தளவுநின் றளிக்குமாணையான் 
இந்திரற்கிமையவர்குருவையேய்ந்ததன் 
மந்திரக்கிழவரைவருகென்றேவினான் . 


( 
ச 
) 


பூவருபொலன்கழற்பொருவின் மன்னவன் 
காவலிலாணையின் கடவுளாமெனத் 
தேவருமுனிவருமுணருந்தேவர்கள் 

மூவரினால் வராமுனிவந்தெய்தினான் . 
கூன் என்றது மந்தரையை , ஆகுபெயர் . சிறிய கோத்தா என்றது 
கைகேயியை , கழல்வேந்தை என் றது சீராமனை , 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


குலமுதற்றொன்மையுங்கலையின் குப்பையும் 
பலமுதற்கேள் வியும்பயனுமெய்தினார் 
நலமுதனலியினும்நடுவுநோக்குவார் 
சலமுதலறுத்தருந் தருமந் தாங்கினார் . 


. 


வேறு, 


உற்றது கொண்ேேமல்வந்துறுபொருளுணருங்கோளார் 
மற்றது வினையின் வந்ததாயினுமாற்றலாற்றும் 
பெற்றியர் பிறப்பின் மேன்மைப்பெரியவரரிய நூலும் 
* கற்றவர்மானநோக்கிற்கவரிமாவனையநீரார் . 


( 
எ 
) 


( 
அ 
) 


காலமுமிடனுமேற்றகருவியுந் தெரியக்கற்ற 
எலுறநோக்கித்தெய்வ நுனித்தலக்குணித்தமேலோர் 
சீலமும்புகழ்க்குவேண்டுஞ்செய்கையுந்தெரிந்துகொண்டு 
+ பால் வருமுறு தியாவுந் தலைவற்குப்பயக்கும் நீரார் . 
தம்முயிர்க்குறு தியெண்ணார் தலைமகன் வெகுண்டபோதும் 
வெம்மையைத்தாங்கிநீதிவிடாதுநின்றுரைக்கும் வீரர் 
செம்மையிற்றிறம்பால் செல்லாத்தேற்றத்தார் தெரியுங்காலம் 
மும்மையுமுண ரவல்லாரொருமையே மொழியுநீரார் . 


( க ) 


வேறு . 


நல்லவுந் தீயவுநாடிநாயகற் 
கெல்லையின் மருத்துவனியல்பினெண்ணுவார் 
ஒல்லை வந்துறுவனவுற்ற பெற்றியின் 
தொல்லை நல்வினையெனவுதவுஞ்சூழ்ச்சியார் . 


( 40 ) 


அறுபதினாயிரரென்னுமாண்டகைக் 
குறுதியிலொன்றிவற்குணர்வென்றுன்னலாம் 
பெறலருஞ்சூழ்ச்சியர் திருவின் பெட்பினர் 
மறிதிரைக்கடலென வந்து சுற்றினார் . 


( 
சக 
) 


( 
க.க 
) 


முறைமையினெய்தினர் - முந்தியந்தமில் 
அறிவனை வணங்கித்தம்மாசைக்கை தொழு 
திறையிடைவரன் முறையேறியேற்ற சொற் 
றுறையறிபெருமையானருளுஞ்சூடினார் . 

( 
அன்னவரருளமைந்திருந்தவாண்டையில் 
மன்னவனவர் முகமரபினோக்கினான் 
மானத்திற்கவரிமாவொடுவமை கூறினார் " பயிர் நீப்பின் வாழாக்கவரி 
மா ” என்றதுமிப்பெற்றி நோக்கி , + பால் என் றது ஊழை . 1 அந்தமிலறி 
வனென்றது வசிட்ட முனிவனை . 




மந்திரப்படலம் . 


உன்னியதரும்பெறலுறுதியொன்றுள 
தென்னுணர்வனைய நீரினிதுகேட்கெனா. 


( 
ங 
) 


* வெய்யவன் குலமுதல்வேந்தர் மேலவர் 
செய்கையினொருமுறைதிறம்பலின்றியே 
வய்யம்யானாண்டவாண்டுங்கண் மாட்சியால் 
அய்யமிலறுபதினாயிரம்மரோ. 


( 
கச 
) 


கன்னியர்க்கமைவருங்கற்பின் மாநிலம் 
தன்னையித்தகை தரத்தருமங்கை தர 
மன்னுயிர்க்குறுவதே செய்துவைகினேன் 
என்னுயிர்க்குறுவதுஞ்செய்யவெண்ணினேன் . 


(கரு ) 


விரும்பியமூப்பெனும் வீடுகண்டயான் 
இரும்பியலனந்தனுமிசைந்தயானையும் 
பெரும்பெயர்க்கிரிகளும்பெயரத்தாங்கிய 
அரும்பொறையினிச்சிறிதாற்றவாற்றலேன் . 


( 
கசு 
) 


நக்குலக்குரவர்கணவையினீங்கினார் 
தங்குலப்புதல்வரே தரணிதாங்கப்போய் 
வெங்குலப்புலன் கெடவீடுநண்ணிரினார் 
எங்குலப்புறுவரென்றெண்ணிநோக்குகேன் 


(கஎ ) 


வெள்ளநீருலகினில் விண்ணினாகரில் 
தள்ளரும்பகையெலாந் தவிர்த்துநின் றயான் 
கள்ளரிற்கரந்துறை $ காமமாதியா 
உள்ளுறைபகைஞருக்கொதுங்கிவாழ்வெனோ 

(கஅ ) 
பஞ்சிமென் றளிரடிப்பாவைகோல்கொள 

வெஞ்சினத்தவுணர்தேர்பத்தும் வென்றுளேற் 
கெஞ்சலில் மனமெனுமிழுதையேறிய 
அஞ்சுதேர்வெல்லுமீதருமையாவதோ . 
ஒட்டியபகைஞர் வந்துருத்தபோரிடைப் 
பட்டவரல்லரேற்பரமஞானம் போய்த் 
தெட்டவரல்லரேற்செல்லமீண்டென 
விட்டவரல்லரேல்யாவர்வீடுளார் . 

( உ o ) 
வெய்யவன் குலமுதல் வேந்தரென்றது மனுத்தொடக்கமான வரசரை. 
பெரும்பெயர்க்கிரிகளென்றது குலாசலங்களெட்டினை . 
1 குலக்குரவரென்றது மனுத்தொடக்கமானவரை . 
காமமாதியாவென்றது காமம் வெகுளிமயக்கங்களை . 
பஞ்சின்மென் றளிரடிப்பாவையென் றது கைகேசியை . 


அயோத்தியாகாண்டம் . 


இரண்டர் 


இறப்பெனுமெய்ம்மையையிம்மையாவர்க்கும் 
மறப்பெனுமதனின் மேற்கேடுமற்றுண்டோ 
துறப்பெனுந்தெப்பமேதுணை செயாவிடிற் 
பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கலாகுமோ 


( உக ) 


அருஞ்சிறைப்பமைவிருந்து றவுமவ்வழி 
தெரிஞ்சுறவெனமிகுந்தெளிவுமாய்வரும் 
பெருஞ்சிறகுளவெனிற்பிரவியென்னுமிவ் 
விருஞ்சிறைகடத்தலினினியதியாவ 
யாவதே. 

( உஉ ) 
இனியது போலுமிவ்வரசையெண்ணுமோ 
துனிவருநலனெனத்தொடர்ந்து தோற்கலா 
கனிவரும்பெரும்பகைநவையினீங்கியத் 
தனியரசாட்சியிற்றாழுமுள்ளமே. 

(உங ) 
உம்மையானுடைமையினுலகம்யாவையும் 
செம்மையினோம்பி நல்லறமுஞ்செய்தனென் 
இம்மையினுத விநல்லிசைநடாயநீர் 
அம்மையுமுதவுதற்கமையவேண்டுமால் . 

( உச ) 
+ இழைத்த தீவினையையுங்கடக்கவெண்ணுதல் 
தழைத்தபேரருளுடைத்தவத்தனாகுமேற் 
குழைத்ததோரமுடைக்கோரநீக்கிவே 
றழைத்த தீவிடத்தினையருந்தலாகுமோ. 

( உ ரு ) 
கச்சையங்கடகரிக்கழுத்தின்கண்ணுறப் 
பிச்சமுங்கவிகையும் பெய்யுமின்னிழல் 
நிச்சயமன்றெனினெடிதுநாளுண்ட 
எச்சிலை நுகருவதின்பமாகுமோ . 

( உசு ) 
மைந் தரையின் மையில்வரம்பில்காலமும் 
நொந்தனெனிராமனென்னோவை நீக்குவான் 
வந்தனனினியவன் வருந் தயான்பிழைத் 
துய்ந்தனன் போவதோருறுதியெண்ணினேன் 

( உ.எ ) 
இறந்திலன் செருக்களத்திராமன்றாதைதான் 
அறந்தலைநிரம்பமூப்படைந்தபின்னரும் 
துறந்திலனென்பதோர்சொல்லுண்டானபின் 
பிறந்திலனென்பதிற்பிறி துண்டாகுமோ . 

( உஅ ) 
இறப்பெனு மெய்ம்மையை மறப்பெனுமதனின் மேல் இம்மை யா 
வர்க்குங்கேடு மற்றுண்டோ எனக்கூட்டுக 

" தவத்திற்கு அருள்சிறந்த வுறுப்பாகலின் " போருளுடைத்தவர் 
மென்றார் . 


வது ) 


மந்திரப்படலம் . 


எ 


( உக ) 


பெருமகனென் வயிற்பிறக்கச்சீதையாம் 
திருமகள் மணவினைதெரியக்கண்டயான் 
அருமகள் நிறைகுணத்தவனிமாதெனும் 
ஒருமகள் மணமுங்கண்டுவப்பதாயினேன் . 
நிவப்புறுநிலனெனுகிரம்புநங்கையுஞ் 
சிவப்புறுமலர்மிசைச்சிறந்த செல்வியும் 
உவப்புறுகணவனையுயிரினெய்திய 
தவப்பயன் றாழ்ப்பது தருமமன் றரோ. 
ஆதலாலிராமனுக்கரசைநல்கியிப் 
பேதைமைதாய்வரும் பிறப்பை நீக்குவாஎன் 
மா தவர்தொடங்கியவனத்தைாண்ணுவேற் 
கிடாது நுங்கருத்தெனவினையகூறினான் . 


( 
ங 
O 
) 


( 
ஙக 
) 


வேறு . 


( ஙஉ ) 


திரண்டதோளினனிப்படிச்செப்பலுஞ்சிந்தை 
புரண்மீெதிடப்பொங்கியவுவகையராங்கே 
வெருண்டுமன்னவன் பிரிவெனும் விம்முறுநிலையால் 
* இரண்டுகன்றினுக்கிரங்குமோராவென விருந்தார் . 
அன்ன ராயினுமரசனுக்க துவல துறுதி 
பின்னரில்லெனக்கருதியும் பெருநிலவரைப்பில் 
மன்னுமன்னுயிர்க்கிராமனின் மன்னவரில்லை 
என்னவுன்னியும்விதியதுவலியினுமிசைந்தார் . 


(ங ங) 


இருந்த மந்திரக்கிழவரதெண்ணமுந்தன்பாற் 
பரிந்தசிந்தையம்மன்னவன் கருதியபயனும் 
பொருந்துமன்னுயிர்க்குறுதியும் பொதுவு றநோக்கித் 
தெரிந்து நான் மறைத் - திசைமுகன்றிருமகன் செப்பும் 


( ஙச ) 


நிருபநின் குலமன்னவர் நேமிபண்டுருட்டிப் 
பெருமையெய்தினர்யாவரேயிராமனைப்பெற்றார் 
கருமமேயிது கற்றுணர்ந்தோய்க்கினிக்கடவ 
தருமமும்மிது தக்கதேநினைத்தனை தகவோய் 


( ங ரு ) 


புண்ணியந்தொடர்வேள்விகள் யாவையும்புரிந்த 
அண்ணலேயினியருந் தவமியற்றவுமடுக்கும் 

சீராமனர் செய்தலானுவகையும் , அரசன் பிரிவான் வருந்துதலுமுண் 
மையின் இரண்டுகன்றினுக்கிரங்குமோரா வென்றமைச்சர்க்குவமைகூறி 
னார் . t திசைமுகன் றிருமகனென் றது வசிட்டமுனிவனை . 
வேள்வி புண்ணியம் பயத்தலின் “ புண்ணியந்தொடர்வேள்வி ” என்றார் . 


[ இரண்டா 


அயோத்தியாகாண்டம் . 


६ 


( 
பசு 
) 


( 
ங 
எ 
) 


( 


வண்ணமேகலைநிலமகள்மாறுனைப்பிரிந்து 
கண்ணிழந்திலளெனச்செயு நீ தந்தகழலோன் . 

( 
புறத்துகாமொருபொருளினிப்புகல்கின் றதெவனோ 
அறத்தின் மூர்த்திவந்தவதரித்தானென்பதல்லால் 
* பிறத்தியாவையுங்காத்தவையின்னுறத் துடைக்கும் 
திறத்து மூவருந் திருத்திய திருத்துமத்திறலோன் . 

க 
பொன்னுயிர்த்த பூமடந்தையும் புவியெனுந் திருவும் 
இன்னுயிர்த்துணையிவனென நினைக்கின் றவிராமன் 
தன்னுயிர்க்கென்கைபுல்லிது தற்பயந்தெடுந்த 
உன்னுயிர்க்கெனல்லன் மன்னுயிர்க்கெலாமுரவோய் . 
வாரமென்னினிப்பகர்வதுவைகலு - மனையான் 
பேரினால் வருமிடையுபெயர்கின் றபயத்தால் 
வீரநின் குலமைந்தனைவேதியர் முதலோர் 
யாரும்யாஞ்செய்தால்ல றப்பயனென விருப்பார். ( ஙக ) 
மண்ணினுநல்லள்மலர்மகள்கலைமகள்கலையூர் 
பெண்ணினுால்லள் பெரும்புகழ்ச்சனகியோநல்லள் 
கண்ணினும்நல்லன் கற்றவர்கற்றிலாதவரும் 
1 உண்ணு நீரினுமுயிரினுமவனையேயுவப்பார் . 

( 50 ) 
மனிதர்வானவர் மற்றுளாரறங்கள் காத்தளிப்பார் 
இனியிம்மன்னுயிர்க்கிராமனிற்சிறந்தவரில்லை 
அனையனாதலின ரசநிற்குறுபொருளறியிற் 
புனிதமாதவமல்லதொன்றில்லெனப்புகன்றான் . 
மற்றவன் சொன்ன வாசகங்கேட்டலுமகனைப் 
பெற்றவன்றினும் பிஞ்ஞகன் பிடித்தவப்பெருவில் 
இற்றவன்றினுமெறிமழுவாளவனிழுக்கம் 
உற்றவன் றினும் பெரியதோருவகையனானான் 

( * ) 
அனையதாகியவுவகையன் கண்கணீரரும்ப 
முனிவன் மாமலர்ப்பாதங்கண் முறைமையினிறைஞ்சி 
இனிய சொல்லினையெம்பெருமானருள் விழியின் 
தனியனானிலர் தாங்கியதவற்கிது தகாதோ . 
* பிறப்பித்து என்றது பிறத்தென விவ்விகுதிதொகுத்தல் பெற்றது . 
t தாரகமந்திரமாதலின் அனையான் 

பேரினால் வருமிடையுறு பெயர் 
கின்ற பயத்தால் என்றார் . இடையூறு என்பது குறுக்கும் வழிகுறுக்கல் 
பெற்றது . 

1 உண்ணுநீரென்றது நீரொடு கூடிய சோற்றினை உயிரினும் என்றது 
பிராணாயாமத்தை . 

பிஞ்ஞகனென்றது சிவனை , மழுவாளவன் என்றது பரசுராமனை . 
* பாலைக்கு நிலமின்மையின் நானிலமென்றார் . 


( 
ச 


வது ) 


மந்திரப்படலம் . 


கூ 


எந்தை நீயுவந்திதஞ்சொலவெங்குலத்தரசர் 
அந்தமில்லரும்பெரும்புகழவனியினிறுவி 
முந்து வேள்வியுமுடித்துத்தம் * மிருவினை முடித்தார் 
வந்ததவ்வருளெனக்குமென்றுரை செய்து மகிழ்ந்தான் . ( சச ) 
பழுதின் மாதவன் பின்னொன்றும்பணித்திலனிருந்தான் 
முழுதுமெண்ணுறுமந்திரக்கிழவர் தம்முகத்தால் 
எழுதிநீட்டிய - விங்கி தமிறைமகற்கேறத் 
தொழுதகையினன் சுமந்திரன் முன்னின்று சொல்லும் . ( சரு ) 
உறத்தகும்மராசிராமற்கென்றுவக்கின் றமனத்தைத் 
துறத்திநீயென்னுஞ்சொற்சுடுநின் குலத்தொல்லோர் 
மறத்தல் செய்கிலாத்தருமத்தைமறப்பதும்வழக்கன் 
ற்றத்தினூஉங்கினிக்கொடிதெனலாவதொன்றியாதே . 

( சசு ) 
புரைசைமாக்கரிநிருபர்க்கும்புரத்துறைவோர்க்கும் 
உரைசெய்மந்திரக்கிழவர்க்கு முனிவர்க்குமுள்ளம் 
முரைசமார்ப்பநின் முதன் மணிப்புதல்வனை முறையால் 
அரைசனாக்கிப்பின் 1 னப்புறத்தடுத்தது புரிவாய் . 

( சஎ ) 
என்றவாசகஞ்சுமந்திரனியம்பலுமிறைவன் 
நன்றுசொல்லினைநம்பியைகளிர் முடிசூட்டி 
நின்று நின்றது செய்வது விரைவினினீயே 
சென்று கொண்டணை திருமகள் கொழுநனையென்றான் . 
அலங்கன் மன்னனையடி தொழுதவன் மன மனையான் 
விலங்கன் மாளிகை வீதியில்விரைவொடு சென்றான் 
தலங்கள் யாவையும் பெற்றனன்றானெனத்தளிர்ப்பான் 
பொலன்கொடேரொடுமிராகவன்றிருமனைபுக்கான் . ( F • ) 
பெண்ணினின்னமு தன்னவடன்னொடும்பிரியா 
வண்ணவெஞ்சிலைக்குரிசிலுமருங்கினிதிருப்ப 
அண்ணலாண்டிருந்தா $ ன ழகருநறவெனத்தன் 
கண்ணு முள்ளமும்வண்டெனக்களிப்புறக்கண்டான் . ( ரு ) 
கண் டுகைதொழுதையவிக்கடலிடைக்கிழவோன் 
உண்டொர்காரியம்வருகெனவுரைத்தனனெனலும் 

புண்டரீகக்கட்புரவலன்பொருக்கெனவெழுந்தோர் 
கொண்டல்போலவன் கொடிநெடுந்தேர்மிசைக்கொண்டான் . ( நிக ) 
* இருவினை நல்வினை தீவினைகளை . - இங்கிதம் குறிப்பு மொழி . 
1 அப்புறத்தடுத்தது புரிதல் துறவறநிலையை மேற்கோடலை . 
$ அழகினை நறவென்றமையான் அழகினை அருந ற ” வென்றார் . 

புண்டரீகக்கட் புரவலன் : செந்தாமரைக் கண்ணையுடையனாகிய சீ 
ராமன் . 


( 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


( ருஉ ) 


முறையின்மொய்ம்முகிலெனமுாசார்த்திடமடவார் 
இறைகழன் றசங்கார்த்திட * விமையவரெங்கள் 
குறை முடிந்ததென்றார்த்திடக்குஞ்சியைச்சூழ்ந்த 
நறையலங்கல் வண்டார்த்திடத்தேர்மிசை நடந்தான் . 
பணைநிரைந்தனபாட்டொலிநிரைந்தனவனங்கன் 
கணை நிரைந்தன நாணொலிக றங்கின - நிறைப்பேர் 
அணைநிரைந்தனவறிவெனும் பெரும்புனலனையார் 
பிணைநிரைந்தெனப்பரந்தனர்நாணமும்பிரிந்தார் . 
நீளெழுத்தொடர்வாயினுங்குழையொடுநெகிழ்ந்த 
1 ஆளகத்தினோடாமியத்தலத்தினுமலர்ந்த 
வாளரத்தவேல்வண்டொடுகெண்டைகண் மயங்கச் 
சாளரத்தினும்பூத்தன தாமரைமலர்கள் . 


( ருகூ ) 


( ருச ) 


மண்டலந் தருமதிகெழுமழைமுகிலனைய 
1 அண்டர் நாயகன் வரைபுரையகலத்துளலங்கல் 
தொண்டைவாய்ச்சியர்நிறையொடுராணொடுந்தொடர்ந்த 
$ கெண்டையும் முளகிளைபயில்வண்டொடுங்கிடர்த . 


( 
நீ 
எ 
) 


சரிந்தபூவுள மழையொடுகலையுறத்தாழ்வ 
பரிந்தந்தபூவுளபனிக்கடைமுத்தினம்படைப்ப 
எரிந்தபூவுளவிளமுலையிழையிடை நுழைய 
விரிந்தபூவுளமீனுடைவானின் றும்வீழ்வ . 

( ருசு ) 
வள்ளுறைகழித்தொளிர்வனவாணிமிர்மதியம் 
தள்ளுறச்சுமந்தெழுதருந்தமனியக்கொம்பில் 
புள்ளி நண்பனிபொடிப்பனபொன்னிடைப்பொதிந்த 
எள்ளுடைப்பொரிவிரவினவுள சில விளநீர் . 

( ) 
ஆயதழ்வழி நிகழ்கரவாடவரெல்லாம் 
தாயை முன்னியகன்றெனநின்றுயிர்தளிர்ப்பத் 
தூயதம்பியுந் தானுமச்சுமந் திரன்றேர்மேல் 
போயகங்குளிர்புரவலனிருந்துழிப்புக்கான் . 
இமையா நாட்டமுடையாரை இமையவரென்றதுமரபுவழுவமைதி 
+ நிறைப்போணை நிரைந்தன வறிவெனும் பெரும்புனல் கற்பாகிய 
பெரிய தோரணையினின்றும் அறிவெனப்படும் பெரும்புனல் . 
1 அளகமென்றது ஆளகமென நீட்டும் வழிநீட்டல் பெற்றது . 

அண்டர்நாயக னென்றார் அயர்வருமமரர்கட்கிறைவனாகலின் . 
$ கெண்டை கண்ணினை உவமித்தது . 

8 சில - இரண்டினை , இதனைச் சில்காழல்குல் என்புழி (நச்சினார்க் 
கினியர் கூறலானுமறிக . 


வது ) 


மந்திரப்படலம் . 


மாதவன் றனைவரன் முறைவணங்கி * வாளுழவன் 
பாதபங்கயம்பணிந்தனன்பணிதலுமனையான் 
காதல் பொங்கிடக்கண் பனியுகுத்திடக்கனிவாய்ச் 
சீதைகொண்கனைத்திருவுறைமார்பகஞ்சேர்த்தான் . 

( ருக ) 
நலங்கொண்மைந்தனைத்தழுவினனென்பதென்னளிநீர் 
நிலங்கடாங்குறுநிலையினைநிலையிடநினைந்தான் 
விலங்கலன்னதிண்டோளையுமெய்த்திருவிருக்கும் 
அலங்கன் மார்பையுந்தன துதோண்மார்புகொண்டளந்தான் . ( சு 0) 
ஆண்டு தன் மருங்கிரீ இயுவந்தன்புறநோக்கிப் 
பூண்டபோர் - மழுவுடையவனெடும்புகழ்குறுக 
நீண்டதோளையநிற்பயந்தெடுத்தயானின்னை 
வேண்டியெய்திடவிரைவதொன் றுளதெனவிளம்பும் . ( சக ) 
ஐயசாலவுமலசினனரும்பெருமூப்பும் 
வெய்யதாயது வியலிடப்பெரும்பரம் விசித்த 
தொய்யன்மாநிலச்சுமையுறுசிறைது றந்தினியான் 
உய்யலாவதோர்நெறிபு கவுதவிடவேண்டும் . 

( சுஉ ) 
t உருமைமைந் தரைப்பெறுகின்றதுறு துயர் நீங்கி 

இருமையும்பெறற்கென்பது பெரியவரியற்கை 
தருமமன்னநிற்றந் தயான் றளர்வது தகவோ 
கருமமென்வயிற்செய்யிலென் கட்டுரைகோடி , 

(சுங ) 
மைந்தநங்குல மரபினின்மணிமுடிவேந்தர் 
தந்திமக்களேகடைமுறைநெடுநிலந்தாங்க 
$ ஐந்தொடாகிய ) முப்பகை மருங்க றவகற்றி 
உய்ந்துபோயின ரூழிநின்றெண்ணினுமுலவார் . 
முன்னையூழ்வினைப்பயத்தினுமுற்றியவேள் விப் 
பின்னையெய்தியநலத்தினுமரிதினிற்பெற்றேன் 
இன்னம்யானிந்தவரசியலிடும்பையனென்றால் 
நின்னையீன்றுள பயத்தினினிரம்புவதியாதோ . 

(சுரு ) 
ஒருத்தலைப்பரத்தொருத்தலைப்பங்குவினூர்தி 
எருத்தினீங்குநின் றீயல்வரக்குழைந்திடருழக்கும் 
வருத்த நீங்கியவ்வரம்பறுதிருவினைமருவும் 
அருத்தியுண்டெனக்கைய வீதருளிடவேண்டும் . 

( சுசு ) 
* வாளுழவன் ஈண்டு தயரதனை . | மழுவுடையவன் பரசுராமனை . 

உருமை உருமைக்கடனை . எ இருமை- இம்மை , மறுமைகளை . 
$ ஐந்தென்னும் தொகைக்குறிப்பு , இந்திரியமைந்தனையுமென்க . 
முப்பகை - காமம் , வெகுளி , மயக்கங்களை . 


கஉ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


ஆளுநன்னெறிக்கமைவருமமைவினனாகி 
நாளு * நங்குலநாயக னறைவிரிக மலத் 
தாளினல்கியகங்கையைத்தந்து தந்தையரை 
மீள்விலின்னுலகேற்றினானொருமகன் மேனாள் 

( சுள ) 
மன்னரான வரல்லர்மேல் வானவர்க்கரசாம் 
பொன்னின் வார்கழற்பு ரந்தரன் போலியால்லர் 
பின்னுமாதவந்தொடங்கிநோன் பிழைத்தவர் பிற ரார் 
சொன்மறாமகற்பெற்றவரருந்துயர் துறந்தார் . 
அனையதாதலின் ருந்துயர்ப்பெரும்பரமரசன் 
வினையினென்வயின்வைத்தனனெனக்கொளவேண்டாம் 
புனை யுமா முடிபுனைந் $ திந்தநல்ல றம்புரக்க 
நினையல் வேண்டும்யானின் வயிற்பெறுவ தீதென்றான் . ( சா கூ ) 
தாதையப்பரிசுரைசெயத் தாமரைக்கண்ணன் 
காதலுற்றிலனிகழ்ந்திலன் கடனிதென்றுணர்ந்தும் 
யாது கொற்றவனே வியத்து செயலன்றோ 
நீதியெற்கெனநினைந் துமப்பணிதலைநின்றான் . 

( 10 ) 
குரிசில்சிந்தையை மனக்கொண்ட கொற்ற வெண்குடையான் 
தருதியிவ்வரமெனச்சொலியுயிருறத்தழுவிச் 
சுருதியன்ன தன் மந்திரச்சுற்றமுஞ்சுற்றப் 
பொருவின் மேருவும்பொருவருங்கோயில் போய்ப்புக்கான் . ( எக ) 
நிவந்த வந்தணர்நெடுந்தகை மன்னவர்நகரத் 
துவந்தமைந்தர்கண் மடந்தையருழையர் பின்றொடரச் 
சுமந்திரன் றடந்தேர்மிசைச்சுந்தரத்திரடோள் 
அமைந் தமைந்தனு தன்னெடுங்கோயில் சென்றடைந்தான் , ( எஉ ) 
வென்றிவேந்தரைவருகவென்றுவணம்வீற்றிருந்து 
பொன் றிணிந்ததோட்டரும்பெற ( ) லிலச்சினைபோக்கி 
* நங்குலநாயகன் ஆயிரமோலியரும்பரஞ்சுடர் . 

+ நறைவிரி கமலத்தாளி னல்கியகங்கையென்றார் புண்டரீகமென் 
பதத்திடைப் பிறந்தென , முற்காண்டத்துக் கூறுதல் நோக்கி 

யார் என்றது ஆரெனமரீஇயது , அது ஈண்டின்மைப் பொருள் குறி 
த்து நின்றது . 
$ இந்தநல்லறம் துறவறவொழுக்கினை . 

தாமரைக்கண்ணன் செங்கண்மாலை இதனைத் தாமரைக்கண்ணா 
னுலகு என்புழிப் பரிமேலழகர் கூறலானுமறிக . 

அந்தணர் அழகிய தட்பமாகிய குணமுடையார் . இவ்வாறே அர்த 
ணரென்போரறவோ , ரென்பழிப் பரிமேலழகருரைப்பர் , வேதாந்தத்தி 
னணவுவாரென நச்சினார்க்கினியர் கூறுவர் . 0 இலச்சினை முடங்கல் . 


மந்திரப்படலம் . 


கங . 


( எங ) 


(என்) 


சன் றசித்திராளிர்முடிகவித்தற்குகல்லீர் 
சென்று வேண்டுவவரன் முறையமைக்கெனச்செப்ப . 
உரியமாதவனொள்ளிதென்றமைந்தனன் விரைந்தோர் 
பொருவிறேர்மிசையந்தணர்குழாத்தோடும் போக 
நிருபர் கேண்மின்களிராமற்குநெறிமுறைமையினால் 
* திருவும் பூமியுஞ்சிந்தையிற்சிறந்தனவென்றான் . 
இறைவன் சொல்லெனுமின்ன றவருந்தினர்யாரும் 
முறையினின் றிலர்முகந்துறுகளியிடைமூழ்கி 

மறயுநெஞ்சிடையுவகை போய் மயிர்வழிநிமிர 
t உறையும் விண்ணகமுடலொடுமெய்தினரொத்தார் . 
ஒத்தசிந்தையருவகையரொருவர்க்கங்கொருவர் 
தத்தமக்குற்றவரசெனத்தழைக்கின்றமனத்தர் 
முத்தவெண்குடைமன்னனை முறைமுறைதொழுதார் 
அத்தநன்றெனவன்பினோடறிவிப்பதானார் . 


( எரு ) 


( எசு ) 


வேறு . 


( எஎ ) 


மூவெழுமுறைமையெங்குலங்கண் முற்றுறப் 

பூவெழுமழுவினாற்பொருதுபோக்கிய 
சேவகன்சேவகஞ்செகுத்தசேவகற் 
காவவிவ்வுலகமீதறனென்றாரரோ . 
வேறெலாமன்னரும் விரும்பியின்னது 
கூறினாரது மனங்கொண்ட கொற்றவன் 
ஊறினானுவகையையொளிக்குஞ்சிந்தையான் 
மாறுமோரளவைசால்வாய்மைகூறினான் . 

( எ அ ) 
மகவையினன் பினான் மயங்கியானிது 
புகலநீர்புகன் றவிப்பொம்மல்வாசகம் 
உகவையின் மொழிர்ததோவுள்ளநோக்கியோ 
தகவெனநினைந்ததோதன்மையென்னென்றான் . ( எக ) 
இவ்வகையுரைசெயவிருந்தவேந்தவை 
செவ்வியநின்றிருமகற்குத்தேர்ந்துளோர் 
அவ்வவர்க்கவ்வவராற்றவாற்றுறும் 
0 எவ்வமிலன் பினையினிதுகேளெனா 

( அ 0 ) 
* திருவும்பூமியுஞ் சிந்தையிற் சிறந்தனவென்றான் செல்வமும் அரசு 
மென் சிந்தைபோலுஞ் சிறந்தன வென்றான் என்பதன் றி கைகேசி கருத் 
தின் வண்ணம் அன்னவை சிறந்தன அவள் மகனுக்கென்பதுமொன்று . 

உவகைமிகுதியான் உறையும் விண்ணகமுடலொடு மெய்தினர்க்கு 
வமைகூறினார் . 

பூ கூர்மை . 0 எவ்வமிலன்பின மிகவுஞ்செய்யுங் குற்றமில்லாத 
எழுமையும் தொடர்ந்தவன்பு . 


( 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டரி 


( 
அக 
) 


( அஉ ) 


( அங ) 


தானமுந் தருமமுந்தகவுந் தன்மைசேர் 
ஞானமுநல்லவர்ப்பேணுநன்மையும் 
மானவவையகின் மகற்குவைகலும் 
ஈனமில்செல்வம் வந்தியைகவென்னவே . 
ஊருணிநிறையவுமுதவுமாடுயர் 
பார்கெழுபழுமரம்பழுத்தற்றாகவும் 
கார்மழை பொழியவுங்கழனிபாய்நதி 
வார்புனல் பெருகவுமறுக்கின்றார்கள்யார் . 
பனையவாநெடுங்கரப் * பரும்யானையாய் 
நினையவாந் தன்மையைநினைந்தமன்னுயிர்க் 
கெனையவா றன் பினனிராமனீண்டவற் 
கனையவா றன்பினவவையுமென் றனர் . 
மொழிந்தது கேட்டலுமொய்த்துநெஞ்சினைப் 
பொழிந்தபேருவகையான் பொங்குகாதலான் 
கழிந்ததோரிடரினான்களிக்குஞ்சிந்தையான் 
வழிந்தகண்ணீரினான் மன்னன் கூறுவான் . 
செம்மையிற்றருமத்திற்செயலிற்றீங்கின்பால் 
வெம்மையினொழுக்கத்தின் மெய்ம்மைமேவினீர் 
என்மகனென்பதென்னெறியினீங்கிவன் 
நும்மகன் - கையடைநோக்குமூங்கென்றான் . 
அரைசரைவிடுத்தபின் - னாணை மன்னவன் 
புரைதபுநாளொடுபொழுதுபோக்குவான் 
உரைதெரிகணிதரையொருங்கு கொண்டொரு 
வரைபொரு மண்டபமருங்குபோயினான் . 


( அரு ) 


( அசு ) 


வேறு . 


ஆண்டவன்னிலையாகவறிந்தவர் 
பூண்டகாதலர்பூட்டவிழ்கொங்கையர் 
நீண்ட கூந்தலர் நீள்கலைதாங்கலர் 
ஈண்டவோடினரிட்டிடையிற்றிலர் . 

( அள ) 
ஆடுகின் றனர்பண்ணடையின் றியே 
பாடுகின் றனர்பார்த்தவர்க்கேகரம் 
சூடுகின் றனர்சொல்லுவதோர்கிலர் 
மாடுசென் தனர்மங்கையர்நால்வரே . 

( அஅ ) 
* பருமம் மேற்றவிசு . t கையடை கையிடையடைக்கலப்பொருளை . 

ஆனை பாகதச்சிதைவு , இவ்வாறே கண்ணன் வட்டம் எனவருதல் 
காண்க . 


வது ) 


மந்திரப்படலம் . 


கரு 


( க 0 ) 


கண்டமாதரைக்காதலினோக்கினாள் 
கொண்டல்வண்ணனை நல்கியகோசலை 
உண்டுபேருவகைப்பொருளன்னது 
தொண்டைவாயினிர்சொல்லுமினீண்டென்றாள் . 
மன்னெடுங்கழல்வந்து வணங்கிடப் 
பன்னெடும்பகல்பாரளிப்பாயென 
நின்னெடும்புதல்வன் றனை * நேமியான் 
தொன்னெடும்முடிசூட்டுகின்றானென்றார் . 
சிறக்குஞ்செல்வமகற்கெனச்சிந்தையில் 
பிறக்கும் பேருவகைக்கடல்பெட்பற 
வறக்குமாவடவைக்கள் 

க்கனலானதால் 
துறக்குமன்னவனென்னுந்துணுக்கமே . 
அன்னளாயுமரும்பெறலாரமும் 
நன்னிதிக்குவையுந்நனிநல்கித்தன் 
துன்னுகாதற்சுமித்திரையோடும் போய் 
மின்னுநேமியன் மேவிடமேவினாள் . 
மேவிமென் + மலராணில மாதெனும் 
தேவிமாரொடுந்தேவர்கள் யாவர்க்கும் 
ஆவியும்மறிவும் முதலாயவன் 
1 வாவிமாமலர்ப்பாதம்வணங்கினாள் . 


( கூக ) 


( கஉ ) 


என் வயிற்றருமைந்தர்கினியருள் 
உன்வயிற்றதென்றாளுலகியாவையும் 
மன் வயிற்றினடக்கியமாயனைத் 
* தன்வயிற்றினடக்குந்தவத்தினாள் . 

( கச ) 
என் நிறைஞ்சியவ் | விந்திரைகேள்வனுக் 
கொன்று நான் மறையோதியபூசனை 
நன்றிழைத்தவணல்லதவர்க்கெலாம் 
கன்றுடைப்பசுவின் கடனல் கினாள் . 

( கரு ) 
பொன்னுமாமணியும்புனைசாந்தமும் 
கன்னிமாரொடுகாசினியீட்டமும் 
இன்னயாவையுமீய்ந்தனளந்தணர்க் 
கன்னதானமுமாடையநல்கினாள் . 

(++ ) 
நேமியான் பூமியாளும் தயரதன் . + மலராணிலமாதெனும் தேவி 
மார் பூதேவி , சீதேவி . வாவி வணங்கினாள் அடியரிதமாகிய தடாகத்தில் 
மலர்ந்த தாமரைமலரையொத்த திருவடியை வணங்கினார் . $ அவனைச் 
சிற்றுதரத்தின் கண்வைத்திருந்தது முன்னைப்பிறவியிற்செய்த முது தவ 
மாதலின தன் வயிற்றினடக்குந் தவத்தினாளென்றார். இந்திரை திருமா 
மகள் . 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


சல்சிநாயகனாண்மலர்ப்பாதத்தைப் 
புல்லிப்போற்றிவணங்கிப்புரையிலா 
மல்லன்மாளிகைக்கோயில் வலங்கொளாத் 
* தொல்லைகோன்புகள் யாவுந்தொடங்கினாள் . 
க - வது - மந்திரப்படலம் முற்றிற்று , 

( ஆக திருவிருத்தம் - கஎ .) 


( கஎ ) 


Nாது 


உ - வது 


மந்தரைசூழ்ச்சிப்படலம் . 


கடிகமழ்தாரினான்கணிதமாக்களை 
முடிவுறநோக்கியோர் முதன்மை கூறிப்பின் 
வடிமமுவாளவற்கடர்தமைர்தற்கு 
1 முடிபுனைகடிகைகாண்மொழிமினென் றனன் . 


( க ) 


( உ ) 


பொருந்து நாணாளை நின்புதல்வற்கென் றனர் 
திருந்தினாரன்ன சொற்கேட்டசெய்கழல் 
பெருந்திண்மால்யானையான் பிழைப்பில் செய்தவம் 
வருந்தினான் வருகென வசிட்டனெய்தினான் . 
நல்லியன் மங்கலநாளுநாளையவ் 
வில்லியமேறோளவர்கீண்டுவேண்டுவ 
ஒல்லையினியற்றிால்லு திவாய்மையும் 
சொல்லு திபெரிதெனத்தொழுது சொல்லினான் . 
முனிவனுமுவகையுந்தானு முந்துவான் 
8 மனுகுலநாயகன்வாயன் முன்னினான் 
அனையவன் வரவுகேட்டலங்கல் வீரனும் 
இனிதெதிர்கொண்டு தன்னிருக்கையெய்தினான் . 


( 
ங 
) 


( ச ) 


வேறு . 


ஒல்கலிற்றவத்துத்தமனோது நூல் 
மல்குகேள்வியவள்ளலை நோக்கினான் 
புல்குகாதற்புரவலன் போர்வலாய் 
நல்குநானிலகாளைநினக்கென்றான் . 


என்று பின்னுமிராமனை நோக்கினான் 

ஒன்று கூறுவதுண்டுறுதிப்பொருள் 
* தொல்லை தொடங்கினாள் தொன்று தொட்டுள்ள விரதங்களெல்லா 
வற்றையும் செய்யத் தொடங்கினார் . - மந்தரை கூனி , 1 முடிபுனை கடி 
கைநாள் முடிபுனையுஞ் சுபவோரையென்றதன்றி முடி.புனை தலைக்கடியு 
மோரை யென்றிருபொருள்படக் கூறியதாமெனவுங்கொள்க , மனுகுல 
நாயகன் சீராமன் . 


வது ) 


மந்தரைசூழ்ச்சிப்படலம் . 


கள் 


நன்று கேட்டுக்கடைப்பிடிநன்றெனத் 
துன்றுதாரவற்சொல்லு தன் மேயினான் . 


( 
சு 
) 


முனிவர்களை வழிபட்டொழுகுதல் . 
கரியமாலினுங்கண்ணுதலானினும் 
உரிய தாமரைமேலுறைவானினும் 
விரியும்பூதமொரைந் தினுமெய்யினும் 
பெரியரந்தணர்மேணு தியுள்ளத்தால் . 


( 
எ 
) 


அந்தணாளர் முனியவு :மாங்கவர் 
சிந்தையாலருள் செய்யவுந்தேவரில் 
சொந்துளாரையுநொய்துயர்ந்தாரையும் 
மைந்தவெண்ணவாம்பு : முண்டாங்கொலோ . 


( அ ) 


அனையராதலினையவிவ்வெய்ய தீ 
வினையினீங்கியமேலவர் தாளினைப் 
புனையுஞ்சென்னியையாய்ப்புகழ்ந்தேத்துதி 
இனியகூறுநின்றேயின செய்தியால் . 


ஆவதற்கும்மழிவதற்கும்மவர் 
எவநிற்கும் விதியுமென்றாலினி 
யாவதெப்பொருளிம்மையுமம்மையுந் 
தேவரைப்பரவுந் துணைசீர்த்ததே 

( 50 ) 
இதுழதல் கக - செய்யுள்காறும் அரசிலக்கணங் கூறுகின்றர் . 

உருளுநேமியுமொண்கவரெஃகமும் 
மருளில் வாணியும் வல்லவர் மூவர்க்கும் 
தெருளுநல்லறமும்மனச்செம்மையும் 
அருளுநீத்தபின்னாவ துண்டாகுமோ. 

( கக ) 
சூது முந்துறச்சொல்லிறமாத்துயர் 
நீதிமைந்தநினக்கிலையாயினும் 
ரதமென்பனயாவையுமெய்து தற் 
கோது மூலமதுவெனவோர் தியே . 

( கஉ ) 
யாரொடும்பகைகொள்ளிலனென் றபின் 
போரொடுங்கும்புகழொடுக்காது தன் 
தாரொடுங்கல் செல்லாதது தந்தபின் 
வேரொடுங்கெடல்லே ட லுண்டாகுமோ . 

( கங ) 
*உருளுநேமியு- மூவர்க்கும் சக்ராயும் சூலம் , வாக்குமுள்ள மும் 
மைப் பெருந்தேவர் அதாவது பிரமன் முதலிய மூவர் , 

3 


இரண்டா 


கஅ 


அயோத்தியாகா 

தியாகாண்டம் . 


கோளுமைம் பொறியுங் குறையப்பொருள் 
நாளுங்கண்நோக்குஜகோன்மையின் 
ஆளுகவ்வாசேயரசன்னது 
வாளின் மேல் வருமாதவ மன்னனே . 


( கச ) 


- ( கரு ) 


* உமைக்குநாதற்குமோங்கு - புள்ளூர் திக்கும் 
இமைப்பி ஓட்டமொரெட்டுடையானுக்கும் 
சமைத்ததோள் வலிதாங்கின ராயினும் 
அமைச்சர் சொல்வழியாற்றுதலாற்றலே . 
என்புதோலுடையார்க்குமிலாக்குந்தம் 
வன்பகைப்புலன் மாகறமாய்ப்பதென் 
முன்பு பின் பின்றி மூவுலகத்தினும் 
அன்பினல்லதோராக்கமுண்டாகுமோ 


( கசு ) 


வையமன் னுயிராகவும் மன்னுயிர் 
உய்யத்தாங்குமுடலன்ன மன்னனுக் 
கய்யமின்றியரங்கடவாதருள் 
மெய்யுனின் நபின் வேள்வியும் வேண்டுமோ . 


(கன ) 


இனிய சொல்லினனீகையனெண்ணினன் 
வினையன் அயன் விழுமியன் வென்றியன் 
நினையுநீதிநெறிகடலானெளில் 
அனையமன்னற்கழிவுமுண்டாங்கொலோ . 


(கஅ ) 


சீலமல்லன நீக்கிச்செம்பொற் றுலைத் 
தாலமன்ன தனிலைதாங்கிய 
ஞாலமன்னற்குால்லவர்நோக்கிய 
காலமல்லதுகண்ணுமுண்டாகுமோ . 


( 
கக 
) 


ஓர்வினல்வினையூற்றத்தினாருரை 
பேர்விறொல்விதியேற்றுளதென்றரோ 
தீர்விலன்புசெலுத்தலிற் செவ்வியோர் 
ஆர்வமன்னவற்காயுதமாவதே . 


. 


( 20 ) 


தூமகேது புவிக்கெனத்தோன்றிய 

வாமமேகலைமங்கையரால்வரும் 
* உமைக்குார ஈன் உருத்திர புள்ளூர் தி-திருமால் 1 நாட்டமொ 
ரெட்டுடையான் -பிரமன் . வாய்மைாயினும் வேள்விபெரிதன்றென்பார் , 
" மெய்யினின்றபின்வேள்வியும் வேண் சமோ என்றார் . 0 துலைத்தால் - 

லைநா . தூமகேது உலகிற்குப்பின் வரும் தீங்கை முன்னறிவிக்கும் 
காலக்கோளாகிய உற்பாதக்குறி , 


மந்தரைசூழ்ச்சிப்படலம் . 


கக் 


( உக ) 


காமமில்லையெனிற்கடுங்கேடெனும் 
நாமமில்லைநரகமுமில்லையே . 
ஏனை நீதியினியன * வையகப் 
போன கற்குவிளம்பிப்புலன் கொளீஇ 
ஆனவன்னொடுமாயிரமௌலியான் 
தானநண்ணினன்றத்து வநண்ணினான் . 


( உஉ ) 


நண்ணி நாகணை வள்ளலை நான்மறைப் 
புண்ணியப்புன லாட்டிப்புலமையோர் 
எண்ணுநல் வினைமுற்றுவித்தேற்றினான் 
வெண்ணிறத்ததருப்பை விரித்தரோ . 


( 
உ.கூ. 
) 


வேறு . 


ஏற்றிடவாண்டகையினி திருந்துழி 
நூற்றடமார்பனுநொய்தினெய்தப்போய் 
ஆற்றல் சாலரசனுக்கறிவித்தானவன் 
சாற்றுக நகரணிசமைக்கவென்றனன் . 

(உச ) 
ஏவின் வள்ளுவரிராமனாளையே 
பூமகள் கொழுனனாய்ப்புனையுமௌலியிக் 
. கோநகரணிகெனக்கொட்டும் பேரியத் 
தேவருங்களி கொளத்திரிந்து சாற்றினார் . 

(உரு ) 
கவியமைகீர்த்தியக்காளை நாளையே 
புவியமைமணிமுடிபுனையுமென்ற சொல் 
செவியமைநுகர்ச்சியவெனினுந்தேவர்தம் 
அவியமுதன்னவந்நகருளார்க்கெலாம் . 

(உக ) 
ஆர்த்தனர்களித்தனராடிப்பாடினர் 
வேர்த்தனர்தடித்தனர்சிலிர்த்துமெய்ம்மயிர் 
போர்த்தனர்மன்னனைப்புகழ்ந்து வாழ்த்தினர் 
தூர்த்தனர் மீனிதிசொல்லினார்க்கெலாம் . 

(உஎ ) 
திணிசுடரிரவியைத்திருத்துமாறுமப் 
பணியிடைப்பள்ளியான் பரந்தமார்பிடை 
மணியினை வேகம் வகுக்குமாறும் போல் 

அணிநகரணிந்தனரருத்திமாக்களே , 
வைகப்போனகன் - உலகமுண்டபெருவாயனாகிய விஷ்ணு . 
நாகணைவள்ளல் - சர்ப்பசயனத்தையுடைய இராமமூர்த்தி . 
1 பூமகள் கொழுநன் - நிலமடந்தைக் கிரையாகிய விஷ்ணு . 
கோநகரென்றார் முத்தி நகரமேழினுஞ்சிறந்தமை நோக்கி 

புகழ் என்றது உரை பாட்டென் றிருவகைப்படுதலின் கவியவை கீர் 
த்தி என்றார் . 


eஉ O 


அயோத்தியாகாண்டம் . 


Cormorant 


( 
ங 
.. 
) 


ன 


வெள்ளியகரியன செய்யவேறள 
கொள்ளை வான் கொடிநிரைக்குழாங்கடோன்றுவ 
கள்ள விழ்கோதையான் செல்வங்காணிய 
புள்ளெலாந் திருநகர் புகுந்த போன்றவே . 

(உக ) 
மங்கையர் குறங்கென வகுத்தவாழைகள் 
அங்கவர்கழுத்தெனக்கமுகமார்ந்தன 
தங்கொளிமுறுவலிற்றாமநான்றன 
கொங்கையை நிகர்த்தனகனக்கும்பமே . 

( 
முதிரொளியுயிர்த்தன முடுகிக்காலையில் 
கதிரவன் வேறொருகவின் கொண்டானென 
மதிதொடநிவந்தன மகரதோரணம் 
புதியன வலர்ந்தன புதவராசியே . 

( ஙக ) 
துனியுறு செம்மணித்தூண நீறுதோய் . 
வனிதையோர் கூறினன்லடிவுகாட்டின 
புனை துகிலுறைதொறும் பொதிந்து தோன்றி 
பனிபொதிகதிரெனப்பவளத் தூண்களே . 

( ங 2 ) 
முத்தினின் முழுநிலவெறிப்பமொய்ம்மணிப் 
பத்தியினிளவெயில் பரப்பலேத்தின் 
தொத்தினமிருள் வரத்துண்டச் + சோதிட 
வித்தகர் விரித்தநாளொத்தவீதியே . 

( ஙங ) 
ஆடன் மான்றேர்க்குழாமவனிகாணிய 
வீடெனுமுலகின் வீழ்விமானம்போன் றன 
ஓடைமாக்கடகளிறு தயமால்வரை 
தேடருங்க திரொடுந் திரிவபோன் றவே . 

( ஙச ) 
வளங்கெழுதிருநகர்வைகும் வைகலும் 
பளிங்குடைநெடுஞ்சுரவடுத்தபத்தியில் 
கிளர்ந்தெரிசுடர்மணியிருளைக்கீறலால் 
வளர்ந்திலபிறிந்தில செக்கர்வானமே . 

(AG ) 
பூமழைபுனன் மழைபுது மென்சுண்ணத்தின் 
தூமழைதரளத்தின்றோமில் வெண்மழை 
தாமிழை நெரிதலிற்றகாந்தபொன்மழை ) 
மாமழைநிகர்த்தனமாடவீதியே . 

( க.க ) 
* புதவராசி - கதவின் கூட்டங்கள் . - சந்திரன் , சுக்கிரன் , வெண் 
ணிறமுடைமையாலும், சூரியன் , செவ்வாய் , குரு , கேது செந்நிறமுடை 
மையாலும் , புதன் , சனி , இராகு கருநிறமுடைமையாலும் “ சோதிடவித் 
தகர் விரித்தாாளொத்தா” என்றார் . 


வது 


மந்தரைசூழ்ச்சிப்படலம் . 


( ங.எ ) 


( ஙக) 


காரொடு தொடர்மதக்களிறு சென்றன 
வாரொடு தொடர்கழன்மைந்தராமெனத் 
தாரொடுநடந்தனபிடிகடாழ் * கலைத் 
தேரொடுநடக்குமத்தெரிவைமாரினே . 
ஏய்ந்தெழுசெல்வமுமழகுமின் பமுன் 
தேய்ந் திவனையது தெரிகலாமையால் 
ஆய்ந்தனர்பெருகவுமமரரிம்பரில் 
போந்தவர்போந்திலமென்னும்புந் தியால் 
அந்தகரணிவுறுமமலைவானவர் 
பொன்னகரியல்பெனப்பொலியுமெல்விவயில் 
இன்னல் செயிராவணனிழைத்த தீமைபோல் 
துன்னருங்கொமெனக்கூனிதோன்றினாள் . 
தோன்றியகூனியுந்து டிக்குநெஞ்சினாள் 
ஊன்றிய வெகுளியாளுளைக்குமுள்ளத்தாள் 
கான்றெரிநயனத்தாள் கதிக்குஞ்சொல்லினாள் 
மூன் றுலகினுக்குமோரிடுக்கண் மூட்டுவாள் 
தொண்டை வாய்க்கேகயன்றொகை கோயின் மேல் 
மண்டினாள் வெகுளியின் மடித்தவாயினாள் 
பண்டைநாளி - ராகவன் பாணிவில்லுமிழ் 
உண்டையுண்டதனைத்தன்னுள்ளத்துள்ளுவாள் . 
நாற்கடற்படுமணிநளினம்பூத்ததோர் 
பாற்கடற்படு திரைபவளவல்லியே 
போற்கடைக்கண்ணளிபொழியப்பொங்கணை 
மேற்கிடந் தாடனை விரைவினெய்தினாள் 
எய்தியக்கேகயன் மடந்தையேடவிழ் 
நொய்தலர்தாமரைநோற்றநோன்பினால் 
செய்தபேருவமைசால் சொம்பொற்சீறடி 
கய்களிற்றீண்டினாள் காலக்கோளனாள் . 


( சா (0 ) 


( சக ) 


( சஉ ) 


( சங ) 


தீண்டலுமுணர்ந்தவத்தெய்வக்கற்பினாள் 
நீண்டகணனந்தரு நீங்குகிற்றிலள் 
மூண்டெழு பெரும்பழிமுடிக்கும் வெவ்வினை 
தூண்டிடக்கட்டுரை சொல்லன் மேயினாள் . 

( சசு ) 
* கலையென்றது மேகலையை ; அது முதற்குறைபெற்றது 
ராகவன் - ரகுமரபிற்பிறந்தவன் . 

காலக்கோளனாள் காலக்கோள் பின்னடக்குந் தீமையை முன்னுண 
ர்த்தும் ஒரு தீக்கோளுக் கொப்பான கூனி 


உஉ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( ச ) 


( சசு ) 


அணங்குவாள்லிடவராவணுகுமெல்லையும் 
குணங்கட்டாதொளிவிரிகுளிர்வேண்டிங்கள் போல் 
பிணங்குவான் பேரிடர் பிணிக்கநண்ணவும் 
உணங்குவாயல்லை நீயுறங்குவாயென்றாள் 
வெவ்விடமனையவள் விளம்பவேற்கணாள் 
தெவ்வடு லக்கையென் சிறுவர் செவ்வியர் 
அவ்வவர்துறைதொறு மாந்திறம்பலர் 
எவ்விடரெனக்குவந்தடுப்பதீண்டென்றாள் . 
பராவரும்புதல்வரைப்பயக்கயாவரும் 
உராவருந் துயரைவிட்டுறுதிகாண்பரால் 
விராவரும்புவிக்கெலாம்வேதமேயன 
இராமனைப்பயந்தவெற்கிடருண்டோவென்றாள் . 
ஆழ்ந்தபேரன்பினாளனைய கூறலும் 
சூழ்ந்த தீவினைநிகர் கூனிசொல்லுவாள் 
வீழ்ந்ததியின்னலந்திருவும் வீயந்தது 
வாழ்ந்தனன் கோசலைமதியினாலென்றாள் . 
அன்னவளவ்வுரையுரைப்பவாயிழை 
மன் வர்மன் 

னனேற்கண வன்மைந்தனேல் 
பன்னரும் பெரும்புகழ்ப்பரதன் பார்தனில் 
என்னிதன் மேலவட்கெய்தும்வாழ்வென்றாள் , 


( சஎ ) 


(சஅ) 


( சக ) 


( 50 ) 


ஆடவர்ககைபுறவாண்மைமா சுறத் 
தாடகையெனும் பெயர்த்தையலால்படக் 
கோடியவரிசிலையிராமன்கோமுடி 
சூடுவனாளை வாழ்விதெனச்சொல்லினாள் . 
மாற்றமஃதுரை செயமங்கையுள்ளமும் 
ஆற்றல் கால்கோசலையறிவு மொத்தவால் 
வேற்றுமையுற்றிலள்வீரன்றதைபுக் 
கேற்றவளிருதயத்திருக்கவே கொலாம் 
ஆயபேரன்பெனுமளக்கராத்தெழத் 
தேய்விலா முகமதிவிளங்கித்தேசுறத் 
தூயவளுவகை போய் மிகச் சுடர்க்கெலாம் 
நாயக மான யதோர்மாலைநல்கினாள் . 


( ருஉ ) 


தெழித்தனஞாப்பினள் சிறுக்கண்டீயுக 
விழித்தனள்வதனள் வெய்துயிர்த்தனள் 


படர்க் கெலா நாயகம் . ஞாயிறு . 


வது) 


மந்தரைசூழ்ச்சிப்படலம் . 


உங 


அழித்தனளழுதனளம்பொன் மாலையால் 
குழித்தனணிலத்தையக்கொடிய கூனியே 


( ருங ) 


வேதனைக்கூனிபின் வெகுண்நோக்கியப் 
பேதையைப்பித்திரிற்பிறந்தசேயொடும் 
நீதுயர்படுகநானெடிதுன் மாற்றவள் 
தாதியர்க்காட்செயத்தரிக்கிலேனென்றாள் . 


( ருச ) 


சிவந்தவாய்ச்சீதையுங் * கரிய செம்மலும் 
நிவந்தவாசனத்தினிதிருப்பதின்மகன் 
அவந்தனாய்வெறுநிலத் திருக்கலானபோ 
துவந்தவாறென்னிதற்கு தியாதென்றாள் . 


( குரு ) 


மறந்திலள் கோசலையுறுதிமைந்தனும் 
சிறந்தநற்றிருவினிற்றிருவினிற் றிருவு மெய்தினான் 
இறந்திவனிருந்தனனென் செய்தாற்றுவான் 
பிறந் திலன்பாதனீபெற்றாலென்றாள் , 


( ருசு ) 


சரதமிப்புவியெலாந்தம்பியோடுமிவ் 
வரதனேகாக்குமேல்வரம்பில் காலமும் 
பரதனுமிளவலும்பதியினீங்கிப்போய் 
விரதமா தவஞ்செயவிடுதனன் நென்றாள் . 


( ருஎ ) 


பண்ணுறுகடகாப்பான்பார்கள் 
கண்ணுறுகவின ராயினிசகாத்தவம் 
மண்ணுறு முரசுடைமன்னர் மாலையில் 
எண்ணு றப்பிறர் திலனிறத்தனன் நென்கள் . 


( ரு அ ) 


t பாக்கியம்புரிந்திகாப்பர றன்னைப்பண் 
டாக்கியபொலன் கழலரசருணையால் 
தேக்குயர்கல்லதர்கடிது சேணிடைப் 
போக்கிய பொருளெனக்கின் போந்ததால் 

( ரு கூ ) 
மந்தரைபின்னரும்வகைந்து கூறுவாள் 
அந்தரந் தீர்ந்துலகளிக்கு நீரினால் 
தந்தையுங்கொடியன முயுந் தீயளால் 
எந்தையேபாதனேயென் செய்வாயென்றாள் . ( 
அரைசரிற்பிறந்து பின்னரசரில்வள : ; 

தரைசரிந்புகுந்து போசிபானநீ 
* கரியசெம்மல் - சீராமன் 
t அரசர்மாலையிற் பிறவாமையாற்பாக்கியம் புரிந்தியாப் பாதெனென்றார் . 


( 
சு 
0 
) 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


(சுக ) 


கரைசெயற்கருந்துயர்க்கடலில் வீழ்கின்றாய் 
உரைசெயக்கேட்கிலையுணர்தியோவென்றாள் . 
கல்வியுமிளமையிங்கணக்கிலாற்றலும் 
வில்வினையுரிமையுமழகும் வீரமும் 
எல்லையில் குணங்களும் பரதற்கேயது 
புல்லிடையுகுத்தமுதேயும் போலென்றாள் 


(சுஉ ) 


வேறு , 


வாய்கயப்புறமந்தரைவழங்கியவெஞ்சொல் 
காய்கனற்றலை நெய்சொரிந்தெனக்கதங்கனற்ற 
கேகையர்க்கிறைதிருமகள்கிளரிளவரிகள் 
தோய்கயற்கண்கள் * சிவப்புறசோக்கினள் சொல்லும் . 
வெயின் முறைக்குலக்கதிரவன் முதலிய மேலோர் 
உயிர்முதற்பொருடிறம்பினுமுரைதிறம்பாதோர் 
1 மயின் முறைக்குலத்துரிமையைமனுமுதன் மரபைச் 
செயிருறப்புலச்சிந்தையாலென் சொனாய் தீயோய் . 


( கூச ) 


எனக்கு நல்லையுழல்லை நீயென் மகன்பரதன் 
தனக்கு நல்லையு மல்லையத்தருமமேநோக்கில் 
உனக்குநல்லையுமல்லைவந்தூழ்வினை தூண்ட 
மனக்குால்லனசொல்லினைமதியிலாமனத்தோய் 


( கரு ) 


பிறந்திறந்து போய்ப்பெறுவது பிழப்பதும்புகழேல் 
நிறந் திறம்பினுநியாயமேதிறம்பினுநெறியின் 
திறந்திநம்பினுஞ்செய்தவந் திறம்பினுஞ்செயிர் தீர் 
மறந் திறம்பினும்வரன் முறைதிறப்பு தல் வழக்கோ ( சுசு ) 
போதியென்னெதிர்நின்றுநின்புன்பொறிநாவைச் 
சேதியாதிது பொறுத்தனென்புறஞ்சிலாறியின் 
நீதியல்லவுநெறிமுறையல்லவுநினைந்தாய் 
ஆதியாதலினறிவிலியடங்குதியென்றாள் . 
அஞ்சிமந்தரையான்றிலளம்மொழி கேட்டும் 
நஞ்சுதீர்க்கினுந்தீர்கிலாதது நலிந்தென்னத் 
தஞ்சமேயுனக்குறு பொருளுணர்த்துகை தவிரேன் 
வஞ்சிபோலியென் றடிமிசை வீழ்ந்துரைவழங்கும் . 
* கண் சிவப்புறல் -சினக்குறிப்பு. 

+ மயில் முறைகுலத்துரிமையாவது -மயில் தான் முதற்பொரித்த குஞ் 
சுக்குச் சிறைமுளைத்தபின் இரண்டாவதற்குச்சிறை முளைப்பது , அது 
போல இராமனுக்குப் பட்டங்கட்டிய பின் பரதனுக்குப்பட்டங்கட்டுதல் 
முறைமையென்பதாம் , 


( 
சு 
) 


வது ) 


மந்தரைசூழ்ச்சிப்படலம் . 


( சுக) 


மூத்தவற்குரித்தரசெனுமுறைமையினுகம் 
காத்தமன்னனிலிளையனன்றோகடல்வண்ணன் 
* ஏத்து நீண்முடிபுனைவதற்சிசைந்தனனென்றால் 
t மீத்தருஞ்செல்வப்பரதனை விலக்குமாறெவனோ 
அறனிரம்பியவருளுடையருந்தவர்க்கேனும் 
பெறலருந் திருப்பெற்றபின் சிந்தனைபிறிதாம் 
மறநினைந் துமைவலிகிலராயினுமனத்தால் 
இறலுறும்படியியற்றுவரிடையறாவின்னல் . 


( எ 0 ) 


புரியும் 1 தன்மகன ரசெனிற்பூதலமெல்லாம் 
விரியுஞ்சிந்தனைக்கோசலைக்குடைமையாமென்றால் 
பரியு நின் குலப்புதல்வற்குமுனக்குமிப்பார்மேல் 
உரியதென்னவளுதவியவொருபொருளல்லால் . 


(எக ) 


தூண்டுமின்னலும்வறுமையுந்தொடர்தரத் துயரால் 
ஈண்டுவந்துனையிரந்தவர்க்கிருநிதியவளை 
வேண்டியீதியோவெள் குதியோ விம்மனோயால் 
மாண்டுபோ தியோமறுத்தியோவெங்கனம்வாழ்தி , 


( எஉ ) 


சிந்தைசெய்கையிற்றிகைத்தனையினிச்சிலநாளில் 
தந்தமின்மையுமெளிமையுநிற்கொண்டுதவிர்க்க 
உந்தையுன்னையுன்கிளைஞர் மற்றுன் குலத்துள்ளோர் 
வந்துகாண்பதுன்மற்றவாள் செல்லமோமதியாய் . 


(எங) 


காதலுன் பெருங்கணவனையஞ்சியக்கனிவாய்ச் 
சீதை தந்தையுன் றாதையைத் தொகள $ னிராமன் 
மாதுலனவனுந்தைக்குவாழ்வினியுண்டோ 
பேதையுன்றுணையாருளர்பழிபடப்பிறந்தார் . 


( எச ) 


மற்று நுர்தைக்குவான்பகை பெரிதுளமறத்தார் 
செற்றபோதிவர் சென்று தவாரெனிற்செருவில் 
கொற்றமென்பதொன்றெவ்வழியுண்டது கூறாய் 
சுற்றமுங்கெடச்சுடுதுயர்க் கடல்விழித்துணிந்தாய் . 


( எரு ) 


கெடுத்தொழிந்தனையுனக்கரும்புதல்வனைக்கிளர் நீர் 
உடுத்தபாரகமுடையவனொருமகற்கெனவே 
கொடுத்தபேரரசவன் குலஞ்கோமைந்தர் தமக்கும் 
அடுத்த தம்பிக்குமாம் பிறர்க்காகுமோவென்றாள் . 

(எசு ) 
* ஏத்து நீண்முடியென்றார் மனுக்தொட்க்கமானவர்புனைந்தமுடியா 
கலின். - மீத்தருஞ்செல்வம் பெருமிதந்தாஞ்செல்வம் - தன்மகன் சீரா 
மன் , $ நின்குலப்புதல்வன் பரதன் . இராமன் மாதுலன் சனகன் . 


உகா 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


தீயமைந்தரையுவ்வுரைசெப்பலுந்தேவி 
தூயசிந்தைதையுந் திரிந்தது சூழ்ச்சியினிமையோர் 
மாயையும்மவர் பெற்றநல்வரவுண்மையாலும் 
ஆயவந்தணரியற்றியவருந்தவத்தாலும் . 


( எஎ ) 


( 


( 
எ 
- 
அ 
) 


அரக்கர்பாவமுமல்லவரியற்றியவறமும் 
துரக்க நல்லருடு றந்தனடூய்மொழிமடமான் 
இரக்கமின்மையன்றோவின்றிவ்வுலகங்களிராமன் 
பாக்குத்தொல்புகழழுதினைப்பருகுகின் றதுவே . 
இனையதன்மையளாகியகைகயனன்னம் 
வினைநிரம்பியகூனியை விரும்பினணோக்கி 
எனையுவந்தனையினியையென் மகனுக்குமனையான் 
புனையு நீண்முடிபெறும்படிபுகலுதியென்றாள் . 


( எக ) 


மாழை + யுண்கணியுரைசெயக்கேட்டமந்தரையென் 
தோழிவல்லளென்றுணைவல்லளென் றடிதொழுதாள் 
தாழுமன்னிலையென்னுரைதலைநிற்பினுலகம் 
ஏழுமேழுமுன்னொருமாற்காக்குவெனென்றாள் . 


( 40 ) 


நாடியொன் றுனக்குரைசெய்வெனளிர்மணிநகையாய் 
தோடிவர்ந்ததார்ச்சம்பரன்றொலைவுற்றவேலை 
ஆடல்வென் றியானருளியவரமவையிரண்டும் 
கோடியென் றனளுள்ளமுங்கோடியகொடியாள் 


( 
அக 
) 


இருவரத்தினிலொன்டினாலரசுகொண்டிராமன் 
பெருவனத்திடை - யேழிருபருவங்கள் பெயர்ந்து 
திரிதரச்செய்தியொன்றினார் செழுநிலமெல்லாம் 
ஒருவழிப்படுமுன்மகற்குபாயமிதென்றாள் . 


உ 
) 


( 4 ) 


உரைத்தகூனியையுவந்தனளுயிருறத்தழுவி 
நிரைத்தமாமணியாரமுநிதியமுநீட்டி 
நிரைத்தவேலைசூழுலகமென்னொருமகற்கீந்தாய் 
தரைக்குநாயகன்றாயினிநீயெனத்தணியா . 

( அங ) 
நன்று சொல்லினை நம்பிபைாளிர் முடிசூட்டல் 
துன்று கானகத்திலிராமனைத் துரத்தலிவ்விரண்டும் 
அன் றதாமெனிலரசன் முன்னாருயிர்துறந்து 
பொன்றி நீங்குதல்புரிவென்யான்போநீயென்றாள் . ( அ ) 
* உண்கண் - மையுண்டகண் , இதனை “ இருநோக்கிவளுண்கண் ” எ 
ன்புழிப் பரிமேலழகர் கூறலானுமறிக . 

ஏழிருபருவங்கள் பதினான்காண்டு . 


வது ) 


கைகேசிசூழ்வினைப்படலம் . 


உன் 


( அடு ) 


( அசு) 


கூனிபோனபின் குலமலர்க்குப்பைநின் றிழிர் தாள் 
சோனைவார்குழற்கற்றையிற்சொருகியமாலை 
வானவார் மழை நுழைதருமதி பிதிர்ப்பாள் போல் 
தேனவாவுறுவண்டின மலமரச்சிதைத்தாள் . 
விளையுந் தன்புகழ்வல்லியை வேரறுத்தென்னக் 
கிளைகொண்மேகலைசிந்தினள்கிங்கிணியோடும் 
வளை துறந்தனண்மதயினின் மறுத்துடைப்பாள் போல் 
அளகவாணுதலரும்பெறற்றிலதமுமழித்தாள் 
தாவின் மாமணிக்கலன் மற்றுந்தனித்தனிச்சிதறி 
நாவிநன்குழனானிலந்தைவரப்பரப்பிக் 
காவியுண்கண்களஞ்சனங்கான்றிடக்கலுழாப் 
பூவுதிர்ந்ததோர்கொம்பெனப்புவிமிசைப்புரண்டாள் . 
நவ்வி வீழ்ந்தெனநாடகமயிறுயின்றென்னக் 
கவ்வை கூர்தரச் * சனகியாங்கடிகமழ்கமலத் 
தவ்வை நீங்குமென்றயோத்தி வந்தடைந்தவம்மடந்தை 
தவ்வையாமெனக்கிடந்தனள்கைகயன் றனையை . 
உ - வது . மந்தரைசூழ்ச்சிப்படல முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - க அரு . 


( அள ) 


( அ அ ) 


கூ - வது . கைகேசிசூழ்வினைப்படலம் . 


( 
ச 
) 


நாழிகைகங்குலினள்ளடைந்தபின்றை 
யாழிசையஞ்சியவஞ்சொலேழைகோயில் 
வாழியவென் றயின் மன்னர் துன்னவந்தான் 
ஆழிநெடுங்கை மடங்கலாளியன்னான் . 
வாயலின் மன்னர்வணங்கிநிற்பவந்தாங் 
கேயின செய்யுமடந்தைமாரொடேகிப் 
பாயறுறந்தபடைத்தடங்கண்மென்றோள் 
ஆயிழைதன்னையடைந்தவாழிமன்னன் . 


த . 


( - ) 


அடைந்தவணோக்கியாந்தையென் கொல்வந்து 
தொடர்ந்ததெனத்துயர் கொண்டிசோருநெஞ்சன் 
மடந்தையைமானையெடுக்குமானையேபோல் 
தஉங்கைகள் கொண்டு தழீ இயெடுக்கலுற்றான் . 
* சனகி - சனகன் புத்திரி சானகி இது தத்திதாந்தபதம் . 


உஅ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( 
சு 
) 


நின்று தொடர்ந்தநெடுங்கை தம்மைநீக்கி 
மின்றுவள்கின் றதுபோலமண்ணில்வீழ்ந்தாள் 
ஒன்றுமியம்பல டுயிர்க்கலுற்றாள் 
மன்றலருந்தொடைமன்னனாவியன்னாள் . 

( ச ) 
அன்ன துகண்டவலங்கன் மன்னனஞ்சி 
என்னை நிகழ்ந்ததிஞ்ஞாலமேழில்வாழ்வார் 
உன்னையிகழ்ந்தவர்மாள் வருற்றதெல்லாம் 
சொன்னபினென் செயல்காண்டிசொல்லிடென்றான் . ( ரு ) 
வண்ளேர் தாரவன்வாய்மைகேட்டமங்கை 
கொண்டநெடுங்கணினாலி கொங்கை கோப்ப 
உண்டுகொலாமருளென்கணுன்கணொக்கில் 
* பண்டையவின் பரிந்தளித்தியென்றாள் . 
கள்ளவிழ்கோதைகருத்துணர்ந் தமன்னன் 
வெள்ளநெடுஞ்சுடர்மின்னின்மின்ன நக்கான் 
உள்ள முவந் துளசெய்வனொன்றும்லோபேன் 
வள்ளலிராமனுன் மைந்தனாணையென்றான் . 
1 ஆன் றவனவ்வுரைகூறவையமில்லாள் 
தோன் றியபேரவலந் துடைத்ததுண்டேல் 
சான்றிமையோர்குல மாகமன்ன நீயன் 
றேன் றவரங்களிரண்டுமீதியென்றாள் . 

) 
வரங்கொள வித்துணைமன்னுமல்லலெய்தி 
இரங்கிடவேண்வே தீவனே கொளென்பால் 
பரங்கெடவிப்பொழுதேபகர்ந் திடென்றான் 
$ உரங்கொண் மனத்தவள்வஞ்சமோர்கிலாதான் . 

( க ) 
ஏயவரங்களிரண்டினொன் றினாலென் 
சேயரசாள்வது சீதைகேள்வனொன்றால் 
போய்வன மாள்வதெனப்புகன்றுநின்றாள் 
தீயவையாயினுஞ்சிறந்த தீயாள் . 

( 
நாகமெனுங்கொடியாடனாவினீந்த 
சோகவிடந்தொடரத்துணுக்கமெய்தா 

பண்டையவின்றுபரிந்தளித்தியென்றாள் - சம்பரனைத்தடிந்த ஞான் 
றுபெற்றவரங்களை யிப்போது அன்புகூர்ந்தளிப்பாயென்றாள் , 

+ வள்ளல் - வரையாது கொடுப்பவன் . 
1 ஆன் றவனென்றது அகன்றவனென்பதன் மரூஉ. 
* உரங்கொண்மனத்தவள் பிடிவாதமுடையவள் . 

நாகமெனுங்கொடியாளென்றார் தன்னைப்பாலூட்டிவளர்த்தானை 
யே தீண்டிலின் 


( 
கள் 
) 


வது ] 


கைகேசி சூழ்வினைப்படலம் . 


ஆகமடங்கலும் வெந்தழிந்தராவின் 
வேக மடங்கியவேழமென்ன வீழ்ந்தான் . 


( கக ) 


பூதலமுற்றதனிற்புரண்ட மன்னன் 
மாதுயர்த்தினையாவர்சொல்லவல்லார் 
வேதனைமுற்றிடவெந்து வெந்து சொல்லன் 
ஊதுலையிற்கனலென்னவெய்துயிர்த்தான் . 


( க 2 ) 


உலர்ந்தது நாவுயிரோடலுற்றதுள்ளம் 
புலர்ந்ததுகண்கள் பொடித்தபொங்குசோரி 
சலந்தலைமிக்கதக்கதென் கொலென்றென் 
றலந்தலையுற்றவரும்புலன்களைந்தும் . 


( கங ) 


(கச ) 


மேவிநிலத்திலிருக்குநிற்கும்வீழும் 
ஓவியமொப்பருயிர்ப்படங்கியோயும் 
பாவியையுற்றெதிர்பற்றியெற்றவெண்ணும் 
ஆவிபதைப்பவலக்கணெய்துகின்றான் . 
பெண்ணெனவுற்றபெரும்பழிக்குநாணும் 
உண்ணிறைவெப்பொடுயிர்த்துயிர்த்துலாவும் 
கண்ணினினோக்குமயர்க்குமிக்ககைவேல் 
புண்ணுழைதைக்கவுழைக்குமானைபோல்வான் . 
கம்பநெடுங்களியானையன்னமன்னன் 
வெம்பிவிழுந்தெழும்விம்மல்கண்டுவெய்தும் 
றும்பர்நடுஞ்கின ரூழிபேர்வதொத்த 
தம்பனகண்ணவளுள்ள மன்னதேயால் . 


( கசு ) 


அஞ்சலளையனதல்லல்கண்டுமுள்ளம் 
நஞ்சிலணாணிலலென்னநாணமாமால் 
வஞ்சனைபண்மெடந்தைவேடமென்றே 
தஞ்செனமாதரையுள்ளலார்கடக்கோர் . 


( கஎ ) 


இந்நிலைநின் றவடன்னையெய்தநோக்கி 
நெய்க்கிலைவேலவனீதிசைத்ததுண்டோ 
பொய்ந்நிலையோர்கள் புணர்த்தவஞ்சமுண்டோ 
அந்நிலை சொல்லென தாணையுண்மையென்றான் 


( க- ) 


திசைத்ததுமில்லையெனக்குவந்து தீயோர் 
இசைத்ததுமில்லை முனீந்தவிவ்வரங்கள் 
குசைப்பரியோய்தரினின்று கொள்வனென்றேல் 
வசைத்திறநின்வயின் வைத்து மாள்வனென்றாள் . 


க 0 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( 20) 


இந்தெநெடுஞ்சொல்வவேழை கூறுமுன்னே 
வெந்தகொடும்புனில்வேனுழைந்ததொப்பச் 
சிந்தை திரிந்து திகைத்தயர்ந்து வீழ்ந்தான் 
* மைந்தனலாதுயிர் வேறிலாத மன்னன் . 
ஆகொடியாயெனுமா விகாலுமந்தோ 
ஓகொடிதேயறமென்னுமுண்மையொன்றும் 
சாகவெனாவெழுமெய்தளாடி வீழும் 
t மாகமுசாகமுமண்ணும்வென் றவாளான் , 
நாரியரில்லையிஞ்ஞாலமேழுமென்னக் 
கூரியவாள் கொடுகொன்று நீக்கியானும் 
பீரியரெண்ணிடைவீழ்வனென்று பொங்கும் 

வீரியர் வீரம்விழுங்கிநின் றவேலான் 
கய்யொடுகையைப்புடைக்கும் வாய்கடிக்கும் 
பொய்யுரைகுற்றமெனப்புழுங்கிவாடும் 
நெய்யெரியுற்றென நெஞ்சழிந்து சோரும் 

வய்யகமுற்று நடந்தவாய்மைமன்னன் . 
ஒறுப்பினுமந்தரமுண்மையொன்றுமோவா 
மறுப்பினுமந்தரமென்றுவாய்மைமன்னன் 
பொறுப்பினுமிந்நிலைபோகிலாளைவாளால் 
இறுப்பினுமாவதிரப்பதென்றெழுந்தான் . 


(22 ) 


( உ ங .) 


( உ.ச ) 


வேறு . 


கோன் மேற்கொண்டுங்குற்றமகற்றிக்குறிகொண்டார் 
போன் மேலுற்ற துண்டெனினன்றாம்பொறையென்னாக் 
கான்மேல் வீழ்ந்தான்கந்து கொல்யானைக்களிமன்னர் 
மேன்மேல்வந்து முந் திவணங்கிமிடைதாளான் , 

(உரு) 
கொள்ளானின் சேயிவ்வரசன்னான் கொண்டாலும் 
நள்ளாதிந்தநானிலஞாலந் தனிலென்றும் 
உள்ளாரெல்லாமோ தவுவக்கும்புகழ்கொள்ளாய் 
எள்ளாநிற்கும்வன் பழிகொண்டென்பயனென்றான் . 

(உச ) 
சீராமனைத் தன்னாவியாகக் கருதுபவனாதலின் மைந்தனலா துயிர் 
வேறிலாதமன்னன் என்றார் . 

t மண்ணுலகமும் விண்ணுலகமும் பாதலமும் வாளால் வெற்றிகொ 
ண்டவனாதலின் தயாதனை மாகமுநாகமு மண்ணும் வென்றவாளான் 
என்றார் . 

t வீரியர் வீரம் விழுங்குகின்ற வேலான் , வீரர்களுடைய வீரத்தைவி 
ழுங்கி மேம்பட்டுநின்ற வேலையேந் திய அரசன் . 

வயகமுற்று நடந்தவாய்மை மன்னன் நிலவுலகமுழுதும் சென் 
று பரந்த உண்மையைப் பூண்ட வரசன் . 


வது) 


கைகேசிசூழ்வினைப்படலம் . 


கூக 


வானோர் கொள்ளார் மண்ணவருய்யாரினிமற்றென் 
எனோர் செய்கையாரொடுயிேவ்வரசாள்வாய் 
யானே சொல்லக்கொள்ள விசைந்தான் முறையாலே 
தானே நல்குமுன் மனக்குந் தரையென்றான் . 

(உஎ) 
கண்ணேவேண்டுமென்னினுமீயக்கடவேனென் 
உண்ணேராவி வேண்டினுமின்றேயுன தன்றோ 
பெண்ணேவண்மைக்கைகயன்மானேபெறுவாயேல் 
மண்ணேகொண்ணீமற்றைய தொன் றும றவென்றான் . 

( உ.அ ) 
வாய்வந்தேனென்றேனினியானோவது மாற்றேன் 
நோய்தந்தென்னைநோவன செய்து நுவலாதே. 
+ தாய்தந்தென்னத்தன்னையிரந் தாற்றழல் வெங்கட் 
பேய்தந் தீயு நீழது தந்தாற்பிழையாமோ . 

( 2.க) 
இன்னேயின்னேபன்னியிரந்தானிகல்வேந்தன் 
தன்னேரில்லாத்தீயவளுள்ளந்தடுமாறாள் 
முன்னே தந்தாயிவ்வரநல்காய்முனிவாயேல் 
என்னே மன்னாயாருளர்வாய்மைக்கினியென்றாள் , 

( ங O ) 
அச்சொற்கேளாவாவிபுழுங்காவயர்கின்றான் 
பொய்ச்சொற்கேளாய்மொழிமன்னனன் பொறைகூற 
நச்சுத் தீயேபெண்ணுருவன்றோவென நணா 
முச்சத்தார் போற்பின்னுமிரந்தேமொழிகின்றான் . 

(ஙக ) 
நின் மகனாவானீயினிதாள்வாய்நிலமெல்லாம் 
உன்வயமாமேயாளுதிதந்தேனுரைகுன்றேன் 
என் மகனென்கணென்னுயிரெல்லாவுயிர்கட்கும் 
நன்மகனிந்தநாடிறவாமை நயவென்றான் . 

( ஙஉ ) 
மெய்யேயென் றன் வேரற நூறும்வினை நோக்கி 
நய்யாநின்றேனாவுமுலர்ந்தேனளினம் போல் 
கய்யாநின்றென் கண்ணெதிர்நின் துங்கழிவானேல் 
உய்யேனங்காயுன்னபயம்மென்றுயிரென் றான் , 

(ஙங ) 
இரந்தான் சொல்லுமின்னுரை கொள்ளாண் முனிவெஞ்சாள் 
மரந்தானென்னுநெஞ்சினணாணாள் வசைபாராள் 
சாந்தா வில்லாய்தந் தவரத்தைத் தவிர்கென் றல் 
உரந்தானல்ல றமாமோவுரையென்றாள் . 

t தந்தையென் றது தந்தென்ன நின்றது தொகுத்தல் விகாரம் . 
1 முச்சத்தார்போல் - மன மடங்கிய பெரியோரைப்போல . 

வாளிகளை விடுகின்ற வில்லையுடையா யென்பார் . சரந்தா வில்லாய் 
அம்பு தாவும் வில்லையேந் திய அரசனே . 


( ந.ச ) 


உ 


அயோத்தியாகாண்டம் . 


இரண்டா 


கொடியாளின்ன கூறினல் கூறக்குலவேந்தன் 
முடிசூடாமற்காத்தலுமொய்கானிடைமெய்யே 
நெடியானீங்குநீங்குமென்னாவியினியென்னா 
இடியேறுண்டமாய்வரைபோன் மண்ணிடை வீழ்ந்தான் . 


( கூரு ) 


வீழந்தான் வீழாவெந்துயாத்தின் கடல் வெள்ளத் 
தாழ்ந்தானாழவரக்கடலுக்கோர்கனகாணான் 
சூழ்ந்தாடுன்பஞ்சொற்கொடியாள் சொற்கொடுநெஞ்சம் 
போழ்ந்தாளுள்ளப்புன்மையை நோக்கிப்புலர்கின்றான் . 


(ஙசு ) 


ஒன்றா நின் றவாருயிரோடு முயிர்கேள்வர் 
பொன்றா முன்னம்பொன்றினரென்னும்புகழல்லால் 
* இன்றோர்காறுமெல்வளையார் தம்மிறையோரைக் 
கொன்றாரில்லைக்கொல்லுதியோ நீ கொடியாளே . 


( ஙஎ ) 


ஏவம்பாராயின முறைநோக்காய றமெண்ணாய் 
ஆவென்பாயோவல்லைமனத்தாலருள்கொன்றாய் 
நாவம்பாலென்னாருயிருண்டாயினிஞாலம் 
பாவம்பாராதின்னுயிர்கொள்ளப்படுகின்றாய் . 


( க. அ ) 


ஏண்பாலோவாநாண்மட 

மடமச்சமிவையே தம் 
பூண்பாலாகக்காண்பவர் நவ்லார்பகம்பேணி 
நாண்பாலாரோநங்கையர் தம்பானணுகாரே 
ஆண்பாலாரேபெண்பாலாரோடடைவம்மா 


( ஙக ) 


மண்ணாள்கின்றாராகிவலத்தான் மதியால்வைத் 
தெண்ணாநின்றார்யாரையுமெல்லாவிகலாலும் 
விண்ணோர்காறும்வென் றவெனக்கென் மனைவாழும் 
டெண்ணால்வந்ததந்தரமென்னப்பெறுவேனோ. 


( ச O ) 


என்றென்றுன்னும்பன்னியிரக்குமிடர்தோயும் 
ஒன்றொன்றொவ்வாவின்ன லுழக்குமுயிருண்டோ 
இன்றின்றென்னும்வண்ண மயங்குமிடியும்பொன் 
குன்றொன்றொன்றோடொன்றியதென்னக்குவிகாளான் . 


( 
சக 
) 


ஆழிப்பொற்றேர்மன்னவனிவ்வா றயர்வெய்திப் 
பூழிப்பொற்றோண்முற்றுமடங்கப்புரள் போழ்தில் 
ஊழிற்பொய்த்தாலென்னுரையின்றேயுயிர்மாய்வென் 
பாழிப்பொற்றார்மன்னவவென்றாள்பசையற்றாள் 


( ச உ ) 


* இன்றோர்காறும் - இற்றைவரையும் , 


ங ங 


( சங) 


வது ] 

கைகேசிசூழ்வினைப்படலம் . 
அரிந்தான் முன்னோர்மன்னவனன்றேயருமேனி 
வரிந்தார்வில்லாய்வாய்மை வளர்ப்பான் வரநல்கிப் 
பரிந்தாலென்னாமென் றனள்பாயுங்கனலே போல் 
எரிந்தாறாதேயின்னுயிருண்ணுமெரியன்னாள் . 
வீய்ந்தாளேயிவ்வெய்யவளென்னா மிடல்வேந்தன் 
ஈய்ந்தேனீய்ர்தேனில்வரமென் சேய்வனமாள 
மாய்ந்தேநான் போய்வானுலகாள்வென் வசைவெள்ளம் 
நீய்ந்தாய்நீய்ந்தாய்நின் மகனோடுநெடிதென்றான் . 
கூறாமுன்னங்கூறுப்படுக்குங்கொலைவாளின் 
எறாமென்னும்வன்றுயராகத்திடைமூழ்கத் 
தேறானாகிச்செய்கை மறந்தான் செயன் முற்றி 
ஊறா நின் றசிந்தையினாளுந்துயில்வுற்றாள் . 


(சசு ) 


சி 


வேறு , 


( 


* சேணுலாவியநாளெலாமுயிரொன்றுபோல்வன செய்து பின் 
ஏணுலாவியதோளினானிடரெய்தவொன் றுமிரங்கிலா 
வாணிலாநகைமாதராள் செயல்கண்டுமைந்தர் முனிற்கவும் 
நாணினாளெனவேகினாணளிர்கங்குலாகியநங்கையே . 

( சசு ) 
1 எண்டருங்கடைசென் றயாமமியம்புகின் றனவேழையால் 
வண்டு தங்கியதொங்கன் மார்பன் மயங்கி விம்மியவாறெலாம் 
கண்டுநெஞ்சுகலங்கியஞ்சிறையானகாமர் துணைக்கரம் 
கொண்டு தம் வயிறெற்றியெற்றிவிளிப்பபோன்றன கோழியே. ( சஎ ) 
தோய்கயத்து மரத்துமென் சிறைதுள்ளிமீதெழுபுள்ளெலாம் 
தேய்கையொத்தமருங்குன்மாதர்சிலம்பினின்று சிலம்புவம் 
$ கேகயத்தரசன்ப்யந்த விடத்தையின்னதொர்கேடு சூழ் 
மாகயத்தியையுட்கொதித்துமனத்துவைவனபோன் றவே . ( சஅ ) 
சேமமென்பனபற்றியன்பு திருந்தவின் றுயில் செய்தபின் 
வாமமேகலைமங்கையோவெனத்துள்யாருமறக்கிலா 
நாமாம் பிரடக்குமென்றுநடுங்குகின் றமனத்தவாய் 
யாமுமிம்மணிறத்து மென்பனபோலெழுந்தனயானையே . 

( சக ) 
* அரிந்தான் முன்னோர் மன்னவன் சிபியரசன் , இதனை பறவைக்கு 
மாறாகவழங்கினனால் என இவ்வாசிரியர் முற்கூறலானும் என்பு முரியர் 
பிறர்க்கு , என்புழிப்பரிமேலழகர் கூறலானுமுணர்க. சேணுலாவிய நா 
ளெலா முயிரொன்றுபோல்வனயங்களைச் செய்து , 1 பகலுமிரவு மாமெண் 
யாமத்துக்கடையாகலின் எண்டருங்கடை சென் றயாம மென்றார் . * அரச 
னுக்குயிரைநீக்க வரக்கோடலின் கேகயத்தரசன் பயந்த விடத்தை என் 
றார் . 

5 


கூச 


அயோத்தியாகாண்டம் . 


இரண்டா 


( 50) 


( ருக ) 


(ருஉ ) 


* சிரித்தபங்கயமொத்தசெங்கணிராமனைத்திருமாலையக் 
கரிக்கரம்பொருகைத்தலத்துயர்காப்பு நாணணிதற்குமுன் 
வரித்ததண்கதிர்முத்ததாகியிம்மண்ணனைத்து நிழற்றமேல் 
விரித்தபந்தர்பிரித்ததாமென மீனொளித்தனவானமே . 

நாமவிற்கையிராமனைத்தொழுநாளடைந்தநமக்கெலாம் 
காமவிற்குடைகங்குன்மாலைகழிந்ததென்பது கற்பியாத் 
தாமொலித்தனபேரியவ்வொலிசாரன் மாரிதழங்கலா 
மாமயிற்குலமென்ன முன்னமலர்ந்தெழுந்தனர்மாதரே, 
இன மலர்க்குலம்வாய்விரித்திளவாசமாருதம்வீசமுன் 
புனை துகிற்கலைசோரநெஞ்சுபுழுங்கினார் சிலபூவைமார் 
மனமனுக்கம்விடத்தனித்தனிவள்ளலைப்புணர்கள்ளவன் 
கனவினுக்கிடையூறடுக்க மயங்கினார்சிலகன்னிமா 

மார் . 
1 சாயடக்காலங்கலந்து தயங்கு தன் குலான்மையும் 
போயடங்கநெடுங்கொடும்பழிகொண்டரும்புகழ்சிந்துமத் 
தீயடங்கியசிந்தையாள்செயல்கண்டுசீரியாங்கைமார் 
வாயடங்கின வென்னவந்து குவிந்தவண் குமுதங்களே . 
மொய்யராகநிரம்பவாசை முருங்கு தீயின் முழங்கமேல் 
வய்யராவியமாரன்வாளியும்வானிலாநெடுவாடையும் 
மெய்யராவிடவாவிசோரவெதும்பு $ மாதர் தமின் செவிப் 
பய்யரா நுழைகின் றபோன் றனபண்கனிந்தெழுபாடலே. 
ஆழியான் முடிசூடுநாளிடையானபாவியிதோரிரா 
ஊழியாயினவாறெனா வயர்போதின் மேலுறைபேதையும் 
ஏழுலோகமுமெண்டவஞ்செய்தகண்ணுமெங்கண் மனங்களும் 
வாழுநாளிதெனாவெழுந்தனர்மஞ்சுதோய்புய 0 மஞ்சரே . 
ஐயுறுஞ்சுடர்மேனியானெழில்காணமூளுமவாவினால் 
கொய்யுறுங்குலமாமலர்க்குவைநின்றெழுந்தனர்கூர்மைகூர் 
நெய்யுறுஞ்சுடர்வேனெடுங்கண்முகிழ்த்துநெஞ்சினினைப்பொடும் 
பொய்யு றக்குமடந்தைமார்குழல்வண்டுபொம்மென விம்மவே . 
ஆடகந் தருபூண் முயங்கிடவஞ்சியஞ்சியநந்தரால் 
ஏடகம் பொதிதார் பொருந் திடயாமபேரியிசைத்தலால் 


( ருகூ ) 


( ருச ) 


( குரு ) 


( ருகா ) 


* மலர்ந்ததாமரை மலரையொத்தமையின் செங்கணிராமனென்றார் . 

| யாவருக்கு மச்சம் வீளைக்கும் வில்லாகலின் காமவில் என்றார் . 
அது கோதண்டத்தை. சாயனமேன்மை என்புழிச்சாயல் கடைக்குறை 
ர்தது . $ மாதர் மயலாற் பண்கனிந்தெழுபாடல் இன்செவிப்பையரா நுழை 
கின்ற போன்றன என்றுவமைகூறினார் . உயர்போ தின்மேலுறைபேதை 
மணமிக்க தாமரைமேல் வசிக்குமிலக்குமி . 0 மைந்தர் -மஞ்சர் மரூஉ 


வது ) 


கைகேசிசூழ்வினைப்படலம் . 


ரு 


( ருஎ) 


சேடகம்புனை கோதைமங்கையர்சிந்தையிற்செறிதிண்மையால் 
ஊடல் கண்டவர்கூடல்கண்டிலர்கையுமைந்தர்களுய்யவே . 
தழையொலித்தனவண்டொலித்தன தாரொவித்தனபேரியாம் 
முழவொலித்தனதேரொலித்தனமுத்தொலித்தெழுமல் குலார் 
இழையொலித்தனபுள்ளொலித்தனயாழொலுத்தனவெங்கணும் 
மழையொலித்தனபோல்கலித்தமனத்தின் முந்துறுவாசியே 


( 
ச 
0 
) 


வையமேழுமொரேழுமாருயிரோடுகூடவழங்குமம் 
மெய்யன் வீரருள்வீரன் மா மகன்மேல் விளைந்ததொர்காதலால் 
நையநையநலைம்புலன்களவிந்தடங்கிநடுங்குவான் 
தெய்வமேனிபடைத்தசேயொளிபோன் மழுங்கின தீபமே . 
வங்கியம்பலதேன் விளம்பினவாணிமுந்தின பாணியின் 
பங்கியம்பரமெங்கும்விம்மினபம்பைபம்மினபல்வகைப் 
பொங்கியம்பலவுங்கறங்கின நூபுரங்கள் புலம்பவெண் 
சங்கியம்பின கொம்பலம்பின சாமகீதநிரம்பவே 
தூபமுற்றிய காரிருட்பகை துள்ளியோடிடவுள்ளெழும் 
தீபமுற்றவு நீர்த்தகன்றன சேயதாருயிர்தேய்தலால் 
பாபமுற்றிய பேதை செய்தபகைத்திறத்தினில் வெய்யவன் 
கோபமுற்றிமிகச்சிவந்தனனெத்தனன் குணக்குன்றிலே 
மூவராய்முதலாகி மூலமதாகிஞாலமுமாகியத் 
* தேவதேவர்பிடித்தபோர் விலொடித்தசேவகர்சேணிலங் 
காவன்மாமுடிசூடுபேரெழில்காணலாமெனுமாசை கூர் 
பாவைமார் முகமென்ன முன்னமலர்ந்தபங்கயராசியே 
இன்னவேலையினேழுவேலையுமொத்தபோலவிரைத்தெழுந் 
தன்னமாநகர்மைந்தன் மாமுடிசூடும்வைகலி தாமெனாத் 
துன்னு காதறுரப்பவந்தவை சொல்லலாம் வகையெம்மனோர்க் 
குன்னலாவனவல்லவென்னினுமுற்றபெற்றியுணர்த்துவாம் 


( சுக ) 


( சு.உ ) 


* 


வேறு . 


குஞ்சரமனையார்சிந்தைகொளிளையார் 
பஞ்சினையணிவார்பால்வளை தெரிவார் 
அஞ்சனமெனவாளம்புகளிடையே 
நஞ்சினையிடுவார்நாண்மலர்புனைவார் . 


( சுசு ) 


வேறு , 


பொங்கியவுவகைவெள்ளம்பொழிதரக்கமலம்பூத்த 
சங்கையின் முகத்தார் நம்பிதம்பியானையரானார் 

தேவ தேவர் - தேவர்களுக்குத் தேவனாயுள்ள உருத்திரமூர்த்தி . 


கூக 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


செங்கயன றவமாந்திக்களிப்பெனச்சிவக்குங்கண்ணார் 
குங்குமச்சுவடுநீங்காக்குவவுத்தோட்குமரரெல்லாம் . 


மாதர் கள்கற்பின்மிக்கார்கோசலைமனத்தையொத்தார் 
வேதியர்வ திட்டனொத்தார்வேறுளமகளீரெல்லாம் 
சீதையையொத்தாரன்னாடிருவினையொத்தாளவ்வூர் 
சாது கைமரந்தரெல்லாந் தயரதன் றன்னையொத்தார் . 


( சுசு) 


(சுஎ ) - 


இமிழ்திரைப்பரவைஞாலமெங்கணும் வறுமைகூர 
உமிழ்வதொத்துதவுகாதலுந்திடவந்ததன்றே 
குமிழ்முலைச்சீதைகொண்கன்கோமுடிபுனை தல் காண்டான் 
அமிழ்துணக்குழுவுகின் றவமரினரச * வெள்ளம் . 
பாசியல்பவளச்செவ்வாய்ப்பணைமுலைப்பரவையல்குல் 
தோகையர் குழாமுமைந்தர்சும்மையுந்துவன்றியெங்கும் 
ஏகுமினே குமென்றென்றிடையிடைநிற்றலல்லால் 
போகிலமீளகில்லாபொன் கர்வீதியெல்லாம் . 


( சு ) 


வேந்தரேபெரிதென்பாரும்வீரெேபரிதென்பாரும் 
மாந்தரேபெரிதென்பாருமகளிரேபெரிதென்பாரும் 
போந்ததேபெரிதென்பாரும்பு குலதேபெரிதென்பாரும் 
தேர்த்ததேதேரினல்லால்யாவரேதெரியக்கண்டார் . 


(சுக ) 


குவளையினெழிலும்வேலின் கொடுமையுங்குழைத்துக்கூட்டித் 
திவளுமஞ்சனமென்றேய்ந்தநஞ்சினைத்தெரிய தீட்டித் 
தவளவொண்மதியுள்வைத்ததன்மைசா றடங்கணல்லார் 
துவளுநுண்ணிடையாராடுந்தேதோகையங்குழாத்திற்றொக்கார் 


( எ ) 


நலங்கிளர் பூமியென்னுநங்கையைநறுந் துழாயின் 
அலங்கலான் புணருஞ்செல்வங்காணவந்தடைந்திலாதார் 
இலங்கையினிருதரேயிவ்வேழுலகத்துவாழும் 
விலங்கலுமாசைநின்ற விடாமதவிலங்கலேயால் . 


( எக ) 


சந்திரர்கோடியென்னத்தரளவெண்கவிகையோங்க 
அந்தரத்தன்னமெல்லா மார்ந்தெனக்கவரிதுன்ன 
இந்திரற்குவமைசாலுமிருநிலக்கிழவரெல்லாம் 
வந்தனர்மௌலி சூட்டுமண்டபமரபிற்புக்கார் 

( எஉ) 
முற்பயந்தெடுத்தகரதற்புதல்வனை முறையினோடும் 
இற்பயன்சிறப்பிப்பாரினீண்டியவுவகைதூ 

ண் 
பொருளாற் பன்மையாயினும் வெள்ளம் என்னுஞ்சொல் ஒருமை 
யாதலால் வந்தது என ஒருமை முடிபு தந்து கூறினார் . 


வது ] 


கைகேசிசூழ்வினைப்படலம் . 


அற்புதன்றிருவைச்சேருமருமணங்காணப்புக்கார் 
நற்பயன்றவித்தினுய்க்கு நான் மறைக்கிழவரெல்லாம் 


( எங) 


(எச ) 


(எரு ) 


விண்ணவர் விசும்புதூர்த்தார் விரிதிரையுடுத்தகோல 
மண்ணவர் திசைகடூர்த்தார்மங்கலமிசைக்குஞ்சங்கம் 
கண்ணகன் முரசினோதை * கண்டவர் செவிகடூர்த்த 
எண்ணருங்கனகமாரியெழுதிரைக்கடல்கடூர்த்த . 
விளக்கொளிமறைத்தமன்னர்மின்னொளிமகுடகோடி 
துளக்கொளிவிசும்பினூருஞ்சுடரையுமறைத்தசூழ்ந்த 
அளக்கர்வாய் முத்தமூரன் முறுவலாரணியின் சோதி 
வளைக்கலாமென் றவ்வானோர்கண்ணனையுமறைத்தவன்றே . 
ஆயதோரமைதியின் கணையனை மகுடஞ்சூட்டற் 
கேயுமங்கலங்களானயாவையுமியைக் கொண்டு 
தூயநான் மரைகள் - வேதபாரகர்சொல்லத்தொல்லை 
வாயல்கணெருக்க நீங்கமாதவக்கிழவன் வந்தான் . 
கங்கையே முதலவாயகன்னியீறான தீர்த்த 
மங்கலப்புனலு - நாலுவாரியினீரும்பூரித் 
தங்கியின் வினையிற்கேற்றயாவையுமுமைத்து வீரச் 
சிங்கவா தன மும்வைத்துச்செய்வனபிறவுஞ்செய்தான் . 
கணித நூலுணர்ந்தமாந்தர்காலம்வந்தத்ேததென்னப் 
பிணியறசோற்றுநின்ற பெரியவன் விரைவினேகி 
மணிமுடிவேந்தன் றன்னைவல்லியிற்கொணர்த்தியென்னப் 
பணிதலைநின் றகாதற்சுமந்திரன் பரிவிற்சென்றான் . 


( எசு) 


( எஎ ) 


எ 


விண்டொடநிவர்தகோயில்வேந்தர்தம்வேர்தன் றன்னைக் 
கண்டிலன் வினவக்கேட்டான்கைகயள் கோயினண்ணி 
தொண்டைவாய்மடந்தைமாரிற்சொல்லமற்றவருஞ்சொல்லப் 
$ பெண்டிரிற்கூற்றமன்னாள் பிள்ளையைக்கொணர்கவென்றாள் , ( எக ) 
என் றனளென்னக்கேட்டானெழுதபேறுவகைபொங்கப் 
பொன்றிணிமாடவீதிபொருக்கென நீங்கிப்புக்கான் 
தன் றிருவுள்ளத்துள்ளேதன்னையேநினையுமற்றக் 
குன்றிவர்தோளினானைத்தொழுது வாய்புதைத்துக்கூறும் . 

( 40 ) 
கொற்றவர்முனிவர்மற்றுங்குவலயத்துள்ளாருன்னைப் 
பெற்றவன் றன்னைப்போலப்பெரும்பரிவியற்றிநின்றார் 

* கேட்டவரைக் கண்டவரென்றதுபு மயக்கம் . வேதபாரகர் - வேத 
பாராயணஞ்செய்பவர் .. நாலுவாரி நாற்றிசைக்கடல் . $ தன்கணவனை உ 
யிர்கொல்லச்சமைந்தவளாகலிற் பெண்டிரிற் கூற்றமன்னா, ளென்றார் . 


கூ அ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டர் 


சிற்றவைதானுமங்கேகொணர்கெனச்செப்பினாளப் 
பொற்றடமகுடஞ்சூடப் போது திவிரைவினென்றான் . 


(அக) 


ஐயனுமச்சொற்கேளாவாயிரமௌலியானைக் 
கைதொழுதாசவெள்ளங்கடலெனத்தொடர்ந்து சுற்றத் 
தெய்வகீதங்கள் பாடத்தேவருமகிழ்ந்து வாழ்த்தத் 
தையலாரிரைத்து நோக்கத் தாரணிதேரிற் சென்றான் . 


( அட ) 


திருமணிமகுடஞ்சூடச்சேவகன் செல்கின்றானென் 
றொருவரினொருவர் முந் தக்காதலோடுவகையுந்த 
இருவகையுமிரைத்து மொய்த்தாரின்னுயிர்யார்க்குமொன்றாய் 
பொருவருந்தேரிற் செல்லப்புறத்திடைக்கண்டார் போல்வார் . 


( அங ) 


துண்ணெனுஞ்சொல்லாள் சொல்லச்சுடர் முடிதுறந்து தூய 
மண்ணெனுந் திருவைநீங்கிவழிக்கொளாமுன்னம்வள்ளல் 
ண்ணெனுஞ்சொல்லினார் தந்தோளெனும்பணைத்தவேயும் 
கண்ணெனுங்காலவேலுமிடைகெடுங்கானம்புக்கான் . 

( அசு) 
சுண்ணமுமலருஞ்சாந்துங்கனகமுந் தூவவர்து 
வண்ணமேசலையுநாணும்வளைகளுந்தூவுவாரும் 
புண்ணுறவனங்கன் வாளிபுழைத்ததம்புணர்மென் கொங்கை 
கண்ணுறப்பொழிந்தகாமவெம்புனல்கழுவுவாரும் . 
அங்கணனவனிகாத்தற்காமிவனென்னலாமோ 
நங்கணன் பிலனென்றுள்ளத்தள்ளுறாடுங்கிநைவார் 
செங்கணுக்கரிய கோலமேனியுந்தேருமாகி 
எங்கணுந்தோன்றுகின்றாரெனைவரோவிராமனென்பார் . ( அசு ) 
இனையராமங்களிரெல்லாமிரைத்தனர்நிரைத்து 
மொய்த்தார் 
மினை வருநகரமூதூர்முதிஞருமிளைஞர் தாமும் 
அனையவன் மேனிகண்டாரன்பினுக்கெல்லைகாணார் 
நினைவினர்மனத்தால்வாயானிகழ்ந்தது 
நிகழ்த்தலுற்றாம் . ( அஎ ) 
உய்ந்ததிவ்வுலகமென்பாரூழிகாண்கிற்பாயென்பார் 
மைத்தநீகோடியெங்கள் வாழ்க்கைநாள்யாவுமென்பார் 
ஐந்தவித்தரிதிற்செய்ததவமுனக்காகவென்பார் 
பைந் துழாய்த்தெரியலாய்க்கோல்வினைபயக்கவென் 
பார் 

( அஅ ) 
( உயரருளொண்கணொக்குந்தாமரைநிறத்தையொக்கும் 
புயல் மொழிமேகமென்ன புண்ணியஞ்செய்தவென்பார் 

* தாரணிதேர் பொன்னரிமாலையாலலங்கரித்ததேர் . | முனைவர் முற் 
றத்து றந்தமுனிவர் . - உயாருளொண்கணொக்கும் . ( க ) எல்லா நற்குணங் 
ங்களிலு முயர்ந்தகருணையானது இவனது ஒள்ளிய திருநோக்கத்தையொ 
த்துத் தோன்றும் . (உ ) தாமரைநிறத்தையொக்கும். 


வது ] 


கைகேசிசூழ்வினைப்படலம் . 


கூக 


( 
க 
0 
) 


செயலருந்தவங்கள் செய்திச்செம்மலைத்தந்தசெல்வத் 
தயரதற்கென்னகைம்மாறுடையம்யாந்தக்கதென் பார் . 

( அக ) 
வாரணமரற்றவந் துகராவுயிர்மாற்றுகேமி 
நாரணனோக்குமிந்தகம்பிதன் கருணையென்பார் 
ஆரணமறிதறேற்றாவையனையனுகிநோக்கிக் 
காரணமின்றியேயுங்கண்கணீர்கலுழநிற்பார் 

( 
நீலமாமுகிலனான்ற * னிறையினோடறிவதிற்க 
சீலமார்க்குண்டுகெட்டேன்றேவரினடங்குவானோ 
காலமாக்கணிக்கு துண்மைக்கணக்கையுங்கடந்து நின்ற 
மூலமாய்முடிவிலாதமூர்த்தியிம் முன்பனென்பார் . 

( கக ) 
t ஆர்கலியகழ்ந்தோர் 1 கங்கையவனியிற்கொணர்ந்தோர் முந்தைப் 
போர்கெழுபுலவர்க்காகி யசுரரைப் பொருது வென்றோர் 
பேர்கெழுசிறப்பின் வந்தபெரும்புகழ்நிற்பதையன் 
தார்கெழுதிர 0 டோடந்தபுகழினைத்தழுவியென்பார் . 

( 2 ) 


வேறு . 


சந்தமிவைதாவின்மணியாரமிவையாவும் 
சிந்து ரமுமிங்கிவைசெறிந்தமதவேழப் 
பந்திகள் வயப்பரிபசும்பொனின் வெறுக்கை 
மைந் தவறியோர்கொளவழங்கெனநிரைப்பார் . 

( கங ) 
மின்பொருவுதேரின் மிசைவீரன் வருபோழ்தில் 
தன்பொருவில்கன்று தனிதாவிவரல்கண்டாங் 
கன்புருகுசிந்தையொடுமாவுருகுமாபோல் 
என் புருகிநெஞ்சுருகிகஞ்சுருகிநிற்பார் . 

( கூச ) 
சத்திரநிழற்றநிமிர்தானையொடுநானா 
அத்திரநிழற்றவருளோடவனியாள்வார் 
புத்திரரினிப்பெறுதல்புல்லிதெனால்லோர் 
சித்திரமெனத்தனிதிகைத்துருகிகிற்பார் . 

( கரு ) 
கார்மினொடுலாயதெனனூல்கஞலுமார்பன் 
தேர்மிசைாம்வாயில்கடிதேகுதல் செய்வானோ 
கூர்கனகராசியொடுகோடிமணியாலும் 
தூர்மி னெடுவீதியினை யென்று சொரிவாரும் . 

* நிறை - வி திவழிநிற்றல் . - ஆர்கலியகழ்ந்தோர்- அறுபதினாயிரஞ் சக 
பர்கள் . 

1 கங்கையை யவனிற்கொணர்ந்தோன் - பகீரதன் . 5 அசுரரைப்பொ 
ருதுவென்றோர்- மாந்தாதா முதலியோர் . 0 தோள் தந்தபுகழ்-இராமர் தாட 
கை , பரசுராமர் முதலியோரையும் வென் றதனால் வந்தபுகழ் . 1 நெடுலீதி 
அரசவீதி . 


ச 0 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


தாய்கையில்வளர்ந்திலன் வளர்த்தது தவத்தால் 
கேகயன்மடந்தைகிளர்ஞாலமிவனாள 
ஈகையிலுவந்தவந்தவவ்வியற்கையிதுவென்றால் 
தோகையிவள்பேருவகைசொல்லலரிதென்பார் . 

( கன ) 
பாவமுமருந்துயரும்வேர்பறியுமென்பார் 

பூவலயமின்றுதனியன்றுபொதுவென்பார் 
தேவர்பகையுள்ளன விவ்வள்ளறெறுமென்பார் 
ஏவல் செயுமன்னர் தவம்யாது கொலென்பார் . 

( சுஅ ) 
ஆண்டினையராயினையகூறவடல்வீரன் 
துண்டு புரவிப்பொருவில் சுந்தரமணித்தேர் 
நீண்டகொடிமாடநிரைவீதிகிறையப்போய்ப் 
பூண்டபுகழ்மன்னனுறைகோயில்புகலோடும் . 

( சுக ) 
வேறு . 
ஆங்குவந்தடைந்தவண்ணலாசையின் கவரிவீசப் 
பூங்குழன் மகளிருள்ளம்புதுக்களியாடநோக்கி 
வீங்கிருங்காதல்காட்டிவிரிமுகக்கமலபீடத் 
தோங்கிய மகுடஞ்சூடியுவகைவீற்றிருப்பக்காணான் 

(500 ) 
வேத்தவை முனிவரோடுவிருப்பொடுகளிக்குமெய்ம்மை 
எத்தவையிசைக்குஞ்செம்பொன்மண்டபமினிதினெய்தான் 
ஒத்தவையுலகத்தெங்குமுள்ளவையுணர்ந்தாருள்ளம் 
பூத்த 0 வைவடிவையொப்பான்சிற்றவைகோயில்புக்கான் . ( 505 ) 
புக்கவன் றன்னை நோக்கிப்புாவலர் முனிவர்யாரும் 
தக்கதேநினைந்தான்றாதைதாமரைச்சரணஞ்சூடித் 
திக்கினை நிமிர்த்தகோலச்செல்வனேசெம்பொற்சோதி 
மிக்குயர் மகுடஞ்சூட்டச்சூடுதல் விழுமி தென்றார் . 

( க 02 ) 
ஆயன நிகழும்வேலையண்ணலுமயர்ந்து தேறாத் 
தூயவனிருந்தசூழறுருவினன் வருதனோக்கி 
நாயகனுரையான்வாயானானி துபகர்வேனென்னாத் 
தாயெனநினைவான் முன்னே கூற்றெனத்தமியள் வந்தாள் . (கங ) 

* பூவலயமின்று தனியன்று பொதுவென்பதற்கு வட்டமாகிய நிலவு 
லகம் இன்று தனிமை அவன் பிறவாதமுன் பொது வென் பதன்றி இற் 
றைநாள் சீராமனுக்கே நிலவலய முரித்து பலர்க்கு முரித்தன் றெனக் கொ 
ள்ளலுமாம் . 

t ஐவடிவு - பரத்துவம், வியூகம் , விபவம் , அந்தரியாமித்துவம் , அச்சா 
வதாரம் . பரத்துவம் : - ஸ்ரீவைகுந்தத்தில் எழுந்தருளி யிருத்தல் . வியூகம் : 
திருப்பாற்கடலிலறிது யிலமர்ந்திருத்தல் . விபவம் : இராமாவதார முதலிய 
திருவவதாரங்கள் . அந்தரியாமித்துவம் : - அடியவர்மனங்களிலிருத்தல் . அச் 
சாவதாரம் -திருக்கோயிலி லெழுந்தரு 

லெழுந்தருளியிருத்தல் . 


வது ) 


கைகேசிசூழ்வினைப்படலம் . 


வந்தவடன்னைச்சென்னிமண்ணு றவணங்கிவாய்த்த 
சிந்தாப்பவளச்செவ்வாய்செங்கையிற்புதைத்து மற்றைச் 
சுந்தரத்தடக்கைதானை மடக்குறத்து வண்டுகின்றான் 
அந்திவந்தடைந்ததாயைக்கண்டவான்கன்றினன்னான் . 


(கச ) 


( கா ) 


( க 0 சு ) 


நின்றவன் றன்னைநோக்கியிரும்பினாவியைந் தநெஞ்சிற் 
கொன்றுழல்கூற்றமென்னும் பெயரினிற்கொடுமைபூண்டாள் 
இன்றெனக்குணர்த்தலாவதேயதேயென்னினாகும் 
ஒன்றுனக்குந்தைமைந்தவுரைப்பதோருரையுண்டென்றாள் . 
எந்தையேயே வநீரேயுரைசெயவியைவதுண்டேல் 
உய்ந்தனனடியேனென்னிற்பிறந் தவருளரோவாழி 
வந்ததென் றவத்தினாயவருபயன்மற்றொன்றுண்டோ 
தந்தையுந் தாயுநீரேதலைநின்றேன்பணிமினென்றான் . 
ஆழிசூழுலகமெல்லாம்பரதனேயாளநீபோய்த் 
தாழிருஞ்சடைகடாங்கித்தாங்கருந்தவமேற்கொண்டு 
பூழிவெங்கான நண்ணிப்புண்ணியத்துறைகளாடி 
ஏழிரண்டாண்டின்வாவென் றியம்பினன ரசனென்றாள் . 
இப்பொழுதெம்மனோராலியம்பு தற்கெளிதேயாரும் 
செப்பருங்குணத்திராமன் றிருமுகச்செவ்விசோக்கில் 
ஒப்பதேமுன்புபின் பவ்வாசகமுண ரக்கேட்ட 
அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினைவென் றதம்மா . 
தெருளுடைமனத்துமன்னனேவலிற்றிறம்பவஞ்சி 
இருளுடையுலகந்தாங்குமின்ன லுக்கியைந்து நின்றான் 
உருளுடைச்சகடம்பூண்டவுடையவனுய்த்தகாரே 
றருளுடையொருவனீக்கவப்பிணியவிழ்ந்ததொத்தான் . 


( க o எ ) 


( 502 ) 


( க 0 க ) 


மன்னவன்பணியன்றாகினும்பனிமறுப்பனோவென் 
பின்னவன் பெற்ற செல்வமடியனேன்பெற்றதன்றோ 
என்னினியுறு தியப்பாலிப்பணிதலைமேற்கொண்டேன் 
மின்னொளிர்கானமின்றேபோகின்றேன் விடையுங் கொண்டேன் . (ககா ) 

கூ - வது . கைகேசிசூழ்வினைப்படல முற்றிற்று . 


ஆ திருவிருத்தம் -உகரு . 


6 


சஉ 


அயோத்தியாகாண்டம் . 


இரண்டா 


சு -வது- நகர் நீங்குப்படலம் . 


( 
உ 
) 


என்று கொண்டினையகூறியடியிணையிறைஞ்சிமீட்டுந் 
தன்றுணைத்தாதைபாதமத்திசைநோக்கித்தாழ்ந்து 
பொன்றிணிபோதினாளும் பூமியும்புலம்பிநையக் 
குன்றினுமுயர்ந்ததோளான் கோசலைகோயில்புக்கான் . 

( க ) 
குழைக்கின் றகவரியின்றிக்கொற்றவெண் குடையுமின்றி 
இழைக்கின் றவி திமுள் செல்லத்தருமம்பின்னிரங்கியேக 
மழைக்குன் றமனையான் மௌலிகவித்தனன் வருமென்றென்று 
தழைக்கின் றவுள்ளத்தன்னாள் முன்னொருதமியன் சென்றான் . 
புனைந்திலன் மௌலி குஞ்சிமஞ்சனப்புனிதநீரால் 
நனைந்திலனென்கொலென்னுமையத்தாணளின பாதம் 
வனைந்தபொற்கழற்கால்வீரன் வணங்கலுங்குழைந்து வாழ்த்தி 
நினைந்ததென்னிடையூறுண்டோரெடுமுடிபுனை தற்கென்றாள் . 

வேறு . 
மங்கையம்மொழிகூறலு | மானவன் 
செங்கைகூப்பிநின் காதற்றிருமகன் 
பங்கமில் குணத்தெம்பிபரதனே 
துங்கமாமுடிசூடுகின்றானென்றான் . 
முறைமையன்றென்பதொன் றுண்டு மும்மையின் 
நிறைகுணத்தவனின்னினுநல்லனால் 
குறைவிலன்னெனக்கூறினணால்வர்க்கும் 
மறுவிலன் பினில் வேற்றுமைமாற்றினாள் . 
என்றுபின்னருமன்னவனே விய 
தன்றெனாமைமகனேயுனக்கறன் 
நன்று நம்பிக்குநானில நீகொடுத் 
தொன்றி வாழுதியூழி பலவென்றாள் . 
தாயுரைத்தசொற்கேட்டுத் தழைக்கின்ற 
தூயசிந்தையத்தோமில்குணத்தினான் 
நாயகன்னெனை நன்னெறியுய்ப்பதற் 
கேயதுண்டொர்பணியென்றியம்பினான் . 
ஈண்டுரைத்தபணியென்னையென் றவட் 

காண்டொரேழினோடேழகன்கானிடை 
* இழைக்கின்றவிதி - நிகழும் ஆதிசங்கற்பம் . 

t மானவன் மனுகுலத்திற்றோன்றினான் சீராமன் இது தத்திதாந்த 
பதம் . 


சு 


எ 


வது 


நகர் நீங்குப்படலம் . 


* மாண்டமாதவரோடுடன் வைகிப்பின் 
மீண்டுவேரல்வேண்டுமென்றானென்றான் . 


( அ ) 


. 


ஆங்கவ்வாசகமென்னுமனல் குழை 
தூங்குதன் செவியிற்றொடராமுனம் 
ஏங்கினாளிளைத்தாடிகைத்தாண்மனம் 
வீங்கினாள் விம்மினாள் விழுந்தாளரோ .. 


( க ) 


வஞ்சமோமகனேயுனை மாநிலம் 
தஞ்சமாகநீதாங்கென் றவாசகம் 

நஞ்சமோவினிநானுயிர்வாழ்வெனோ 
அஞ்சுமஞ்சுமென்னாருயிரஞ்சுமால் . 


( 
50 
) 


கையைக்கையினெரிக்குந் தன்காதலன் 
வைகுமாலிலையன்னவயிற்றினைப் 
பெய்வளைத்தளிராற்பிசையும்புகை 
வெய்துயிர்க்கும் விழுங்கும்புழுங்குமால் . 


( கக ) 


நன்று மன்னன் கருணையெனாகும் 
நின்றமைந்தனைநோக்கிநெடுஞ்சரத் 
தென்றுபோவதெனவெழுமின்னுயிர் 
பொன்றும்போதுற்ற துற்றது போலுமே 


( கஉ) 


அன்பிழைத்தமனத்தரசற்கு நீ 
என்பிழைத்தனையென் றுநின்றேங்குமால் 
முன் பிழைத்தவறுமையின் முற்றினோர் 
பொன் பிழைக்கப் பொதிந்தனர்போலவே . 


( கூ ) 


அறமெனக்கிலையோவெனுமா விநைந் 
திறவிடுத்ததென்றெய்வதங்காளெனும் 
பிறவுரைப்பதென்கன்று பிரிந்துழிக் 
கறவையொப்பக்கரைந்து கலங்கினாள் . 


( கச ) 


இத்திறத்தினிடருறுவாடனைக் 
கைத்தலத்தினெடுத் தருங்கற்பினோய் 
பொய்த்திறத்தினனாக்குதியோபுகல் 
மெய்த்திறத்து நம் வேந்தனை நீயென்றான் . 


* மாண்டமாதவர் - தவத்தால் மனந்தூய்மையானவர் , 
காடு செல்லச் செய்ததாகலின் நஞ்சமோ என்றார் . 

பொன் பிழைக்கப் பொதிந்தனர்போல , நடவையிற் செல்வங்கிடை 
ப்பவதனையிழந்தவர்போல , 1 அருங்கற்பினோய் கோசலையை 


به 
به 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


(கசு ) 


( 
கஎ 
) 


( 
கசு 
) 


* பொற்புறுத்தன மெய்ம்மைபொதிந்தன 
- சொற்புறுத்தற்குரியன சொல்லினான் 
கற்புறுத்தியகற்புடையாடனை 
வற்புறுத்திமனங்கொளத்தேற்றுவான் . 
சிறந்ததம்பிதிருவுறவெந்தையை 
மரந்தும் பொய்யிலக்கிவனத்திடை 
உறைந்து தீருமுறுதிபெற்றேனிதிற் 
பிறந்து யான் பெறும்பேறென்பதியாவதே . 
விண்ணுமண்ணுமிவ்வேலையுமற்றும் வே 
றெண்ணும்பூதமெலாமிறந்தேகினும் 
அண்ணலேவன் மறுக்கவடியனேற் 
கொண்ணுமோவிதற்குள்ளழியேலென்றான் . (கஅ ) 
ஆகினையவரசன் றனாணையால் 
ஏகலென்பதியானுமுரைக்கிலேன் 
சாகலாவுயிர்தரங்கவல்லேனையும் 
போகினின்னொடுங்கொண்டனைபோகென்றாள் . 
என்னை நீங்கியிடர்க்கடல்வைகுறும் 
மன்னர் மன்னைவற்புறுத்தாதுடன் 
துன்னுகானந்தொடாத்துணிவதோ 
அன்னையேயறம்பார்க்கிலையாமென்றான் 

( 
வரிவிலெம்பியிம்மண்ணரசாயவற் 
குரிமை மாநிலமுற்றபின் கொற்றவன் 
திருவினீங்கித்தவஞ்செயுநாளுடன் 
அருமைநோன்புகளாற்று தியாமன்றே . 

(உ.க ) 
சித்தநீதிகைக்கின் றதென் றேவரும் 
ஒத்தமாதவஞ்செய்துயர்ந்தாரன்றே 
எத்தனைக்குளவாண்டுகளீண்டவை 
0 பத்து நாலும்பகலலவோவென்றான் 

( உஉ ) 
முன்னர்க்கோசிகனென்னுமுனிவரன் 

தன்னருட்டலை தாங்கிய விஞ்சையும் 
* பொற்பு - அழகு . - சொற்பு சொற்றன்மை . - கற்பு - கணவன்வழி 
நிற்றல் . 

ஒன்றுமோ-ஒண்ணுமோ எனமரீ இயது . 
$ தேவருஞ்தவஞ்செய்தே யுயர்ந்தாராகலின் தேவருமொத்தமாத 
வஞ்செய்துயர்ந்தார் , என்றார் . 
0 பத்துநாலுபகலலவோ, தேவமானத்தால்பதினான்குநாளல்லவா, 

விஞ்ஞை- மந்திரம் , விற்றொழில் . 


( 
20 
) 


வது ] 


நகர் நீங்குப்படலம் . 


(உங ) 


பின்னரெய்தியபேறும் பிழைத்தவோ 
இன்ன நன்றவர்க்கேயினசெய்தலே. 
மாதவர்க்கு வழிபாடிழைத்தரும் 
போதமுற்றிப்பொருவருவிஞ்சைகள் 
ஏதமற்றன 

தாங்கியிமையவர் 
காதல் பெற்று நன்காவரக்காண்டியால் . 


( உச ) 


( உடு ) 


(உக ) 


( உ.எ ) 


மகரவேலைமண்டொட்ட வண்டாடுதார்ச் 
சகார்தாதைபணிதலைநின்றுதம் 
புகரில் யாக்கையினின்னுயிர்போக்கிய 
நிகரின் மாப்புகழ்நின்றதன்றோவெனா 
மான் மறிக்கரத்தான் மழுவேந்துவான் 
தான் மறுத்திலன்றாதைசொற்றாயையே 
ஊனறக்குறைத்தானுரவோனருள் 
யான் மறுப்பதென்ரெண்ணுவதோவென்றான் . 
இத்திறத்தவெனைப்பலவாசகம் 
உய்த்துரைத்தமகனுரையுட்கொளா 
எத்திறத்துமிறக்குமிந்நாடெனா 
மெய்த்திறத்து விளங்கிழையுன்னுவாள் . 
அவனிகாவல்பரதனதாகுக் 
இவனிஞ்ஞாலமிறந்திருங்கானிடைத் 
தவனிலாவகைகாப்பென் றகைவிலாப் 
புவனிநாதற்றொழுதென்றுபோயினாள் . 
போகின்றாளைத்தொழுது புரவலன் 
ஆகமற்றவடன்னையுமாற்றியிச் 
சோகந்தீர்ப்பவளென்று சுமித்திரை 
மேகந்தோய் தனிக்கோயிலை மேயினான் . 
நடத்தகோசலைகேகயநாட்டிறை 
மடந்தை கோயிலையெய்தினண்மன்னவன் 
கிடந்தபார்மிசைவீழ்ந்தனள்கெட்டுயிர் 
உடைந்தபோழ்தினுடல் விழுந்தென்னவே. 


( உஅ ) 


( உக ) 


( ங O ) 


வேறு. 


பிறியாற் பிறிவேதென்னும் பெரியோய் தகவோவென்னும் 
நெறியோவடியேம் நிலை நீநினையாகினைவே தென்னும் 
வறியோர் தனமேயென்னுந் தமியேன் வலியேயென்னும் 
அறிவோ வினையோவென்னு மரசேயரசேயென் னும் , 


( ஙக ) 


சசு 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


இருளற்றிடவுற்றொளிருமிரவிக்கெதிருந்திகிரி 
உருளத்தனியுய்த்தொரு கோனடையிற்கடைகாணுலகம் 
பொருளற்றிடமுற்றுறுமப்பகலிற்புதெற்கென்றோ 
அருளக்கருதிற்றிதுவோவரசர்க்கரசேயென்னும் . 


(ங.உ ) 


திரையார்கடல் சூழுழகின் றவமே திருவின்றிருரென 
நிரையார்கலையின் கடலேநெறியார்மறையின்னிலையே 
கரையாவயர்வேல 

வனெனை நீகருணாலையனேயெனினொன் 
றுரையாவிதுதானழகோவுலகேழுடையாயென்னும் . 


( ங n ) 


* மின்னின் றனையமேனிவெறி தாய்விடநின்றது போல் 
உன்னுந்தகைமைக்கடையாவுறுநோயுறுகின்றுண ரான் 
இன்னென்றுரையானென்னேயிது தான்யாதென் றறியேள் 
மன்னன் றகைமைகாணவாராய்மகனேயென்னும் . 


( ஙச ) 


இவ்வா றழுவாளிரியற்குரல் சென்றிசையாமுன்னம் 
ஒவ்வாதொல்லாதென்னாவொளிவாணிருபர்முனிவர் 
அவ்வாறறிவாயென்னவந்தான் முனிவன்னவனும் 
வெவ்வாளரசன்னிலைகண்டென்னாம் விளை வென்றுன்னா. 


( ஈ ரு ) 


இறந்தானல்லன்ன ரசன்னிறவாதொழிவானல்லன் 
மறந்தானுணர்வென்றுன்னாவன் கேகயர்கோன் மங்கை 
துறந்தாடுயார் தன்னைத்து றவாதெழிவாளிவளே 
பிறந்தார் பெயருந்தன்மைபிறராலறிதற்கெளிதோ, 


( ஙசு ) 


( ங எ ) 


என்னாவுன்னாமுனிவனிடராலழுவாயெரம் 
சொன்னாளாகாளென முன்றொழுகேகயர்கோன் மகளை 
அன்னாயுறையாயரசனயர்வானிலையென்னென்னத் 
தன்னானிகழ்ந்ததன்மைதானே தெரியச்சொன்னாள் . 
சொற்றாள் சொற்றாமுன்னஞ்சுடர்வாளரசர்க்கரசைப் 
பொற்றாமரைபோற்கையாற்பொடிசூழ்படிநின்மறழுவிக் 
கற்றாயயரேலவளே தருநின் காதற்கரசன் 
றெற்றே செயலின்றொழி நீயென்றென்றிரவாநின்றான் . 


சீதப்பனிநீரளவித்திண்காலுதவுந் தண்கால் 
போதத்தளவேதவழ்வித்தின் சொற்புகலாநின்றான் 
ஓதக்கடனஞ்சனையாளுரைநஞ்சொருவா றவியக் 
காதற்புலவன் பெயரேபுகல்வானுயிருங்கண்டான் . 


(ஙக ) 


* மின்தோன்றிய வழிநிற்றல்கண்கூடாகமாட்டாமையின் மின்னி 
ன்றனையமேனி, என்றார் . 


வது ) 


நகர் நீங்குப்படலம் . 


( 


காணாவையாவினிநீயொழிவாய்கழிபேரவலம் 
* ஆணாயகனேயினிநாடாள்வானிடையூறுளதோ 
மாணாவுரையாடானே தருமாமழையேயனையான் 
பூணாதொழிவானெனில்யாமுளமோபொன்றேலென்றான் , ( 50 ) 
என்றம் முனிவன் றன்னைநிளையாவினையேனினியான் 
பொன்றும்மளவில்லவனைப்புனைமா மகுடம்புனை வித் 
தொன்றும்வனமென் றுன்னாவண்ணஞ்செய்தென்னுரையும் 
குன்றும்பழி பூணாமற்காவாய் கோவேயென்றான் . 

( சக ) 
முனியும் முனியுஞ்செய்கைக்கொடியாண்முகமே முன்னி 
இனியுன் புதல்வற்கரசுமேனையோர்க்கின்னுயிரும் 
மனுவின் வழிநின்கணவற்குயிரும்முதவிவசைதீர் 
புனிதம்மருவும்புகழேபுனையாய்பொன்னேயென்றான் .. ( ச ) 
மொய்ம்மாண் வினைவேரறவென்றொழிவான்மொழியாமுன்னம் 
விம்மாவழுவாளரசன் மெய்யிற்றிரிவானென்னில் 
இம்மாவுலகத்துயிரோடினிவாழ்வுகவேனென் சொல் 
பொய்ம்மாணாமற்கின்றேபொன்றா தொழியேனென்றாள் . 
கொழுநன்றுஞ்சும்மெனவுங்கொள்ளா துலகம்மெனவும் 
பழிநின்றுயரும்மெனவும்பாவும் முளதாமெனவும் 
ஒழிகின்றிலையன்றியு மொன்றுணர்கின் றிலையானினிமேல் 
மொழிகின்றன வென்னென்னாமுனியும் முறையன்றென்பான் .( சசு ) 
கண்ணோடாதேகணவனுயிரோடிடர்காணாதே 
புண்ணோடோடுங்கனலோவிடமோவென்னப்புகல்வாய் 
பெண்ணோதீயோமாயாப்பேயோகொடியாய்நீயிம் 
மண்ணோடுன்னோடென்னாம்வசையோவலிதேயென்றான் . 
வாயான் மன்னன்மகனைவன மேகென்னாமுன்னம் 
நீயோ சொன்னாயவனோநிமிர்கானிடைவெந்நெறியில் 
பேயோபுகலோ தவிரான்புகழோ + யிெரைச்சுடுவெந் 
தீயோய்நின் போற்றீயாருளரோசெயலென்னென்றான் . (சசு ) 
தாவின் முனிவன்புகலத்தளராநின் றமன்னன் 

நாவினஞ்சம்முடைய நங்கை தன்னை நோக்கிப் 
பாவி நீயேவெங்கான்படர்வாயென்றென்னுயிரை 
ஏவினாயோவவனுமேகினானோவென்றான் . 

( சஎ ) 
* ஆணாயகன் - புருடோத்தமனென்னும் பெயர்பற்றி வந்தது . 

t புறத்தேசுடுந் தீயைப்போலாதுயிரைச் சென்றுவெதுப்புந் தீயாக 
லின் உயிரைச்சுடுவெந்தீ என்றார் . 

- விடத்தைப்பாலின்கணுடைய பாகத்தினின்றும் வேறுபடுத்தற்கு 
காவினஞ்சமுடைய என்றார் . 


ہوے 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


கண்டேனெஞ்சங்கனிவாய்க்கனிவாய் விடநானெடுநாள் 
உண்டேனதனானீயென்னுயிரைமுதலோடுண்டாய் 
பண்டேயெரிமுன்னுன்னைப்பாவீதேவீயாகக் 
கொண்டேனல்லேன்வேறோர் கூற்றந்தேடிக்கொண்டேன் . (சஅ ) 
விழிக்குங்கண்வேறில்லாவெங்கானென்கான் முளையைச் 
* சுழிக்கும் வினையாலேகச்சூழ்வாயென்னைப்போழ்வாய் 
பழிக்கும்நாணாய்மாணாப்பாலியினியென்பலவுன் 
கழுத்தின்னாணுன் மகற்குக்காப்பின்னாணாமென்றான் . 
இன்னேபலவும்பகர்வானிரங்காதாளை நோக்கிக் 
சொன்னேனின்றேயிவளென்சாரமல்லடு றந்தேன் 
மன்னனேயாவான்வருமப்பரதன் றனையுமகனென் 
றுன்னேன் முனிவாவவனுமாகானுரிமைக்கென் றான் . ( 50 ) 
என்னைக்கண்டும்மேமகாவண்ணம்மிடை 

டயூறுடையான் 
உன்னைக்கண்டும்மிலனோவென்றானுயர்கோசலையைப் 
பின்னைக்கண்டானனையான் பிரியக்கண்டதுயரம் 
தன்னைக்கண்டே தவிர்வான் தளர்வாணிலையிற்றளர்வான் . 

( ருக ) 
மாற்றாள் செயலாமென்றங்கணவன் வரமீந்துள்ளம் . 
ஆற்றாதயாந்தானென்று மறிந்தாளவளும் மவனைத் 
தேற்றாநின்றாண்மகனைத் திரிவானென்றாளரசன் 
தோற்றான்மெய்யென் றுலகஞ்சொல்லும்பழிக்குஞ்சோர்வாள் . ( டூஉ .) 
தள்ளா நிலைசான் மெய்ம்மை தழுவாவழுவாவகைநின் 
றெள்ளாநிலைகூர்பெருமைக்கிழிவாமென்றா லுரவோய் 
விள்ளாநிலைசேரன்பான் மகன் மேன்மெலியின்ணுலகம் 
கொள்ளாதன்றோவென்றாள் கணவன் குறையக்குறைவாள் . ( ருகூ ) 
போவாதோழியானென்றாள் புதல்வன் றன்னைக்கணவன் 
சாவாதொழியானென்றென்றுள்ளந் தளர்வுற்றயர்வாள் 
காவாயென்றாண் மகனைக்கணவன்புகழுக்கழிவாள் 
ஆவாவுயர்கோசலையாமன்னம்மென்னுற்றனளே . 

( ருச ) 
உணர்வானனையாளுரையாலுயர்ந்தானுரைசால் குமரன் 
புணரானிலமேவனமேபோவானேயாமென் 
இணரார்தருதாரரசனிடராலயர்வான் வினையேன் 
துணைவா துணைவாவென்றான்றோன்றால் தோன்றாயென்றான் . ( ருரு ) 

* சுழிக்கும் வினை - முன்னை வினை என்பதன்றி வரங்கொடுத்தமையா 
கிய கொடுந் தொழிலுமாம் . 

அறிவுடையானெனப்பட்டு நன்றன்றென்பாள் உரவோய் , என் 
சார் . 


வது) 


நகர் நீங்குபடலம் . 


சக 


கண்ணும்நீராயுயிரும் மொழுகக்கழியாநின்றேன் 
எண்ணும் நீர்நான் மறையோரெரிமுன்னின் மேற்சொரிய 
மண்ணும் நீராய்வந்தபுனலைமகனே வினையேற் 
குண்ணும் நீராயுதவியுயர்கானடைவாயென்றான் 


ருசு ) 


படைமாண ரசைப்பலகாற்பழுவாய்மழுவாலெறிவான் 
மிடைமாவலிதானனையான் வில்லாலடுமாவல்லாய் 
உடைமாமகுடம்புனையென் றுரையானவுடனே கொடியோன் 
சடைமாமகுடம்புனையத்தந்தேனந்தோவென்றான் . 

( ருஎ ) 
கறுத்தாயுருவம் மனமுங்கண்ணுங்கையுஞ்செய்ய 
பொறுத்தாய்பொறையேயிறைவன்புரமூன் றெரித்தபோர்வில் 
இறுத்தாய்தமியேனென்னாதென்னையிம் மூப்பிடையே 
வெறுத்தாயினிநான்வாணாள் வேண்டேன்வேண்டேனென்றான் . ( ) 
பொன்னின் முன்னம்மொளிரும் பொன்னே புகழின்புகழே 
மின்னின் மின்னும்வரிவிற்குமராமெய்யின்மெய்யே 
என்னின் முன்னம்வன நீயடைதற்கெளியேனல்லேன் 
உன்னின் முன்னம்புகுவேனுயர்வான கம்யானென்றான் . 
நெகுதற்கொத்தநெஞ்சும்நேயத்தாலேயாவி 
உகுலற்கொத்தவுடலுமுடையேனுன் போலல்லேன் 
t தகுதற்கொத்தசனகன்றையல்கையைப்பற்றிப் 
புகுதற்கண்டகண்டகண்ணாற்போகக்காணேனென்றான் . 

( சு ) 
எற்றேபகர்வேனினியானென்னையுன்னிற்பிரிய 
வற்றேயுலகம்மெனினம்வானே வருந்தாதெனினும் 
பொற்றேரரசே தமியேன் புகழேயுயிரேயுன்னைப் 
பெற்றேனருமையறிவேன் பிழையேன் பிழையேனென்றான் . ( சுக 
அள்ளற்பள்ளப்புனல் சூழகன் மாநிலமுமரசும் 
கொள்ளக்குறையாநிதியின் குவையும் முதலாமெவையும் 
கள்ளக்கைகேசிக்கேயுதவிப்புகழ்கைக்கொண்ட 
வள்ளற்றனமென்னுயிரை மாய்க்கும்மாய்க்கும்மென்றான் . 
ஒலியார்கடல் சூழுலகத்துயர் வானிடைநாகரினும் 
பொலியாநின்றாருன்னைப்போல்வாருளரோபொன்னே 

* கரி வோ என்பவராகலின் கறுத்தாயுருவமென்றும் , கண் கைகா 
ல் முதலியன செந்தாமரையொப்பவாகலின் மனமுங்கண்ணுங் கையுஞ் 
செய்யபொறுத்தா யென் றுங்கூறினார் . 

t தவவொழுக்கநனி நிரம்பியோகனாகலின் சனகனைத் தகுதற்கொ 
த்த வென விசேடித்தார் . 
+ நல்லவள்போற் காட்டிவஞ்சித்தலின் கள்ளக்கைகேசி , யென்றார் . 

7 


ரு o 


அயோத்தியாகாண்டம். 


( இரண்டா 


வலியாருடையாரென்றான் + மழுவாளுடையான்வரவும் 
சலியாநிலையாயென்முற்றவிர்வாருளரோவென்றான் 

(சுங.) 
கேட்டேயிருந்தேனெனினுங்கிளர்வானின்றேயடைய 
மாட்டேனாகிலன்றோவன்கண்ணென்கண்மைந்தா 
காட்டேயுறைவாய் நீயிக்கைகேசியையுங்கண்டிர் 
நாட்டேயுறைவேனென்றானன்றென் றன்மையென்றான் . ( கச ) 
மெய்யார்தவமேசெய்துன் மிடன் மார்பரிதிற்பெற்ற 
+ செய்யாளென்னும் பொன்னும்நிலமாதென்னுந் திருவும் 
உய்யாருய்யார்கெடுவேனுன்னைப்பிரியின் வினையேன் 
அய்யாகைகேசியைநேராகேனோநானென்றான் . 

( கரு ) 
பூணாரணியும் முடியும் பொன்னாசனமுங்குடையுஞ் 
சேணார்மார்புந் திருவுந் தெரியக்காணத்திரிவேன் 
மாணாமாவற்கலையுமானின்றோலும்மவைதான் 
காணாதொழிந்தேனென்றானன்றாய்த்தன்றோகருமம் . 
என்றாவொன்றொன்றொவ்வாவிலசதந்தரசன்னுயிரும் 
சென்றானின்றோடென்னுந் தன்மையெய்தித்தேய்ந்தான் 
1 மென்றோன் மார்பின் முனிவன்வேய்ந்தேயயரேலவனை 
இன்றேகாதவண்ணந்தகைவெனுலகோடென்றான் . 

( சுஎ ) 
முனிவன் சொல்லும்மள வின் முடியுங்கொல்லென் றரசன் 
தனிநின்றுழறன்னுயிரைச்சிறிதே தகைலானிந்தப் 
புனிதன் போனாலிவனாற்போகாதொழிவானென்னா 
மனிதன் வடிவங்கொண்டமனுவுந் தன்னை மறந்தான் . 

( சு அ ) 
மறந்தானினைவும்முயிரும்மன்னன்னென்னாமறுகா 
இறந்தான் கொல்லோவரசன்னென்னாவிடருற்றழிவாள் ) 
துறந்தாய்மதனேயுலகோடெமையும்மென்னத்துணையாம் 
அறந்தானிதுவோவையாவரசர்க்கரசேயென்றாள் . 

(சுக ) 
மெய்யின் மெய்யேபுலகின்வேந்தர்க்கெல்லாம்வேந்தே 
உய்யும் வகைநின்னுயிரையோம்பாதிங்கன்றேம்பில் 
வய்யம்முழுதுந்துயரான்மறுகும்முனிவன்னுடம் 
அய்யன் வரினும் வருமாலயரேலாசேயென்றாள் . 

( 
என்றென் றரசன் மெய்யுமிருதாளிணையும் முகமும் 

தன் றன் செய்யகையாற்றைவந்திடுகோசலையை 
* மழுவாளுடையாள் - பரசுராமன் 
* பொன்னுக்கதி தெய்வமாகலின் செய்யாளென்னுந் திருவு மென்றார் . 
- மென்றோல் ஈண்மொன்றோல் . 


( 
என் 
) 


வ்து ) 


நகர் நீங்குப்படலம் . 


ருக் 


( 
எஉ 
) 


ஒன்றுந்தெரியாமலுள்ளத்தரசன் மெள்ள 
* வன்றிண்சிலைநங்குருசில்வருமே வருமேயென்றான் . ( எக ) 
வன்மாயக்கை கேசிவாக்காலென் றன்னுயிரை 
முன்மாய்விப்பத்துணிந்தாளேனுங் - கூனிமொழியால் 
தன்மாமகனுந்தானுந் தரணிபெறுமா றன்றி 
என்மாமகனைக்கானேகென்றாளென்றாளென்றான் . 

( 
பொன்னார் தோளான் கானோபுகுதப்புகுதறவிரான் 
என்னாருயிரோவகலாதொழியாதிதுகோசலைகேள் 
முன்னாளொருமாமுனிவன் மொழியுஞ்சாபம் முளதென் 
நந்தாளுற்றதெல்லாமவளுக்கரசன்னறைவான் : 

(என் ) 
வெய்யகானத்திடையே வேட்டைவேட்கைமிகவே 
அய்யசென்றுகரியோடரிகடுருவித்திரிவேன் 
கய்யார்சிலையுங்கணையுங்கொ 81 கார்மிருகம் வருமோர் 
செய்யாதியின் கரைவாய்ச்சென்றேமறையநின்றேன் . ( எச ) 
ஒருமாமுனிவன் மனையோடொளியொன்றிலவாய்நயனம் 
திருமாமகனே துணையாய்த்தவமேபுரிபோழ்தினில்வாய் 
அருமாமகனே புனல்கொண்டகல்வான்வருமாறறியேன் 
பொருமாகணை விட்டிடலும்புவி மீதலறிப்புரள . 

(எடு ) 
புக்குப் பெருநீர் நுகரும்பொரு போதகமென்றொலிமேல் 
கைக்கட்கணைசென்றதலா ற்கண்ணிற்றெரியக்காணேன் 
அக்கைக்கரியின் குரலேயன் றீதென்னவெருவா 
மக்கட்குரலென் றயர்வேன் பனம்நொந்தவண்வந் தெனெனால் . ( எசு ) 
கய்யுங்கடனுந்நெகிழக்கணையோடுருள்வோற்காணா 
மெய்யுந் தனுவும்மனனும்வெறிதேகிடமேல்வீழா 
அய்யன்னீதான் யாவன்னந்தோவருள் கென் றயரப் 
பொய்யொன் றறியாமைந்தன்கேணீயென்னப்புகல்வான் . ( எஎ ) 
O சேலாகிய மாமுதல்வன் றிருவுந்தியினீண்மலரின் 
மேலாகியநான் முகனால்வேதங்களின் மாமுறையின் 
பாலாகியயோனிகளின் பலவாம் வருணந்தருவான் 
நாலாகியதாம்வருணந்தனின் முன்னெமைநல்கினனால் . 

( எஅ ) 
அந்நான் மறையோன் வழியிலருள்காசிபன்மைந்தன் 
மின்னார்புரிநூன்மார்பன் விருத்தேசனன் மெய்ப்புதல்வன் 

* பரசுராமனைவென்றவாற்றோன்ற வன்றிண்சிலைநங்குரிசி , லென் 
மார் . - கூனி-மந்தரை. - கார்மிருகமென்றது யானையை . 

போதகம் - யானை , 0 சேலாகியாமழுதல்வன்-மச்சவடிவங்கொண்ட 
திருமால் . 


ருஉ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


நன்னான் மறை நூறெரியும் நாவான் சலபோசனனெனச் 
சொன்னான் முனிவன் றருசுரோசனன் யானென்றான் . 
இருகண்களுமின்றிய தாய்தந்தைக்கும் மீங்கிவர்கள் 
* பருகும்புனல் கொண்டகல்வான் படர்ந்தேன் பழுதானதால் 
இருகுன்றனையபுயத்தாயிபமென் றுண ராதெய்தாய் 
உருகுந் துயரந்தவிர் நீயூழின் செயலீதென்றான் . 

( 40 ) 
உண்ணீர்வேட்கைமிகவேயுயங்கும்மெந்தைக்கொருநீ 
தண்ணீர்கொடுபோயளித்தென்சாவும் முரைத்தும்புதல்வன் 
விண்மீதடைவான்றொழுதானெனவும்மவர்பால் விளம்பென் 
றண்ணீர்மையினான் - விண்ணோரெதிர்கொண்டிடவேகினனால் . ( ) 
மைந்தன் வரவேநோக்கம்வளமாதவன்பான் மகவோ 
டந்தண்புனல்கொண்டணுகவையாவிது போதளவாய் 
வந்திங்கணுகாதென்னோவந்ததென்றேநொந்தோம் 
சந்தங்கமழுந்தோளாய்தழுவிக்கொளவாவெனவே . 

( அஉ ) 
அய்யாயானோரரசனயோத்திநகரத்துள்ளேன் 
மய்யார் - களபந் துருவி மறைந்தேவதிந்தேனிருள்வாய் 
பொய்யா வாய்மைப்பதல்வன் புனன்மொண்டிடுமோதையின் மேல் 
கய்யார்கணைசென்றதலாற்கண்ணிற்தெரியக்காணேன் . ( அங ) 
வீட்டுண்டலறுங்குரலால்வேழக்குரலன்றெனவே 
ஓட்டந்தெதிரா நீயாரெனவுற்தவெலாமுரையா 
வாட்டந் தருநெஞ்சினனாய்நின்றான் வணங்காவானோர் 
ஈட்டம் மெதிர்வந் திடவேயிறந்தேகினன் விண்ணிடையே . ( அ ) 
அறுத்தாய்கணையாலெனவேயடியேன் றன்னையையா 

கறுத்தேயருளாயானோகண்ணிற்கண்டேனல்லேன் 
மறுத்தானில்லான் வனமொண்டிடுமோதையினெய்ததலால் 
பொறுத்தேயருள்வாயென்னாவிருதாள் சென்னிபுனைந்தேன் . (அரு ) 
வீழ்ந்தாரயர்ந்தார் புரண்டார் விழிபோயிற்றின் றென்றார் 
ஆழ்ந்தார் துன்பக்கடலுள்ளையாவையாவென்றார் 
போழ்ந்தாய்நெஞ்சையென் றார்பொன்னாட தனிற்போய்நீ 
வாழ்ந்தேயிருப்பத்தரியேம்வந்தேம்வந்தேமினியே . 

( அசு ) 
என்றென் றயருந்தவரையிருதாள் வணங்கியானே 
இன் றும்பு தல்வன்னினிநீரேவும்பணி செய்திடுவேன் 
* பருகும்புனல் 

உண்ணீர் . - துன் மரணமாகா தூழினடந்தமையா 
ன் விண்ணோரெதிர்கொண்டிடவேகின , னென்றார் . 

களபம் - யானை . கறுத்தல் -கோபித்தல் . 


வது ] 


நகர் நீங்குப்படலம் . 


ஒன்றுந் தளர்வுற்றயரீரெழிமின்னிடரென்றிடலும் 
வன் றிண்சிலையாய்கேண்மோவெனவேயொருசொல்வகுத்தார் () 
* கண்ணுண்மணிபோன் மகவையிழந்தும் முயிர்காதலியா 
உண்ணாவெண்ணியிருந்தாலுலகோரென்னென் றுரையார் 
விண்ணின் றலைசேருதும்யாமெம்போல் விடலைபிரியப் 
பண்ணும் பரிமாவுடையாயடைவாய்படர்வானென்னா. ( அ ) 
தாவாதொளிருங்குடையாய் தவறிங்கிதுநின் சரணம் 
காவாயென் றய தனாற்கடியசாபங்கருதேம் 

ஏமாமகவைப் பிரிந்தின்றெம்போலிடருற்றனை நீ 
போவாயகல்வானென்னாப்பொன்னாட்டிடைபோயினரால் . ( அக ) 
சிந்தைதளர்வுற்றயர் தல் சிறிதும்முலனாயின் சொல் 
மைந்தன்னுளனென்றதனான் மகிழ்வோடிவண்வந்தனெனால் 
அந்தமுனிசொற்றமையுமண்ணல்வனமேகுதலும் 
என் றன் னுயிர்வீகுதலுமிறையுந் தவறாவென் றான் . 
இம்மாமொழிதந்தரசன்னிடருற்றிடுபோழ்தினிலச் 
செம்மாமயில் கோசலையுந் திகையாவுணர்வோய்வினளாய் 
விம்மாநெறியின் விதியின் விளைவுந் தளர்வின்றொடர்வும் 
அம்மா தவனும் விரைவோடவலந்தருநெஞ்சினனாய் . ( 


( 
10 
) 


( 
கூக 
) 


வேறு , 


( கஉ ) 


உரைசெய்பெருமையுயர் தவத்தோரோங்கல் 
புரைசெய்மதகளிற்றான் பொற்கோயின் முன்னர் 
முரைசமுழங்கமுடிசூட்டமொய்த்தாண் 
டரைசனினிதிருந்தநல்லவையினானான் 
வந்தமுனியை முகரோக்கிவாள்வேந்தர் 
எந்தைபுகுதற்கிடையூறுண்டாயதோ 
அந்தமில்சோகத்தழுதகுரறானென்னச் 
சிந்தைதெளிந்தோய் தெரியெமக்கிவ்வென்றுரைத்தார். ( ங ) 
கொண்டாள்வாமிரண்டுகைகயர்கோன் கொம்பவட்குத் 
தண்டாத செங்கோற்றயரதனுந்தானளித்தான் 
ஒண்டார்முகிலைவனம்போகென் றொருப்படுத்தாள் 
எண்டானும் வேறில்லையீதடுத்தவாறென்றான் . 
* கண்ணிற்குண் மணியறிவிப்பது போன்று சீராமனறிவித்தலின் க 
ண்ணுண்மணிபோன் மகவை , என்றார் . 
1 குறிப்பறிந்து செய்யுமகன் 

ஏவாமான் 
1 சாயலைநோக்கிச் செம்மாமயி , லென் றதென்க . 
ஒருப்படுத்தல் - உடன் படுத்தல் , 


அயோத்தியாகாண்டம் . 


[இரன் 


ரண்டா 


( 


வேந்தன்பணியினாற்கைகேசிமெய்ப்புதல்வன் 
பாந்தண்மிசைக்கிடந்தபாரளிப்பானாயினான் 
ஏந்து தடந்தோளிராமன் றிருமடந்தை 
காந்தனொருமுறையே காடுறைவானாயினான் . 

( கரு ) 
வாரார்முலையாருமற்துள்ள மாந்தர்களும் 
ஆராதகாதலரசர்களுமந் தணரும் 
* பேராதவாயமைப்பெரியேனுரைசெவியிற் 
சாராத முன்னந்தயரதப்போல் வீழ்ந்தார் . 

( கசு ) 
புண்ணுற்றதீயிற்புகையுற்றுயிர்பதைப்ப 
மண்ணுற்றயர்ந்துமறுகுற்றுடம்பெல்லாம் 
கண்ணுற்றவாரிகடலுற்றதந்நிலையே 
விண்ணுற்றதெம்மருங்கும்விட்டழுதபேரோசை . ( கஎ ) 
மாதரருங்கலமுஞ்மங்கலமுசித்தித்தம் 
கோதையுடைபெயரக் கூற்றனையகண்சிவப்பப் 
பாதமலர்சிவப்பத்தாம்பதைத்துப்பார்சேர்ந்தார் 
ஊதையெறியவொசிபூங்கொடியொப்பார் . 

( கஅ ) 
ஆவாவரசனருளிலனேயாமென்பார் . 
காவாவறத்தையினிக்கை விடுவேம்யாமென்பார் 
தாவாதமன்னர்தலைத்தலைவீழ்ந்தேங்கினார் 
மாவாதஞ்சாய்த்தமராமரமேபோல்கின்றார் . 

( சக ) 
கிள்ளையொடுபூவையழுதகிளர்மா டத் 
துள்ளுறையும்பூசையழுதவுருவறியாப் 
பிள்ளையழுதபெரியோரையென் சொல்ல 
வள்ளல்வனம்புகுவானென் றுரைத்தமாற்றத்தால் . 

( 500 ) 
சேதாம்பற்போதனையசெங்கனிவாய்வெண்டளவப் 
போதாம்பற்றோன் றப்புணர்முலைமேற்பூந்தள 

மாதாம்பற்றென்ன மழைக்கண்ணீராலியுக 
நாதாம்பற்றாமழலைநங்கை மாரேங்கினார் . 

( க 0 க ) 
ஆவுமழுதவதன்கன்றழுதவன் றலர்ந்த 
பூவுமழுதபுனற்புள்ளழுதகள்ளொழுகும் 
காவுமழுதகளிறழுத $ கால்வப்போர் 
மாவுமழுதனவம்மன்னவனைமானவே . 

( 502 ) 
* பேராதவாய்மைப்பெரியோன் வசிட்டமுனிவன் . 
+ கூற்றனையகண் கண்ணின் கொடுமை விளக்கிற்று 
மாவாதம் பெருங்காற்று . மாதாம்பு அற்று என்ன எனப்பிரிக்க 
மடல் பெரியதாழை என்றாற்போல் காலவயம் எனவர்தது . 


வது ) 


நகர் நீங்குபடலம் . 


குரு 


(கங ) 


* ஞானீயுமுய்கலானென்னாதேநாயகனைச் 
கானீயுமென் றுரைத்தகைகேசியுங்கொடிய 
கூனீயுமல்லாற்கொடியார் பிறருளரோ 
மெனீயுமின்றி வெறுநீரேயாயினார் 
தேறாதறிவழிந்தாரெங்குலப்பார்தேரோட 
நீறாகிச்சுண்ணம்நிறைந்ததெருவெல்லாம் 
ஆறாகியோடின கண்ணீரருநெஞ்சம் 
கூறாகியோடாதவித்துணையேகுற்றமே . 
மண் செய்தபாவமுளதென்பார்மாமலர்மேற் 
- பெண்செய்தபாவமதனிற்பெரிதென்பார் 
புண்செய்தநெஞ்சைவிதியென்பார்பூதலத்தோர் 
கண்செய்தபாவங்கடலிற்பெரிதென்பார் . 


( கச ) 


( காரு ) 


ஆளான்பரதன சென்பாரையனீனி 
மீளானமக்குவிதிகொடிதுகானென்பார் 
+ கோளாகிவந்தவாகொற்றமுடிதானென்பார் 
மாளாதாய்மின் மனம் வலியாராரென்பார் . 


( 50சு ) 


ஆதியரசனருங்கேகயன் மகண்மேற் 
காதன் முதிரக்கருத்தழிந்தானாமென்பார் 
சீதைமணவாளன் றன்னோடுந்தீக்கானம் 
போது மதுவன்றேர்புகுது மெரியென்பார் . 


( 50 எ ) 


கய்யானிலத் தடவிக்கண்ணீர்மெழுகுவார் 
உய்யாள் போற்கோசலையென்றோவாதுவெய்துயிர்ப்பார் 
அய்யா - விளங்கொவேயாற்றுதியோநீயென்பார் 
நெய்யாரழலுற்றது ற்றாரந் நீணகரார் . 


( 50 அ ) 


தள்ளூறுவேறில்லைத்தன் மகற்குப்பார்கொள்வான் 
எள்ளூறியகருமம்நேர்ந்தாளிவளென்னாக் 
கள்ளூறு செவ்வாய்க்கணிகைகாண்கைகேசி 
உள்ளூறுகாதலிலள்போலென்றுள்ளழிந்தார் . 

( காக ) 
நின்று தவமியற்றித்தான் றீரநேர்ந்ததோ 
அன்றிவ்வுலகத்துளாருயிராய்வாழ்வாரைக் 
கொன்றுகளையக்குறித்தபொருளன்றோ 
நன்றுவரங்கொடுத்தராயசற்குநன் றென்பார் . 

( கக 0 ) 
* ஞானி , கூனி , மேனி இவற்றினீற்றிகரம் நீட்டல் விகாரம் . 

t இராமமூர்த்திக்கு முடிசுட்டத்தொடங்கியது காட்டிற்குச் செல்ல 
நேர்ந்ததால் கோளாகிவர் தவாகொற்றமுடிதான் என்பார் . 1 இளங்கோ 
இளையபெருமாள் . 


(ருசு 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( ககக ) 


( ககஉ ) 


பெற்றுடைய மண்ணவளூக்கீய்ந்து * பிறந்துலகம் 
முற்றுடையகோவைப் பிரியாது மொய்த் தீண்டி 
எற்றுறைதும்யாருமுறையவேசின்னாளில் 
புற்றுடையகா டெல்லாநாடாகிப்போமென்பார் . 
என்னே - நிருபரிய ற்கையிருந்தவா 
தன்னேரிலாததலைமகற்குத்தாரணியை 
முன்னே கொடுத்து முறைதிறப்பத்தம்பிக்குப் 
பின்னே கொடுத்தாற்பிழையாதோமெய்யன் பார் . 
கோதைவரிவிற்குமரற்கொடுத்தநில 
மாதையொருவர்புணர்வரா - வஞ்சித்த 
பேதைசிறுவனைப்பின்பார்த்துநிற்குமா 
சீதை பிரியினுந் தீராத்திருவென்பார் . 
உந் தாதுநெய்வார்த்து தவாதுகாலெறிய 
நந்தாவிளக்கினடுங்குகின் நநங்கைமார் 
0 செந்தாமரைத்தடங்கட்செவ்வியருணோக்கம் 
அந்தோபிரிது மோவாவி தியேயோவென்பார் 


( ககங ) 


( ககச ) 


வேறு . 


சேட்டானிளையோன் கிளர்ஞாலம்வரத்தினாலே 
மீட்டாளளித்தாள்வனந்தம்முன்னி வெம்மைமுற்றித் 
தீட்டாதவேற்கட்சிறுதாயெனயாவராலும் 
$ மூட்டாதகாலக்கடைத் தீயென மூண்டெழுந்தான் . (ககரு) 
கண்ணிற்கடைத் தீயுகநெற்றியிற்கற்றைநாற 
விண்ணிற்சுடருஞ்சுடர்தோன் றமெய்ந்நீர்விரிப்ப 
உண்ணிற்குமுயிர்ப்பெனுமூதைபிநங்கநின் ற 
அண்ணற்பெரியோன் தன தாதியின் மூர்த்தியொத்தான் . (ககசு ) 
சிங்கக்குருளைக்கில்தீஞ்சுவையூனை நாயின் 
வெங்கட்கடுக்குட்டியையூட்டவிரும்பினாளோ 
கங்சைக்கறுவின்றிறம்நன்றிது நன்றிதென்னாக் 
கங்கைக்கிறைவன் கடகக்கை புடைத்துநக்கான் . 

( ககஎ ) 
* தான் பரம்பரையாக வந்தமையின் பிறந்துலகமுற்று முடைய 
வென்றார் . 

நிருபரென வெகுளிபற்றிப் பன்மைமப்பாலாற்கூறினார் . 
வஞ்சித்தபேதை சிறுவன் பரதன் . 
0 செந்தாமரைத்தடங்கண் செவ்வியருணோக்கம்- இராமமூர்த்தியின் 
கருணைபொழியும் பார்வை . 

$ ஊழித்தீயோடிவன் சினத்திற்கு வேற்றுமைதோன்ற மூட்டாதகா 
லக்கடைத் தீ , என்றார் . 1 தன தாதியின் மூர்த்தி- திருவனந்தாழ்வானை . 


யகோ, 


வது ] 


நகர் நீங்குப்படலம் . 


ரு எ 


சுற்றார்மணியார்வடிவாள்புடைதோன்ற வார்த்து 
விற்றாங்கிவாளிப்பெரும்புட்டில் புறத்து வீக்கிப் 
பற்றார்ந்தசெம்பொற்சவசம்பனிமேருவாங்கோர் 
புற்றாமெனவோங்கிய தோளொடுமார்புபோர்க்க . 

( ககஅ ) 
அடியிற்சுடர்பொற்கழலார்கலிநாணவார்ப்பப் 
பொடியிற்றடவுஞ்சிற நாண்பெரும்பூசலோசை 
இடியிற்றொடரக்கடலேளுமடுத்திஞ்ஞாலம் 
முடியிற்குமுறும்மழைமும்மையின் மேன் முழங்க . 

( ககக) 
வானும் நிலனும் முதலீறில் வரம்பில் பூதம் 
மேனின்று கீழ்காறும் விரிந்தன வீழ்வபோலத் 
தானுந் தன தம்முனுமல்லது மும்மைஞாலத் 
தூனும் முயிரும்முடையார்களுடைந்தொதுங்க : 

( க 20 ) 
புவிப்பாவைபரங்கெடப்போருவந்தோரையெல்லாம் 
அவிப்பானுமவித்தவராக்கையையண்டமுற்றக் 
குவிப்பானுமெனக்கொருகோவினைக்கொற்றமௌலி 
கவிப்பானு நின்றேனிதுகாக்குநர்காமினென்றான் . ( கஉக ) 
விண்ணாட்டவர்மண்ணவர் விஞ்சையர்நாகர்மற்றும் 
எண்ணாட்டவர்யாவருநிற்கவோர்மூவராகி 
* மண்ணாட்டுகர்காக்குநர் வீட்டுநர்வந்தபோதும் 
பண்ணாட்டமொட்டேனினிப்பேருலகத்துளென் 

னா . 

( கஉ உ ) 
காலைக்கதிரோனடுவுற்றதோர்வெம்மைகாட்டி 
ஞாலத்தவர்கோமகனந்நகரத்து நாப்பண் 
மாலைச்சிகரத்தனிமந்தரமேருமுந்தை 
வேலைத் திரிகின்றது போற்றிரிகின்றவேலை . 

( 52x ) 
வேற்றுக்கொடியாள் விளைவித்தவினைக்கு விம்மித் 
தேற்றத்தெளியாதயர் + சிற்றவைபாலிருந்தான் 
ஆற்றற்றுணைத்தம்பிதன் விற்புயலண்டகோளம் 
கீற்றொத்துடையப்படுநாணுருமேறுகேட்டான் , 

( கஉச ) 
வீறாக்கிய பொற்கலன் வில்லிடவாரமின்ன 
மாறாத்தனிச்சொற்றுளிமாரிவழங்கிவந்தான் 
காறாக்கநிமிர்ந்து புகைந்து கனன்று பொங்கும் 
ஆறாக்கனலாற்றமோ - ரஞ்சனமேகமென்ன . 

* மண்ணாட்டுநர் காக்குநர் வீட்டுநர் - பிரமன் மாலரன் . சிற்றவை - 
சுமத்திரை. 
T தம்பிசீற்றந்தளிப்பான் பொருட்டு வருகின்றமையின் அஞ்சன 
மேக மென்ன , என்றார் . 

8 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( கஉசு ) 


மின்னொத்தசீற்றக்கனல்விட்டுவிளங்கநின்ற 
பொன்னொத்தமேனிப்புயலொத்தரடக்கையானை 
என்னெத்தவென்னீ * யிமையோரைமுனிந்திலா தாய் 
சன்னத்தனாகித்தனுவேந்து தற்கே துவென்றான் . 
மெய்யைச்சிதைவித்து நின்மெய்ம்முறைநீத்தநெஞ்சம் 
மையிற்கரியாளெதிர்கின்னை நன்மௌலி சூட்டல் 
செய்யக்கருதித்தடைசெய்குநர்தேவரேனும் 
t துய்யைச்சுடு வெங்கனலிற்சுடுவான்றுணிந்தேன் . 


(கஉஎ) 


( கஉ அ ) 


வலக் - கார்முகமென்கையதாகவவ்வானுளோரும் 
விலக்காரவர்வந்து விலக்கினுமென்கைவாளிக் 
கிலக்காவெரிவித்துல கேழினொடேழுமன்னர் 
குலக்காவலுமின் றுனக்கியான் றரக்கோடியென்றான் . 
இளையானிது கூறவிராமனியைந் த நீதி 
வளையாவருநன்னெறி நின்னறிவாகுமன்றே 
உளையாவறம்வற்றிட வூழ்வழுவற்றசீற்றம் 
விளையாதநிலத்துனக்கெங்கன் விளைந்ததென்றான் . 


( கஉக ) 


நீண்டான துரைத்தலுநித்திலந்தோற்க நக்குச் 
சேண்டான்றொடர்மாநிலம்நின்னதென்றுந்தைசெப்பப் 
பூண்டாய்பகையாலிழந்தேவனம்போதியென்றால் 
யாண்டோவடியேற்கினிச்சீற்றமடுப்பதென்றான் . 

( க 10 ) 
நின்கட்பரிவில்லவர் நீள்வனத்துன்னைநீக்கப் 
புன்கட்பொறியாக்கைபொறுத்துயிர்போற்றகேனோ 
என்கட்புலமுன்னுனக்கீந்துவைத்தில்லையென்ற 
வன்கட்புலந்தாங்கியமன்னவன்காண் கொலென்றான் (காக ) 
பின் குற்றமன்னும்பயக்கும்மரசென் றல்பேணேன் 
முன் கொற்றமன்னன் முடி கொள்கெனக்கொள்ள மூண்ட 
தென் குற்றமன்றோவிகன் மன்னவன் குற்றம்யாதோ 
மின் குற்றொளிரும் வெயிறீக்கொடமைந்தவேலோய் . ( கங 2 ) 
நதியின் பிழையன்ற நறும்புனலின்மையற்றே 
பதியின் பிழையன்று பயந்து நமைப்புரந்தாள் 
மதியின் பிழையன்றுமகன் பிழையன்றுமைந்த 
விதியின் பிழை நீயிதற்கென்னை வெகுண்ட தென்றான் . ( கங ங ) 
இமையோரை முனிந் திலாதாய் ( க ; தேவர்களை கோபியாதவன் ( 2 ) 
இமைப்பொழுதாயினுங் கோபமில்லா திருப்பவன் . 

t துய் -பஞ்சினுனி. 1 கார்முகம் -வில் . தீ நீண்டான் . திரிவிக்கிரமன் . 


நகர் நீங்குப்படலம் . 


ருகூ 


* உதிக்கும் முலையுள்ளுறு தீயெனவூதைபொங்கக் 
கொதிக்கும் மனமெங்ஙனமாற்றுவென் கோளிழைத்தாள் 
மதிக்கும்மதியாய்முதல்வானவர்க்கும் வலீஇதாம் 
விதிக்கும் விதியாகுமென் விற்றொழில்காண்டியென்றான் . ( கஙச ) 
ஆய்ந்தந்தனவ்வுரைகூறலுமையநின் றன் 
வாய்தந்தன கூறுதியோமறைதந்தநாவால் 
நீய்தந்ததன்றேசெறியோர்கணிலாத தீன்ற 
தாய்தந்தையென்றாலவர்மேற்சலிக்கின் றதென்னோ. ( கங 
கற்றாதையும் நீதனியாகனீவயிற்றிற் 
பெற்றாயு நீயே பிறரில்லைப் பிறர்க்கு நல்கக் 
கற்றாயிதுகாணுதின் தெனக் : கைமறித்தான் 
முற்றாமதியம்மிலைந்தான் முனிந்தானையன்னான் . 

( கநக ) 
வரதன் பகர்வான் வரம் பெற்றவடானிவ்வையம் 
சரதம்முடையாளவளென் றனித்தாதை செப்பப் 
பரதன் பெறுவானினியான்படைக்கின் றசெல்வம் 
விரதம் மிதினல்லது வேறினியாவதென்றான் . 

( கங எ ) 
எ.ஆன்றான் பகர்வான்பினுமையவிவ்வையமையல் 
தோன்றாநெறிவாழ்துணைத்தம்பியைப்போர் தொலைத்தோ 
சான்றோர் புகழுந்தவத்தாதையை வாதை கொண்டோ 
ஈன்றாளைவென்றோவினியிக்கதந்தீர்வதென்றான் 

( க . அ ) 
செல்லுஞ் சொல்வல்லானெதிர்தம்பியுந் தெவ்வர் சொல்லும் 
சொல்லுஞ்சுமந்தேனிருதொளெனச்சோம்பியோங்கும் 
கல்லுஞ்சுமந்தேன் 0 கணைப்புட்டிலுங்கட்டமைந்த 
வில்லுஞ்சுமக்கப்பிறந்தேன் வெகுண்டென்னையென்றான் . ( கஙக) 
நன்சொற்கடந்தெனைநாளும் வளர்த்ததாதை 
தன்சொற்கடந்தெற்கரசாள்வது தக்கதன்றால் 
என்சொற்கடந்தாலுனக்கியாதுளதீனமென்றான் 
தென்சொற்கடந்தான் வடசொற்கடற்கெல்லைதேர்ந்தான் . (கச ) 
சீற்றந் துறந்தானெதிர்நின்று தெரிந்து செப்பும 
மாற்றந் துறந்தான் மறைநான் கெனவாங்கல் செல்லா 

* மனத்துயரை உலையுள்ளுறு தீயோடுவமைகூறினர். 1 அன்பின் மிகு 
தியான் நற்றாதையு நீ தனிநாயகனீயென்றான் . கைமறித்தல் - இது செய் 
யற்கவெனத்தடுத்தல் . 
$ இதின் நல்லது என்பதன்றி இதின் அல்லது எனப் பிரிக்க . 

ஆன்றான் ஈண்டு சீராமன் , தெவ்வர் என்றது கைகேசி முதலாயி 
னோரை . 

0 கனைப்புட்டில் - அம்பறாத் தூணி. 


கூ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டர் 


பாற்றெண்டிரைவேலையினம்பிதனாணையாலே 
ஏற்றந்தொடங்காக்கடலிற்றணிவெய்திநின்றான் 

( கசிக) 
அன்னான் றனையையனுமா தியொடந்தமென்று 
தன்னாலுமளப்பருந்தானுந்தன் பாங்கர்நின்ற 
* பொன்மானுரியானுந் தழீ இயெனப்புல்லிப்பின்னைச் 
சொன்மாண்புடையன்னைசுமித்திரைகோயில்புக்கான் . ( கச ) 
கண்டாள் மகனும்மகனுந் தனகண்கள் போல்வார் 
t தண்டாவனஞ்செல்வதற்கே சமைந்தார்கடம்மை 
புண்டாங்குநெஞ்சத்தனளாய்ப்படிமேற்புரண்டாள் 
உண்டாய துன் பக்கடற்கெல்லையுணர்ந்திலாதாள் . 

( கசங ) 
சோர்வாளை யோடித்தொழுதேந்தினன் றுன்பமென்னும் 
ஈர்வாளைவாங்கமனந்தேற்றுதற்கேற்ற செய்வான் 
போர்வாளரசர்க்கிறைபொய்த்தனனாக்ககில்லேன் 
கார்வானெடுங்கானிறைகண்டிங்கன்மீள்வெனென்றான் ( கசசு ) 
கான் புக்கிடினுங்கடல்புக்கிடினுங்கலிப்பேர் 
வான்புக்கிடினுமெனக்கன்னவைமாணயோத்தி 
யான் புக்கதொக்குமெனையார்நலிகிற்குமீட்டார் 
ஊன்புக்குயிர்புச்குணர்புக்குலையர்க்கவென்றான் . 

(சசடு) 
தாயாற்றுகிலாடனையாற்றுகின்றார்கடம்பால் 
தீயாற்றுலகிலார்தனிச்சிந்தையினின்றுசெற்ற 
நோயாற்றுகில்லாவுயிர்போல நுடங்கிடையார் 
மாயாப்பழியாடரவற்கலையேந் திவந்தார் . 

( கசசு ) 
கார்வானமொப்பான் றனைக்காண்டொறுங்காண்டொறும்போய் 
நீராயுகக்கண்ணினுநெஞ்சழிகின் றநீரார் 
பேராவிடர்பட்டயலாருறுபீழைகண்டும் 
தீராமனத்தாடரவந்தனசீரமென்றார் . 

( கசஎ ) 
வாணித்திலவெண்ணகையார்தரவள்ள நம்பி 
யாணர்த்திருநாடிழப்பித்தவரீந்தவெல்லாம் 
பூணப்பிறந்தானுநின் றானவைபோர்விலோடும் 
காணப்பிறந்தேனுநின்றேனவைகாட்டு மென்றான் . ( கச ) 
அன்னானவர் தந்தன வாதரத்தோடுமேந்தி 
இன்னாவிடர்தீர்ந்துடனேகெனவெம்பிராட்டி 

பொன் மானுரியான்- பொன்னிறமமைந்த மான்றோலையுடைய உரு 
த்திரமூர்த்தி . 
T தண்டகவனமென்றது தண்டாவனமென மரீஇயது 
ஆதரத்தோடுமேந்தி -விருப்பத்தோடுங் கையிலேந்தி . 


நகர் நீங்குப்படலம் . 


சுகி 


( கசக ) 


சொன்னாலதுவேதுணையாமெனத்தூயநங்கை 
பொன்னாரடிபணிந்தானவளும்புகன்றாள் . 
ஆகாததன் ரறுனக்கவ்வனமிவ்வயோத்தி 
* மாகாதலிராமனம்மன்னவன்வையமீர்தும் 
போகாவுயிர்த்தாயர்நம்பூங் குழற்சீதையென்றே 
எகாயினியிவ்வயினிற்றலுமேதமென்றாள் . 


(கரு ) 


பின்னும்பகர்வாண்மகனேயிவன்பின் செறம்பி 
என்னும்படியன் றடியாரினிலே வல்செய்தி 
மன்னும்நகர்க்கேயிவன் வந்திடின் வாவதன்றேல் 
முன்னம் முடியென்றனள் - பான் முலைசோரநின்றாள் . ( கருக ) 

வேறு . 
இருவருந்தொழுதனரிரண்டுகன்றொரீஇ 
வெருவருமாவினிற்றாயும்விம்மினாள் 

பொருவருங்குமரரும்போயினார்புறம் 
திருவரைத்துகிலொரீஇச்சீரைசாத்தியே 

( கருஉ ) 
தான்புனை சீரையைத்தம்பிசாத்திடத் 
தேன்புனைதெரியலான் செய்கைநோக்கினான் 

வான்புனையிசையினாய்மறுக்கிலாது நீ 
யான் புகல்வனையதோருறுதிகேளெனா. 

(கருங ) 
அன்னையரனைவருமாழிவேந்தனும் 
முன்னையரல்லர்வெந்துயரின் மூழ்கினார் 
என்னையும் பிரிந்தனரிடருறாவகை 
உன்னைநீயென்பொருட்டுதவுவாயென்றான் . 

(கருச ) 
ஆண்டகையம்மொழிபகரவன்பனும் 
தூண்டகுதிரைகள் புயந் துளங்கத்துண்ணெனா 
மீண்டதோருயிரிடைவிம்மவிம்முவான் 
ஈண்டுனக்கடியனேன் பிழைத்ததியாதென் றான் . 

( கடுரு ) 
நீருளவெனினுளமீனுநீலமும் 
பாருளவெனினுளயாவும்பார்ப்பு றீன் 
நாருளதனுவுளாய்நானுஞ்சீதையும் 
ஆருளரெனினுளேமருளுவாயென் றான் . 

( க 
* மகாதலிராமன் ( க ) பெருங்காதலையுடைய சீராமன் ( 2.) திருமரம 
கள் விழைதலையுடைய சீராமன். - பான் முலைசோரல் மக்கண்மாட்டுத்தா 
யர் வைத்த சாதன் மிகுதி , பொருவருங்குமரர் ஈடுமெடுப்பு மில்லவர் . 
வான்புனையிசையினாய் விண்ணுலகுமட்டும் பரந்த புகழுடையாய் , 


கூஉ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( கருள) 


( கருஅ ) 


( கருக ) 


பைந்தொடியொருத்தி சொற்கொண்டு பார்மகள் 
ரைர் துயிர்நடுங்கவுகடத்திகானெனா 
உய்ந்தனனிருந்தனனுண்மைகாவலன் 
மைந்தனென்றினைய சொல்வழங்கினாயெனா. 
மாறினியென்னை நீவனங்கொள்வாயென 
ஏறினவெகுளியையாது முற்றுற 
ஆறினை தவிர்கெனவையவாணையிற் 
கூறியமொழியினுங்கொடியதாமென்றான் . 
செய்துடைச்செல்வமோயா துந் தீர்ந்தெமை 
* கை துடைத்தேகவுங்கடவையோவையா 
நெய்துடைத்தடையலர் நேயமா 

நேயமாதர்கண் 
மைதுடைத்துறைபுகும் வயங்கொள் வேலினாய் . 
உரைத்தபின்னிராமனொன் றுரைக்கநேர்ந்திலன் 
வரைத்தடந்தோளினான் வதனநோக்கினான் 
விரைத்தடந்தாமரைக்கண்ணின்மிக்க நீர் 
நிரைத்திடையிடைவிழநெடிது நிற்கின்றான் . 
அவ்வயினரசவைநின்றுமன் பினன் 
எவ்வமிலிருந்தவ முனிவனெய்தினான் 
+ செவ்வியகுமரருஞ்சென்னி தாழ்ந்தனர் 
கௌவையம்பெருங்கடன் முனியுங்கால்வைத்தான் . 
அன்னவர் முகத்தினோடகத்தை நோக்கினான் 
பொன்னரைச்சீரையின் பொலிவுநோக்கினான் 
என்னினியுணர்த்துவதெடுத்ததுன்பத்தால் 
தன்னையுமுணர்ந்தில 1 னுணருந்தன்மையான் . 
வாழ்வினை நுதலியமங்கலத்துநாள் 
தாழ்வினையது வரச்சீரைசாத்தினான் 
சூழ்வினை நான் முகத்தொருவர்ச்சூழினும் 
ழ்வினையொருவராலொழிக்கற்பாலதோ. 


( கசு 0) 


( கசுக ) 


( கசுஉ ) 


ஊ 


( கசுங ) 


வெவ்வினையவடரவிளைந்ததேயுமன் 
றிவ்வினையிவன் வயினெய்தற்பாற்றுமன் 
றெவ்வினை நிகழ்ந்ததோவேவரெண்ணமோ 

செவ்வி தினொருமுறைதெரியும் பின்னென்றான் . 
* கய்துடைத்தல் - விட்டொழிதல் . 
t செவ்வியகுமார் -உலகவர் விழையும் பேரழகினர் . 
உணருந் தன்மையான் ஈண்டு வசிட்ட முனிவன் . 


( கசு ச ) 


வது) 


நகர் நீங்குப்படலம் . 


காட 


* விற்றடந் தாமரைச்செங்கண்வீரனை 
உற்தடைந்தைய நீயொருவியோங்கிய 
+ கற்றடங்காணுதியென்னிற்கண்ணகன் 
மற்றடந்தானையான் வாழ்கிலானென்றான் . 

( கசுரு ) 
அன்னவன் பணிதலையேந் தியாற்றுதல் 
என்ன து கடனவனிடரைநீக்குதல் 
நின்ன துகடனிலுநெறியுமென் றனன் 
t பன்னகப்பாயலுட்பள்ளிநீங்கினான் , 

(கசுகா) 
* வெவ்வரம்பையில் சுரம் விரவென்றான லன் 
தெவ்வரம்பனையசொற்றீட்டினாடனக் 
கவ்வரம்பொருதவேலாசனாய்கிலா 
திவ்வரந்தருவனென்றேன்ற துண்டென்றான் . ( கசுஎ ) 
என் றனனெந்தையிவ்வரங்களேவினாள் 
ஈன்றவள் யான துசென்னியேந்தினேன் 
சான்றெனநின் ற நீதடுத்தியோவென்றான் 
O தோன்றிய நல்ல றநிறுத்தத்தோன்றினான் . 

(ககா அ ) 
என்றபின் முனிவனொன்றியம்பநேர்ந்திலன் 
நின் றனனெடுங்கணீர்நிலத்து நீர்த்துகக் 
குன் றன தோள்வன்றொழுது கொற்றவன் 
பொன்றிணிநெடுமதில் வாயில் போயினான் . 

(கசு க) 
சுற்றியசீரையன்றொடர்ந்ததம்பியன் 
முற்றியவுவகையன் முளரிப்போதினும் 
குற்றமின் முகத்தினன் கொள்கைகண்டவர் 
உற்றதையொருவகையுணர்த்துவாமரோ 

(கன) 
அந்தணரருந்தவரவனிகாவலர் 
சந்தவி- $ னகருளார் | நாட்டுளார்கடம் 
சிந்தையென் புகல்வதுதேவருள்ளமும் 
வெந்தனர் மேல் வருமுறுதிவேண்டலார் . 

( கஎக ) 
ஐயனைக்காண்டலுமணங்கனார்கடாம் 

மொய்யிளந்தளிர்களான் முளரிமேல் விழும் 
* வில் கோ தண்டம் . | கற்றடம் காளையுங் காடலையுமென்க. 

1 தேவகாரிய மாகப்பாற்கடற் பரமன் பாப்பணை துறந்தவனாகிய இ 
ராமமூர்த்தி பன்னகப்பாயலுட் பள்ளி நீங்கினான் . * வெவ்வரம்பையில் என் 
புழி ஐசாரியை 

0 அறத்தை நிறுத்தற்பொருட்டே யவதரித்தலின் தோன்றிய நல்லற 
நிறுத்தத்தோன்றினோ னென்றார் . நகருளார் - நகரமாந்தர் . நாட்டுளர் - 
நாட்டவர் . மேல் வருமுறுது - இறைவன் இராவண வேட்டையாடித்தம்ப 
தந் தருதல் . 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( கஎஉ) 


( கஎங ) 


மையலின்மதுகரங்கடியுமாறெனக் 
கைகளின் மாதர் நெடுங்கண்களெற்றினார் . 
தம்மையுமுணர்ந்திலர் தணிப்பிலன்பினால் 
அம்மையினிருவினையகற்றவோவன்றேல் 
விம்மியபேருயிர் மீண்டிலாமைகொல் 
செம்மறன்றாதையிற் * சிலவர்முந்தினார் . 
விழுந்தனர்சிலர்சிலர்விம்மிவிம்மிமேல் 
எழுந்தனர்சிலர்முகத்திழிகண்ணீரிடை 
அழுந்தினர்சிலர்பதைத்தளகவல்லியின் 
கொழுந்தெரியுற்றெனத்துயரங்கூர்கின்றார் . 
கரும்பனமொழியினர்கண்பனிக்கிலர் 
வரம்பறுதுயரினான் மயங்கியே கொலாம் 
இரும்பனமனத்தினரென்னநின் றனர் 

பெரும்பொருளிழந்தவர் போலும் பெற்றியார் . 
நெக்கனவுடலுயிர் நிலையினின் றில 
இக்கணமிக்கணமென்னுந்தன்மையும் 
புக்கனபுறத்தன புண்ணிற்கண்மலர் 
உக்கன நீர்வறந்து திரவாரியே . 


1 ( கஎச ) 


( கஎரு ) 


( கஎசு ) 


இருகையிற்கரிநிகரெண்ணிறந்தவர் 
பெருகையிற்பெயர்த்தனர் தலையைப் பேணலர் 
ஒருகையிற்கொணடனருருட்டுகின்றனர் 
கரிகையிற்கண்மலர்சூன்று நீக்கினார் . 

( கஎஎ ) 
சிந்தினவணிமணிசிதறிவீழ்ந்தன 
பைந் துணர்மாலையிற்பரிந்தமேகலை 
நந்தினர்நகையொளிவிளக்க நங்கைமார் 
- சுந்தரவதனமுமதிக்குத் தோன்றவே . 

( கஎஅ ) 
அறுபதினாயிர ரரசன்றேவியர் 
மறுவறுகற்பினர்மழைக்கண்ணீரினர் 
சிறுவனைத்தொடர்ர்தனர் திறந்தவாயினர் 
எறி திரைக்கடலென விரங்கியேங்கினார் . 

( கஎக) 
* சிலவரென்றது நகரமாந்தரை . 

+ பெரும்பொரு ளிழர் தவர்போலும் பெற்றியார் , பெரிய பொருளை 
யிழந் தவரையொத்த அளவில்லாத துன்பத்தன்மையுடையவராய் . 1 இது 
காறு மதியம் முகத்துக்குத் தோல்வியெய்த இற்றைஞான்று அது இறை 
வனீக்கத்தான் வருந்துதலின் சுந்தரவதனமு மதிக்குத்தோற்ற என்றார் : 

8 அரசன்தேவியர் பலராதலின் அவரேங்கினமையை மறி திரைக்கட 
ற்குவமை கூறினார் . 


வது ] 


நகர் நீங்குப்படலம் . 


கூரு 


கன்னிதன் மயில்களுக்குயிற்கணங்களும் 
அன்னமுஞ்சிறையிழந்தவனி சேர்ந்தன 
என்னவீழ்ந்துழந்தன ரிராமனல்லது 
மன்னுயிர்ப்புதல்வரைமற்றும் பெற்றிலார் . 

( கஅ ) 
கிளையினுநரம்பினுநிரம்புங்கேழன 
அளவிறந்துயிர்க்கவிட்டரற்றுந்தன்மையால் 
தொளைபடுகுழலினோடியாழ்க்குத் தோற்றன 
t இளையவரமுதினுமினிய சொற்களே , 

( கஅக ) 
புகலிடங்கொடுவனம்போலுமென்று தம் 
மகன் வயினிரங்குறுமகளிர்வாய்களால் 
அகன்மதினெடுமனையாத்தவாம்பல்கள் 
பகலிடைமலர்ந்ததோர்பழனம் போன்றவே . (கஅடி ) 
தி .படருடைக்குங்குமச்சேறுஞ்சாந்தமும் 
டையிடைவண்டலிட்டாரமீர்த்தன 
மிடைமுலைக்குவடோரீ இமேகலைத்தடங் 
கடலிடைப்புகுந் தகட்சனுழியாரரோ . 

(சா அங ) 
தண்டலைக்கோசலைத்தலைவன் மாதரைக் 
கண்டனனிரவியுங்கமலவாண்முகம் 
விண்டலத்துறையுநல்வேந்தற்காயினும் 
உண்டிடருற்றபோதென்னுராதன . 

( கஅச ) 
தாயருங்கிளைஞருஞ்சார்ந்துளார்களும் 
சேயருமணியழிஞ்சிறந்தமாதரும் 
காயெரியுற்றனரனையகவ்வையர் 
வாயிலுமுன்றிலுமறையமொய்த்தனர் . 

(கஅரு ) 
இரைத்தனரிரைத்தெழுந்தேங்கியெங்கணும் 
திரைப்பெருங்கடலெனத்தொடர்ந்து பின் செல 
உரைப்பதையுணர்கிலனொழிப்பதோர்கிலன் 
$ வரைப்புயத்தண்ணரன்மனையை நோக்கினான் . ( க -அசு ) 
நன்னெடுநளிர்முடிசூடநன் மணிப் 

பொன் நெடுந்தேரொடும்பவனிபோனவன் 
* அரசன் சீராமனையல்லது காதற்புதல்வனை வேறுபெற்றிலாமையா 
னவற்குடல்ன்னவராகலின் இராமனல்லமு மன்னுயிர்ப்பு தல்வரை மற் 
றும்பெற்றிலா ரென்றார் . 

* யாழ் சொற்குத் தோற்றவேனும் சீராமனீக்கத்தான் அமுதினுமினி 
யசொற்கள் யாழ்க்குத் தோற்ற என்றார் . 
விண்டலத்துறையுநல்வேந்த னென்பதால் இந்திரனைக் குறிக்கின்றது . 
$ வரைப்புயத்தண்ணல் சீராமன் . 

9 


காசு 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


( கஅஅ) 


துன்னெடுஞ்சீரையுஞ்சுற்றி மீண்டுமப் 
பொன்னெடுந்தெருவிடைப் போதன் மேயினான் . ( கஅஎ) 
அஞ்சனமேனியிவ்வழகற்கெய்திய 
வஞ்சனைகண்டபின்வகிர்ந்து நீங்கலா 
நெஞ்சினும்வலிதுயிர் நினைப்பதென் சில 
நஞ்சினும் வலிய நந்நலமென்றார்சிலர் . 
மண் கொடுவருமெனவழியிருந்த தியாம் 
எண்கொடுசுடர்வனத்தெய்தல்காணவோ 
* பெண்கொடுவினைசெயப்பெற்ற நாட்டினிற் 
கண்கொடுபிறத்தலுங்கடையென்றார்சிலர் . (க அக ) 

முழுவதேபிறந்துலகுடையமொய்ம்பினோன் 
உழுவை சேர்கானகத்துறைவென்யானெ 
ஏழுவதேயெழுதல் கண்டிப்பதேயிருந் 
தழுவதேயழகி திவ்வன்பென்றார்சிலர் . 

(கசு ) 
வலங்கடி தேழைராயமன்னரை 
சலங்கடித்தறங்கெட 0 நயக்கலீர்கணுங் 
குலங்கடிந்தான் வலி கொண்ட கொண்டலை 
நிலங்கடிந்தாளொடு நிகரென்றார்சிலர் 

( ககூக ) 
திருவரைசுற்றியசீரையாடையன் 
பொருவருந்துயரினன்றொடர்ந்து போகின்றான் 
$ இருவரைப்பயந்தவளீன் றசான் முளை 
ஒருவனோவிகற்கிவ்வூருறவென்றார்சிலர் 

( கசுடீ ) 
முழுக்கலின் வலியநம்மூரிநெஞ்சினை 
மழுக்க 

களிற்பிளத்து மென்றோடுவார்வழி 
ஒழுக்கியகண்னினிற்கலுழியூற்றிடை 
இழுக்கலில் வழுக்கிவீழ்ர் திடருற்றார்கிலர் . 

( கககூ ) 
பொன்னணிமணியணிமெய்யிற்போக்கினர் 
மின்னெனமின்னெனவிளங்குமெய்விலைப் 
பன்னிறத்துகிலினைப்பறித்து நீக்கினர் 
சின்ன நுண்டுகிலினைப்புனைகின்றார்கிலர் . 

( க கூச ) 
* கைகேசி சூழ்வினையாற் பெற்றநாடாகலின் பெண்கொடுவினைசெய 
ப்பெற்றநாடென் றார் . - அந்தகராய்ப் பிறக்கிலிக் கோலத்தைக்கண்டுவரு 
ந்து தலில்லையேயென்பார் கண்கொபிேறத்தலுங் கடையென்றார் என்ற 
னர் 1 அரசபரம்பரையின் முற்றோன் றலாகலின் முழுவதே பிறந்துல 
குடைய மொய்ம்பினோனென்றார் . 

0 நயக்கலீர்கள் விகுதிமேல் விகுதி , $ இலக்குவ சத்துருக்கர்களைப் 
பெற்றமையால் சுமத்திரா தேவிக்கு இருவரைப் பயந்தவள் என்றது கார 
ணப்பெயராய் நின்றது . 


5 


வது] 


நகர் நீங்குப்படலம் . 


சு 


( ககூரு ) 


ககசு ) 


நிறைமகவுடையவர் நெறிசெ * லைம்பொறி 
குறைமக்குறையினுங்கொடுப்பராமுயிர் 
முறைமகன் வனம்புகமொழியைக்காக்கின்ற 
இறைமகன்றிருமனமிரும்பென்றார்சிலர் . 
வாங்கிய மருங்குலார்வைத்தகொங்கையார் 
பூங்கொடியொதுங்குவபோலொதுங்கினர் 
ஏங்கிய குரலினரிணைந் தகாந்தளில் 
தாங்கிய செங்கைதந்தலைகண்மேலுளார் . 
தலைக்குவட்டயன் மதிதவழுமாளிகை 
நிலைக்குவட்டிடையிடைநின் றநங்கைமார் 
முலைக்குவட்டிழிகணீராலிமொய்த்துக 
மலைக்குவட்டகவுறு மயிலின் மாழ்கினார் . 
மஞ்செனவகிற்புகை வழங்குமாளிகை 
எஞ்சலில் சாளரத்திரங்குமின்சொலார் 
அஞ்சனக்கண்ணினீரருவிசோர்தரப் 
பஞ்சரத்திருந்தழுங்கிளியிற்பன்னினார் . 


( ககள ) 


{ககஅ ) 


நன்னெடுங்கண்களினான் ற நீர்த்துளி 
தன்னெடுந்தாரைகடளத்தின் வீழ்தலால் 
மன்னெடுங்குமரன் மாட்டழுங்கிமாடமும் 
பொன்னெடுங்கண் குழித்தழுவபோன் றவே . 


( ககக ) 


மக்களை மறந்தனர்மாதர்தாயரைப் 
புக்கிடமறிந்திலர்புதல்வர்பூசலிட் 
இக்கனருயங்கினருருகிச்சோர்ந்தனர் 
துக்கநின்றறிவினைச் சூறையாடவே . 

( 200 ) 
காமரங்கனிந்தெனக்கனிந்தமென்மொழி 
+ மாமடந்தையரெலாமறுகுசேர்தலால் 
தேமருநறுங்குழற்றிருவினீங்கிய 
தாமரையொத்தன தவளமாடமே . 

( உ 0 க ) 
மழைக்குலம்புரைகுழல் விரிந்து மண்ணுற 
குழைக்குலமுகத்தியர் குழாங்கொண்டேகினர் 
இழைக்குலஞ்சிதறிடவேவுண்டோய்வுறும் 
உழைக்குலமுழைப்பனவொத்தொர்பாலெலாம் . " 

(202 ) 
* ஐம்பொறி குறை - கண் முதலியவறிவின்மையை - மனையிநின்றும் 
வீதியாய்மாதர் வந்தமையான் மாடங்களை திருநீங்கிய தாமரைக்குவமை 
கூறினார் . 


म 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டர் 


( 207 ) 


கொடியடங்கின * மனைக்குன் றங்கோமுர 
சிடியடங்கின முழக்கிழச்தபல்லியம் 
படியடங்கலுநிமிர்பசுங்கண்மாரியால் 
பொடியடங்கின மதிற்புறத்து வீதியே . 

(உங) 
அட்டிலுமிழந்தனபுகையகிற்புகை 
நெட்டிலுமிழந்தன நிறைந்தபால்கிளி 
வட்டிலுமிழந்தனமகளிர்கான் மணித் 
தொட்டிலுமிழந்தனமகவுஞ்சோரவே . 

( உச ) 
ஒளிதுறந்தன முகமுயிர் துறந்தென 
துளிது றந்தன முகிற்றொகையுந் தூயநீர்த் 
தளிதுறந்தனபரிதானயானையும் 
களிதுறந்தன மலர்க்கள்ளுண்வண்டினே . 

( 20 ரு) 
நிழல் பிரிந்தன குடைநெடுங்கணேழையர் 
குழல் பிரிந் தனமலர்குமரர்தாளிணை 
கழல்பிரிந்தனசினக்காமன்வாளியும் 
அழல் பிரிந்தன துணைபிரிந்தவன்றிலே . 
தாரொலிநீத்தனபுரவிதண்ணுமை 
வாரொலி நீத்தனமழையின் விம்முறம் 
தேரொலி நீத்தனதெருவுந்தெண்டிரை 
நீரொலிநீத்தனநீத்தம்போலவே , 

(உ.எ ) 
முழவெழுமொலியில முறையின் யாழ்நம் 
பெழவெழுமொலியில விமைப்பில்கண்ணினர் 
பிழவெழுமொலியிலவேறுமொன்றில 
அழவெழுமொலியிலவரசவீதியே . 

(20 அ ) 
தெள்ளொலிச்சிலம்புகள்சிலம்பு பொன்மனை 
நள்ளொலித்திலாளிர்கலையுமன்னவே 
புள்ளொலித்திலபுனல் பொழிலுமன்னவே 
கள்ளொலித்திலமலர்களிறு மன்னவே . 

(204 ) 
t செய்மறந்தனபுனல்சிவந்தவாய்ச்சியர் 
கைமறந்தனபசுங்குழவிகாந்தெரி 
நெய்மறந்தனநெறியறிஞர் யாவரும் 
மெய்மறந்தனரொலிமறந்தவேதமே . 

( உக ) 
* மனைக்குன் றம் - வீடுகளாகிய மலைகள் , மலையையொத்த வீகெளெனி 
னுமமையும் , ( ஒலிஉதாத்தம் , அநுதாத்தம் , சொரிதம் . செய்மறந்தன . 
கை மறந்தன , வேதமறந்தன என உடையவர் தொழிலையுடைமை மேலே 
ற்றிக் கூறினார் . 


வது ) 


நகர் நீங்குப்படலம் . 


சுக் 


(உகக ) 


ஆடினரழுதனரமுதவேழிசை 
பாடின ரழுதனர்பரிந்தகோதையர் 
ஊடினாழுதனருயிரினன் பரைக் 
கூடின ரழுதனர்குழாங்குழாங்கொடே . 
நீட்டிலகளிறுகைந்நீரின் வாய்புதல் 
பூட்டிலபுரவிகள் புள்ளும்பார்ப்பினுக் 
கீட்டிலவிரைபுனிற்றீன்கன்றையும் 
ஊட்டிலகறவைகன்றுருகிச்சோர்ந்தவை 
மாந்தர்தம்மொய்ம்பினின் மகளிர்கொங்கையாம் 
* ஏந்திளநீர்களும் வறுமையெய்தீன 
சாந்தமம்மகிணர் தம்முடியிற்றையலார் 
கூந்தலின் வறுமையம்மலரின் கூலமே . 


(உகஉ ) 


( உகா ) 


வேறு . 


ஒடைநல்லணிமுனிந்தனவுயர்களிருச்சி 
t சூடைநல்லணிமுனிந்தனதொடர்மனை கொடியின் 
ஆடை நல்லணிமுனிந்தனவம்பொன்செயிஞ்சி 
பேடை நல்லணிமுனிந்தனமென்னடைப்புறவம் 
.. 

(உகச ) 
திக்குநோக்கிய தீவினைப்பயனெனச்சிந்தை 
நெக்குநோக்குவோர் நல்வினைப்பயனெனநேர்வோர் 
பக்கநோக்கலென் 0 பருவரலின்பமென்றிரண்டும் 
ஒக்கநொக்கிய யோகருமருந்துயருழந்தார் . 

( உகரு ) 
ஓவினல்லுயிருயிர்ப்பினோடுடல்பதைத்துலைய 
மேவி நல்லழகெழில்கெடவிம்மனோய்விம்மத் 
தாவிலைம்பொறிமறுகுறத்தயாதெனென்ன 
ஆவிநிக்கின் றதொத்ததவ்வயோத்தியாநகரம் . 

( உகசு ) 
உயங்கியந்நகருலைவுறவொருங்குழைசுற்ற 
மயங்கியேங்கினர்வயின்வயின் வரம்பிலர்தொடர 
$ இயங்குபல்லுயிர்க்கோருயிரென நின் றவிராமன் 
தயங்குபூண்முலைச்சானகியிருந்துழிச்சார்ந்தான் 
. 

(உகஎ ) 
அழுது தாயரோடருந் தவராதண ரரசர் 
புழுதுயாடியமெய்யினர்புடைவந்து பொருமப் 
* ஏந் தினநீர்களும் சாந்தம் வறுமையெய்தினவென்வினை முடிக்க . 
1 சூடை -உச்சியிலனியு மொருவகையாபரணம் . 1 திக்கு - இடம். 
0 பருவரலின் பமென்பன துன்பவின்பக் கூறுபாடுகளை . 

$ இயங்குபல்லுயிர்க்கோருப்பான நின்றவிராமன் , உலகிற்சஞ்சரிக் 
கும் எல்லாவுயிர்களிடத்து மந்தரியாமியாயிருக்குமிராமமூர்த்தி . 


எ d 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டர் 


( உ க அ ) 


பழுது சீரையினுடையினன்வரும்படிபாரா 
எழுதுபாவையன்னாண் மனத்துணுக்கமொடெழுந்தாள் . 
எழுந்தாங்கையை மாமியர் தழுவினரேங்கிப் 
பொழிந்தவுண்கணீர்ப்பு துப்புனலாட்டினர்புலம்ப 
அழிந்தசிந்தையளன்னமிதின்னதென்றறியாள் 
வழிந்தநீர்நெடுங்கண்ணினள்வள்ளலைநோக்கி 


( உகக ) 


வேறு . 


பொன்னையுற்றபொலன்கழலோய்புகழ் 
மன்னையுற்றதுண்டோமற்றிவ்வன்றுயர் 
என்னையுற்றதியம்பென்றியம்பினாள் 
மின்னையுற்றநடுக்கத்துமேனியாள் . 


( உ co ) 


பொருவிலெம்பிபுவிபுரப்பான்புகல் 
* இருவராணையுமேந்தினெனின்றுபோய்க் 
+ கருவிமாமழைக்கற்றடங்கண்டுநான் 
வருவெனீண்டுவருந்தலை நீயென்றான் . 


( உ உக ) 


( உஉஉ ) 


நாயகன் வன நண்ணலுற்றானென்றும் 
மேய மண்ணிழந்தானென்றும் விம்மலள் 
நீய்வருந்தலைநீங்குவென்யானென்ற 
தீயவெஞ்சொல்செவிசுடத்தேம்புவாள் . 
* துறந்து போமெனச்சொற்ற சொற்றேறுமோ 
உறைந்தபாற்கடற்சேக்கையுடனொரீஇ 
- அறந்திறம்பு மென்றையனயோத்தியில் 
பிறந்தபின்பும் பிரிவில்ளாயினாள் . 


(உஉங ) 


அன்ன தன்மையளையனுமன்னையும் 
சொன்னசெய்யத்துணிந்தது தூயதே 
என்னையென்னையிருத்தியென்றானெனா 
உன்னவுன்னவுயிருமிழாநின்றாள் . 

( உஉங ) 
வல்லரக்கரின் மால்வரைபோய்விழுந் 
தல்லரக்கினுருக்கழல்காட்டயற் 
கல்லரக்குங்கடுமையவல்லநின் 
சில்லரக்குண்டசேவடிப் பாதென்றான் . 

(உ.ரு ) 
இருவர் ஈண்டு தந்தைதாயரை ( கருவியென்றதுமின்னுமுழக்கு 
முதலியவற்றின் றொகுதியை : சீராமனாகத்திருவவதரித்தது பாற்கடற் 
பரமனாகலானும் , அறத்தை நிறுத்தற்பொருட்டுத்தானு முடன்றோன்றினா 
ளாகலானும் , ஐயனயோத்தியிற் பிறந்தபின்பும் பிரிவிலளென்ற தென்க . 


வது ) 


நகர் நீங்குப்படலம் . 


எக 


பரிவிகந் தமனத்தொடுபற்றிலா 
தொருவுகின் றனையூழியருக்கனும் 
எரியுமென்பதியாண்டைய தீண்டுநின் 
பிரிவினுஞ்சுடுமோபெருங்காடென்றாள் . 

(உஉசு ) 
அண்ணலன்னசொற்கேட்டனனன் றியும் 
உண்ணிவர்ந்தகருத்து முணர்ந்தனன் 
கண்னினீர்க்கடல்கைவிடநேர்கிலன் 
எண்ணுகின் றனனென் செயற்பாற்றெனா. 

( உ.எ ) 
அனையவெலையகன்மனையெய்தினள் 
புனையுஞ்சீரந் துணிந்துபுனைந்தனள் 
* நினைவில்வள்ளல் பின் வந்தயனின் றனள் 
+ பனையினீள்கரம்பற்றியகையினாள் . 

(உஙஅ ) 
ஏழைதன்செயல்கண்டவர்யாவரும் 
வீழுமண்ணிடை வீழ்ந்தனர்வீந்திலர் 
வாழுநாளுளவென் றபின் மாள்வரோ 
ஊழிபேரினுமுய்குநருய்வரே . 

உஉக) 
தாயார் தவ்வையர்தன் றுணைச்சேடியர் 
ஆயமன்னியவன் பினரென் றிவர் 
தீயின் மூழ்கினரொத்தனர்செங்கணான் 
தூயதையலைநோக்கினன் சொல்லுவான் . 

(உங O ) 
முல்லையுங்கடன் முத்துமெதிர்ப்பினும் 
வெல்லும் வெண்ணகையாய் விளைவுன்னுவாய் 
அல்லைபோதவமைந்தனையாதலின் 
1 எல்லையற்றவிடர்தருவாயென்றான் . 

(உஙக ) 
கொற்றவன்ன துகூறலுங்கோகிலம் 
செற்றதன்னகுதலையள் சிறுவாள் 
உற்றுநின்ற துயரமிதொன்றுமே 
எற்று றந்தபினின்பங்கொலாமென்றாள் . 

(உ.உ ) 
பிறிதொர் மாற்றம் பெருந் தகைபேசலன் 
மறிகி வீழ்ந்தழமைந்தருமாதரும் 
செறுவில் வீழ்ந்தநெடுந்தெருச்சென்றனன் 
நெறிபெறாமையரிதினினீர் வான் . 

(உங.க. ) 
* நினைவில் நினைக்குமளவின. பனையினீள் கரம்பற்றிலாக்கை 
னாள் - தன்னைப்பாணிக்கிரகணஞ்செய்தமையுணர்துதற்கு . சனகியை இல 
ங்கையர்கோன் சிறைவைக்குமென்ப துணர்ந்த எல்லையற்ற படர்தவொ 
யென்ற தென்க . 


1 


எஉ 


( இரண்டா 


அயோத்தியாகாண்டம் . 


( உச) 


( உ ஙரு ) 


சீரைசுற்றித்திருமகள் பின் செல 
மூரிவிற்கையிளையவன் முன் செலக் 
காரையொத்தவன் போம்படிகண்டவவ் 
* வூரையுற்றதுணர்த்தவுமொண்ணுமோ . 
ஆரும்பின்னரழுதவலித்திலர் 
சோருஞ்சிந்தையர்யாவருஞ்சூழ்ந்தனர் 
வீரன் முன்வனமேவுதும்யாமெனாப் 
போரென்சொல்லொலிகைம்மிகப்போயினார் . 
தாதைவாயிற்குறுகினன் சார்தலும் 
கோதைவேலவன் றாயரைக்கும்பிடா 
ஆதிமன்னனையாற்றுமினீரென்றான் 
மாதராரும் விழுந்து மயங்கினார் . 
ஏத்தினார் தம்மகனைமருகியை 
வாழ்த்தினாரிளையோனை வழுத்தினார் 
காத்து நல்குமின்றெய்வதங்காளென்றார் 
நாத்தழும்பவரற்றிநடுங்குவார் 
அன்ன தாயரரிதற்பிரிந்தபின் 
முன்னர்நின்றமுனிவனைக்கைதொழாத் 
தன்ன தாருயிர்த்தம்பியுந்தா மரைப் 
பொன்னுந் தானுமோர்தேர்மிசைப்போயினான் . 
ச - வது நகர் நீங்குபடல முற்றிற்று , 

ஆ திவிருத்தம் - டு . 


( 2 ~ சு ) 


( உஙஎ ) 


( உ ஙஅ ) 


ரு -வது . தைலமாட்டுப்படலம் . 


கலி விருத்தம் . 
ஏவிய குரிசில்பின்யாவரேகிலார் 
மாவியல் தானையம்மன்னை நீங்கலாத் 
தேலியரொழிந்தனர்தெய்வமாநகர் 
ஓவியமொழிந்தனவுயிரிலாமையால் . 

( க ) 
கைகணீபரந்து காறொக்கண்ணுகும் 

வெய்யநீர்வெள்ளத்து மெள்ளச்சேறலால் 
* ஊரையுற்றதுணர்த்தவு மொண்ணுமோ-உலக முழுதாண்டவரசன் 
இறந்துபடுதலை யுணர்த்துவது தன்னாலுரைப்பரிதென்றார் . 


வது ) 


தைலமாட்டுபடலம் . 


எக 


( 
ச 
) 


( 
சு 
) 


* உய்யவேழுலகுமொன்றான நீருழல் 
தெய்வமீனொத்ததந்செம்பொற்றேரரோ 
மீன்புகழ்பெறவெயிலொதுங்க - மேதியோ 
டான்புகக்க திரவனத்தம்புக்கனன் 
கான் புகக்காண்கிலேனென்றுகல்லதர் 
தான்புகமுடுடனனென்னுந் தன்மையான் . 

( ங ) 
பகுத்தவான்மதி கொடுப்பது மத்தண்ணலே 
வகுத்தவாணுதலியர்வதனராசிபோல் 
உகுத்தகண்ணீரினிலொளியுநீங்கின 
முகிழ்த்தழகிழந்தனமுளரியீட்டமே . 
அந்தியில் வெயிலொளியழியவானகம் 
நந்தவில் கைகயன் பயந்தநங்கைதன் 
மந்தரையுரையெனுங்கடுவின் மட்கிய 
சிந்தையினிருண்டது செம்மை நீங்கியே . 
பரந்து மீனரும்பியபசலைவானகம் 
$ அரந்தையின் முனிவரனறைந்தசாபத்தால் 
நிரந்தைமிமைப்பிலாநெடுங்கண்ணீடிய 

புரந்தரனுருவெனப்பொலிந்ததெங்குமோ . 
திருநகர்க்கியோசனையிரண்டு சென்றொரு 
விரைசெறிசோலையை விரைவினெய்தினா. 
இரதநின்றிழிந்தபினிராமனின்றுணை 
உரைசெறிமுனிவரோடுறையுங்கரலையே . 
வட்டமோரோ சனைவளைவிற்றாய் நடு 
எட்டனையிடவுமோரிடமிலாவகைப் 
புட்டகுசோலையின் புறத்துப் போர்த்தென 
விட்டது குரிசிலைவிடாதசேனையே . 
குயின் றீ குலமணிநதியின் கூலத்தில் 
பயின்றுயர்வாலுகப்பரப்பில்பைம்புலில் 
வயின்றொறும் வைகினரொன்றும் வாய்மடுத் 

தயின்றிலர் துயின்றிலரழுதுவிம்மினார் . 
* சோமுகாசுரனென்பவன் வேதங்களைக் கவர்ந்து கடலிலொளித்த 
போது அவ்வேதத்தை மீட்டுக்கொண்டு வரமச்சாதவதாரங்கொண்டு அவ 
னுயிர்வாங்கினமையால் உய்யவேழுகமென்றான் நீருழல் தெய்வமீனொத் 
தது என்றார் : மாலைக்காலத்தில் ஆவியன முதலியன மனையின் மீடலுண் 
மையாகலின் மேதியோடன் புகவென்றார் . 1 பகுத்தவான் மதி அட்டமச்ச 
ந் திரன் $ அரந்தையில் முனிவரன் தூருவாசன் புரந்தரன் இந்திரன் குரி 
சில்சீராமன் . 

10 


( 
எ 
) 


( 
அ 
) 


( கூ ) 


எச 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


* வாவிவிரிதாமரையின் மாமலரின் வாசக் 
காவிவிரிமாண் மலர்முகிழ்த்தனையகண்ணார் 
ஆவிவிரிபானுரையினாடையணையாக 
நாவிவிரிகூழையிளநவ்வியர் துயின் முர் . 


( 
க 
0 
) 


பெரும்பகல் வருந்தினர்பிறங்குமுலை தெங்கின் 
குரும்பைகள் பொருஞ்செவிலிமங்கையர் 
அரும்பனையகொங்கையயிதம்புனையவுண்கண் 
கரும்பனையசெஞ்சொனவில்கன்னியர் துயின்றார் . 


( கக ) 


பூவகநிறைந் தபுளினத்திரள்கடோறும் 
மாவகிரினுண்கணர்மடப்பிடியின்வைகச் 
t சேவகமைந்தசிறுகட்கரிகளென்னத் 
- தூவகலில் குந்தமறைமைந்தர்கடுயின்றார் . 


( 
க 
) 


தகவுமிகுதவமுமிவைதழுவவுயர்கொழுநர் 
முகமுவரருளுநுகர்சிலர்கடுயர்முடுக 
அகவுமிளமயில்களுயிரலசியனவனையார் 
மகவுமுலைவருடவிளமகளிர்கடுயின்றார் . 


( கங ) 


( கச ) 


$ மாகமணிவே திகையின்மாதவிசெய்பந்தல் 
கேகயநெடுங்குலமெனச்சிலர்கிடந்தார் 
பூகவனமூடுபடுகர்ப்புளின முன்றில் 
தோகையிளவன்ன நிரையிற்சிலர் துயின்றார் . 
சம்பகநறும்பொழில்களிற்றருணவஞ்சிக் 
கொம்பழுதொசிந்தனவெனச்சிலர்குழைந்தார் 
வம்பளவுகொங்கையொவொலுகம்வளர்க்கும் 
அம்பவளவல்லிகளெனச்சிலரசைந்தார் . 


குங்குமமலைக்குளிர்பனிக்குழுமியென்னத் 
துங்கமுலையிற்றுகளுறச்சிலர் துயின்றார் 
அங்கையனையிற்பொலிவழுங்க முகமெல்லாம் 
பங்கயமுகிழ்த்தனவெனச்சிலர்படிந்தார் 


( 
கசு 
) 


தொடுத்தகலிடைச்சிலர்து வண்டனர் துயின்றார் 
அடுத்தவடையிற்சிலாழிந்தனரயர்ந்தார் 
உடுத்ததுகில் சுற்றொருதலைச்சிலருறைந் தார் 
படுத்ததளிரிற்சிலர்பசந்தனரசந்தார். 

(கஎ ) 
* வாவி விரிதாமரை - நாண்மலர் . சேவகம் விலங்கின் படுக்கையிடம் . 
1 தூ- (பகைவர் ) ஊன் . $ மாகம் -விண்ணுலகு . 


வது ) 


தைலமாட்டுபடலம் . 


ஏனையருமின்னணமிறங்கினருமங்கா 
* மானவனும்மந்திரீசுமந்திரனைவாவென் 
றூனமில்பெருங்குணமொருங்குடையவுன்னால் 
மேனிகழ்வதுண்டவுரைகேளென விளம்பும் . 


( கஅ ) 


வேறு . 


பூண்டபோன் பினாரைப் போக்குவதரிதுபோக்கா 
தீண்டுநின்றேகல்பொல்லாதெந்தைநீயிரதமின்னே 
தூண்டினைமீளநோக்கிச்சுவட்டையோர்ந்தென்னையங்கே 
மீண்டனனென்னமீள்வரிதுநின்னை வேண்டிற்றென்றான் . ( கக ) 
செவ்வியகுருசில் கூறத்தேர்வலான்செப்புவானவ் 
வெவ்வியதாயிறீயவிதியினின் மேலென்போலாம் 
இவ்வயினின்னை நீக்கியின்னுயிர் தீர்ந்தின்றேகி 
அவ்வயினனையகாண்டற்கமைதலாலளியனென்றான் . ( உ O) 


வேறு . 


தேவியுமிளவலுந்தொடரச்செல்வனைப் 
பூவியல்கானகம்புகவுய்த்தே னென்கோ 
கோவினையுடன் கொடுகுறுகினேனென்கோ 
யாவது கூறுகேனிரும்பினெஞ்சினேன் . 

(உக ) 
1 தாருடைமலரினுமொதுங்கத்தக்கிலா 
8 வாருடைமுலையொடுமதுகைமைந்தரைப் 
பாரிடைச்செலுத்தினேன்பழையாண்பினேன் 
தேரிடைவந்தனென் றீதிலேனென்கோ. 

(உஉ ) 
வன்புலக்கன் மனமதியில்வஞ்சனேன் 
என்புலப்புறவுடைந்திரங்கு மன்னன் பால் 
உன்புலக்குரியசொல்லுணர்த்தச்செல்கெனோ 
தென்புலக்கோமகன்றூதிற்செல்கெமே 

( உங ) 
நாற்றிசைமாந்தருநகரமாக்களும் 
தேற்றினர் கொணர்வருன் சிறுவன் றன்னையென் 
றாற்றினவரசனையய்யவெய்யவென் 

கூற்றுறழ் சொல்லினாற்கொலை செய்வேன் கொலோ . ( உச) 
* மானவன் - மனுமரபிற்றோன்றினவன் என்னும் பொருள் மேல் நிற் 
றலால் தத்திதாந்தபதம் . - என்கு எதிர்காலத்தில் வந்த தன்மை யொரு 
மைமுற்று . 

1 ஆய்ந்து மாலையாகத் தொடுத்த மலரு மிறைவி நடக்கப் பாதங்களை 
வருத்து தவின் ‘தாருடையமலரினு மொதுக்கத்தக்கிலா , என்றார் . வாரு 
டைமுலை - கச்சணிந்தமுலை யென்பதன்றி வாருடைகின்ற முலையெனினு 
மமையும் . 


( 


எசு 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


அங்கிமேல்வேள்விசெய்தரிதிற்பெற்றபின் 
சிங்கவேறகன்றதென்றுணர்த்தச்செல்கெனோ 
எங்கள் கோமகற்கினியென்னிற்கேகயன் 
நங்கையேகடைமுறைநள்ளல்போலுமால் . 
முடிவுறவின்னனமொழிந்தபின்னரும் 
அடியுறத்தழுவினனழுங்குபேரரா 
இடியுறத்துவளுவதென்னுமின்னலன் 
படியுறப்புரண்டனன் பலவும்பன்னினான் . 

( உக ) 
தடக்கையாலெடுத்தவற்றழுவிக்கண்ணநீர் 
துடைத்துவேறிருத்திமற்றினைய சொல்லினான் 
+ அடக்குமைம்பொறியொடுகரணத்தப்புறம் 
கடக்கும்வாலுணர்வினுக்கணுகுங்காட்சியான் . 

( உஎ ) 
பிறத்தலென்றுற்றபின்பெறவயாவையும் 
திறத் 1 துளியுணர்வதோர்செம்மையுள்ளத்தாய் 
புறத்துறுபெரும்பழிபொதுவின்றெய்தலும் 
அறத்திறமறத்தியோவவலமுண்டெனா. 

( 2 ) 
முன்பு நின்றிசைநிறீ இமுடிவுமுற்றிய 
பின்பு நின்றுறுதியைப்பயக்கும் பேரறம் 
இன்பம்வந்துறுமெனினிய தாயிடைத் 
துன்பம் வந்துறுமெனிற்றுறக்கலாகுமோ . 

( உக ) 
நிறப்பெரும்படைக்கலநிறத்தினேருற 
மறப்பயன் விளைக்குறும் வன்மையன்றரோ 
இறப்பினுந் திருவெலாமிழப்பவெய்தினும் 
துறப்பிலா றமெனல் சூரராவதே . 

( ங O ) 
கான்புறஞ்சேரலிலருமைகாண்டலால் 
வான்பிறங்கிய புகழ்மன்னர் தொல்குலம் 
யான் பிறந்தறத்தினின்றிழுக்கிற்றென்னவோ 
ஊன்றுறர் துயிர் குடித்துழலும்வேலினாய் . 

( ஙக ) 
வினைக்கருமெய்மையன்வனத்துள் விட்டனன் 

மனைக்கரும்புதல்வனையென் றன் மன்னவன் 
* அங்கிமேல் வேள்வி செய்து- யாகாக்கினிமேல் அவிப்பாகஞ்செய்து 
மகவருவேள்வி . 

+ அடக்குமைம்பொறியொடு கரணத்தப்புறங் கடக்கும் வாலுணர்வி 
னுக்கனுகுங் காட்சியானென்றார் . ஐம்பொறியுங் கரண நான்குங் கடந்த 
மெய்யுணர்ச்சியுடையார் வாலறிவினுக் கண்மையனான இராமமூர்த்தி .. 

t உளி மூன்றாவதன் பொருள் படுவதோ ரிடைச்சொல் . 1 ஆன்மா 
வோடுகூடக் கலந்துளது என்பது தோன் றரின்று என் மூர் . 


வது ) 


தைலமாட்டுபடலம் . 


என் 


தனக்கருந்தவமது தலைக்கொண்டேகுதல் 
எனக்கருந்தவமிதற்கிரங்கலெந்தை நீ 


( ஙஉ) 


முந்தினை முனிவனையிறைஞ்சிமுற்றுமென் 
வந்தனை முதலிய மாற்றங்கூறினை 
எர்தையையவனொடுமெய்தியீண்டென 
சிந்தனையுணர்த்து தியென்று செப்புவாய் . 


( x.. ) 


முனிவனையெம்பியைமுறையினின் றரும் 
புனிதவேதியர்க்குமேலுறைபுத்தேளிர்க்கும் 
இனியனவிழைத்தியென் றியம்பியெற்பிரி 
தனிமையுந் தீர்த்தியென் றுரைத்தி தன்மையால் . 


( ந. ச ) 


வெவ்வியதன்னையால் விளைந்ததீண்டொரு 
கவ்வையென் றிறையுந் தன் கருத்தினோக்கலன் 
எவ்வருளென் வயின்வைத்ததின்சொலால் 
அவ்வருளவன் வயினருளுகென் றியால் . 


( ங ரு ) 


வேண் டினனிவ்வரமென்றுமேலவன் 
ஈண்டருளெம்பிபானிறுவியேகினை 
பூண்டமர் தவனொடுங்கோயில்புக்கென 
தாண்டகை வேந்தனையவலமாற்றிப்பின் . 


( ங.சு 


ஏழிரண்டாண்டு நீத்தீண்டவந்துனைத் 
தாழ்குவன் றிருவடிதளரலீண்டெனச் 
சூழிவெங்கடகளிற்றாசர்சொல்லிப்பின் 
வாழிமாதவன் சொலான் மனந்தெருட்டுவாய் 

( ங எ ) 
முறைமையாலெற்பயந்தெடுத்த மூவர்க்கும் 
* குறைவிலாவென்னெடுவணக்கங்கூறிப்பின் 
இறைமகன்றுயர் துடைத்திருத்திமாடென்றான் 
மறைகளை மறைந்துபோய்வனத்துள் வைகுவான் . ( ங அ ) 
ஆள்வினையாண்மையிற்றிறம்பலன்றெனாத் 
தாள் முதல் வணங்கியதனித்திண்டேர்வலான் 
ஊழ்வினைவசத்துயிர்நிலையென் றுன்னுவான் 
வாழ்வினை நோக்கியைவணங்கி நோக்கினான் . 

( ந. க ) 
* குறைவிலாவென்னெடுவணக்கம்- தீர்க்கதெண்டம் . - மறையினர் 
தங்கடந்தானுயினுங் தாய்மொழியான் கான் போந் திருத்தலின் மறைகளை 
மறைந்துபோய்வனத்துள் வைகுவா , னென்றார் 1 வாழ்வினை நோக்கி . 
இல்வாழ்க்கையின் வழியைநோக்கிய சீதாபிராட்டியை 2 அல்லது தன்னை 
வழிபடுவோர்க்கு வாழ்வினையருள்பவளெனினு மமையும். 


[ இரண்டா 


எஅ 


அயோத்தியாகாண்டம் . 


அன்னவள் கூறுவாளரசர்க்கத்தையர்க் 
கென்னுடைவணக்கமுன்னியம்பியானுடைப் 
பொன்னிறப்பூவையுங்கிளியும் போற்றுகென் 
றுன்னுமென்றங்கையர்க்குணர்த்துவாயென்றாள் . 


- 


( ச O) 


தேர்வலர்னவ்வுரைகேட்டுத் தீங்குறின் 
யார்வலாருயிர் துறப்பெளிதன் றேயெனாப் 
போர்வலான் றடுக்கவும் பொருமிவிம்மினான் 
சோர்விலாளறிவிலாத்துயர்க்குச்சோர்கின்றான் . 


( 
சக 
) 


ஆறினன் போற்சிறிதவல மவ்வழி 
வேறிலாவன்பினாய்விடைதந் தீகெனா 
* ஏறுசேவகற்றொழுதிளையமைந்தனைக் 
கூறுவதியாதென வினையகூறினான் . 


( சஉ ) 


உரைசெய்தெங்கோமகற்குறுதியாக்கிய 
தரைகெழு செல்வத்தைத் தவிரமற்றொரு 
விரைசேறிகுழலி மாட்டளித்தமெய்யனை 
அரைசனென்றின்னமொன் றறையற்பாலதோ . 
கானகம்பற்றி நற்புதல்வன் காயுணப் 
போனகம்பற்றிய பொய்யின் மன்னர்க்கிங் 
கூனகம்பற்றியவுயிர்கொடின்னும் போய் 
வானகம்பற்றிலாவலிமைகூறென்றான் 


மின்னுடன் பிறந்தவாட்பாதவேந்தற்கு 
மன்னுடன் பிறந்திலென் மண்கொண்டாள்கின்ற 
தன்னுடன் பிறந் திலென் றம்பிமுன்னலென் 
என்னுடன்பிறந் தயான் வலியனென் றியால் . 


(சரு ) 


ஆரியனிளவலைநோக்கினை 

யையவிச் 
சீரியவல்லனசெப்பலென்றபின் 
பாரிடைவணங்கினன் பதைக்குநெஞ்சினன் 
தேரிடைவித்தகள் சேறன் மேயினான் . 


கூட்டினன்றேர்ப் - பொறிகூட்டிக்கோன் முறை 
பூட்டினன்புரவியப்புரவிபோநெறி 
காட்டினன் காட்டித்தன்கல்வி மாட்சியால் 
ஓட்டினனொருவருமுணர்வுறாமலே . 

( சஎ ) 
* ஏறுசேவகனீண்டு சீராமன் , - வானம்பற்றிலா வலிமை - துறக்க 
மடையாதிருப்பது . பொறி - எந்திராம் . 


வது ,) 


தைலமாட்டுபடலம் . 


சுகூ 


தைய றன் கற்புந் தன்றகவுந்தம்பியும் 
மையறுகருணையுமுணர்வும்வாய்மையும் 
செய்யதன் வில்லுமேசேமமாகக்கொண் 
டையனும் போயினானல்லினாப்பணே . 


( 
சஅ 
) 


. 


வேறு . 


பொய்வினைக்குதவும் வாழ்க்கையாக்கரைப் பொருந்தியன்னார் 
செய்வினைக்குதவுகட்பாற்செல்பவர் தடுப்பதேய்க்கும் 
மைவிளக்கியதேயன்ன வயங்கிருடுரக்கவானம் 
கை விளக்கெடுத்ததென்ன வந்தது கடவுட்டிங்கள் . 


( சக ) 


மருமத்துத்தன்னை யூன்று மறக்கொடும்பாவந்தீர்க்கும் 
உருமொத்தசிலையினோரையொருப்படுத்து தவிநின்ற 
கருமத்தின் விளைவையெண்ணிக்களிப்பொடுகாணவந்த 
தருமத்தின் வதனமென்னப்பொலிந்து தனிவெண்டிங்கள் . 


( ரு ) 


காம்புயர்கானஞ்செல்லுங் * கரியவன் வறுமைநோக்கித் 
தேம்பினகுவிந்தபோலுஞ் செங்கழுநீருஞ்சேரைப் 
பாம்பின தலையவாகிப்பரிந்தன குவிந்து சாய்ந்த 
ஆம்பலுமென்ற போது நின்றபோதலர்வதுண்டோ. 
அஞ்சனக்குன்றமன்னவழகனுமழகன்றன் மேல் 
எஞ்சலில்பொன் போர்த்தன்ன விளவலுமிந்து வென்பான் 
வெஞ்சிலைப்புருவத்தாடன் மெல்லடிக்கேற்ப வெண்ணூற் 
பஞ்சிடைப்படுத்தாலென்ன வென்னிலாப்பரப்பப்போனார் . 


( ரு உ ) 


சிறுநிலை மருங்குல் கொங்கையேந்தியசெல்வமென்னும் 
நெறியிருங்கூந்தனங்கைசீறடிநீர்க்கொப்பூழின் 
ஈறியன தொடர்ந்து சென்று டந்தெனின்வையினீங்கும் 
உறுவலியன்பினூங்கொன்றுண்டெனவுணர்வதுண்டோ. 


பரிதிவானவனுங்கீழ்பாற்பருவரைபற்றாமுன்னம் 
திருவினாயகனுந்தென் பாலயோசனையிரண்டு சென்றான் 
அருவிபாய்நண்ணும்புண்ணாயழிகின்றமன முந்தானும் 
துரிதமான்றேரிற்போனான் செய்தது சொல்லலுற்றாம் . ( ருச ) 
கடிகையோரிரண்டு மூன்றிற்கடிமதிலயோத்திகண்டான் 
அடியிணைதொழுதானாதிமுனிவனையவனுமுற்ற 
படியெலாங் கேட்டு நெஞ்சிற்பருவரலுழந்தான் முன்னே 
முடிவெலாமுணர்ந்தானந்தோமுடிந்தனன் மன்னனென்றான் (ருரு ) 


* கரியவன் - சீராமன் . 


அ0 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


நின்றுயர்பழியையஞ்சிநேர்ந்திலன் றடுக்கவள்ளல் 
ஒன்றுநானுரைத்தனோக்கான் றருமத்திற்குறு பார்ப்பான் 
வென் றவருளரேமேலைவிதியினையென் ஓவிம்மிப் 
பொன் றிணிமன்னன் கோயில் சுமந் திரனோடும்போனான் . ( ருசு) 
தேர்கொண்டுவள்ளல் வந்தானென் று தஞ்சிந்தையுந்த 
* ஊர்கொண்டதிங்களென்ன மன்னனையுழையர்சுற்றக் 
கார்கொண்டமேனியானைக்கண்டிலர்கண்ணில்வற்றா 
நீர்கொண்டநெடுந்தேர்ப்பாகனிலைகண்டேநிலையிற்றீர்ந்தார் . ( ருஎ ) 
இரதம்வந்து ற்றதென்றாங்கியாவருமியம்பலோடும் 
வரதன்வந்து ற்றானென்னாமன்னனுமயக்கந் தீர்ந்தான் 
புரைதபுகமலநாட்டம் பொருக்கென விழித்து நோக்கி 
விரதமாதவனைக்கண்டான் வீரன்வந்தன னோவென்றான் . ( ரு ) 
இல்லையென்றுரைக்கலாற்றானேங்கினன் முனிவனின்றான் 
நல்லவன் முகமேநம்பி நடந்திலனென்னுமாற்றம் 
சொல்லலுமரசன்சோர்ந்தான் றுயருறுமுனிவனானிவ் 
வல்லல்காண்கில்லேனென்னாவாங்குநின் றகலப்போனான் . ( ருக) 
நாயகன்பின்னுர் தன்றேர்ப்பாகனைநோக்கிநம்பி 
சேயனோவணியனோவென் றுரைத்தலு மனையான் செய்ய 
வேயுயர்கானந்தானுந் தம்பியுமிதிலைப்பொன்னும் 
போயினனென்றானென் றபோழ்தத்தேயாவிபோனான் . ( சு ) 
இந்திரன் முதல்வராயகடவுளர்யாருமீண்டிச் 
சந்திரனனையதாங்கோர்மானத்தின் றலையிற்றாங்கி 
வந்தனனெந்தைதந்தையெனமனங்களித்து வள்ளல் 
உந்தியானுலகினும்பர் - மீள்கிலாவுலகத்துய்த்தார். 

( சக ) 
உயிர்ப்பிலன் நடிப்புமில்லனென்றணர்ந்துருவந் தீண்டி 
அயிர்த்தனணோக்கி மன்னற்காருயிரின்மைதேறி 
மயிற்குலமனையநங்கைகோசலைமறுகிவீழ்ந்தாள் 
வெயிற்சுடுகோடைதன்னிலென்பிலாவுயிரின்வேவாள் , 

( கூஉ ) 
1 இருந்தவந்தணனோடெல்லாமீன் றவன் றன்னையீனப் 
பெருந் தவஞ்செய் தநங்கைகணவனிம் பிரிந்து தெய்வ 
மருந் திழந்தவரின் விம்மி மணிபிரியரவின்மாந்தி 
அருந் துணைபிரிந்தவன் றிற்பெடையெனவாற்றலுற்றாள் .. --( சுங ) 
* ஊர் - ஊர்கோள் . 
+ மீள்கிலாப்பதமென்றது ஒளிசூழ்பரமபதம். 
- இருந்தவந்தணன்- அயன் . 


வது] 


தைலமாட்டுபடலம் . 


அக 


வேறு . 


( 


தானே தானே தஞ்சமிலாதான் றகை வில்லான் 
போனான் போனானெங்களை நீத்திப்பொழுதென்னா 
வானீர்சுண்டிமண்ணறவற்றி மறுகுற்ற 
மீனேயென்னமெய்தடுமாறி விழுகின்றாள் . 

( கச ) 
ஒன்றோநன்னாட்டுய்க்குவரிந்நாட்டுயிர்காப்பார் 
அன்றேமக்கட்பெற்றுயிர்வார்க்கவமுண்டே 
ன்றேவந் தீண்டஞ்சலெனாதெம்மகனென்பான் 
கொன்றானன்றோதந்தையையென்றாள் குலைகின்றாள் . ( கரு ) 
நோயும்மின் றிகோன்கதிர்வாள்வேலிவையின்றி 
மாயுஞ்செல்வமக்கிளினாலோ மறமன்னன் 
* காயும்புள்ளிக்கர்க்கடநாகங்கனிவாழை 
வேயும் போன்றானென்றுமயங்காவிழுகின்றாள் 
வடித்தாழ் கூந்தற்கேகயன் மாதேமதியாலே 
பிடித்தாய்வையம்பெற்றணைபேராவரமின்னே 
முடித்தாயன்றேமந்திரமென்றாண்முகில் வாய்மின் 
துடித்தாலென்ன மன்னவன் மார்பிற்றுவள்கின்றாள் . ( சஎ ) 
அருந்தேரானைச்சம்பரனைப்பண்டமர்வென்றாய் 
இருந்தார் வானோருன்னருளாலேயினிதிந்நாள் 
விருந்தா கின்றாயென் றனள் வேழத்தரசொன்றைப் 
பொருந்தாளன் பிற்சூழ்பிடியென்னப்பிரிவுற்றாள் ( சுஅ ) 
வேள்விச்செல்வந்துய்த்திகொன்மெய்ம்மைத்துணையின்மை 
சூழிச்செல்வந்துய்து கொகொறோலாமனு நூலின் 
வாழிச்செல்வந்துய்திகொன் முன்னென்றனள்வானோர் 
கேள்விச்செல்வந்துய்க்கவவிற்றோர்கிளை தந்தாள் . 

( சுக ) 


( 
சுசு 
) 


வேறு . 


ஆழிவேந்தன் பெருந்தேவியன்னபன்னியழுதரற்றத் 
தோழியன்ன சுமித்திரையுந்துளங்கியேங்கியுயிர்சோர 
ஊழி திரிவதெனக்கோயிலுலையும் வேறமற்றொழிந்த 
மாழையுண்கட்டேவியருமயிலின் குழாத்தின் வந்திரைத்தார் . ( எ . ) 
துஞ்சினானைத்தம்மூயிரின் றுணையைக்கண்டார்துணுக்கத்தான் 
நஞ்சுகவர்ந்தாலெனவுடலுநடுங்காநின்றாரென்றாலும் 

ஞண்டு , பாம்பு , வாழை , வேய் இவை கேடுறுங்காலத்தவற்றின் க 
ருவேநாசமெய்துவித்தலின் , காயும் புள்ளிக்கர்க்கடநாகங்கனிவாழைவே 
யுமபோன்றானென்றார் . நண்டுசிப்பிவேய்கதலி நாசமுறுங்காலத்திற்கொ 
ண்டகருவழிக்குங் கொள்கைபோல் என்றார் பிறரும் . 

11 


அஉ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( எக ) 


( 


( 


( 
எஉ 
) 


அஞ்சியழுங்கிவிழுந்திலராலன் பிற்றருகண்பிறிதுண்டோ 
வஞ்சமில்லாமனத்தானைவாஎனிற்றொடர்வான் மனம்வலித்தார் . 
அளங்கொள்ளக்கரிரும்பரப்பிலண்டருலகிலப்புறத்தில் 
விளங்குமாதர்கற்பினாரிவரின்யாவரென சீன்றார் 
களங்கநீத்தமதிமுகத்தார்கானவெள்ளங்கால்கோப்பத் 

ளங்கலில்லாத்தனிக்குன் றீற்றொக்கமயிலியிற் சூழ்ந்திருந்தார் . 
கைத்த சொல்லாலுயிரிழந்தும்புதல்வற்பிரிந்துங்கடையோட 
மெய்தவெந்தன்றிருவுடம்பைப் பிரியா தரற்றிவிட்டிலரால் 
பித்தமயக்காஞ்சுறவெறியும்பிறவிப்பெரியகடல்கடக்க 
உய்த்து மீண்டநாவாயிற்றாமும் போவாரொக்கின்றார் 
மாதரார்களறுபதினாயிரருமுள்ளம்வலித்திருப்பக் 
கோதில் குணத்துக்கோசலையுமிளையமாதுங்குழைந்தேங்கச் 
சோதிமணித்தேர்ச்சுமந்திரன் சென்றரசன் றன்மை சொலவந்த 
* வேதமுனிவன் விதி செய்த வினையை நோக்கிவிம்முவான் . 


(எங ) 


. 


( எச ) 


செய்யக்கடவசெயற்குரியசிறுவாண்டையாரல்லர் 
எய்தக்கடவபொருளெய்தா திகவாவென்னவியல்பென்ன 
மையற்கொடியாண்மகனீண்டுவந்தான் முடித்து மற்றென்ன 
தையற்கடனின்றெடுத்தவனைத்தயிலக்கடலின் றலையுய்த்தான் . 


( எரு ) 


தேவி மாரையிவற்குரிமை செய்யுநாளிற் + 2 தீயின் 
ஆவிநீத்திரென நீக்கியரிவைமார்களிருவரையும் 
தாவில் கோயிற்றலையிருத்தித்தண்டார்ப்பரதற்கொண்டணைகென் 
றேவினான் மன்னவனாணை யெழுதிமுடங்கல் கொடுத்தவரை . 


( எசு ) 


போனாரவருங்கேகயர்கோன் பொன் மாநகரம்புகவெய்த 
ஆனாவறி வினருந்தவனுமறமார்பள்ளியது சேர்ந்தான் 
சேனாபதியிற் சுமந்திரனைச்செயற்பாற்குரிய செய்கென்னா 
மேனாஞ்சொன்ன மாந்தர்க்குவிளைந்ததினிநாம் விளம்புவாம் . 


( எஎ ) 


மீனீர்வேலைமுரசியம்பவிண்ணோரேத்தமண்ணிறைஞ்சத் 
தூநீரொளிவான்புடையிலங்கச்சடர்த்தேனே நித்தோன்றினான் 
வானேபுக்கானரும்பு தல்வன் மக்களகன்றார்வருமளவும் 
யானேகாப்பனிவ்வுலகையென்பான்போலவெறிகதிரோன் . 


( எ அ ) 


வருந் தாவண்ணம்வருந்தினார்மறந்தார் தம்மைவள்ளலுமங் 
கிருந்தானென்றேயிருந்தார்களெல்லாமெழுந்தாரருளிருக்கும் 
* வேதமுனிவன் , வட்டமுனிவன் . 
செந் தீயினாவி நீத்திரென்றது சககமனத்தை. 


வது ) 


தைலமாட்டுப்படலம் : 


பெருந் தாமரைக்கட்கருமுகிலைப் பெயர்ந்தார்காணார் பேதுற்றார் 
பொருந்தாநயனம்பொருந்திகமைப்பொன் றச்சூழ்ந்தவெனப்புரண்டார் . 
எட்டுத் திசையுமோ வோனெழுவார் விழுவிவாரிடர்க்கடலுள் 
விட்டு நீத்தானமையென்பார்வெய்யவையன்வினையென்பார் 
ஒட்டிப்படர்ந்ததண்டகமிவ்வுலகத்துளதன்றோவுணர்வைச் 
சுட்டிச்சேர்தலாற்று துமோதொடர்ந்துந்தேரின் சுவடென்பார் . ( அ )) 
தேரின் சுவடுநோக்குவார் திருமாநகரின் மிசைதிரிய 
ஊருந்திகிரிக்குறியொற்றியுணர்ந் தாரெல்லாமுயிர்வந்தார் 
ஆருமஞ்சலையன்போயயோத்தியடைந் தானெனவசனிக் 
காருங்கடலுமொருவழிக்கொண்டார்த்தவென்னக்கடிதார்த்தார் . ( அக ) 
மானவரவின் வாய்த்தீயவளைவான்றொளைவாளெயிற்றின்வழி 
ஆன கடுவுக்கருமருந்தாவருந்துமமுதம்பெற்றுய்ந்து 
போனபொழுதிற்புகுந்தவுயிர்பொழத்தாரொத்தார் பொருவரிய 
* வேனின் மதனைமதனழித்தான் மீண்டானென்னவாண்டையார் . ( அஉ ) 
ஆறுசெல்லச்செல்லத்தேராழிகண்டாரயலப்பால் 
வேறுசென்றநெறிகாணார்விம்மாநின்றவுவகையராய் 
மாறியுலகம் வகுத்தநாள் வரம்பு கடந்து மண் முழுதும் 
ஏறியொடுங்குமெறிகடல்போலெயின் மாநகரமெய்தினார் . ( அரு ) 
புக்காரரசன் - பொன்னுலகம்போனானென்னும் பொருள் கேட்டார் 
உக்கார்நெஞ்சமுயிருகுத்தாருற்றதெம்மாலுரைப்பரிதால் 
தக்கான் போனான்வனமென்னுந் தகையுமுணர்ந்தார்மிகையாவி 
அக்காலத்தேயகலுமோவவதியென்றொன்றுளதானால் . 

( அச ) 
மன்னற்கல்லார்வனம்போனமைந்தற்கல்லார்வாங்கரிய 
இன்ன ற்சிறையினிடைப்பட்டாரிருந்தார்நின் றவருந்தவனும் 
உன்னற்கரியபழிக்கஞ்சியன்றோவொழிந்ததியானென்று 
பன்னற்கரியபலநெறியும்பகர்ந்து பதைப்பநீக்கினான் , 

(அரு ) 
வெள்ளத்திடைவாழ்வடனலையஞ்சிவேலைகடவாத 
பள்ளக்கடலின் முனிபணியாற்பையுணகரம்வைகிடமேல் 
வள்ளற்றாதைபணியென்னும் 1 வானோர் தவத்தால் வயங்கிருளின் 
நள்ளிற்போனவரிசிலைக்கை நம்பிசெய்கை நடத்துவாம் 

( அசு ) 
ரு வது தைலமாட்டுபடல முற்றிற்று 

ஆ திருவிருத்தம் - சுகக, 


. 


வேனின்மதனை மதனழித்தான் - சிவனையொய்ப்பானாகிய சீராமன் . 
பொன்னுலகம்போனான் - துறக்கமடைந்தனன் . - வாபானோர் செய்தவ 
மே அரசன் பணியாற்தானேகச்செய்தலின் , வள்ளற்றாதை பணியென்னு 
ம் வானோர் தவமென்றார் . 


அச 


( இரண்டர் 


அயோத்தியாகாண்டம் . 
சு 
சு - வது . கங்கைப்படலம் . 


வெய்யோனொளிதன் மேனியின் விரிசோதியின் மறையப் 
பொய்யோவெனுமிடையாளொடுமிளையானொடும்போனான் 
மய்யோமரகதமோமறிகடலோ மழைமுகிலோ 
அய்யோ விவன் வடிவென்பதொரழியாவழகுடையான் . ( க ) 
அளியன்னதொரற்றுன்னியகுழலாள் கடலமிர்தின் 
தெளிஉன்னதொர்மொழியாணிறைதவமன்னதொர்செயலாள் 
வெளியன்னதொரிடையாளொடும் விடையன்னதொர்நடையான் 
களியன்னமுமடவன்ன முநடமாடுவகண்டான் . 

( 2. ) 
* அஞ்சம்பையுமையன் றன தலகம்பையுமளவா 
நஞ்சங்களை வெலவாகியநயனங்களையுடையாள் 
துஞ்சுங்களிவரிவண்டுகள் குழலின்படிசுழலும் 
கஞ்சங்களை மஞ்சன்கழன குகின்ற துகண்டாள் . 

( ங ) 
மாகந்தமுமகரந்தமுமளகந்தருமதியின் 
பாகந்தரு நுதலாளொபெவளந் தருமிதழான் 
மேகந்தனிவருகின்ற துமின்னோடெனமிளிர்பூண் 
நாகந்தனிவருகின்றது பிடியோடெனநடவா . 
தொளைகட்டியகிளை முட்டிய - சுருதிச்சுவையமுதின் 
கிளைகட்டியகருவீக்கிளரிசையிற்பசைந றவின் 
விளைகட்டியின்மதுரித்தெழுகிளவிக்கிளர்விழிபோல் 
களைகட்டவர் தளை விட்டெறிகுவளைத்தொகைகண்டான் 
அருப்பேந்தியகலசத்துணையமுதேந்தியமதமா 
மருப்பேந் தியவெனலாமுலைமழையேந்திய குழலாள் 
கருப்பேந்திரமுதலாயினகண்டாளிடர்காணான் 
பொருப்பேந்தியதோளானொடு விளையாடினள்போனாள் . 
பன்னந்துகடாளந்தொகுபடர்பந்திகள் படுநீர் 
அன்னந்துயில்வதிதண்டலையயனந்துறைபுளினம் 
சின்னந்தருமலர்தந்தனசெறிநந்வன தனநன் 
பொன்னந்தியா திகண்டுள மகிழ்தந்தனர்போனார் . 
கால்பாய் . 

வன முதுமேதிகள் கதிர்மேய்வன கடைவாய் 
பால்பாய்வனநறைபாய்வன மலர்வாயளிபடரச் 
* அஞ்சம்பு - மன்மதன் பூவாளியைந்தனையும் , அவை மா , அசோகு , 
முல்லை , தாமரை, நெய்தல் என்பன . 

t சுருதிச்சுவை - இசைச்சுவை . 


( 
சு 
) 


( 
எ 
) 


வது ) 


கங்கைப்படலம் . 


அரு 


சேல் பாய்வனகயல்பாய்வன செங்கான் மடவன்னம் 
போல்பாய்புனன்மடவார்படிநெடுநாடவைபோனார் . 


( 
१ 
) 


வேறு . 


( 
க 
) 


( 
கக 
) 


* 


( 
க 
2 
) 


பரிதிபற்றிய பல்கலன் முற்றினர் 
மருதவைப்பின் வளங்கெழுநாடொரீஇச் 
சுருதிகற்றுயர்தோமிலர்சுற்றுறும் 
விரிதிரைப்புனற்கங்கையை மேவினார் . 
கங்கையென்னுங்கடவுட்டிருந்தி 
தங்கிவைகுந்தபோதனர்யாவரும் 
எங்கள் - செல்கதிவந்ததென்றேமுறா 
- அங்கணாயகற்காணவந்தண்மினார் . 

( 50 ) 
பெண்ணினோக்குஞ்சுவையிற் பிறர் பிறர்க் 
கெண்ணிநோக்கியியம்பருமின் பத்தைப் 
பண்ணினோக்கும்பராவமுதைப்பசுங் 
கண்ணினோக்கினருள்ளங்களிக்கின்றார் . 
எதிர்கொடேத்தினரின்னிசைபாடினர் 

வெதிர்கொள்கோலின ராடினர்வீரனைக் 
கதிர்கொடாமரைக்கண்ணனைக்கண்ணினால் 
மதுரவாரியமுதெனமாந்து வார் . 

( ) 
மனையினீங்கியமக்களைவைகலும் 
நினையுகெஞ்சினர்கண்டிலர்நேடுவார் 
அனையர்வந்துறவாண்டெதிர்ந்தார்களில் 
இனியமாதவப்பள்ளிகொண்டெய்தினார் . 
பொழியுங்கண்ணிற்புதுப்புன லாட்டினர் 
மொழியுமின்சொலின் மொய்ம்மலர்சூட்டினர் 
அழிவிலன்பெனுமாரமிர்தூட்டினர் 
வழியில் வந்தவருத்தத்தைவாட்டினர் . 
காயுங்கானிற்கிழங்குங்கனிகளும் 
ஏயதேடிக்கொணர்ந்தனர்தோன் றனீ 
ஆயகங்கையரும்புனலாடினை 

தீயையோம்பினைசெய்யமுதென்றனர் 
* செல்கதியென்றார் சிந்தையுமொழியுஞ் செல்லாநிலைமைத்தாகிய 
வந்தமிலின்பத்தழிவில் வீட்டினை . - ( க ) அங்கண் நாயகன் - அவ்விடத்து 
இராமமூர்த்தி ( 2 ) அழகிய திருக்கண்களையுடையான் , 1 பிறரென்புழி 
முன்னையது இல்வாழ்வாரை பின்னையது துறவறவொழுக்கமுடையாரை 

8 வெதிர்கொள்கோலினர் - முக்கோற்பகவர் . 
- தீயையோம் - பல்வேள் விசெய்தல் . 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


அசு 


( 
கக 
) 


மங்கையர்க்குவிளக்கன்னமானையும் 
செங்கைபற்றினன்றே வருந்துன்பறப் 
* பங்கயத்தயன்பண்டிதன் பாதத்தின் 
அங்கையிற்றருங்கங்கையினாடினான் . 

( கசு ) 
கன்னிநீக்கருங்கங்கையுங்கை தொழாப் 
பன்னிநீக்கரும்பாதகம்பாருளோர் 
என்னினீக்குவர்யானுமின்றெற்றந்த 
உன்னிநீக்கினெனுய்ந்தனென்யானென்றாள் . 

(கஎ ) 
வெங்க t ணாகக்கரத்தினன் வெண்ணிறக் 
கங்கைவார்சடைக்கற்றையன் - கற்புடை 
மங்கைகரண நின்றாடுகின்றான் வகிர்த் 
திங்கள் சூடிய செல்வனிற்றோன்றினான் . 

(கஅ ) 
தள்ளுநீர்ப்பெருங்கங்கைத்தரங்கத்தால் 
வள்ளி நுண்ணிடைமாமலராளொடும் 
$ வெள்ளிவெண்ணிறப்பாற்கடன் மேலைநாள் 
பள்ளிநீங்கியபான்மையிற்றோன்றினான் . 
வஞ்சிநாணவிடைக்குமடநடைக் 
கஞ்சியன்னமொதுங்கவடியன்ன 
கஞ்சநீரிலொளிப்பக்சய லுகப் 
பஞ்சிமெல்லடிப்பாவையுமாடினாள் . 

(20 ) 
தேவர்தேவன் செறிசடைக்கற்றையுள் 
கோவைமாலையெருக்கொடுகொன்றையின் 
பூவுநாறலள் பூங்குழற்கூந்தலின் 
நாவிநாண் மலர்கங்கையுநாறினாள் . 
நுரைக்கொழுந்தெழுந்தோங்கி நுடங்கலால் 
நரைத்த கூந்தலினங்கை - மந்தாகினி 
* பங்கயத்தயன் பண்டுதன் பாதத்தினங்கையிற்றருங் கங்கை . 
விக்கிரம வடிவங்கொண்டருளிய காலத்தில் உலகினையளக்க மேலே நீட்டி 
ய திருவடிக்கு பிரமன் ஆட்டிய இறைவன்பாதோதகம் . நாகக்கரத்தின 
ன் -யானைபோலு நீண்டகையினன் அல்லது பாம்பணிந்தகையினன் , கற் 
புடைமங்கைகாணநின்றாடுகின்றான் -கற்பினையுடைய சனகிகாண நீரா 
ன்றான் . அல்லது மலைமங்கை காணச் சிற்சபையி லாடுகின்றான் எனவுஞ் 
சிலேடையாகப் பொருள் கொள்க அல்லது சடாமுடியையுடைய இராம 
மூர்த்தி கங்கையினீராடுதலால் கங்கையைச் சூடிய சிவபெருமானைப்போல 
த்தோன்றி னாரென்றும் பொருள் கொள்ளலாம் $ பாற்கடற்பரமனே சீரா 
மனாகலின் , வெண்ணிறப்பாற்கடன் மேலைநாள் பள்ளிநீங்கிய பான்மைய 
ற்றோன்றினானென்றார் . தேவர்தேவன் -சிவபெருமான் . நாவிநரண்ம 
லர் கங்கையுநாறினாளெனத்திணை விரவிச் சிறப்பானுயர் திணை முடிபேற் 
றது . 0 மந்தாகினி -கங்கை 


( உக ) 


1 


திரு 


வது ) 


கங்கைப்படலம் , 


அஎ 


உரைத்தசீதை தனிமையையுன்னுவாள் 
திரைக்கை நீட்டிச்செவிலியினாட்டினாள் . 


( உஉ ) 


மங்கைவார் * குழற்கற்றைமழைக்குலம் 
தங்கு நீரிடைத்தாழ்ந்து குழைப்பன 
கங்கையாற்றொடுங்காளிந்திதன்னொடும் 
பொங்குநீர்ச்சுழிபோவன போன் றவே . 


(உங ) 


(உச) 


சுழிபட்டோங்கிய தூங்கொலியாற்றுத்தன் 

விழியிற்சேலுகள்வானிறவெள்ளத்து 
முழுகித்தோன்றுகின்றாண்முதற்பாற்கடல் 
அழுவத்தன் றெழுவாளெனவாயினாள் . 
செய்யதாமரைத்தாள்பண்டுதீண்டலால் 
வெய்யபாதகந்தீர்த்து விளங்குவாள் 
அய்யன் மேனியெலாமளைந்தாலினி 
வய்யமாநகரத்திடைவைகு 


வகுமே . 


( உசு) 


துறைாறும்புனலாடிச்சுருதியோர் 
உறையுளெய்தியுணர்வுடையோருணர் 
இறைவர்கை தொழுதேந்தெரியோம்பிப்பின் 
அறிஞர் காதற்கமைவிருந்தாகினான் . 
வருந்தித்தான் நரவந்தவமுதையும் 
- அருந்து நீரென் றமரரையூட்டினான் 
விருந்து மெல்லடகுண்டு விளங்கினான் 
திருந்தினார்வயிற் செய்தன தேயுமோ . 


( உஎ ) 


ஆயகாலையினாயிரமம்பிக்கு 
நாயகன் போர்க்குகனெனுநாமத்தான் 
தூயகங்கைத்துறைவிடுந்தொன்மையான் 
காயும் வில்லினன்கற்றிரடோளினான் , 


(உ அ ) 


துடியனாயினன்றோற்செருப்பார்த்தபேர் 
அடியன ற்சிறந்தன்னநிறத்தினான் 
நெடியதானை நெருங்கலினீர் கில் 
இடியினோடெழுந்தாலன்ன $ வீட்டினான் . 

(உக) 
* குழற்கற்றை நீடைக்குழைப்பன கங்கையாற்றொடுங்காளிந்தியொ 
டுநீர்ச்சுழிபோனை போன்றனவென்றுமைகூறினார் . விழியிற்சேலென்ற 
து விரோதவுவமை - அருந்து நீரென்றது நீரருந்துமினென்பதன்றி அரு 
ந்துகின்ற நீர்போலெனினுமாம் . $ ஈடு - பெருமை , 


બબ 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


) 


( 
ங 
ங 
) 


கொம்புதுத்தரிகொட்டு முறைமையன் 
பம்பைபம்புபடையினன் * பல்லவத் 
தம்பனம்பிக்குநாதனழிகவுள் 
தும்பியீட்டம்புரைகிளைசுற்றத்தான் . 

( ங O ) 
காழமிட்ட குறங்கினன்கங்கையின் 
ஆழமிட்ட நெடுமையினானரை 
தாழ்விட்ட செந்தோலன் றயங்குறச் 
சூழவிட்டதொடுபுலிவாலினான் 

( ஙக ) 
பற்றொடுத்தன்ன பல்சூற்கவடியன் 
கற்றொறத்தன்னபோலுங்கழலினான் 
அற்றொடுத்தன்ன குஞ்சியனாளியின் 
நெற்றொடுத்து நெரிந்தபுருவத்தான் 

( கூஉ ) 
பெண்ணைவன் செறும்பிற்பிறங்கிச்செறி 
வண்ணவன் மயிர்வார்ந்துயர்முன்கையன் 
கண்ணகன்றடமார்பெனுங்கல்லினன் 
எண்ணெயிண்டவிருள் புரைமேனியான் . 
கச்சொடார்த்தகறைக்கதிர்வாளினன் 
நச்சராவினடுக்குறுநோக்கினன் 
பிச்சராமன்னபேச்சினனிந்திரன் 
வச்சிராயுதம் போலுமருங்கினான் . 

( ங ச ) 
ஊற்றுமெய்ந்நறவூனொடுமீனுகர் 
நாற்றமேயநகையின் முகத்தினான் 
சீற்றமின்றியுந்தீயெழநோக்குவான் 
கூற்றமஞ்சக்குமுறுங்குரலினான் . 

( ங ரு ) 
சிருங்கிபேரமெனத்திரைக்கங்கையின் 
மருங்குதோன்றுநகருடைவாழ்க்கையான் 
ஒருங்குதேனொடுமீனுபகாரத்தன் 
இருந்தவள்ளலைக்காணவந்தெய்தினான் . 

( ஙசு ) 
சுற்றமப்புறநிற்கச்சுகெணை 
விற்று றந்தரைவீக்கியவாளொாழித் 
தற்றத்தமனத்தினனன்பினன் 

நற்றவப்பள்ளிவாயிலைாண்ணினான் . 
* பல்லம் - ஓரெண் . வப்பிரத்தியன் பெற்றுப் பல்லவமென நின்றது . 

t செறும்புபனை மரத்தின் மேலுள்ள பொருக்கு அது இக்காலத்தில் 
செதும்பென வழங்கும் . 

சிருங்கிபேரம் - குகப்பெருமாள் வாழுமூர் 


( 


. 


வது] 


கங்கைப்படலம் . 


அக 


கூவாமுன்னமிளையோன் குறுகி 
ஆவான் யாரெனவன்பினிறைஞ்சினான் 
தேவாநின்கழல்சேவிக்கவந்தனென் 
நாவாய் வேட்டுவனாயடியேனென்றான் . 


( ஙஅ ) 


வேறு . 


( 
சக 
) 


நிற்றியீண்டென்றுபுக்குநெடியவற்றொழுது தம்பி 
கொற்றவநின்னைக்காணக்குறுகினனிமிர்ந்தகூட்டச் 
சுற்றமுந்தானுமுள்ளந் தூயவன் றாயினல்லான் 
எற்றுநீர்க்கங்கைநாவாய்க்கிறைகுகனொருவனென்றான் . ( ஙக ) 
அண்ணலும்விரும்பியென்பாலழைத்தி நீயவனையென்றான் 
பண்ணவன் வருகவென்னப்பரிவினன் விரைவிற்புக்கான் 
* கண்ணனைக்கண்ணினோக்கிக்கனிந்தனனிருண்டகுஞ்சி 
மண்ணுறப்பணிந்துமேனிவளைத்து வாய்புதைத்து நின்றான் . ( ச O ) 
இருத்தியீண்டென்னலோடுமிருந்திலனெல்லைநீத்த 
அருத்தியன்றேனுமீனுமமுதினுக்கமைவதாகத் 
திருத்தினென் கொணர்ந்தேனென்கொல் திருவுளமென்னவீரன் 
விருத்தமா தவரைநோக்கி முறுவலன் விளம்பலுற்றான் . ( 
அரியதாமுவப்பவுள்ளத்தன்பினாலமைந்தகாதல் 
தெரிதரக்கொணர்ந்தவென்றாலமிர்தினுஞ்சீர்த்தவன்றே 
பரிவினிற்றழீ இயவென்னிற்பவித்திரமெம்மனோர்க்கும் 
உரியன வினிதினாமுமுண்டனெ மன்றோவென்றான் . ( உ ) 
சிங்கவேறனையவீரன் பின்னருஞ்செப்புவான்யாம் 
இங்குறைந்தெறிநீர்க்கங்கையேறுது நாளையாணர்ப் 
பொங்குநின்சுற்றத்தோடும் போயுவந்தினிதுனூரில் 
தங்கி நீநாவாயோடுஞ்சாருதிவிடியவென்றான் . 

( சங ) 
கார்குலாம்நிறத்தான் கூறக்காதலனுணர்த்துவானிப் 
பார்குலாஞ்செல்வநின்னையிங்ஙனம்பார்த்தகண்ணை 
ஈர்கிலாக்கள்வனேன்யானின்னலினிருக்கைநோக்கித் 
தீர்கிலேனானதைய செய்குவனடிமையென்றான் . 

( சசு ) 
கோதைவிற்குரிசிலன்னான் கூறிய கொள்கை கேட்டான் 
சீதையை நோக்கித்தம்பிதிருமுகநோக்கித்தீராக் 
காதலனாகுமென்று கருணையின் மலர்ந்தகண்ணன் 
யா தினுமினியநண்பவிருத்தியீண்டெம்மொடென்றான் . ( சரு ) 
* கண்ணன் - சீராமன் கிருஷ்ணன் என்றது கண்ணன் 
பிராகிருதச் சிதைவு . 

12 


என வந்தது 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


திருநகர் தீர்ந்தவண்ண * மானவதெரித்தியென்னப் 
பருவரற்றம் கூறப்பரிந்தவன்பையுளெய்தி 
இருகணீரரு விசோரக்குகனுமாண்டிருந்தானென்னே 
பெருநிலக்கிழத்திநோற்றும் பெற்றிலள் போலுமென்னா. 

( சசு ) 
விரியிருட்பகையையோட்டித்திசைகளைவென்று மேனின் 
றொருதனித்திகிரியுந்தியுயர்புகழ்நிறுவிநாளும் 
இருநிலத்தெவர்க்குமுள்ளத்திருத்தனனென்ன வீந்த 
செருவலிவீரனென்னச்செங்கதிர்ச்செல்வன் சென்றான் . ( சஎ ) 
மாலைவாய்நியமஞ்செய்து மரபுளியியற்றிவைகல் 
வேலைவாயமிர்தன்னாளும் வீரனும் விரித்தநாணல் 
மாலைவாய்ப்பாரின் பாயல்வைகினன் வரிவிலேர்திக் 
காலைவாயளவுந்தம்பியிமைப்பிலன் காத்து நின்றான் . ( கஅ ) 
தும்பியின் குழாத்திற்சுற்றுஞ்சுற்றத்தன்றோடுத்தவில்லன் 
வெம்பி வெந்தழியாநின்ற நெஞ்சினன் விழித்தகண்ணன் 
தம்பிநின்றானை நோக்கித்தலைமகன் றன்மை நோக்கி 
அம்பியின் றலைவன்கண்ணீரருவிசோர்குன்றினின் 

(சக ) 
துறக்கமே முதலவாய தூயனயாவையேனும் 
மறக்குமா நினையலம்மாவரம்பிலதோற்றுமாக்கள் 
இறக்குமாறிது வென்பான் போன் முன்னை நாளிறந்தான் பின்னாள் 
பிறக்குமாறிதுவென்பான் போற்பிறந்தனன் - பிறவாவெய்யோன் . ( ) 


றான் . 


செஞ்செவேசேற்றிற்றோன்றுந்தாமரைதேரிற்றோன்றும் 
வெஞ்சுடர்ச்செல்வன்மேனிநோச்கினவிரிந்தவேறோர் 
அஞ்சனநாயிறன்னவையனை நோக்கிச் செய்ய 
வஞ்சிவாழ்வதனமென்னுந்தாமரைமலர்ந்ததன்றே . 

( ருக ) 
நாண்முதற்கமைந்தயாவுநயர் தனனியற்றிநாமத் 
தோண் முதற்கமைந்தவில்லான் மறையவர் தொடரப்போனான் 
ஆண் முதற்கமைந்தகேண்மையன்பனை நோக்கியைய 
கோண் முதற்கமைந்தநாவாய்கொணருதிவிரைவினென்றான் . ( ருஉ ) 


வேறு . 


ஏவியமொழிகேளாவிழிபுனல் பொழிகண்ணான் 
ஆவியுமுலைகின்றானடியிணைபிரிகில்லான் 
காவியின் மலர்காசாக்கடன் மழையனையானைத் 
தேவியோடடிதாழாச்சிந்தனையுரைசெய்வான் . 
* மானவன் ஈண்டு இளையபெருமாள் . 
பிறவாவெய்யோன் ( ஏனைத்தேவர்போலப் ) பிறவாத சூரியன் . 


வது ] 


கங்கைப்படலம் . 


பொய்முறையிலரேமெம்புகலிடம் வன மேயால் 
கொய்ம்முறையுறு தாராய்குறைவிலெம்வலியேமால் 
செய்ம்முறைகுற்றேவல் செய்குதடிமடியோமை 
இம்முறையுறவென்னவினிதிருநெடிதெம்மூர் . 
தேனுள தினையுண்டாற் றேவரு நுகர்தற்காம் 
ஊனுளதுணைநாயேமுயிருள விளையாடல் 
கானுளபுனலாடக்கங்கையுமுளதன்றோ 
நானுளதனையுந்நீயினிதிருநடவெம்பால் 
தோலுள துகில் போலுஞ்சுவையுளதொடர்மஞ்சம் 
போலுளபறண்வைகும்புரையுள்களிவானின் 
கானுளசிலைபூணுங்கையுளகடிதோடும் 
மேலுளபொருளேனும் விரைவொடுகொணர்வேமால் 

( ருகா ) 
ஐயிருபத்தோடைந்தாயிரருளராணை 
செய்குநர்சிலைவேடர்தேவரின் வலியாரால் 
உய்குது மடியேமெங்குடிலிடையொருநாணீ 
வைகுதியெனின் மேலோர்வாழ்விலைபிறிதென்றான் . ( ருஎ ) 
அண்ணலுமதுகேளாவகநிறையருண்மிக்கான் 
வெண்ணிறநகை செய்தான் வீரநின்னுழையாமப் 
புண்னியா தியாடிப்பினிதரைவழிபாடுற் 
றெண்ணியசிலநாளிற்குறுகுதுமினிதென்றான் . 

( 5.அ ) 
சிந்தனையுணர்கிற்பான் சென் றனன் விரைவோடும் 
தந்தனனெடுநாவாய் - தாமரைநயனத்தான் 
அந்தணர் தமையெல்லாமருளுதிர்விடையென்னா 
இந்து வினுதலாளோடிளவலொடினிதேறா. 
விடுநதிகடிதென்றான்மெய்யுயிரனையானும் 
முடுகினனெடுநாவாய்முரிதிரைநெடுநீர்வால்க் 
கடிதினின் மட 1 வன்னக்க தியது செலநின்றார் 
இடருறமறையோருமெரியுறு மெழுகானார் 

( சு o ) 
பாலுடைமொழியாளும்பகலவனனையானும் 
சலுடை நெடுநன்னீர்சிந்தின விளையாடத் 
* வேடராதலின் உள்னைத்தேவரு நுகர்தற்காமூனுலவென்றார் . 
+ புண்டரீகாட்சனென்னும் பெயர்பற்றித் தாமரை நயனத்தானெ 


ன்றார் . 


- அன்னக்கதி என்றது அன்னம் விரைந்து நடக்கும்கதியை 

பாலூடை மொழியாலென்பதற்கு பால்போலுஞ் 
சுவையுடைய 
மொழியாவென் பதன்றிப் பாலுந்தோல்வியெய்து மொழியாளெனி 


னுமாம் . 


அயோத்தியாகாண்டம் 


[ இரண்டா 


1 


தோலுடைநிமிர்கோலிற்றுழவிடவெழுகாவாய் 
காலுடைகெஞெண்டிசென்ற துகடிதம்மா . 


( 
சுக 
) 


( 
காங 
) 


( 


சாந்தணிபுளினத்தின் நடமுலையுயர்கங்கை 
காந்தின மணிமின்னக்கடிகமழ்கமலத்திற் 
சேர்ந்தொளிவிரியுந்தெண்டிரையெனுநிமிர்கையால் 
ஏந்தினளொருதானேயேற்றினளின தப்பால் . 

( சூஉ ) 
அத்திசையிற்றையனன்பனைமுகநோக்கிச் 
சித்திரகூடத்திற்சென்னறிபகரென்னப் 
பத்தியினுயிரீயும்பரிவினனடிதாழா 
* உத்தமவடிவாநாயேனோதுவதுளதென்றான் . 
நெறியிடு நெறிவல்லேனேடினென் வழுவாமல் 
நறியனகனிகாயுநறவிவைதரவல்லேன் 
உறைவிடமமைவிப்பனொருநொடிவரையும்மைப் 
பிறிகலெனுடனேகப்பெறுகுவெனெனினாயேன் . 

(சுச ) 
யனவகையாவுந்திசைதிசைசெல நூறித் 
தூயனவுறைகானந்துருவினென்வரவல்லேன் 
மேயின பொருணாடித்தருகுவென் வினைமுற்றும் 
ஏயினசெயவல்லேனிருளினுநெறிசெல்வென் . 

காரு) 
கல்லுவென் மலைமேலுங்கவலையின் - முதல்யாவும் 
செல்லுவெனெறி தூரஞ்செறிபுன றாவல்லென் 
வில்லின முள்னொன்றும்வெருவலெனிருபோதும் 
மல்லினுமுயர்தோளாய்மலரடிபிரியாதேன் 

( சுசு) 
1 திருவுளமெனின் மற்றென் சேனையுமுடனே கொண் 
டொருவலெனிருபோதுமுறைகுவெனுளரானார் 
மருவலரெனின் முன்னே மாள் குவென்வசையில்லேன் 
பொருவருமணிமார்பாபோதுவெனுடனென் றான் . 

( சுஎ ) 
அன்னவனுரைகேளாலமலனுமுரைநேர்வான் 
என்னுயிரனையாய் நீயிளவலுனிளையானிந் 
நன்னுதலவணின் கேணளிர்கடனிலமெல்லாம் 
உன்னுடையது நானுன்றொழிலுரிமையினுள்ளேன் . 

( சுஅ ) 
துன்புளதெனினன்றோசுகமுளத்துவன்றிப் 
பின்புளதிடைமன்னும்பிரிவுளதெனவுன்னேல் 

* உத்தமவென்பது யாதினுஞ் சிறந்தானேயென்பதன்றி இருளிற்கா 
ப்பாற்படயவனேயெனினுமாம் . முதல் கிழங்கு , வேர் . திருவுளம்கரு 
த்து . 


| 


வது .) 


வனம்புகுபடல் 


லம் . 


கூக் 


(சுக ) 


( 
எ 
0 
) 


முன்புளெமொருகால்வேமுடிவுளதெனவுன்னா 
அன்புளவினிநாமோரைவர்களுளரானோம் 
படருறவுளனும்பிகானுறைபகலெல்லாம் 
இடருறுபகையாபோயானெனவுரியாய் நீ 
சுடருறுவடிவேலாய்சொன் முறுகடவேல்யான் 
வடதிசைவருமந்நாணின்னுழைவருகின்றேன் 
அங்குளகிளைகாவற்கமைதியினுளனும்பி 
இளங்குளகிளை காவற்கியரருளருரைசெய்யாய் 
உன் கிளையென தன்றோவுறு துயருறலாமோ 
என்கிளையிதுகாவென்னேவலினினிதென்றான் . 
பணிமொழிகடவாதான் பருவரலிகவாதான் 
பிணியுடையவனென் னும்பிரிவினன் விடைகொண்டான் 
அணியிழைமயிலோடுமையனுமிளையோனும் 
திட்னிமரநிறைகானிற்சேணுறநெறிசென்றார் . 

சு - வது கங்கைப்படலம் முற்றிற்று . 

ஆ திவிருத்தம்- ககக . 


( 
எக 
) 


( 
எஉ 
) 


எ -வது . வனம்புகுபடலம் . 


பூரியர்புணர்மாதர்பொதுமனமெனமன்னும் 
ஈரமுமுளதில்லென் றறிவருமிளவேனில் 
ஆரியன்வரலோடுமமுதள வியசீதக் 
காரு அகுறிமானக்காட்டிய தவணெங்கும் . 
வெயிலிளநிலவேபோல் விரிகதிரிடைவீசப் 
பயின் மரநிழலீனப்பனிபுரைதுளிமேகப் 
புயல் தரவிளமென்கால்பூவளவியதெய்த 
மயிலினநடமாடும்வழியினியனபோனார் . 
மன்றலின் மலிகோதைமயிலியலிளமானே 
இன்றுயில்வதிகோபத்தினம்விரிவன வெங்கும் 
கொன்றைகள் சொரிபோதின் குப்பை கொள்குலமாலை 
பொன்றிணிமணிமானப்பொலிவன பலகாணாய் . 
பாணிளமிஹிறாகப்படுமழைபணையாக 
நாணின தொகுபீலிகோலின நடமாடல் 

• புணிமொழி பணிவைப்புலப்படுத்திய மொழி , 


( ங) 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( ச ) 


பூணியநினசாயல் பொலிவது பலகண்ணில் 
காணியவெனலாகுங்களிமயிலவைகாணாய் . 
சேந்தொளிவிரிசெவ்வாய்ப்பைங்கிளிசெங்கோலக் 
காந்தளின் மலரேறிக்கோதுவகவினாரும் 
மாந்தளிர்நறுமேனிமங்கைநின்மடமுன்கை 
எந்தினவெனலாகுமியல்பின விவைகாணாய் . 
நெய்ஞ்ஹிறைநெடுவேலின்னினி றமுறு திறமுற்றிக் 
கைஞ்ஜிறைநிமிர்கண்ணாய்கருதின வினமென்றே 
மெய்ஞ்ஹிறைவிரிசாயல்கண்டுநின் விழிகண்டும் 
மைஞ்ஞையுமடமானும்வருவன பலகாணாய் 


( 
க 
) 


( எ ) 


பூவலர்குரவோடும்புடைதவழ்பிடவீனும் 
மாவலர்சொரிசூழுற்றுயிலெழுமயிலொன்றின் 
தூவியின் மணநாறத்துணைபிரிபெடைதானச் 
சேவலொடுறவூடித் திரிவதனியல் காணாய் . 
t அருந்ததியனையாளேயமிர்தினுமினியாளே 
செருந்தியின் மலர் தாங்குஞ்செறியிதழ்வன சோகம் 
பொருர் தினகளிவண்டிற்பொதிவனபொன்னூதும் 
இருந்தையினெழுதீயொத்தெழுவனவியல்காணாய் . 


( அ ) 


ஏந்திள முலையாளேயெழுதருமெழிலாளே 
காந்தளின் முகைகண்ணிற்கண்டொருகளிமஞ்ஞை 

பாந்தளிதெனவுன்னிக்கவ்வியபடிபாராய் 
தீந்தளவுகள் செய்யுஞ்சிறுகுறுநகைகாணாய் 


( 
க 
) 


குன்றுறைவயமாவின் குருளையுமிருள்சிந்திப் 
பின்றினதெனலாகும்பிடிதருசிறுமாவும் 
அன் றலபிறிவொல்லா - வண்டர் தமனையாவின் 
கன்றொடுவிளையாடுங்களியனபலகாணாய் . 


( க ) 


அகில்புனைகுழன் மாதேயணியிழையெனலாகும் 
நகுமலர்நிறைமாலைக்கொம்பர்கண திதோறும் 
0 துகில்புரைநறுநீரிற்றோய்வன துறையாடும் 
முகிழிளமுலையாரின் மூழ்குவபலகாணாய் . 

( கக ) 
* கற்பிற்சிறப்புடையவளாகலின் அருந்ததியொடுவமை கூறினார் . 

+ கோம்பிக்கொதுங்கி மேயாமஞ்ஞை குஞ்சரங்கோளிழைக்கும்பாம் 
பெனப் பிறர்கூறலின் களிமஞ்ஞை பாந்தளிதெனவுன்னியென்றார் . 

1 அண்டர் முல்லைநிலமாக்கள் 
O நீரின் றூய்மைநோக்கித் துகில்புரைநறுநிரென்றார் . 


வது] 


வனம்புகுப்படலம் . 


கூடு 


( கஉ ) 


(கங ) 


( கச ) 


முற்றுறு முகைகிண்டிமுயல் கிலசிலதும்பி 
விற்றிருநுதன்மாதேயம்மலர்விரிகோங்கின் 
சுற்றுறுமலரேறித்துயில்வன * சுடர்மின்னும் 
பொற்றககிறு நீலம்புரை வனபலகாணாம் . 
கூடிய நறைவாயிற்கொண்டன விழிகொள்ளா 
மூடியகளிமன்னமுடுகினநெறிகாணா 
ஆடியசிறை | மாவண்டந்தரினிசைமுன்னாப் 
பாடிய பெடைகண்ணாவருவன பலகாணாய் . 
கன்னியாணிகோலங்கற்றறிகுநரென்னப் 
பொன்னணிநிறவேங்கைக்கொம்பர்கள்புதுமென்பூ 
அன்னமென்னடையால் கின்னளகநன்னுதலப்பும் 
சின்னமென் மலர்மானச்சிந்துவபலகாணாய் . 
மணங்கிளர்மலர்வாசமாருதம்வரவீசக் 
கணங்கிளர் தருசுண்ணங்கல்லுடையன கானத் 
தணங்கினுமினியாயுன்னணிவடமுலைமுன்றிற் 
சுணங்கின மவைமானத்துறுவன பலகாணாய் 
$ அடியினைபொறைகல்லாவென்று கொலதெரெங்கும் 
இடையிடைமலர்சிந்துமினமரமிவைகாணாய் 
கொடியினொடிளவாசக்கொம்பர்கள் குயிலாயுன் 
துடிபுரையிடைநாணித்துவன்வனவவைகாணாய் . 
வாள்புரைவிழியாயுன் மலர்புரையடி மானத் 
தாள் புரைதளிர்வைகுந்தகைஞிமிறிவைகாணாய் 
கோள்புரையிருள்வாசக்குழல்புரைமழைகாணாய் 
தோள்புரையிளவேயின்றொகுதிகளவைகாணாய் 
பூசனை சினை துன் றிப்புள்ளிடையிடைபம்பி 

நானிறநளிர்வல்லிக்கொடியளவிலமல்கி 
மானின மயின் மாலைக்குயிலினம் வருகானந் 
தீநிகர்தொழிலாடைத் திரைபொருவன்பாராய் , 


(கரு ) 


( கசு ) 


( 
கஎ 
) 


கஅ) 


என்றனன் மடவாளோடினிதினில் விளையாடிப் 
பொன்றிணி திரடோளான் போயினனெறி ) போதும் 

* வண்டுகோங்கிற் றயில்வதனை சுடர்மின்னும் பொற்றகடுறு நீலம் 
புரைவன என்றார் . 

மாவணடு என்புழிமாகருமை . சின்ன மென்மலர் சின்னப்பூ . 
$ அடியிணைபொறுக்க மாட்டா கொல் என்பார் அடியிணை பொறைசல் 
லாவென்றார் . நானிறம் நானாவிதம் . 0 போது என்பது ஆகுபெயராய் 
சூரியனுக்காகியது , போது காலம் , பொழுது என்பதன் முதனிலை நீண்டு 
இடை நிலை கெட்டுபோதென்றாகியது என்பாருமுளர் , மரூஉ . 


கூசு 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


(கக) 


சென்றது குடபாலத் * திருமலையிதுவன்றோ 
என் றனன் வினைவென்றோர்மேவிடமெனலோடும் . 
அருத்தியின கம்விம்முமன்பினிசெடுநாளில் 
திருத்தியவினைமுற்றிற்றென்றனன்றெரிகின்றான் 
பரத்துவனெனுநாமப்பாமுனி + பவநோயின் 
மருத்துவனனையானை வரவெதிர்கொளவந்தான் 


( 20 ) 


குடையினனிமிர்கோலன் குண்டிகையினன் மூரிச் 
சடையினனுரிமானின் சருமனன் மரநாரின் 
உடையினன் மயிர்காலுமுருவின 1 னெறிபேணும் 
நடையினன் மறைநாலுநடந் விறருநாவான் . 


( உக ) 


செந்தழல்புரிசெல்வன் $ றிசைமுகமுனிசெவ்வே 
தர்தனவுயிரெல்லாந்தன்னுயிரெனால் கும் 
அந்தணனுலகேழுமமையெனி னமரேசன் 
உந்தியினுதவாமேயு தவிடுதொழில்வல்லான் . 


( உ.உ ) 


அம்முனிவரலோடுமநகனுமலர்தூவி 
மும்முறைதொழுதானம்முதல்வனுமெதிர்புல்லி 
இம்முறையுருவோ கானெய்துவதெனவுள்ளம் 
விம்மினனிழிகண்ணீர்விழிவழியுகநின்றான் . 
அகலிடநெடிதாளுமமைதியையது திரப் 


(உங ) 


புகலிடமெமதாகும்புரையிடையிதுநாளில் 
தகவிலதவவேடந்தழுவினை வருவானேன் 
- இகலடுசிலைவீரலிளையவனொடுமென்றான் . 


(உச ) 


(உரு ) 


* உற்றுளபொருளெல்லாமுணர்வுறவுரைசெய்தான் 
நற்றவமுனியந்தோவிதிதருநவையென்பான் 
இற்றது செயலுண்டோவினியெனவிடர்கொண்டான் 
பெற்றிலடவமந்தோபெருநிலமகளென்றான் . 
துப்புறழ் துவர்வாயின் றூய்மொழிமயிலோடும் 
அப்புறுகடன்ஞாலமாளுதிகடிதென்னா 
ஒப்பறுமரசுன்னையுயர்வன முறவேகென் 
றெப்பரிசுயிருய்ந்தானென் றுணையவனென்றான் . 


. 


* திருமலை சித்திரகூடம் . - பிறவிநோய்க்கு மருத்துவன்றாகலின்பவ 
நோயின் மருத்துவனென்றார் . - நெறி - (துறவற வொழுக்கத்தை. $ F 
சைமுகமுனி- பிரமன் . 1 அமரேசன்- அயர்வருமமார்கட்கிறை . 8 நானெ 
ன்னுமுளப் பாட்டுத்தன்மை யுயர்த்தற்கண் முன்னிலையிடத்து வந்தது . 
• இகலடுசிலை - பகைவரை வெல்லுஞ்சிலை. உற்றுளபொருள்- நடந்த செய்தி . 


வது] 


வனம்புகுப்படலம் . 


கூள 


( 2 எ ) 


அல்லலுமுளவின்பமணுகலுமுளவன்றோ 
நல்லவுமுள செய்யுவைகளுமுளவந்தோ 
இல்லையொர் பயனானின் றிடருறுமிதினென்னாப் 
புல்லினனுடனே கொண்டினிதுறைபுலரபுக்கான் . 
புக்குறைவிடநல்கிப் * பூசனை முறைபேணித் 
தக்கனகனிகாயுந்தந்துரைதருமன்பால் 
தொக்கநன்முறைகூறித்தூயவனுயிர்போலும் 
மக்களினருளுற்றான்மைந்தருமகிழ்வுற்றார் . 
வைகினர் - கதிர்நாறுமளவையின் மறையோனும் 

உய்குவமிவனோடியாமுடனுறைதலினென்பான் 
செய்தனனினிதெல்லாஞ்செல்வனை முகமுன்னாக் 
கொய்குலமலர்மார்பகூறுவதுளதென்றான் . 


( உ அ ) 


( உக 


( 
உக 
) 


வேறு . 


நிறைநீர்மலர் நெடுங்கனிகிழங்குகாய்நேர்ந்த 
குறையுந் தீயிவை தூயவைகுறைவிலவெம்மோ 
இறையுமிவ்வழியொருங்கினிலுயர் தவமுயல் வார்க் 
கிறையுமீதலாதினியதோரிடமரிதின்னும் . 

( x 0 ) 
கங்கையாளொடுகரியவணாமகள்கலந்த 
சங்கமாதலிற்பிரியலென்றாமரைச்செங்கண் 
அங்கநாயகவயனுக்குமரும்பெறற்றீத்தம் 
எங்கள் போலியர் தரத்ததன்றிருத்திரீண்டென்றான் 

( ஙக ) 
பூண்டமாதவனவ்வழிவிரும்பினன் புகல 
நீண்டதன்றி து நிறைபுனனாட்டுக் குநடுவாம் 
மாண்டசிந்தையவிவ்வழிவைகுவனென்றால் 
ஈண்டயாவருநெருங்குவனென் றனனிராமன் .. 

( ஙஉ ) 
ஆவதுள்ள தேயையகேளை யிரண்டமைந்த 
காவதப் பொழிற்கப்புறங்கழிந்தபின்காண்டி 
மேவுகாதலின்வைகுதிவிண்ணினுமினிதால் 
தேவர்கைதொழுஞ்சித்திரகூடமென்றுளதால் . 
என்றுகாதலினேயினனடிதொழுதேத்திக் 
கொன்றைவேய்ங்குழற்கோவலர்முல்லையங்குடுமி 
* பூசனை முறைபேணல் அதிதிகளையுபசரிக்கும் முறையிலுபசரித்தல் 
+ கதிர்நாறுமளவை ஞாயிற்றினுதயபரியந்தம் . 
உய்தல் நிரதிசய இன்ப வீட்டைடதல் . 
$ கங்கையாளொடு கரியவணாமகள் கலந்தசங்கம் கங்காத தியுடன்ய 
முனையும்சரசுவதியும் சேர்ந்தசங்கமுகம் . 
பொழில் பூமி , வனம் , சோலை என்றுஉரைக்கினும் பொருந்தும். 

13 


[ இரண்டா 


கூஅ 


அயோத்தியாகாண்டம் . 


சென்றுசெங்கெதிர்ச்செல்வனுடுவுறச்சிறுமான் 
கன்றநீர் நுகர் - காளிர் தியெனுந திகண்டார் . 


1 


ஆறுகண்டனாகமகிழ்திறைஞ்சிவிரறிந்து 
நீறுதோய்மணிமேணியர்நெடும்புனல்படிந்தார் 
ஊறுமென்கனிகிழங்கினோடுண்டுநீருண்டார் 
ஏறியே குவதெங்ஙனமென்றலுமிளையோன் . 

( ங ரு ) 
வாங்கு - வேய்ங்கழைதுணித்தனன் - மாணையின் கொடியால் 
ஓங்கு தெப்பமொன் றமைத்ததினும்பரினுலம் போல் 
வீங்குதோளண்ணறேவியோடினிதுவீற்றிருப்ப 
நீங்கினானந்தநெடுந்தியுருகையானீந்தி . 

( ஙசு ) 
ஆலைபாய்வயலயோத்தியராண்டகைக்கிளையான் 
மாலைமால்வரைத்தோளெனு மந்தரந்திரியக் 
காலை வேலையைக்கடந்தது கழிந்தநீர்கடிதின் 
மேலைவேலையிற்பாய்ந்தது மீண்டநீர் வெள்ளம் . 

( x. எ ) 


அனையாப்புனலேறினக்கரையனைந்தார் 
புனையும் வற்கலைபொற்பினர் நெடுநெறிபோனார் 
சினையு மூலமும் வேரும் வெந்திருநிலந் தீய்ந்து 
நினையுநெஞ்சமுஞ் $ சுடுவதோர் நெடுஞ்சுரநெர்ந்தார் . 


( ந அ ) 


நீங்கலாற்றளல் சனகியென்றென்னவர் நினைய 
ஓங்குவெய்யவனுபெதியெனக்கதிருஈத்தான் 
தாங்கு வேங்கடத்துலவைகடழைகொண்டுதழைத்த 
பாங்குவேங்கனல் பங்கயவனங்களாய்ப்பரந்த . 


( 


( 
ங 
கூ 
) 


வறுத்து வித்தியவனையனவல்லயிற்பரல்கள் 
பறித்து வித்தியமலரெனக்குளிர்ந்தனபசந்த 
இறுத்தெரிந்தனவல்லிகளிளந்தளிரீன்ற 
கறுத்தவாளரவெயிற்றினுள முதுகக்களித்த . 


( ச 0 ) 


. 


குழுமிமேகங்கள் குமுறின குளிர் துளிகொணர்ந்த 
முழுவில்வேடருமுனிவரின் முனிகிலருயிரைத் 
தழுவி நின்றன பசியில பகையில தணிந்த 
உழுவையின் முலைமானிளங்கன்றுகளுண்ட . 

( சக ) 
* காளிந் திஎனினும் கரியவெளெனினும் யமுணை எனினுமமையும் . 

வேய்ங்கழைஒருசாதிமூங்கில் விசேடம் . 1 மாணை ஒருசாதிக்கொடி 
விசேடம் சுடுவதன் கடுமையுணர்த்த நினையுநெஞ்சமுஞ் சுடுவதோர் நெ 
டுஞ்சுரமென்றார் . வேங்கடம் வேகுங்காடு 0 கிருட்டினசருப்பமென்னு 
ம் வடமொழிப்பெயர்பற்றிக் கறுத்துவாளராவென்றார் . 


வது ) 


வனம்புகுபடலம் . 


( சஉ ) 


கல்லளைக்கிடந்தகடுவெந்தயர்கின்றகதழ்பாம் 
பல்லலுற்றிலவலைபுன ற்கிடந்தனவனைய 
வல்லையுற்றவேய்புற்றொடுமெரிவன மணிவாழ் 
புல்லெயிற்றிளங்கன்னியர்தோளெனப்பொலிந்த . 
படர்ந்தெழுந்தபுல் பசுநிறக்கம்பளம்பரப்பிக் 
கிடந்தபோன்றன * கேகையந்தோகைகள் கிளர 
மடந்தைமாரென நாடகம்வயின்றொறுநவின்ற 
தொடர்ந்தபாணரிற்பாங்கிசைமுரன் றன தும்பி. 


சங் 


( 


( 
சசு 
) 


காலமின்றியுங்கனிந்தனகனிநெடுங்கந்தம் 
மூலமின்றியுமுகிழ்த்தன நிலனுறமுழுதும் 
கோலமங்கையரொத்தன கொம்பர்க ளின்பச் 
சீலமன் றியுஞ்செய்தவம்வேறுமொன்றுளதோ. 
எயினர் தங்கிடமிருடிகளிருப்பிடமேய்ந்த 
வயின் வயின்றொறுமணிநிறக்கோபங்கண்மலர்ந்த 
பயின்மரந்தொறும்பரிந்தனபேடையைப்பயிலும் 
குயிலிரங்கின குருந்தநின் றரும்பின முருந்தம் . 
பந்தருட்புரைபாசறைப்பொருள்வயிற்பருவம் 
தர்தகேள்வரையுயிருறத்தழுவினர் பிரிந்த , 
- கந்தவோ தியர்சிந்தையிற்கொதிப்பதக்கழலோர் 
வந்தபோதவர்மனமெனக்குளிர்ந்ததவ்வனமே . 


வெளிறுநீங்கிய பாலையைமெல்லெனப்போனார் 
குளிறுவான்மதிக்குழவி தன் சூல்வயிற்றொளிப்பப் 
$ பிளிறுமேகத்தைப்பிடியெனப்பெரும்பனைத்தடக்கைக் 
களிறு நீட்மெச்சித்திரகூடத்தைக்கண்டார் . 


(சஎ ) 


எ - வது வனம்புகுப்படலம் முற்றிற்று . 


ஆ திருவிருத்தம் - எஙஅ .. 


கேகயம் - மயில் . இன்பம் பயக்குமொழுக்க நெறியினுஞ் செய் 
தலயின்றென் பார் இன்பச்சீலமன் றியுஞ்செய்தவம் வேறுமொன்றுளதோ 


என்றார் . 


- இயற்கை மணங்கமழுங் கூந்தலாகலிற் கந்தவோதியரென்றார் . 
$ யானை மேகத்தைப் பிடியெனக்கருதினமை கூறலான் மயக்கவனி 


க 00 


[ இரண்டா 


அயோத்தியாகாண்டம் . 
அ - வது சித்திரகூடப்படலம் . 


க 


* நினையுந்தேவர்க்கு நமக்கு மொத்தொரு நெறிநின்ற 
அனகனங்கணனாயிரம் பெயருடையமலன் 
சனகன்மாமடமயிற்கந்தச்சந்தனஞ்செறிந்த 
கனகமால்வரையியல் பெலாந்தெரிவு றக்காட்டும் . 

( க ) 
வாளும் வேலும் விட்டளாயினவனையகண்மயிலே 
தாளினேலமுமாலமுந்தொடர்தருசாரல் 
நீளமாமலை துயில்வன நீருண்டகமஞ்சூற் 
காளமேகமுநாகமுந்தெரிகிலகாணாய் . 
t குருதிவாளெனச்செவ்வரிபரந்தகட்குயிலே 
மருவிமால்வரையும்பரிற்கு திக்கின்றவருடை 
சுருதிபோற்றெளிமரகதக்கொழுஞ்சுடர்சுற்றப் 
பருதிவானவன் பசும்பரிபுரைவனபாராய் . 

) 
வடங்கொள்பூண்முலைமடமயிலேமதக்க தமா 
அடங்குபேழ்வயிற்றரவுரியமை தொறுந்தொடக்கித் 
1 தடங்கடோறுநின்றாடுவதண்டலையயோத்தி 
நுடங்குமாளிகைத்துகிற்கொடிநிகர்ப்பனநோக்காய் . 

(ச ) 
உவரிவாயன்றிப் 0 பாற்கடலுதவியவமுதே 
துவரிநீண்மானித்தடந்தொறுமிடந்தொறுந்து வன்றிக் 
சவரிபானி றவால்புடைபெயர்வனகடிதில் 
பவளமால்வரையருவியைப் பொருவியபாராய் . 
சலந்தலைக்கொண்டசீயத்தாற்றனிமதக்கதமா 
உலந்து வீழ்தலிற்சிந்தினவுதிரத்தின்மடவார் 
புலந்தகாலையற்றுக்கனக்குங்குமப் பொதியில் 
கலந்தமுத்தென $ வேழமுத்திமைப்பன காணாய் . 
நீண்டமால் வரைமதிபு றநெடுமுடிநிவந்த 
தூண்டு மாமணிச்சுடரதன் கற்றையிற் சொருக 
மாண்டவானி றவருவியம் | மழவிடைப்பாகன் 
காண்டகுஞ்சடைக்கங்கையைநிகர்ப்பனகாணாய் . 

( எ ) 
* தேவரையுமன்றி நம்மையுமொப்பக் கருதிவீற்றிருத்தலின் நினை 
யுந்தேவர்க்கு நமக்கு மொத்தொரு நெறிநின்ற என்றார் . 

t குருதிவாளுண்டல் செவ்வரிபரந்த சண்ணொடொக்குமென்றார் . 
1 தடங்கள் - ஈண்டுகாடுகள் . 0 பாற்கடலுதவியவமுது . திருமாமகள் . 
$ முத்துகடோன் றமிட மிருபதாகலின் வேழமுத்தென்றார் . 
மழவிடைப்பாகன் சிவன் , 


( 
ரு 
) 


( 
க 
) 


ஓ 


வது ] 


சித்திரகூடப்படலம் . 


காக 


தொட்டமாசுணஞ்சுடரொளிமணியொடுந் தூவி 
விட்டசென் றன விடாதமழையனவேழம் 
வட்ட வேங்கையின் மலரொடுந்ததைந்தன வயங்கும் 
பட்டநெற்றியிற்சுற்றியபோல்வனபாராய் 


( 
அ 
) 


இழைந்த நூலிணைமணிக்குடஞ்சுமக்கின்றதென்ன 
குழைந்த நுண்ணிடைக்குவியிளவன முலைக்கொம்பே 
தழைந்தசந்தனச்சோலை தன் செலவினைத்தடுப்ப 
நுழைந்து போகின்ற தொக்கின் றமதியினை நோக்காய் . 


( 
க 
) 


உருகுகாதலிற்றழைகொண்மெழலைவண்டோச்சி 
முருகுகாறு செந்தேனினைமுழைநின்றும் வாங்கிப் 
பெருகு சூலிளம்பிடிக்கொரு பிறைமருப்பியானை 
பருகவாயினிற்கையிநின் றளிப்பது பாராய் . 


( 40 ) 


* அளிக்குநாயகன்மா யைபுக்கடங்கினனெனினும் 
களிப்பிலிந்தியத்தியோகியைக்கரக்கிலனதுபோல் 
ஒளித்து நின்றுளராயினுமுருத்தெரிகின்ற 
பளிக்கறைச்சிலபரிமூகமாக்களைப்பாராய் . 


( 
கக 
) 


ஆடுகின் றமாமயிலினுமழகிய குயிலே 
கூடுகின்றிலர்கொடிச்சியர் தம்மனங்கொதிப்ப 
ஊடுகின் நனர்கொழுநரையுருகினர்நோக்கப் 
பாடுகின்றன - கின்னரமிதுனங்கள் பாராய் . 


( கஉ ) 


1 


வில்லிவாங்கியசிலையெனப்பொலி நுதல் விளக்கே 
வல்லிதாங்கழைதாக்கலில்வழிந்திழிபிரசம் 
கொல்லிவாங்கிய குன்றவர்கொடிநெடுங் - கவலை 
கல்லிவாங்கிய குழிகளைநிறைப்பனகாணாய் . 

( கங ) 
ஒருவில் பெண்மையென்றுரைக்கின்றவுடலினுக்குயிரே 
மருவுகாதலினினிதுடனாடியமந்தி 
மருவி நீர் கொடுவீசத்தானப்புறத்தேறிக் 
கருவி மாமழையுதிர்ப்பதோர்கவெனைக்காணாய் . 

( கச ) 
வீறுபஞ்சின்றிய முதநெய்மாட்டிய $ விளக்கே 
சிறுவெங்கதிர்செறிந்தன பேர்கல திரியா 
மாறின் மண்டிலநிரப்பியமாணிக்க மணிக்கற் 
பாறை மற்றொரு பரிதியிற்பொலிவனபாராய் . 

* அளிக்குநாயகன் -திருமால் . கின்னரமிதுனங்களென்ற தொருவ 
கைப்பறவைவிசேடம் - கவலை ஒருகிழங்கின் விசேடம் . $ புக்ககத்தையும் 
பிறந்தகத்தையும விளக்குபவளாகலின் விளக் ேயென்றார் . 


கஉ 


அயோத்தியாகாண்டம் . 


இரண்டர் 


* சீலமின்னதென் றருந்ததிக்கருளிய திருவே 
நீலவண்டினம்படிந் தெழவளைந்துடனிமிர்வ 
சோலை வேங்கையின் கொம்பர்கள் பொன் மலர் தூவிக் 
காலினிற்றொழுதெழுவன நிகர்ப்பன காணாய் 

( கசு ) 
விற்கொள்வாணுதல்விளங்கிழையிளந் தளிர்க்கொழுந்தே 
எற்கொண்மால்வரையும்பரினிரும்புனங்காக்கும் 
கொற்கொள்வேற்கணார் குரீஇயினத்தெறிகுருவிந்தக் 
கற்கள்வானிடை மீனென வீழ்வன காணாய் 

( கன ) 
வரிகொளொண்சிலை வயவர்தங் கணிச்சியின் மறிந்த 
பரியகாரகில்சுடரிமிர்பசும்புகைப்படலம் 
அரியவேதியராகு திப்புகையொடுமளவிக் 
கரியமால்வரைக்கொழுந்தெனப்படர்வனகாணாய் . 

( கஅ ) 
நான நாண்மலர் நறையகினாவிதேனாறும் 
1 சோனைவார்குழற்சுமைபெறாதிடுகிடைத்தோகாய் 
வானயாற்றுமீன் மலர்ந்தனவெனப்புனல் வறந்த 
கானயாறுகள் கணமணியிமைப்பனகாணாய் . 

( க 

க கூ ) 
மஞ்சளாவியமாணிக்கப்பாறையின் மறைவ 
செஞ்சவேநெடுமரகதப்பாறையிற்றெரிவ 
விஞ்சைநாருயர்கொழுநரோடூடினர் விமலப் 
பஞ்சளாவியசீறடிச்சுவடுகள் பாராய் . 

( 20 ) 
சுழித்தசெம்பொனின்றொளை புரையுந்தியின் றுணையே 
கொழித்தமா மணியருவியோடிழிவனகோலம் 
அழித்துமேவியவரம்பையா றல்புரைகூந்தல் 
கழித்துநீக்கியகற்பகநறுமலர்காணாய் . 

(உக ) 
அறைகழற்கிலைக் $ குன் றவரகன்புனங்காவற் 
பறையெடுத்தொருகடுவனின் றடிப்பது பாராய் 
பிறையையெட்டினள் பிடித்திதற்கிது பிழையென்னாக் 
கறைதுடைக்குறுபேதையோர்கொடிச்சியைக்காணாய் . ( உ ...) 
அடுத்தபல்பகலன் பரிற் பிரிந்தவரென்ப 
தெடுத்து நந்தமக்கியம்புவவெனக்கரிந் திருண்ட 

ஒழுக்கத்தையார்க்கு முரைப்பவளாகலின் சீலமின்னதென்றருந்த 
திக்கருளிய திருவே என்றார் . t கணிச்சிமழுப்படை . 1 சோனை - விடாமழை . 

விஞ்சைநாடியர்பஞ்சளாவிய சீறடி மஞ்சளாவிய மாணிக்கப்பாறை 
யாகலின் மறைவவென்றும் மரகதப்பாரையாகலிற் றெரிலவென்றுங் கூறி 
னார் . 

* குன்றவர் குறிஞ்சிநிலமாக்கள் . 


வது) 


சித்திரகூடப்படலம் . 


ககே 


( உ ) 


தொடுத்தமாதவிச்சூழலிற்சூரரமகளிர் 
படுத்துவைகிய * பல்லவசயனங்கள் பாராய் . 
நினைந்தபோதினுமமிர்தொக்குநேரிழைைேறதேன் 
வனைந்தவேங்கையிற்கோங்கினில்வயின்றொறுந்தொடுத்துக் 
குனிந்த்வூசலிற்கொடிச்சியரெடுத்தவின் குறிஞ்சிக் 
கனிந்தபாடல்கேட் t டசுணமா வருவனகாணாய் . 
இலவுமிந்திரகோபமும்புரையிதழினியோய் 
அலவு நுண்டுளியருவி நீரரம்பையராடக் 
கலவைசாந்து செங்குங்குமங்கற்பகங்கொடுத்த 
பலவுந்தோய்தலிற்பரிமளங்கமழ்வன பாராய் . 


( உச ) 


( உரு ) 


செம்பொன்னாற்செய்து குலிகமிட்டெழுதிய செப்போர் 
கொம்பர் தாங்கியதெனப்பொலிவனமுலைக் கொடியே 
அம்பொன் மால்வரையலர்க திருச்சிசென் றணுகப் 
பைம்பொன் மாமுடிமிலைச்சியதொப்பது பாராய் . 

(உசு ) 
மடந்தைமார்களிற்றில தமேமணிநிறத்திணிகல் 
தொடர்ந்தபாறையில்வேயினஞ்சொரிகதிர்முத்தம் 
இடந்தொறுங்கிடந் திமைப்பனவெக்கிளஞ்செக்கர் 
படர்ந் தவானிடைத்தாரகைநிகர்ப்பனபாராய் . 

( உஎ) 
குழுவு நுண்டொளைவேயினுங்குறி நரம்பெறிவுற் 
றெழுவு தண்டமிழ்யாழினுமினிய சொற்கிளியே 
முழுவதும்மலர்விரியநாண்முருக்கிடைமிடைந்த 
பழுவம்வெங்கனல்கதுவியதொப்பனபாராய் . 

(உ.அ ) 
வளைகள் காந்தளிற்பெய்தன வனையகைம்மயிலே 
1 தொளைகொடாழ்தடக்கைநெடுந்துருத்தியிற்றுக்கி 
அளவின் மூப்பினாருந்தவர்க்கருவிநீர்கொணர்ந்து 
களபமால்கரிகுண்டிகைசொரிவனகாணாய் . 

( 2. க ) 
- வடுவின்மாவகிரிவையெனப்பொலிந்தகண்மயிலே 
இடுகுகண்ணினரிடருறுமூப்பினரேக 
நெடுகுகூனல்வானீட்டினவுருகுறுநெஞ்சக் 
கடுவன்மா தவர்க் கருநெறிகாட்டுவகாணாய் 

( ங O ) 
பாச்தடேரிவைபழிபடப்பரந்த 0 பேரல்குல் 
எந்து என் மணிமார்பினராகுதிக்கியைந்த 
* பல்லவசயனம் தளிர்ப்படுக்கை . + அசுணமாகேகயப்புள் . 
- புழைக்கை என்ற துபற்றித்தொளைகொடாழ்தடக்கை என்றார் , 
5 அருநெறிசெல்லற்கரியவழி . 0 பேரல்குல் அன்மொழித்தொகை . 


கசை 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


கூந்தன்மென்மயிற்குறுகினநெடுஞ்சிறைகோலிக் 
* காந்து குண்டத்தின் வயங்கெரியெழுப்புவகாணாய் . 
அலம்புவார்குழலாய்மயிற்பெண்ணருங்கலமே 
நலம்பெய்வேதியர்மார்பினுக்கியைவு றநாடிச் 
சிலம்பிபஞ்சினிற்சிக்கறத்தெரிந்த - றேமாம் 
பலம் பெய்மந்திகளுடன் வந்து கொடுப்பனபாராய் . 

(கூஉ ) 
தெரிவைமார்க்கொரு கட்டளையெனச்செய்த திருவே 
பெரியமாக்களிற்பலாக்களிற்பிறங்கியவாழை 
அரியமாக்கனிகடுவன்களன்பு கொண்டளிப்பக் 
கரியமாகிழங்ககழ்ந்தனகொணர்வனகாணாய் 

( ங...) 
ஐவனக்குரறினைக்கதிரிறுங்கவையவரை 
மெய்வணக்குறுவேயின மீன் றமெல்லரிசி 
பொய்வணக்கியமா தவர்புரைதொறும் புகுந்துன் 
கைவனத்தவாய்க்கிள்ளை தந்தளிப்பனகாணாய் . 

(ஙச ) 
* இடிகொள்வேழத்தையெயிற்றொடு மெடுத்துடன் விழுங்கும் 
கடியமாசுணங்கற்றறிந்தவரெனவடங்கிச் 
சடைகொள்சென்னியர் தாழ்விலர் தாமிதித்தேறப் 
படிகடாமெனத்தாழ்வரைகிடப்பபைாராய் 


அசும்புபாய்வரையருந்தவமுடித்தவர் 0 துனைக்கட் 
டசும்புவேய்ந்தரொத்தவர் தமக்குவிண்டருவான் 
விசும்பு தூர்ப்பனவா மெனவெயிலென விளங்கும் 
பசும்பொன்மானங்கள் போவனவருவன பாராய் 


( ஙகா) 


( 


நெய்கொணீருண்டுநெருப்புண் நீண்டமைநிறைந்த 
வெல்கொள்வேலெனக்காலனுமறுகுறுங்கண்ணாய் 
மெய்கணோகின் றபிடிகளைவிரும்பியவேழம் 
கய்கணோகில தாங்கினநிற்பனகாணாய் . 

( ங.எ ) 
விடங்கொ ணோக்கிரின்னடையினைமின்னென வெருவிப் 
படங்கொணாகங் கண்முழைபுகழ்ப்பதைப்பனபாராய் 
மடங்கலாளிகளெனங்கொடுமழையின் முழங்கக் 
கடங்கொள்கார்மதக்கைம்மலை பிரிவன காணாய் . 

{ஙஅ ) 
* காந்தி குண்டம்கனல்கின்றகுண்டம் . - தேமாம்பலம் இனியமாங்க 
னி . t கட்டளைஉரையானர் . இடிகள் வேழத்தையெயிற்றொடு மெடுத்து 
விழுக்குமாசணமென்றார் குருசரங்கோளிழைக்கும் பாம்பெனப் பிறரும் 
கூறலின் . 0 துணைக்கட்ட சும்பு சடைமுடி , கைகளென்றது புழைக்கை 
யை நோக்கியென் றது வினைப்பெயர் . 


யை . 


வது . ) 


சித்திரகூடப்படலம் . 


காரு 


இனையயாவையுமேத் திழைக்கியம்பினன்காட்டி 
அனையமால்வரையருந் தவரெதிர்வரவணங்கி 
வினையினீங்கியவேதியர் விருந்தினனானான் 
* மனையின் மெய்யெனுமாதவம்புரிந்தவன்மைந்தன் . 


( ங க ) 


வேறு . 


) 


வ 


( 


மாவியலுதயமாந் - துளபவானவன் 
மேவியப்பகையிருளவுணர்வீந்துகக் 
காவியல் குடவரைக்காலநேமிமேல் 
ஏவியதிகிரிபோலிரவியேகினான் . 

( 50 ) 
சக்கரக் - தானவனுடலிற்றாக்குற 
எக்கிய சோரியிற்பரர்ததெங்கணும் 
செக்கரத்தீயவன்வாயிற்றீர்ந்துவே . 
றுக்கவான் றனியெயிறொத்ததிந்துவே , 

( சக ) 
ஆனனமகளிருக்களித்ததாமரைப் 
பூநனிமுகிழ்த்தனபுலரிபோனபின் 
மீனென விளங்கியவெள்ளியாம்பல்வீ 
வானெனமணித்தடமலர்ந்தவெங்குமே 

( சஉ ) 
மர் தியுங்கடுவனுமரங்கணோக்கின 
தந்தியும் பிடிகளுந் தடங்கணோக்கின 
நிந்தையில் சகுந்தங்கணீள நோக்கின 
அந்தியை நோக்கினானறிவைநோக்கினான் , 

( சங ) 
மொய்யுறு நறிமலர்முகிழ்த்தவாஞ்சில 
மய்யறுாறுமலர்மலர்ந்தவாஞ்சில 
அய்யனோடிளவற்குமமிழ்தனாளூக்கும் 
0 கய்களுங்கண்களுங்கமலப்போன்றவே. 

( சசு ) 
மாலை வந்தகன்றபின் மருங்கிலாளொடும் 
வேலைவந் துறைவிடமேயதாமெனக் 
கோலைவந் துமிழ்சிலைத்தம்பிகோலிய 
சாலைவந்தெய்தினான் றவத்தினெய்தினான் . 
நெடுங்கழைக்குறுந்துணிநிறுவிமேனிரைத் 

தொடுங்கலினெடு முகடொழுக்கியூழுற 
* புகழுடம்பு நிறீஇப் பூதவுடம்பை நீத்தமையான் மனையின் மெய் 
யெனு மாதவம் என்றார் . - துளபவானவன் - திருமால் . தானவன் - கால 
நேமி . 0 மாலைக்கடன் முடிப்பக் கண்முகிழ்த்துத் தியானித்தலின் கைக 
களுக் கண்களுங் கமலம்போன் றவென்றார் . 1 மருங்கிலாள்-சனகியை , 
தவத்தானல்லது வேறொன்றானெய்தப்படுபவனன்மையின் தவத்தினெய் 
தினானென்றார் . 

14 


ககோ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


இடுங்கலில்கைவிசித்தேற்றியெங்கணும் 
முடங்கவில்வரிச்சுமேல்விரிச்சுமூட்டியே 
தேக்கடைப்படலையிற்செறிவுசெய்து பின் 
பூக்கிளர்நாணலின்புல்லுவேய்ந்து கீழ் 
தூக்கியவேய்களிற்சுவருஞ்சுற்றுறப் 
போக்கிமண்ணெறிந் தவைபுனலிற்றீற்றியே . 
வேறிடமியற்றினன் - மிதிலைநாடிக்கும் 
கூறின நெறிமுறைகுயிற்றிக்குங்குமச் 
சேறுகொண்டழகுறத்திருத்தித்திண்சுவர் 
ஆறிடுமணியொடுங்கனகமப்பியே . 


(சஎ ) 


மயிலுடைப்பீலியின் விதானமேல்வகுத் 
தயிலுடைச்சுரிகையாலருகுறூக்கறுத் 
தெயிலிளங்கழைகளாலியற்றியாறிடு 
செயலுடைப்புதுமலர்பொற்பச்சிந்தியே . 


( சக ) 


இன்னணமிளையவனிழைத்தசாலையிற் 
பொன்னிறத் திருவொடுக்குடிபுக்கானரோ 
என்னெடுர் திசைமுகனகத்து ரம்மனோர்க் 
குன்னருமுயிருளுமொக்கவைகுவான் 


( 20 ) 


வேறு . 


மாய நீங்கியசிந்தனைமாமறை 
துயபாற்கடல்வைகுந்தஞ்சொல்லலாம் 
ஆய - சாலையரும்பெறலன்பினான் . 
நேயரெஞ்கின் விரும்பி நிரப்பினான் . 

( ருக ) 
மேவுகானமிதிலையர்கோன்மகள் 
பூவின் மெல்லியபாதமும்போந்தன 
தாவிலெம்பிகைசாலைசமைத்தன 
யாவையாதுமிலார்க்கியையாதவே . 
என்ற சிந்தித்திளையவற்பார்த்திரு 
குன்றுபோலக்குவவியதோளினாய் 
என்றுகற்றனை நீயிதுபோலென்றான் 
துன்றுதாமரைக்கண்பனிசோர்கின்றான் . 

( ருங ) 
அடருஞ்செல்வமளித்தவனாணையாற் 

படருநல்லறம்பாலித்திரவியிற் 
* மிதிலைநாடி - சனகி . சாலையைமாயை நீங்கிய சிந்தனையோடும்மா 
மறையோடும் பாற்கடலோடும் வைகுந்தத்தோடு மூவாமை கூறினார் . 


வது ] 


பள்ளியடைப்படலம் . 


கஎே 


( ருச ) 


சுடருமெய்ப்புகழ்சூடினனென்பதென் 
இடருனக்கிழைத்தேனெடுகாளென்றான் . 
அந்தவாய்மொழியையனியம்பலும் 
நொந்தசிந்தையிளையவனோக்கினால் 
எந்தைகாண்டியிடரினுக்கங்குரம் 
முந்திவந்து முளைத்தன்றோவென்றான் . 
ஆகசெய்தக்கதில்லையறத்தினின் 
றேகலென்பதரிதென்று மெண்ணினான் 
ஓகை கொண்டவனுள்ளிடர்நோக்கினான் 
சோகபங்கந் துடைப்பரிதாலெனா. 
பின்னுந் தம்பியை நோக்கிப்பெரியவன் 
மன்னுஞ்செல்வத்திற்குண்டுவரம்பிதற் 
கென்ன கேடுண் * டிவ்வெல்லையிலின்பத்தை 
உன்னுமேல் வருமூதியத்தோடென்றான் . 


( ருகா ) 


( ருஎ ) 


தேற்றித்தம்பியைத்தேவருங்கைதொழ 
நோற்றிருந் தனனோன் சிலையோனிப்பால் 
ஆற்றன் மாதவனாணையிற் போனவர் 
கூற்றினுற்றது கூறலுற்றாமரோ . 
அ - வது சித்திரகூடப்படலம் முற்றிற்று , 

ஆ திருவிருத்தம் - எகசு . 


( ருஅ ) 


கூ வது . பள்ளியடைப்படலம் . 


பொருவிறூதுவர் போயினர் பொய்யிலார் 
இரவுான்பகலுங்கடிதேகினார் 
பரதன்கோயிலுற்றார் + படிகாரிரெம் 
வரவு சொல்லுதிர்மன்னவற்கேயென்றார் . 

( க ) 
தூதர்வந்தனருந்தைசொல்லோடெனக் 
காதன் முந்திக்களிக்கின்றசிந்தையான் 
போதுகென்னெனப்புக்கவர்கைதொழத் 
தீதிலன்கொ றிருமுடியோனென்றான் . 

( உ ) 
இவ்வெல்லையிலின்பம்-துறவறவொழுக்கினை. படிகாரிர் - காவலாளர் 
1 திருமுடியோன் - தயரதன் . 


காஅ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


வலியனென்றவர்கூறமகிழ்ந்தனன் 
இலைகொள்பூணிளங்கோனெம்பிரானொடும் 
உலைவில் செல்வத்தனோவெனவுண்டெனத் 
தலையினேந்தினன்றாழ்தடக்கைகளே . 


( 
ங 
) 


மற்றுஞ்சுற்றத்துளார்க்கும் வரன் முறை 
உற்றதன்மைவினாவியுவந்தபின் 
இற்றதாகுமெழுதருமேனியாய் 
கொற்றவன்றன் றிருமுகங்கொள்கென்றார் . 


( 
சு 
) 


( 
எ 
) 


என்று கூறலுமேத்தியிறைஞ்சினான் 
பொன்றிணிந்தபொருவிறடக்கையால் 
நின்று வாங்கியுருகியநெஞ்சினான் 
துன்று நாண்மலர்ச்சென்னியிற்சூடினான் . 
சூடிச்சந்தனந்தோய்த்துடை சுற்றுமண் 
மூடுதோட்டின் முடங்கனிமிர்த்ததன் 
ஈடுநோக்கிவந்தெய்திய தூதர்க்குக் 
கோடிமேலுநிதியங்கொடுத்தனன் . 

( 
வாணிலாநகை தோன்ற மயிர்புறம் 
பூணவானுயர்காதலிற் பொங்கினான் 
t தாணிலாமலர் தூவினன் றம்முனைக் 
காணலாமெனுமாசைகடாவவே . 
எழுகசேனையென்றேவினனெய்தினன் 
தொழுதுகேகயர்கோமகன் சொல்லொடும் 
தழுவுதேரிடைத்தம்பியொடேறினான் 
பொழுதுநாளுங்குறுத்திலன் போயினான் . 

(அ) 
யானைசுற்றின தேரிரைத்தீண்டின 
மானவேந்தர் குழுவினர்வாளுடைத் 
தானை சூழ்ந்தனசங்கமுரன் றன 
மீன வேலையின் விம்மினபேரியே . 

( க ) 
கொடி நெருங்கினதொங்கல் குழுமின 
வடிநெடுங்கண் மடந்தையரூர்மடப் 
பிடிதுவன்றினபூணொலிபேர்ந்தன 
இடிதுவன் றினமின்னெனவெங்குமே . 

( க 0 ) 
பண்டியங்கள் பரந்தனபல்லியம் 

கொண்டியம்பின கொண்டலிற்கோதையில் 
* திருமுகம் - முடங்கல் , மங்கலவழக்கு - தாணிலா- தாளில் பொருந் 
தும்படி . 


வது ] 


பள்ளியடைப்படலம் . 


ககூ 


வண்டியம்பினவாளியின் வாவுறுஞ் 
* செண்டியங்குபரியுஞ்செறிந்தவே . 


( க்க ) 


(கஉ ) 


தொளை முகத்திற்சுருதிவிளம்பின 
ளை முகத்தினனும்பரினேகிட 
விளை முகத்தனல் - வேலையின் மீது செல் 
வளைமுகத்தனவாசியும் வந்தவே . 
1 வில்லின்வேதியர் வாள்செறிவித்தகர் 
மல்லின்மல்லர்சரிகையின் வல்லவர் 
கொல்லும் வேல்குந்தங்கற்றுயர் கொற்றவர் 
தொல்லைவாரணப்பாகருஞ்சுற்றினார் . 


( கங ) 


எறிபகட்டினமாடுகளேற்றைமா 
குறிகொள்கோழிசிவல் குறும்பூழ் நெடும் 
பொறிமயிர்க்கவுதாரிகள் போற்றுறும் 
நெறியின்மாக்களுமுந்திநெருங்கினார் . 


நிறைந்தமாந்தர்நெருங்கினர்கெஞ்சினிற் 
பறந்து போதுங்கொலென்றுபதைக்கின்றார் 
பிறந்துதேவருணர்ந்து பெயர்ந்து முன் 
உறைந்தவானுறுவார்களையொக்கின்றார் . 


( கரு ) 


ஊனளைந்தவுடற்குமிராமெனத் 
தானளைந்து தழுவினதண்ணுமை 
தேனளைந்து செவியுறவார்த்தென 
வானளைந்ததுமாகதற்பாடலே . 


(கச ) 


ஊறுகொண்ட முரசுமிதேழோதையை 
வீறுகொண்டனவேதியர்வாழ்த்தொலி 
ஏறுகொண்டெழுமல்லரிடிப்பினை 
மாறுகொண்டனவந்திகரேத்தரோ . 


( கஎ ) 


ஆறுங்கானுமகன்மலையுங்கடர் 
தேறியேழ்பகனீந்திப்பின்னெந் திரத் 
தூறுபாகுமடையுடைத்தொண்முளை 
நாறுப்பாய்வயற்கேசலைகண்ணினான் . 


(கஅ ) 


* செண்டியங்குபரி வையாளியாகச்செல்கின்ற குதிரை , t வேலையி 
ன் மீது செல்லுகின்ற , அல்லது கடலினுமதிகமாகச்செல்கின்ற எனினும 
மையும் . 1 வில்லின்வேதியர் தனுர்வேதம் வல்லார் , 1 வானளைந்தது சுவ 
ர்க்கபரியந்தம் எட்டியது . 


ககள் 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


ஏர் துறந்தவயலிளமைந்தர்தோள் 
தார்து றர்தன தண்டலைநெல்லினும் 
நீர்துறந்தன தாமரைநீத்தெனப் 
பார்துறந்தனள் - பங்கயச்செல்வியே . 


( 
க.க 
) 


பிதிர்ந்து சாறுபெருந்துறைமண்டிடச் 
சிதிர்ந்துசிர் தியழிந்தனதேங்கனி 
முதிர்ந்து கொய்யுநரின்மையின் மூக்குமிழ்த் 
துதிர்ந்துலர்ந்தன வொண்மலரீட்டமே . 

( 20 ) 
ஏய்ந்தகாலமிதுவிதற்காமென 
ஆய்ந்து மள்ளரரிகுநரின்மையால் 
பாய்ந்தசூதப்பசுநறுந்தேறலால் 
சாய்ர்தொசிந்து முளைத்தன சாலியே . 

(உக ) 
எட்குலாமலரேசியநாசியர் 
புட்குலாவயற்பூசற்கடைசியர் 
கட்கிலார்களைகாதற்கொழுநரோ 
டுட்கலாமுடையாரினுயங்கினார் . 

( உஉ ) 
ஓதுகின்றிலகிள்ளையுமோதியர் 
தூது சென்றில வந்திலதோழர்பால் 
மோதுகின் றிலபேரிமுழாவிழா 
போதுகின்றில் பொன்னணிவீதியே . 

( உங ) 
பாடனீத்தன பண்டொடர்பண்குழல் 
ஆடனீத்தவரங்கொடகன்புனல் 
சூடளித்தன சூடிகை சூளிகை 
மாடநீத்தன - மங்கலவள்ளையே . 

( உச ) | 
நகையிழந்தனவாண்முகநாறகிற் 
புகையிழந் தனமாளிகைபொங்கழற் 
சிகையிழந்தன 1 தீவிகைதேமலர்த் 
தொகையிழந்தனதோகையரோதியே . 

(உரு) 
அலர்ந்தபைங்கூழகன் குளக்கீழன 
மலர்ர் தவாயிற்புனல்வழங்காமையால் 
உலர்ந்தவன்கண்ணுலோபர் கடைத்தலை 

புலர்ந்து நிற்கும் பரிசிலர்போலவே . 
* பங்கயச்செல்வி திருமாமகள் . - மங்கல வள்ளை - மங்கலகரமானவள் 
வைப்பாட்டு , மங்கலமும் வள்ளைப்பாட்டு என் றுங்கூறுவர் . வள்ளை - உலக் 
கைப்பாட்டு . 

தீவிகை-விளக்குகள் . பரிசிலர் - உலோபர்கடைத்தலைநின்றிரப் 
போர் . 


வது ) 


பள்ளியடை ப்படலம் . 


ககக 


( 
உ.எ 
) 


நாவிரீத்தருநல்வளந் துன்னிய 
பூவிநீத்தென நாடுபொலிவொரீஇத் 
தேவி நீத்தருஞ்சேணெறிதாவிட 
ஆவி நீத்தவுடலெனலாயதே . 

( 
என் றநாட்டினைநோக்கியிடருழந் 
தொன்று முற்றதுணர்ந் திலனுன்னுவான் 
சென்று கேட்பதொர்தீங்குளதாமெனா 
நின்று நின்றுநெடிதுயிர்த்தானரோ . 

( உசி ) 
மீண்டுமெய்தியம் - மெய்யெனுால்லணி 
பூண்டவேர்தன் றிருமகன் புந்திதான் 
தூண்டுதேரினுமுர்துறத்தூங்குவான் 
நீண்டவாயினெடுரகர்நோக்கினான் . 

(உக ) 
அண்டமுற்றத் திரிந் தயர்த்தாயமு 
துண்டுபோதியென்றொண்கதிர்ச்செல்வனை 
விண்டொடர்ந்து விலக்குவபோல்வன 
கண்டிலன் கொடியின்னெ ங்ேகானமே . 

( $0) 
ஈட்டுகன்புகழ்க்கீட்டியயாவையும் 
வேட்டவேட்டவர்கொண்மின்விரைந்தெனக் 
கோட்டிமாக்களைக்கூவுவபோல்வன 
கேட்டிலன் முரசின்கிளரோதையே 

(ஙக ) 
கள்ளை மாக்கவர்கண்ணியன்கண்டிலன் 
பிள்ளைமாக்களிறும்பிடியீட்டமும் 
t வள்ளை மாக்கணிதியும்வயிரியர் 
கொள்ளை மாக்களிற்கொண்டனரேகவே . 

( தூஉ ) 
காவன் மன்னவன் கான் முளைகண்டிலன் 
ஆவுமாவுமழிகவுள் வேழமும் 
மேவுகாதனிதியும் வெறுக்கையும் 
1 பூவின் வானவர்கொண்டனர்போகவே . 

( ஙங ) 
சூழமைந்தசுரும்புசாம்புந்தம் 
$ ஏழமைந்தவிசையிசையாமையான் 
மாழையுண்கண் மயிலெனுஞ்சாயலார் 

கூழைபோன் றபொருகர் குழாங்களே . 
* தன்னுயிர்நீத்தும் தன்சொற்கடவரமையின் மெய்யெனுநல்லணி 
பூண்டவேந்தனென்றார் . - வள்ளை மாக்கள் - மங்கலபாடகர்கள் . 1 பூசுரரெ 
ன்னும் பெயர்பற்றீட் பூவின் வானவரென்றார் . $ ஏழமைந்தவிசை- ஏழாகப் 
பொருந்திய இசை . 


ககஉ 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


( 
ங.எ 
) 


தேருமாவுங்களிறஞ்சிவிகையும் 
ஊரும்பண்டியுமூருநரின்மையால் 
யாருமின்றி யெழிலழிவீதிகள் 
வாரியின்றிய * வாலுகவாற்றினே . 

( கூரு ) 
அன்ன தன்மையகாகர்நோக்கினன் 
பின்னையப்பெரியோர் தம்பெருந்தகை 
மன்னன்வைகும்வளநகர்போலுமீ 
தென்ன தன்மையிளையவனேயென்றான் . 

(ஙசு ) 
வேற்றடங்கலர்விண்ணு றவென்றிடும் 
கூற்றடங்கப்பொருநெடுங்கோளினாய் 
சேற்றடங்கட்டிருவொடுநீங்கிய 
பாற்றடங்கடலொத்தது பாரென்றான் . 

( 
குருமணிப்பூணரசிளங்கோளரி 
ருகைகூப்பியிறைஞ்சினனெய்திய 
தொருவகைத்தன்றுறுதுய - ரூழிவாழ் 
திருநகர்த்திருதீர்ந்தனளாமென்றான் , 
அனையவேலையிலக்கடைத்தோரண 
மனையினீணெடுமங்கலவீதிகள் 
நினையுமாழ்திரத்தேகியநேமியான் 
தனையனுந் தந்தைசார்விடமேவினான் . 

( ஙக ) 
விருப்பினெய்தினன்வெந் திறல்வேந்தனை 
இருப்புநல்லிடமெங்கணுங்கண்டிலன் 
அருப்பமன்றிதென்றையுறவெய்தினான் 
பொருப்புநாணவுயர்ந்த புயத்தினான் 

( 50 ) - 
ஆயகாலையிலையனை நாடித்தன் 
தூயகையிற்றொழலுறுவான் றனை 
கூயளன்னைகுறுகுதீரீண்டென 
வெய்கோடோளியொருத்திவிளம்பினாள் . 

( 
வந்து தாயையடியில் வணங்கலும் 
சிந்தையாரத்தழுவின டீதிலர் 
எந்தையென்னையரெங்கையரென் றனள் 
அந்தமில்குணத்தானுமதாமென்றான் . 

( ச 2 ) 
வாலுகம் மணற்குன்று . - எழுநகரத்துஞ்சிறந்தமையின் உளழி 
வாழ்திருநகரென்றார் . - நினையுமாத்திரம் - நுண்னிதாகி.ப காலவளவு . அந்த 
மில் குணத்தன் - ( க ) அழிவற்ற குணத்தினையுடைய பரதாழ்வான் . ( ங ) 
பிதாவினைக்காணாமையால் அழகழிந்துள்ள எண்ணத்தினையுடையபரதன் 
எனினுமமையும் . 


( 


( 
சக 
) 


வது ) 


பள்ளியடைப்படலம் . 


கககூ 


வேறு . 


( 


மூண்டெழுகாதலான் முளரித்தாடொழ 
வேண்டினனெய்தினெனுள்ளம் விம்முமால் 
ஆண்டகை நெடுமுடியரசர்கோமகன் 
யாண்டயான் பணித்திரென்றிருகைகூப்பினான் . ( சங ) 
ஆனவனுரைசெயவழிவில்சிந்தையாள் 
தானவர்வலி தவநிமிர்ந்ததானையத் 
தேனமர் தெரியலான்றேவர்கைதொழ 
* வானகமெய்தினான் வருந்தனீயென்றாள் . 
எறிந்தனகடிய சொற்செவியுளெய்தலும் 
நெறிந்தலர்குஞ்சியானெடிது வீழ்ந்தனன் 
அறிந்திலனுயிர்த்திலனசனியேற்றினான் 
மறிந்துயர்மராமரமண்ணுற்றென்னவே . 
வாயொளிமழுங்கத்தன் மலர்ந்ததாமரை 
ஆயலர் நயனங்களருவிசோர்தரத் 
தீயெரிசெவியில்வைத்தனைய தீயசொல் 
நீயல துரைசெயநினைப்பரோவென்றான் . 

( சசு ) 
எழுந்தனனேங்கினனிரங்கிப் பின்னரும் 
விழுந்தனன் விம்மினன்வெய்துயிர்த்தனன் 
அழிந்தனனரற்றினனரற்றியின்னன 
மொழிந்தனன் பின்னரு - முருகிற்செவ்வியான் . ( சஎ ) 
அறந்தனைவோறுத்தருளைக்கொன் றனை 
சிறந்தநின் றண்ணளித்திருவைத்தேசழித் 
திறந்தனையாமெனிலிறைவ நீதியை 
மறந்தனையுனக்கிதின்மாசுமேலுண்டோ. 

( சஅ ) 
சினக்குறும்பெறிந்தெழுகாமதீயவித் 
தினக்குறும்பியாவையுமெற்றியாவர்க்கும் 
மனக்குறுநெறிசெலும்வள்ளியோய்மறந் 
துனக்குறுநெறிசெலலொழுக்கின் பாலதோ . 

முதலவன் முதலிய முந்தையோர் பழங் 
கதையையும் புதுக்கியத்தலைவன் $ கண்ணுடை 
நுதலவன் சிலைவிலினோன் மை அறிய 
புதல்வனை யெங்கணம்பிரிந்துபோயினாய் , 

( ரு ) 
* வான்கமெய்தினான் - துறக்கமடைந்தான் . இது மங்கல வழக்கு . 

t முருகிற்செவ்வியான் -பரதன் . 1 முதலவன் - இட்சுவாகு. $ கணணு 
டைநுதலவன் -சிவன் . | சிலைவில் - மலைபோன்றவில் . 

15 


க 


ககச 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


செவ்வழியுருட்டிய திகிரிமன்னவ 
எவ்வழிமரபினுமிரவலாளர் தாம் 
இவ்வழியுலகினிலின்மைநண்பினோர் 
அவ்வழியுலகினுமுளர்கோலோவையா. 


(ருக ) 


பற்பகனிழற்றரின் கவிகைபாய்நிழல் 
நிற்பனபல்லுயிருணங்கநீநெடுங் 
கற்பகநறுநிழல்காதலித்தியோ 
மற்பகமலர்ந்ததோண்மன்னர்மன்னனே . 


இம்பர்நின்றேகினையிருக்குஞ்சார்பிழந் 
தும்பர்வந்துன் கழலொதுங்கினார் கொலாம் 
சம்பரனனையவத்தானைத்தானவர் 
* அம்பரத்தின்ன முமுளர் கொலாமையா . 


( ருங ) 


இயங்கெழுதானையரிறுத்தமாத்திறை 
உயங்கலின் மறையவர்க்குதவியும்பரின் 
* அயங்கெழுவேள்வியோடமரர்க்காக்கிய 
வயங்கெரிவளர்த்தனைவைகவல்லையோ . 


எழுயர்மதகளிற்றிறைவவேகினை 
வாழியகரியவன் வறியன்கையெனப் 
பாழியம்புயத்து நின்பணியினீங்கிலா 
ஆழியையினியவற்களிக்க வெண்ணியோ . 


( ருரு 


பற்றிலை தவத்தினிற்பயந்தமைந்தற்கு 
முற்றுலகளித்தது முறையினெய்திய 
கொற்றவன் முடிமணக்கோலங்காணவும் 
பெற்றிலைபோலுகின் பெரிய கண்களால் . 


- 


ஆற்றலனின்னனபன்னியா வலித் 
தூற்றுறுகண்ணினனுருகுவான் றனைத் 
தேற்றினனொருவகைசிறிது தேறிய 
கூற்றுறழ்வரிசிலைக்குரிகில்கூறுவான் . 


( ருஎ ) 


எந்தையும்யாயுமெம்பிரானுமெம்முனும் 
அந்தமில் பெருங்குணத்திராமனாதலால் 
வந்தனையவன்கழல்வைத்தபோதலாற் 
சிந்தைவெங் கொடுந் துயர் தீர்கலாதென்றான் . 


( ருஅ) 


* அம்பரம் -துறக்கம் - அயங்கெழுவேள்வி -பரிமேதம் . 
பெரியகண்ணென்றார் - முடிமணக்கோலங்காணுங் கண்ணாகலின் . 


வது ) 


பள்ளியடைப்படலம் . 


கக்டு 


( ருக ) 


( சு 0 ) 


அவ்வுரைகேட்டலுமசனியேறென 
* வெவ்வுரைவல்லவள் மீட்டுக் கூறுவாள் 
தெவ்வடுசிலையினாய்தே விதம்பியென் 
றிவ்விருவோரொடுங்கானத்தானென்றாள் . 
வனத்தினனென் றவளிசைத்தமாற்றத்தை 
நினைத்தனனிருந்தனனெருப்புண்டானென 
வினைத்திறம்யாதினிவிளைவதின்னமும் 
t எனைத்துளகேட்பனதுன்பம்யானென் றான் . 
ஏங்கினவிம்மலோடிருந்தவேந்தலப் 
பூங்கழற்காலவன் வனத்துப்போயது 
தீங்கிழைத்ததனினோதெய்வஞ்சீறியோ 
ஒங்கியவிதியினோயாதினோவெனா. 
தீயனவி ராமனேசெய்யுமேலவை 
தாய்செயலல்லவோதலத்துளோர்க்கெலாம் 
போயது தாதை விண்புக்கபின்னரோ . 
ஆய தன் முன்னரோவருளுவீரென்றான் . 
குருக்களையிகழ்தலினன்றுகூறிய 
செருக்கினாலன்றொரு தெய்வத்தாலுமன் 
றருக்கனேயனையவவ்வரசர்கோமகன் 
இருக்கவேவனத்தவனேகினானென்றாள் . 
குற்றமொன்றில்லையேற்கொதித்து வேறுளோர் 
செற்றதுமில்லையே ற்றெய்வத்தாலன்றேற் 
பெற்றவனிருக்கவே : பிள்ளைகான்புக 
உற்றதென்பின்னவனுலந்ததென்னென்றான் . 


( சுக ) 


( கூஉ ) 


( சங) 


( 
சுச 
) 


ச 


வாக்கினால்வரந்தரக்கொண்டுமைந்தனைப் 
போக்கினேன் வனத்திடைப்போக்கிப்பாருனக் 
காக்கினேனவனது பொறுக்கலாமையால் 
நீக்கினான் றன்னுயிர் 0 நேமிவேந்தென்றாள் . 


சு 


சூடின மலர்க்கரஞ்சொல்லின் முன் செயி 
கூடின புருவங்கள் குதித்துக்கூத்து நின் 
றாடினவுயிர்ப்பினோடழற்கொழுந்துகள் 
ஓடினவுமிழ்ந்தனவு திரங்கண்களே , 

( சுசு ) 
* வெவ்வுரைவல்லவள் - கைகேசி , - எனைத்து - எத்தனைத்தென்பதன் 
மரூஉ . 

பிள்ளை ஈண்டு- சீராமனை . 0 நேமிவேந்து -சக்கிரவர்த்தி 


க்கக 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டர் 


துடித்தனகபோலங்கள் சுற்றுந் தீச்சுடர் 
பொடித்தனமயிர்த்தொளைபுகையும் போர்த்தது 
மடித்தது வாய்கெடுமழைக்கைம்மண்பக 
அடித்தனவொன்றொடொன்றசனியஞ்சவே . 


( சுஎ ) 


) 


( சுஅ ) 


பாதங்கள் பெயர்தொறும் பாருமேருவும் 
போதங்கொணெடுந்தனிப்பொருவில் - கூம்பொடு 
மா தங்கம் வருகலமறுகிக்கால்பொர 
ஓதங்கொள்கடலினின்றுலைவபோன் றவே . 
அஞ்சினர்வானவரவுணரச்சத்தால் 
துஞ்சினரெனைப்பல சொரிமதத்தொளை 
எஞ்சின திசைக்கரியிரவி மீண்டனன் 
வெஞ்சினக்கூற்றுந் தன் விழிபுல தத்ததே . 


( சுக 


கொடிய வெங்கோபத்தாற் கொதித்தகோளரி 
கடியவடாயெனக்கருதுகின் றிலன் 
நெடியவன் முனியுமென் றஞ்சி நின்றனன் 
இடியுருமனையவெம்மொழியியம்புவான் . 


( 10 ) 


( எக ) 


மாண்டனனெந்தையென் றம் முன்மாதவம் 
பூண்டனனின் கொடும்புணர்ப்பினாலென் றாற் 
கீண்டிலென்வாயது கேட்டுநின்றயான் 
ஆண்டனனேயன்றோவரசையாசையால் . 
நீயினமிருந்தனையானுநின் றனென் 
எயெனுமாத்திரத்தெற்றுகிற்றிலென் 
1 ஆயகன் முனியுமென்றஞ்சினேனலால் 
ரயொஎனும் பெயரெனைத்தடுக்கற்பாலதோ . 


தர 


(எஉ ) 


மாளவுமுளனொருமன்னன் வன்சொலால் 
மீளவுமுளனொருவீரன் மேயபார் 
ஆளவுமுளனொருபரதனாகினால் 
கோளலதறநெறிகுறையுண்டாகுமோ . 


( எங ) 


சுழியுடைத்தாயுடைக் கொடிய சூழ்ச்சியால் 
வழியுடைத்தாய் வருமரபைமாய்த்தொரு 
பழியுடைத்தாக்கினன் பரதன்பண்டெனும் 

மொழியுடைத்தாக்கலின் முறைமை வேறுண்டோ . 
* கூம்பு - பாய்மரம் . - நெடியவன் -சீராமன் . 
1 ஆயகன் - தாய்போலுமிரங்குநெஞ்சுடையான் . 


- 


வது ] 


பள்ளியடைப்படலம் . 


ககஎ 


வேறு . 


நோயீரல்லீர் நுங்கணவன் றன்னுருண்டீர் 
பேயீரே நீரின்னமீருக்கப்பெறுவீரே 
மாயீர்மாயாவன் பழி தந்தீர்முலைதர் தீர் 
தாயீரேநீரின்னுமெனக்கென் றருவீரே . 


( எடு ) 


( எசு ) 


ஒன்றும் பொய்யாமன்னனைவாயாலுயிரோடுந் 
தின்றுந் தீராவன்பழிகொண்டுந் திருவெய்தி 
என்றுந்நீரேவாழ்வுவந்தீரவனேகக் 
கன்றுந்தாயும் போவனகண்டுங்கழியீரே . 
இறந்தான் றர்தையீந்தவரத்துக்கிழிவென்னா 
அறந்தானீதென் றன்னவன்மைந்தனரசெல்லாந் 
துறந்தான்றாயின் சூழ்ச்சியின் ஞாலமவனோடும் 
பிறந்தானாண்டானென்னுமிதென்னாற் பெறலாமே . 


( எஎ ) 


( எ அ ) 


மாளும்மென்றேதந்தையையுன்னாவசைகொண்டாள் 
கோளும்மென்னலாயெனல்கொண்டான துவன்றேல் 
மீளும்மன்றேயென்னையுமெய்யேயுலகெல்லாம் 
ஆளுமென்றேபோயினன்றோ + வரசாள்வான் . 
ஓதாநின்ற தொல்குலமன்னனுணர்வப்பால் 
யாதானுந்தானாகவெனக்கேபனிசெய்வான் 
தீதாநின் றசிந்தனை செய்தானவனென்னப் 
போதாதோவென் றாயிவள் கொண்டபுகழம்மா . 


( எக ) 


உய்யாநின்றேனின்ன முமென் முன்னுடன் வந்தான் 
கய்யார்கல்லைப்புல்லடகுண்ணக்கலமெந்தி 
வெய்யோனானின்சாலியின் வெண்சோறமுதென்ன 
நெய்யோடுண்ணநின்றது நின்றார் நினையாரோ . 


(அ 0) 


(அக ) 


வில்லார்தோளான்மேவினன் வெங்கானகமென்ன 
0 நல்லானன்றேதுஞ்சின்னஞ்சேயனையாளைக் 
கொல்லேன் மாயேன்வன் பழியாலே குறைவற்றேன் 
அல்லேனோயானன்புடையார்போலழுகின்றேன் . 
பாரோர் கொள்ளார்யானுயிர்பேணிப்பழி பூணேன் 
தீராதொன்றோதுன்பமில்வூரிற்றிருநில்லாள் 
ஆரோடைண்ணிற்றாருரை தந்தாயறமெல்லாம் 
வேரோடுங்கேடாகமுடித்தென் விளைவித்தாய் . 
* அரசாள்வான் என்றது சீராமனை . - நல்லான் - தயரதன் . 


( அ 2 ) 


ககஅ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( அங ) 


( அசு ) 


கொன்றேனானென்றந்தையைமற்றுன் கொலைவாயால் 
ஒன்றோகானத்தண்ணலையுய்த்தேனுலகாள்வான் 
நின்றேனென்றானின் பிழையுண்டோபழியுண்டோ 
என்றேனுந்தானென்புகழ்மாயுமிடமுண்டோ . 
கண்ணாலேயென்செய்வினையின்னுஞ்சிலகாண்பார் 
மண்ணார் பாராதெள்ளுவர் வாளாபழி பூண்டாய் 
* உண்ணாகஞ்சங்கொல்கிலதென்னுமுறையுண்டென் 
றெண்ணாநின்றேனன்றியிரேனென்னுயிரோடே . 
ஏன் றுன்பாவிக்கும்பிவயிற்றினிடைவைகித் 
தோன்றுந் தீராப்பாதகமற்றென் றுயர் தீரச் 
சான்றுந் தானே நல்லறமாகத்தகைஞாலம் 
மூன்றுங்காணமாதவம்யானே முயல்கின்றேன் . 
சிறந்தார் சொல்லு நல்லுரை சொன்னேன்செயலெல்லாம் 
மறந்தாய்செய் தாயாகுதி + மாடாவுயிர் தன்னைத் 
துறந்தாயாகிற்றூயையு மாதியுலகத்தே 
பிறந்தாயா தியீதல தில்லைபிறிதென் றான் . 


( அசு ) 


வேறு . 


( 
அஅ 
) 


இன்னணமினையன வியம்பியானுமிப் 
பன்னருங்கொடுமனப்பாவிபாடிரேன் 
துன்னருந்துயர்கெடத்தூயகோசலை 
பொன்னடிதொழுவேனென்றெழுந்து போயினான் . ( அஎ ) 
ஆண்டகைகோசலையருகரெய்தினன் 
மீண்டுமண் கிழிதாவீழ்ந்து கேழ்கிளர் 
காண்டகு தடக்கையிற்கமலச்சீறடி 
பூண்டனன் கிடந்தனன்புலம்பினானரோ . 

(அஅ ) 
எந்தையெவ்வுலருளானெம்முன்யாண்டையான் 
வந்தது தமியெனிம்மறுக்கங்காணவோ 
சிந்தையினுறு துயர் தீர்த்திராலெனும் 
அந்தரத்தமரருமழுதுசோரவே . 

(அசு ) 
அடித்தலங்கண்டிலென்னையானெனையனைப் 
படித்தலங்காவலன் பெயரற்பாலனோ 
பிடித்திலிர்போலுநீர்பிழைத்திராலெனும் 
பொடித்தலந்தோளுறப்புரண்டுசோர்கின்றான் . 

கூ 0 ) 
* உண்ணாஈறுகெட்டவெதிர்மறை வினையெச்சம் . 

உயிர்நித்தமென்பார் மதம்பற்றி மாயாவுயிரென்றார் . - ஆண்டகை 
பரதன் . 


வது ) 


பள்ளியடைப்படலம் . 


ககக 


( 
கச 
) 


க 


கொடியவர்யாவருங்குலங்கள் வேரற 
நொடிகு வென்யானது நுவல்வதெங்கனம் 
கடியவள் வயிற்றினிற்பிறந்தகள்வனேன் 
முடிகுவெனருந் துயர்முடியவென்னுமால் . 

{ கக ) 
இரதமொன் றூர்ந்து பாரிருளை நீக்குமவ் 
* வரதனிலொளிபெறவளர்ந்ததொல்குலம் 
+ பரதனென்றொருபழிபடைத்ததென்னுமால் 
மரகதமலையெனவளர்ந்ததோளினான் . 

( கஉ ) 
வாடொடுதானையான் வானில் வைகிடக் 
காடொருதலைமகனெய்தக்கண்ணிலா 
நாடொரு துயரிடைரைவதேயெனும் 
தாடொதேடக்கையத்தருமமேயனான் . 
புலம்புறு குரிசிறன் புலர்வுநோக்கி 

ரக்கினாள் 
குலம்பொறைகற்பிவைசுமந்தகோசலை 
நிலம்பொறையாற்றலனெஞ்சந் தூய்தெனாச் 
சலம்பிறிதுறமனந்தளர்ந்து கூறுவாள் . 

( 
மய்யறுமனத்தொருமாசுளானலன் 
செய்யனேயென்பதுதேருஞ்சிந்தையாள் 
கய்கயர்கோமகளிழைத்தகை தவம் 
அய்ய நீயறிந் திலைபோலுமாலென்றாள் . 

( கரு ) 
தாளுறு குரிசிலத்தாய்சொற்கேட்டலும் 

கோளுறுமடங்கலிற்குமுறி விம்முவான் 
நாளுறுநல்ல றநடுங்க நாவினால் 
சூளுறு கட்டுரை சொல்லன் மேயினான் . 
அறங்கெடமுயன் றவனருளினெஞ்சினன் 
பிறன்கடைநின் றவன் பிறரைச்சீறினோன் 
மறங்கொடுமன்னுயிர்கொன்று வாழ்ந்தவன் 
துறந்தமாதவர்க்கருந்துயரஞ்சூழ்ந்துளோன் . 

( கஎ ) 
குரவரை மகளிரைவாளிற்கொன்றுளோன் 
புரவலனுறு பொருள் புனைவில் வாரினோன் 
விரவலர் வெரிநிடைவிழிக்கமீண்ேெளான் 
0 இரவலாருநிதியெறிந்துவௌவினோன் . 

( கஅ ) 
* வரதன் - சூரியன் . - பரதனைத் தருமமேயனானென்றுவமைமுகத்தா 
ற்கூறினார் . 

* கோளுறுமடங்கல் வன்மை பொருந்திய சிங்கம் அல்லது தடையுண்ட 
சிங்கம் என்றும் கூறுவர் . 0 இரவலர் அருநிதி - ஏழைகள் வெகுகஷ்டப்பட்டு 
பற்பலரிடத்து நின்றுஞ் சேகரிக்கின்ற பொருள் . 


( 
கூசு 
) 


க 20 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( க.க ) 


தழைத்த தண்டுளவினோன் றலைவனல்லனென் 
றழைத்தவ ைறநெறியந்தணாளரிற் 
பிழைத்தவன் பிழைப்பிலாமறையைப் பேணலா 
திழைத்தவன் பொய்யெனுமிழுதைகெஞ்சினோன் . 
தாய்பசியுழந் துயிர்தளரத்தான் றனிப் 
பாய் பெரும்பாழ்வயிறளிக்கும்பாவியும் 
நாயகன் படநடந்தவனுநண்ணுமத் 
தீயெரிநரகத்துக்கடிது செல்கயான் . 


( 500 ) 


தாளினிலடைந்தவர் தம்மைத்தற்கொரு 
கோளுறவஞ்சினன் கொடுத்தபேதையும் 
நாளினுமறமறந்தவனுநண்ணுறும் 
மீளருநரகிடைக்கடிது வீழ்கயான் . 


( காக ) 


பொய்க் - கரிகூறினோன் போருக்கஞ்சினோன் 
கைக்கொளுமடைக்கலங்கரந்து வவ்வினோன் 
எய்த் திடத்திடர்செய்தோனென் றின்னோர்புகும் 
மெய்க்கொடுநரகிடைவிரைவின் வீழ்கயான் . 


(502 ) 


t அந்தணருறையுளையன லிபூட்டினோன் 
மைந்தரைக்கொன்றுளோன் வழக்கிற்பொய்த்துலோன் 
நிந்தனைதேவரைநிகழ்த்தினோன் புகும் 
வெந்துயர் நரகத்து வீழ்கயானுமே . 


( காங ) 


கன்றுயிறோய்ந்துகக்கறந்து பாலுண்டோடான் 
மன்றிடைப்பிறர்பொருண்மறைத்துவவ்வினோன் 
நன்றியைமறந்திடுநயமினாவினோன் 
என் றிவருறுநரகென்னதாகவே . 

(கச ) 
ஆறு தன்னுடன் வருமஞ்சொன்மாதரை 
ஊறுகொண்டலைக்கத்தன்னுயிர்கொண்டேனோன் 
சோறுதன்னயலுளோர்பசிக்கத்துய்த்துளோன் 
ஏறுமக்கதியிடையானுமேறவே . 

( கரு) 
எஃகெறிசெருமுகத்தேற்றதெவ்வருக் 
கொஃகினனுயிர்வளர்த்துண்ணுமாசையான் 
அஃகலில றநெறியாக்கியான் பொருள் 
வெஃகியமன்னன் வீழ்நரகின் வீழ்கயான் . 

( காசு ) 
* கரி - சாக்ஷி . - அந்தணருறையுளை யன லியூட்டினேன் - பிரமத்தோஷி . 
ஒஃகினன் -அஞ்சினவன் . 


பள்ளியடை ப்படலம் : 


கஉக 


அழிவருமரசியலெய்தியாகுமென் 
றிழிவருசிறுதொழிலியற்றியாண்டதின் 
வழிதரு தருமத்தை மறந்து மற்றொரு 
பழிவருநெறிப்படர்பதகனாகயான் . 


க o எ ) 


தஞ்செனவொதுங்கினர் தனது பாருளோர் 
எஞ்சலின்மறுக்கினோடிரியல்போயுற 
* வஞ்சிசென்றிறுத்தவன் வாகைமீக்கொள 
அஞ்சினமன்னவனாகயானுமே . 

( க o அ ) 
கன்னியையழிசெயக்கருதினோன் குரு 
பன்னியைசோக்கினோன் பருகினேனறை 
பொன்னிகழ்கள வினிற்பொருந்தினோனென 
இன்னவருறுகதியென்னதாகவே . 

( காக ) 
ஊணலவுண்வழி நாயினுண்டவன் 
ஆணலன் பெண்ணலனார் கொலாமென 
நாணலனரகமுண்டென்னுால்லுரை 
பேணலன் பிறர்பழிபிதற்றியாகயான் . 

( க்க ) 
மறுவிறொல் குலங்களை மாசிட்டேற்றினோன் 
சிறுவிலையெளியவருணவுசிந்தினோன் 
நறியனவயலவர் நாவினீர்வர 
- உறுபதநுங்கிய வொருவனாகயான் . 

(ககக) 
வில்லினும் வாளினும் விரிந்தவாண்டொழில் 
புல்லினடயுகுத்தெனென்பொய்மையாக்கையைச் 
சில்பகலோம்புவான்செறுநர்சிறிய 
இல்லிடையிடுபதமேற்கவென்கையால் . 

( ககஉ ) 
ஏற்றவற்கொருபொருளுள்ள தின்றென்று 
மாற்றலனுதவலன்வரம்பில்பல்பகல் 
ஆற்றினனுழற்றுமோ ராதனெய்துமக் 
கூற்றுறுநரகினோர் கூறுகொள்கயான் . 

( ககங ) 
பிணிக்குறுமுடையுடல்பேணிப்பேணலார்த் 
துணிக்குறுவயிரவாடடக்கை தூக்கிப்போய் 
மணிக்குறுநகையிளமங்கைமார்கண்முன் 
தணிக்குறுபகைஞரைத்தாழ்கவென் றலை . 

( ககச ) 
வஞ்சி - வட்கார் மேற்செல்வார்புனையுமாலை . வாகை வெற்றிகொ 
ண்டார் புனையுமாலை . - உறுபதம் - உண்ணுமுணவு . இபேதம்மது . ஆதன் 
அறிவிலி 

16 


கஉஉ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


கரும்பலர் செந்ரெலங்கழனிக்கானநா 
டரும்பகைகவர்ந்துணவாவிபேணினென் 
இரும்பலர் நெடுந்தளையீர்த்தகாலொடும் 
* விரும்பலர்முகத்தெதிர்விழித்துநிற்கயான் . 

தீயன கொடியவள் செய்த செய்கையை 
நாயினேனுணரினன்னெறியினீங்கலாத் 
தூயவர்க்கிடரிழைத்துழலுந்தோமுடை 
ஆயவர்வீழ்கதியதனில் வீழ்கயான் . 


(ககடு ) 


(ககசு ) 


வேறு . 


தூயவாசகஞ்சொன்ன 1 தோன் றலைத் 
தீயகானகர் திருவினீங்கி முன் 
போயினான் வரக்கண்டபொம்மலாள் 
ஆயகாதலாலழுதுபுல்லினாள் . 

( ககா) 
செம்மைநன் மனத்தண்ணல் செய்கையும் 
அம்மைதீமையுமறிதறேற்றினாள் . 
கொம்மைவெம்முலைகுமுறுபாலுக 
விம்மல்விம்மநின் றழுதுவீங்கினாள் . 

( ககஅ ) 
முன்னை நுங்குலமுதலுளோர்கடாம் 
நின்னையாவரேநிகர்க்குநீர்மையார் 
மன்னர்மன்னவாவென்றுவாழ்த்தினாள் 
உன்னவுன்னரைந்துருகிவிம்முவாள் . 

( ககக ) 
உன்னவுன்னநைந்துருகுமன்புகூர் 
அன்னை தாளில் வீழ்ந்திளையவண்ணலும் 
சொன்னநீர்மையாறொழுது மாழ்கினான் 
இன்ன வேலைவாய்முனிவனெய்தினான் . 

( க 10) 
வந்தமாதவன் தாளில்வள்ளல் வீழ்ந் 
தெந்தையாண்டையானியம்புவீரெனா 
நொந்து மாழ்கினானுவல்வதோர்கிலா 
வர்தமாதவனழுதுபுல்லினான் , 

( கஉக ) 
மருவின்மைந்தனேவள்ளலுந்தையார் 
இறுதியெய்தினாளேழிரண்டின 
இறுவர்செய்கடன் செய்து தீர்த்தியென் 
றுறுவன் மேயினானுரையின் மேயினான் . 

( கஉஉ ) 
* இரும்பலர் - பகைவர் . வெள்ளிப்பாட்டு . தோன் றல்ஈண்டுபரதன் 
நுங்குல முதலுளோர் மனுத்தொடக்கமானவரை , 


வது) 


பள்ளியடைப்படலம் . 


உங் 


( கஉங) 


( கஉச ) 


( கஉடு ) 


அன்னைடேவினாளடியிறைஞ்சினான் 
பொன்னின்வார்சடைப்புனிதனோடும்போய்த் 
* தன்னை நல்கியத்தருமநல்கினான் 
பன்னுதொல்ல றப்படிவநோக்கினான் . 
மண்ணின் மேல் விழுந்தலறிமாழ்குவான் 
அண்ண - லாழியானவனிகாவலான் 
எண்ணெயுண்டபொன்னெழில்கொள்மேனியைக் 
கண்ணநீரினாற்கழுவியாட்டினான் . 
பற்றியவ்வயின் பரிவின்வாங்கினார் 
சுற்றுநான் மறைத்துறைசெய்கேள்வியார் 
கொற்றமண்கணை குமுறமன்னனை 
மற்றொர்பொன்னின் - மாமனமேற்றினார் . 
கரைசெய்வேலைபோனகரிகையெடுத் 
துரைசெய்பூசலிட்டுயிர் துளக்குற 
அரைசவேலை சூழ்ந்தழுதுகைதொழப் 
புரைசயானையிற்கொண்டுபோயினார் . 
உந்துபொற்றடந்தேர்வலானொடும் 
மந்திரப்பெருந்தலைவர் மற்றுளோர் 
தந்திரத்தனித்தலைவர்கண்பினோர் 
வந்து சுற்றமுற்றழுது மாழ்கினார் . 
சங்கு பேரியுந் தழுவுசின்னமும் 
எங்குமெங்குநின்றிரங்கியேங்குவ 
மங்குறோய்ாகர்மகளிராமெனப் 
பொங்குகண்புடைத்தழுவபோன் நவே . 


( கஉசு ) 


( கஉஎ) 


( கஉ அ ) 


மாவும்யானையும்வயங்குதேர்களும் 
சோவுநான் மறைக்குழுவுமுன்செலத் 
$ தேவிமாரொடுங்கொண்டுதெண்டியை 
தாவுவார்புனற்சரயுவெய்தினார் . 

( கஉக) 
எய்திநூலுளோர்மொழிந்தயாவையும் 
செய்து தீக்கலர்திருத்திச்செல்வனை 
வெய் தினேற்றினார் வீரநுந்தைபால் 

பொய்யின் மாக் கடன்கழித்திபோந்தென்றார் . (கங 0 ) 
* தன்னையிழந்து வாய்மைகாத்தமையின் தன்னை நல்கியத்தருமால்கி 
னானென்றார் . 

t ஆழியான் - தெய்வீகமான சக்கரத்தினையுடையவன் , 
1 மாமானம் - பெரிய விமானம் . வெள்ளிப்பாட்டு . 
$ தேவிமார் அறுபதினா பிரவரை , 1 கடன் -உரிமைச்சடங்கு . 


கஉசா 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


என்னும் வேலையிலெழுந்தவீரனை 
அன்னை தீமையாலரசனின்னையும் 
துன்னு துன்பத்தாற்றுறந்து போயினான் 
முன்னரேயென முனிவன் கூறினான் . 


(கஙக ) 


(ககூட ) 


(கஙங ) 


துறந்து போயினானெனவேதோன்றனீ 
பிறந்து பேரறம்பிழைத்ததென்றல்போல் 
இறந்து போயினானிருந்ததாண்டது 
மறந்து வேறொருமைந்தனாங்கொலாம் . 
இடிக்கண்வாளராவிடைவதாமெனாப் 
படிக்கண்வீழ்ந்தகம்பதைக்கு நெஞ்சினான் 
தடுக்கலாகலாத்துயரந்தன்னுளே 
துடிக்கவிம்மிநின் றழுது சொல்லுவான் . 
உரைசெய்மன்னன்மற்றுன்னிலென்னில்யார் 
இரவி தன் குலத்தெந்தைமுந்தையோர் 

பிரதபூசனைக்குரிய பேறிலேன் 
அரைசு செய்யவோவாவதாயினேன் . 
பூவினான்முகன் புதல்வனாதியாம் 
தாவின் மன்னர் தந்தருமநீதியால் 
தேவராயினார் சிறுவனாகியே 
ஆவகான் பிறந்தவத்தனானவா 


. 


(கஙச ) 


( கஙரு ) 


துன்னுதாள்வளஞ்சுமந்த 1 தாழையில் 
பன்னுவான் , லைப்பதடியாயினேன் 
என்னையென்னையேயீன்றுகாத்தவென் 
அன்னையாரெனக்கழகு செய்தவா 


( கஙசு ) 


என்றுகூறிநொந் திடரின் மூழ்குமத் 
துன்றுதாரவற்கிளையதோன் றலால் 
அன்றகேர்கடனமைவதாக்கினான் 
நின்றுநான் மறைநெறி செய்நீர்மையான் , 

( கஙஎ) 
இழையுமாரமுமிடையுமின்னிடக் 
குழையுமாமலர்க்கொம்பனார்கடாம் 
தழையின் முண்டகந் தழுவுகானிடை 

முழையின் மஞ்ஞைபோலெரியின் மூழ்கினார் . ( கஙஅ ) 
* பிரதபூசனை - பிரேதசம்ஸ்காரத்தை. t ஆவஎன்றது இரக்கத்தின்கட் 
குறிப்பு . 

1 தாழை -தெங்கு . 


வது 


ஆற்றுப்ப்படலம் . 


கஉரு 


(கஙக) 


அங்கிநீரினுங்குளிரவம்புயத் 
திங்கள் வாண்முகந்திருவிளங்குறச் 
சங்கை தீர்ந்து * தங்கணவர்பின்செலும் 
சங்கைமார்புகுமுலகாண்ணினார் . 
அனைய செய்கையாலரசர்கோமகற் 
கிளையதன்மையாலியைவ செய்து பின் 
மனையுனெய்தினான் மரபின்வாழ்வினை 
வினையினெய்துமோர்பணியின் வேலையான் . 


(கச ) 


( கசக) 


t ஐந்துமைந்து நாளூழியாமென 
மைந்தன் வெந்துயர்க்கடலின்வைகினான் 
தந்தை தன் வயிற்றருமம்யாவையும் 
முந்து நூலுளோர் முறையின் முற்றினான் . 
முற்றுமுற்றுவித்து தவித்து தவிமும்மை நூல் 
சுற்றம்யாவையுந்தொடரத்தோன்றினான் 
வெற்றிமாதவன் வினை முடித்தவன் 
கொற்றவேனெடுங்குமரற்கூடினான் . 
மன்னரின்றியேவையம்வைகறான் 
தொன்மையன்றெனத்துணியுநெஞ்சினார் 
அன்னமாநிலத்தறிஞர் தம்மொடும் 
முன்னை மந்திரக்கிழவர் முந்தினார் . 
கூ -வது பள்ளியடைப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - கஙக . 


( சசஉ ) 


( கசங ) 


க 0 - வது . ஆற்றுப்படலம் . 


வரன் முறைதெரிர்துணர்மறையின் மாதவத் 
தருமரைமுனிவனுமாண்டையானென 
விரைவின்வந்தீண்டினர்விரகினெய்தினர் 
பரதனைவணங்கினர்பரியுநெஞ்சினர் . 

( க ) 
மந்திரக்கிழவருநகரமாந்தரும் 
தந்திரத்தலைவருந்தரணிபாலரும் 
அந்தர முனிவரோடறிஞர் யாவரும் 
சுந்தரக்குரிசிலைமரபிற்சுற்றினார் . 

( உ ) 
* தங்கணவர் பின்செலு நங்கைமார்புகுமுலகம் சககன மனடைந்த 
மாதரடையும் புண்ணிய உலகம் - ஐந்து மைந்து நாள் தசராத்திரி . 


கஉகூ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( 
ங 
) 


சுற்றினரிருந்துழிச்சுமந்திரப் பெயர் 
பொற்றடந்தேர்வலான் புலமையுள்ளத்தான் 
கொற்றவற்குறுபொருள் குறித்த கொள்கையான் 
முற்றுணர்முனிவனை முகத்து நோக்கினான் . 
* கோக்கினாற்சுமர்திரனுவலலுற்றதை 
வாக்கினாலன்றியேயுணர்ந்தமாதவன் 
காக்குதியுலகுநின்கடன தாமெனக் 
கோக்குமானுக்கது தெரியக்கூறுவான் 


( 
ச 
) 


( ரு ) 


வேதியாருர் தவர் விருத்தர்வேர் தர்கள் 
ஆதியர்நின்வயினடைந்தகாரியம் 
நீதியுந் தருமமுற்றுவநீயிது 
கோதறுகுணத்தினாய்மனத்துட்கோடியால் . 
தருமமென்றொருபொருடந்துகாட்டுதல் 
அருமையென்பது பெரிதறிதியைய நீ 
t இருமையுந் தருவதற்கியைவதீண்டிது 
தெருண் மனத்தார்செயுஞ்செயலிதாகுமால் . 
வள்ளுறுவயிரவாளரசில்வையகம் 
நள்ளுருக திரில்லாப்பகலுநாளொடும் 
தெள்ளுறுமதியிலாவிரவுந்தேவுடன் 
உள்ளுறையுயிரிலாவுடலுமொக்குமே . 


( சு ) 


( 
எ 
) 


தேவர் தம்முலகினர் தீமைசெய்துழல் 
மாவலியவுணர்கள்வைகுநாட்டினும் 
ஏவெவையுலகமென்றிசைக்குமன்னவை 
காவல் செய்தலைவரையின்மைகண்டிலம் . 


(அ ) 


முறைதெரிந்தொருவகைமுடியநோக்குறின் 
மறைதவன் வகுத்தன மண்ணில்வானிடை 
நிறைபெருந்தன்மையினிற்பசெல்வன 
இறைகளையில்லனயாவை காண்கிலம் . 


( க ) 


பூத்தநாள் 

ரண்மலரயனாதிப்புண்ணியர் 
ஏத்துவான் புகழினரின் றுகாறுங்கூ 
எத்தனர்பின்னொருகளை கணின்மையால் 
நீத்தநீருடைகல நீரதாகுமால் . 


( க 0) 


* நோக்கினால் குப்புப்பார்வையால் - இருமை இம்மை மறுமை 
நித்தநீருடைகல நீரதென்றது கடலிற்கவிழ்ந்த மரக்கலத்தன்மை 


யை . 


வது . ) 


ஆற்றுப்படலம் . 


கஉஎ 


(கக ) 


( கஉ ) 


(கங ) 


உந்தையோ விறந்தன னும்முனீத்தனன் 
வந்தது மன்னை தன் வரத்தின்மைந்த நீ 
அந்தமில்பேரரசளித்தியன்னது 
சிந்தனையெமக்கெனத்தெரிந்து கூறினான் . 
தஞ்சமிவ்வுலகநீதாங்குவாயெனச் 
செஞ்சவே முனிவரன் செப்பக்கேட்டலும் 
நஞ்சினை நுகரென நடுங்குவாரினும் 
அஞ்சினனயர்ந்தனனருவிக்கண்ணினான் . 
நடுங்கினனாத்தடுமாறிகாட்டமும் 
இடுங்கினன் மகளிரினிரங்குநெஞ்சினன் 
ஒடுங்கியவுயிரினனுணவுகை தரத் 
தொடங்கினன ரசவைக்குள்ளஞ்சொல்லுவான் 
மூன்றுலகினுக்குமோர் முதல்வனாய்முதல் 
தோன்றினனிருக்கயான் மகுடஞ்சூடுதல் 
சான் றவருரைசெயத்தருமமாதலால் 
ஈன்றவள் செய்கையினிழுக்குண்டாகுமோ . 
அடைவருங்கொடுமையென்னன்னைசெய்கையை 
நடைவருந்தன்மை நீர்சன் றிதென் றிரேல் 
இடைவருங்காலமீண்டிரண்டுநீத்தது 
கடைவருர் தீநெறிக்கலியினாட்சியோ . 
வேத்தவையிருந் தநீர் விமலனுந் தியில் 
பூத்தவன் + முதலியபு வியுட்டோன்றினார் 
முத்தவரிருக்கவேமுறைமையானிலம் 
காத்தவருளரெனிற்காட்டிக்காண்டிரால் , 
நன்னெறியென்னினுநானிந்நானில 
இன்னுயிர்ப்பொறைசமந் திருந்துவாழ்கிலேன் 
அன்னவன் றனைக்கொணர்ந் தலங்கன் மாமுடி 
தொன்னெறிமுறைமையிற்சூட்டிக்காண்டிரால் . 


( 
கச 
) 


(கரு ) 


(சசு ) 


( கஎ ) 


அன்றெனிலவைனாமெரியகானிடை 
நின்றினிதிருந்தவநெறியினாற்றுவென் 
ஒன்றினியுரைப்பினென்னுயிரை நீக்குவென் 
என் றனனென் றபோ திருந்தபேரவை . 
ஆன் றபேரரசனுமிருப்பவையனும் 
ஏன் றனன் மணி முடியேச்சல்லேந்த நீ 
முதலுதல் -சிருஷ்டியில் முற்பட்டுநிற்றல் . 


( 
கஅ 
) 


கஉஅ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( 
க.க 
) 


(20 ) 


வான்றொடர்திருவினை மறுத்தி மன்னிளந் 
தோன்றல்கள் யாருளர்நின்னிற்றோன்றினார் . 
ஆழியையுருட்டியுமறங்கள் போற்றியும் 
வேள்வியையியற்றியும் வளர்க்க வேண்டுமோ 
ஏழினோடே ழெனுமுலகுமெஞ்சினும் 
வாழியநின்புகழன் றுவாழ்த்தினார் . 
குரிசிலுந்தம்பியைக்கூவிக்கொண்டலின் 
முரசறைந்திங்ககர் முறைமை வேந்தனைத் 
தருது மீண்டென்பது சாற்றித்தானையை 
விரைவினிலெழுகெனவிளம்புவாயென்றார் . 
நல்லவனுரைசெய - நம்பிகூறலும் 
அல்லலிலழுங்கியவன் பின்மாரகர் 
ஒல்லென விரைத்தாலுயிரில்யாக்கையைச் 
சொல்லெனுமமிர்தினாற் றுளித்ததென்னவே . 
அவித்தவைம்புலத்தவராதியாயுள 
புவித்தலையுயிரெலாமிராமன் பொன்முடி 
கவிக்குமென்றுரைக்கவேகளித்ததாலது 
செவிப்புல நுகர்வதோர்தெய்வத்தேன் கொலாம் . 


( உக ) 


(உஉ ) 


(உங ) 


( உச ) 


படு முரசறைந்தனர்பரதன் றம்முனைத் 
கொடிநகர் தருமவற்கொணரச்சேனையை 
முடுகுகவென் றசொன் மூரிமாநகர் 
உபேதிவேலையினுதயம்போன்றதே . 
எழுந்தது பெரும்படையேழுவேலையின் 
மொழிந்தபேரூழியின் முழங்கிமுந் தெழ 
அழிந்தது கேகயன் மடந்தையாசைபோய்க் 
கழிந்தது துயர்நெடுங்காதறூண்டவே . 


பண்ணினபகடுதேர்புரவிபண்டியும் 
மண்ணினை மறைத்தன வளர்ந்தமாக்கொடி 
விண்ணினை மறைத்தன விரிந்தமாத்துகள் 
கண்னினை மறைத்தனகமலத்தோனையே . 


( உக ) 


ஈசனிவ்வுலகினையழிக்குநாளெழும் 

ஓசையினிமிர்ந்துளதொல்லென்பேரொலி 
* நம்பி ஈண்டு -சத்துருக்கனை . துளித்தல் ஈண்டு உயிர்பெற்றுக் 
கண்ணீர்வார்தல் துளிர்த்தலென்னும் கிராம்மிய மொழி துளித்ததென 
நின்றது . துளிர்த்தல் உயிர்பெறுதல் . 


* 


வது ] 


ஆற்றுப்படலம் . 


கஉகூ 


(உக ) 


காசையில்கரியவற்காணமூண்டெழும் 
ஆசையினிமிர்ந்த * தவ்வனிகராசியே . 

{ e எ ) 
படியொடு திருநகர் துறந்து பன்மரம் 
செடியொடுகொடுவனநோக்கிச்சீதையாம் 
கொடியொடுநடந்தவக்கொண்டலாமெனப் 
பிடியொடுநடந்தனபெருங்கைவேழமே . 

( உ அ ) 
சேற்றிளமரைமலர்சிறந்தவாமெனக் 
காற்றளம்பொலிதருகன்னிமாரொடும் 
ஏற்றிளம்பிடிக்குலமிகலிலின்னடை 
தோற்றிளமகளிரைச்சுமப்பபோன் றவே . 
வேதனைவெயிற்கதிர்தணிக்கமென்மழைச் 
சீதநீர்கொடுநெடுங்கொடியுஞ்சென் றன 
காதைவெஞ்சிலையவன் கோலங்காண்கிலா 
மாதரினுடங்குவாம்பில் கோடியே . 

( ங O ) 
வெண்மதிமீச்செலமேக மூர்ந்தென 
அண்ணல் வெங்கதிரவனளவின் மூர்த்தியாய் 
மண்ணிடையிழிந்தொருவழிக்கொண்டாலென 
எண்ணருமன்னவர்களிற்றினேகினார் . 

( ங்க ) 
தேர்மிசைச்சென் றதோர்சித்து செம்முகக் 
கார்மிசைக்கழிந்ததார்கலியொர்கார்க்கடல் 
ஏர்மீசையிவுளிமேலேகிற்றெங்கணும் 
பார்மிசைப்படர்ந்தது பதாதிப்பௌவமே . 

(x2 ) 
தாரையுஞ்சங்கமுந்தாளங்கொம்பொடு 
வார்மிகைப்பம்பையுந்துடியுமற்றவும் 
பேரியுமியம்பலசென்றபேதைமைப் 
பூரியர் குழாத்திடையஞர்போலவே. 

(ங ங ) 
தாவருநாண் முதலணியலாற்றகை 
மேவருகலங்களைவெறுத்தமேனியர் 
தேவருமருள் கொளத்தெரியுங்காட்சியர் 
பூவு திர்கொம்பெனமகளிர்போயினார் . 

( ஙச ) 
அதிர்கடல்வையகமனைத்துங்காத்தவன் 

t விதிவருந்தனிக்குடைமீதிலாப்படை 
* அவ்வனிகராசி - அந்தச்சேனையின் பிரிவுகள் . அவையாவன , 
தம் , கசம் , துரகம் , பதாதி என்பனவாகிய இவைகள் . விதிவரும் தனிக் 
குடை- சூரியவங்கிசத்து முதலரசன் காலந்தொட்டு பட்டாபிஷேகவரசர் 
தலை மீது பிடிக்கப்பட்டு வருகிற ஒப்பற்ற தடை அது வேதமர் த வழியாய் 
புனிதப்படுத்தப்பட்ட இயல்பினையுடையதாகலின் அதற்கு விதிவருமெ 
ன்ற சிறப்படை கொடுத்தனர் . 

17 


கங O 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


பொதிபலகவிகைமீன்பூத்ததாகிலும் 
கதிர்மதிநீங்கியகங்குல் போன்றதே . 
செல்லியசெலவினாற்சிறியதிக்கெனச் 
சொல்லிய சேனையைச்சுமர்ததேயெனில் 
ஒல்லியல் வேலைநீருடுத்தபாரையோர் 
மெல்லியலென்றவர்மெல்லியரேகொலாம் 


( ஙசு ) 


( ங எ ) 


தங்குசெஞ்சாந்தகில்கலவைசார்கில 
குங்குமங்கொட்டிலகோவைமுத்தில 
பௌங்கிளங் கொங்கைகள் புதுமைவேறில 
தெங்கிள நீரெனத்தெரிந்தகாட்சியே. 
இன் றணையவர் முலையெழுது சாந்தினம் 
மன் றலந்தாரினுமறைத்திலாமையால் 
துன்றிளங்கொடிமுகிற்றூசுநீங்கிய 
குன்றெனப்பொலிந்தன குவவுத்தோள்களே . 
நறையறுகோதையர் நாட்செய்கோலத்தின் 
துறையறவஞ்சனந்து றந்தநாட்டங்கள் 
குறைய நிகர்த்தன கொற்றமுற்றுவான் 
கறைய றக்கழுவிய - காலவேலையே . 


(ஙஅ ) 


(ஙக ) 


விரிமணிமேகலைவிரவியார்க்கில 
தெரிவையரல் குறாரொலியிறேரெனப் 
பரிபுர மார்க்கிலாப்பவளச்சீறடி 
அரியின மார்க்கிலாக்கமலமன்னவே . 


(ச O ) 


( சக ) 


மல்கியே கேகயன் மடந்தைவாசகம் 
நல்கியதரிவையர்நடுவிற்கே கொலாம் 
புல்கியமலர்வடம் பூண்கிலாமையால் 
ஒல்கியவொருவகைபொறையுயிர்க்கவே . 
கோமகன் பிரிதலிற்கோலநீத்துள 
தாமரைச்செல்வியுர் தவத்தைமேவினாள் 
காமனுமருந்துயர்க்கடலின்மூழ்கினான் 
ஆமென நிகழ்ந்ததவ்வளவில்சேனையே 


( சஉ ) 


மண்ணையும்வானையும்வயங்குதிக்கையும் 

உண்ணியநிமிர்கடலொக்குமென்பதென் 
* ஒல்லியல்வேலைநீர் - ஒலியையியல்பாகவுடைய கடல் . 
t காலவேலை - காலன் போன்ற வேலினை, 


வது ] 


கஙக 


ஆற்றுப்படலம் . 
கண்ணினுமனத்தினுங்கமலத்தண்ண றன் 
எண்ணினுநெடிதவணெழுந்தசேனையே . 


( சங ) 


அலைநெடும்புனலறக்குடித்தலாலகம் 
நிலைபெறநிலைநெறிகிலுத்தலானெடு 
மலைகளை மண்ணு றவழுத்தலாற்றமிழ்த் 
தலைவனை நிகர்த்ததத்தயங்குதானையே . 


அறிஞருஞ்சிறிஞறுமா தியந்தமாச் 
செறிபெருந்தானையுந் திருவுநீங்கலால் 

குறியவன்புனலெலாம் வயிற்றிற்கொண்டநாள் 
மறிகடலொத்த தவ்வயோத்திமாநகர் . 


பெருர் திரைக திகளும் வயலும்பெட்புறு 
மரங்களுமலைகளுமண்ணுங்கண்ணுறத் 
திருந்தலிலயோ தியாந்தெய்வமாநகர் 
அருந்தெருவொத்ததப்படைசெல்லாறரோ 
தார்கடாங்கோதை தாந்தாமந்தாந்தகை 
ஏர்கடாங்கலவைதாங்கமழ்ந்தின்றென்பரால் 
கார்கடாமெனமிகக்கடுத்தகைம்மலை 
வார்கடாமல்லத்தம்மன்னன் சேனையே . 


( 
சசு 
) 


( சஎ ) 


ஆளுலாங்கடலினுமகன் றவக்கடல் 
தோளுலாங்குண்டலமுதலதொல்லணி 
கேளுலாமின்னொளிகிளர்ந்ததில்லையால் 
வாளுலாநுதலியார் மருங்குல் போலவே . 


(சஅ ) 


மத்தளமுதலியவயங்குபல்லியம் 
ஒத்தனசேறலிலுரையிலாமையில் 
சித்திரச் சுவர்நெடுஞ்சேனை தீட்டிய 
பத்தியைநிகர்த்ததப்படையினீட்டமே . 


(சக ) 


எடடறுகோதையர் விழியினெய்தகோல் 
ஊடுறவுரந்தொளைத்துயிருணாவகை 
ஆடவர்க்கரும்பெருங்கவசமாயது 
காடுதைமறவாழ்க்கையக்கண்ணனண்ணவே . 


( ரு ) 


கனங்குழைக்கைகயன்மகளிற்கண்ணிய 

சினங்டெர்தெரிதலிற்றீயர்தவேகொலாம் 
* தமிழ்த்தலைவன் அகத்தியமுனிவன் . 
குறியவன் - குறுமுனியென்னுந் துணையாநின்றது . 


ககூஉ 


அயோத்தியாகாண்டம் . 


(ருக ) 


( உ ) 


( ருங ) 


அனங்கனைங்கொடுங்கணைகடந்தவாடவர் 
மனங்கிடந்துண்கிலமகளிர் கொங்கையே . 
இன்னணநெடும்படையேகவேந்தலும் 
தன்னுடத்தைத் திருவரைச்சீரைசாத்தினான் 
பின்னிளையவனோடு பிறந்ததுன் பொடும் 
நன்னெடுந்தேர்மிசைநடத்தன் மேயினான் . 
தாயருமருந்தவத்தவருந்தந்தையின் 
ஆயமந் திரியருமளவில்சுற்றமும் 
தூயவந் தணர்களுந்தொடர்ந்து சூழ்வரப் 
போயினன் றிருநகர்ப்புரிசைவாயிலே . 
மந்தரைக்கூற்றமும் வழிச்செல்வாரொடும் 
உந்தியேபோதல்கண்டிளவலோடியார்த் 
தந்தரத்தெற்றுவான ழன்றபற்றலும் 
சுந்தரத்தோளவன் விலக்கிச்சொல்லுவான் . 
முன்னையர் முறை கெடமுடித்தபாவியைச் 
சின்னபின்னஞ்செய்தென்சினத்தைத் தீர்வெனேல் 
என்னையின் தென்னையன்று றக்குமென்றலால் 
அன்னையென்றுணர்ந்திலெனைய நானென்றான் . 
ஆதலான் முனியுமென்றையனந்தமில் 
வேதனைக்கூ னியை * வெகுண்டுமென்னினும் 
கோதிலாவருமறைகுலவு நூல்வலாய் 
போதுநாமென்று கொண்டரிதிற்போயினான் . 
மொய் பெருஞ்சேனையுமூரிஞாலமும் 
கய்கலந்தயலொருகடலிற்சுற்றிட 
அய்யனுந்தேவியுமிளை யவாளியும் 
வய்கிய சோலையிற்றானும்வைகினான் , 


( ருசு ) 


( ருஎ) 


அல்லணை நெடுங்கணீரருவியாடினன் 
கல்லணைகிழங்கொடுகனியுமுண்டிலன் 
வில்லணைத்துயர்ந்த தோள்வீரன்வைகிய 
புல்லணை மருங்கிற்றான் பொடியின்வைகினான் . 
ஆண்டுநின் றாண்டகையடியினேகினான் 
ஈண்டிய நெறியெனத்தானுமேகினான் 
தூண்டிடு தேர்களுந்து ரகராசியும் 
காண்டகுகரிகளுச்தொடரக்காலினே . 
க 0 - வது ஆற்றுப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - கூ கா அ . 


( 
இசு 
) 


* வெகுண்டும் டும்மீற்றுத்தன்மைப்பன்மை 
t புருடோத்தமனென்னும் பெயர்பற்றி ஆண்ட்கையென்றார் . 


க்க - வது . குகப்படலம் . 


1 


( 
உ 
) 


( 
கூ 
) 


( 
ச 
) 


பூவிரிபொலன்கழற்புனைவிறாளையான் 
காவிரிகாடன்னகழனிநாடொரீஇத் 
தாவரசங்கமமென்னுந்தன்மைய 
யாவையுமிரங்கிடக்கங்கையெய்தினான் . 
எண்ணருஞ்சுரும்புதம்மினத்துக்கல்லது 
கண்ணகன் பெரும்புனற்கங்கையெங்கணும் 
அண்ணல் வெங்கரிமதத்தருவி பாய்தலால் 
* உண்ணவுங்குடையவுமுரித்தன்றாயதே . 
அடிமிசைத்தூளிபுக்கடைந்ததேவர்தம் 
முடியுறப்புலர்ந்ததோர்முறைமைதேர்ந்திலென் 
நெடிதுயிர்த்துண்டவுநீந்தநின் றவும் 
பொடிமிசைப்புரண்டவும்புரவியீட்டமே 
பாலையேய் நிறத்தொடுபண்டுதான்படர் 

ஓலையேய் நெடுங்கடலோடிற்றில்லையால் 
மாலையேய் நெடுமுடிமன்னன் சேனையாம் 
வேலையேமடுத்ததக்கங்கைவெள்ளமே . 

( 
கான்றலைநண்ணியகாளை பின்படர் 
தோன் றலையவ்வழிதொடர்ந்து சென்றன 
ஆன் றவருணர்த்தியவக்குரோணிகள் 
மூன்று பத்தாயிரத்திரட்டிமுற்றுமே . 

( 5 ) 
அப்படைகங்கையையடைந்தவாயிடைத் 
துப்புடைக்கடலினீர்சுமந்தமேகத்தை 
ஒப்புடையண்ணலோடுற்றவே கொலாம் 
இப்படையெடுத்த தென்றெடுத்தசீற்றத்தான் . 
குகனெனப்பெயரியகூற்றினாற்றலான் 
தொகைமுரட்சேனையைத்துகளிணோக்குவான் 
நகைமிகக்கண்கள் தீநா றநாசியில் 
புகையுறக்குனிப்புறும்புருவப்போர்விலான் 

(எ ) 
மையுறவுயிரெலாமிருதி வாங்குவான் 
கையுறுகவரயில்பிடித்தகாலன்றான் 

யானையின் மதத்தை வண்டுகளல்லாமல் மற்றையுயிர்கள் பருகுத் 
லில்லாமையால் உண்ணவுங்குடையவுமுரித் தன்றாயது என்றார் . 

ஓலையேய் -ஒலிமிகுந்த 


( 
சு 
) 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( அ ) 


யையை றூமுயிரமுருவமாயின 
மெய்யுறுதானையான் வில்லின் கல்வியான் . 
கட்டியசுரிகையன் கடித்தவாயினன் 
வெட்டியமொழியினன் விழிக்குந் தீயினன் 
கொட்டியதுடியினன் குறிக்குங்கொம்பினன் 
கிட்டியதமரெனக்கிளர்ந்ததோளினான் . 


( 
க 
) 


(50 ) 


( கக ) 


எலியெலாமிப்படையரவம்யானென 
ஒலியுலாஞ்சேனையையுவந்து கூயினான் 
வலியுலாமுலகினில்வாழும் வள்ளுகிர்ப் 
புலியெலாமொருவழிபுகுந்த போலவே . 
மருங்கடை தென்கரைவந்து தோன்றினான் 
ஒருங்கடைநெடும்படையொல்லெனார்ப்பினோ 
டருங்கடையுகந்தனிலசனிமாமழை 
கருங்கடல் கிளர்ந்தெனக்கலந்து சுழவே . 
தோன்றினபுளிஞரைநோக்கிச்குழ்ச்சியின் 
ஊன்றியசேனையையும்பரேற்றுதற் 
கேன் றன னென்னுயிர்த்துணைவற்கீகுவான் 
ஆன்றபேரரசநீரமைதிராமென்றான் . 
துடியெறிநெறிகளுந் துறையுஞ்சுற்றுற 
ஒடியெறியம்பிகள்யாது மோட்டலிர் 
கடியெறிகங்கையின்கரைவந்தோர்களைப் 
பிடியெறிபடவெனாப் பெயர்த்துங்கூறுவான் . 


( கஉ ) 


(கங ) 


வேவறு . 


( 


அஞ்சனவண்ணனென்னாருயிர்நாயகணாளாமே 
வஞ்சனையாலரசெய்திய * மன்னரும் வந்தாரே 
செஞ்சரமென்பன் தீயுமிழ்கின் றனசெல்லாவோ 
உய்ஞ்சிவர் போய்விடினாய்க்குகனென் றனையேசாரோ . 
ஆழநெடுந்திரையா நுகடத்திவர்போவாரோ 
வேழகெடும்படைகண்டுவிலங்கிடும் வில்லாளோ 
தோழமையென்றவர் சொல்லிய சொல்லொருசொல்லன்றோ 
ஏழமைவேடனிறந் திலனென்றெனையேசாரோ. 


( 
கச 
) 


முன்னவனென்றுநினைந்திலன்மொய்புலியன்னானோர் 

பின்னவனின் றனனென்றிலனன்னவை பெசானேல் 
மன்னருமென இழித்தலாற்பன்மையிற்கூறினார் . பின்னவன் - பரதன் . 


குகப்படலம் . 


கஙரு 


( ககூ ) 


என்னிவனென்னையிகழ்ந்ததிவ்வெல்லைகடந்தன்றோ 
மன்னவர்நெஞ்சினில்வேடர்விடுஞ்சரம்வாயாவோ . 

( கசு ) 
பாவமுநின்ற பெரும்பழியும்பகைாண்போடும் 
ஏவமுமென்பவைமண்ணுலகாள்பவரெண்ணாரோ 
ஆவதுபோகவென்னாருயிர்த்தோழமைதந்தான் மேல் 
போவது சேனையுமாருயிருங்கொடுபோயன்றோ. 

( கஎ ) 
அருந்தவமென் றுணையாள விவன்பு வியாள்வானோ 
மருந்தெனினன் றுயிர்வண்புகழ்கொண்டு பின்மாயேனோ 
பொருந்தியகேண்மையுகந்தவர் தம்மொடுபோகாதே 
இருந்ததுான்றுகழிக்குவெனென் கடனின்றோடே . 

( சஅ ) 
தும்பியுமாவுமிடைந்த பெரும்படைசூழ்வாரும் 
வம்பியறாரிவர்வாள்வலிகங்கைகடந் தன்றோ 
வெம்பியவேடருளீர் துறையோடம் - விலக்கீரோ 
நம்பிமுன்னேயினிநம்முயிர்மாய்வது நன் றன்றே . 
போனபடைத்தலைவீரர் தமக்கிரைபோதாவிச் 
சேனை 1 கிடக்கிடுதேவர்வரிற்சிலைமாமேகம் 
$ சோனைபடக்குடர் சூறைபடச்சுடர்வாளோடும் 
தானைபடத்தனியானைபடத்திரள் சாயேனோ. 

( 20) 
நின் றகொடைக்கையென்னன்பனுடுக் கொஞ்சீரை 
அன்று கொடுத்தவண்மைந்தர்பலத்தையெனம்பாலே 
கொன்று குவித்தநிணங்கொள்பிணக்குவை கொண்டோடித் 
துன்று திரைக்கடல்கங்கை மடுத்திடை தூராதோ . 

(உக ) 
ஆடுகொடிப்படைசாடியறத்தவரேயாள 

வேடுகொடுத்தது பாரெனுமிப்புகழ்மேவீரோ 
நாடுகொடுத்தவென்னாயகனுக்கிவர்நாமாளும் 
காடுகொடுக்கில ராகியெடுத்ததுகாணீரோ . 

( 22 ) 
மாமுனிவர்க்குறவாகிவனத்திடையேவாழும் 
0 கோமுனியத்தகுமென்றுமனத் திறைகொள்ளாதே 
ஏமுனையுற்றிடிலேழுகடற்படையென்றாலும் 
ஆமுனையிற்சிறுகூழென விப்பொழுதாகாதோ. 
என்பனசொல்லியிரும்பனமேனியரானோர் முன் 
வன்பணைவில்லினன் மல்லுயர்தோளினன்வாள் வீரற் 

* துணை - சீராமன் . | விலக்கீர் - முன்னிலைப்பன்மையுடன் பாட்டே 
வல் வினைமுற்று . - கிடக்கிடு என்றது சிசைச்சொல் . $ சோனை . விடா 
மற்சிந்து மழைத்துளி 

வேடு- சொல்லான ஃறிணை , ) கோ - இறைவன் . 


( 
) 


( உங ) 


காசு 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


கன்பனுநின்றன்னின்ற துகண்டரியே றன்ன 
முன்பனில் வந்து மொழிந்தனன் மூரியதேர்வல்லான் . 


( உச ) 


வேறு . 


* கங்கையிருகரையுடையான் கணக்கிறந்தநாவாயான் 
உங்கள் குலத்தனிநாதற்குயிர்த்துணைவனுயர்தோளான் 
வெங்கரியினே றனை யான் விற்பிடித்தவேலையினான் 
கொங்கலருகறுந் தண்டார்க்குகனென்னுங்குறியுடையான் . 

(உரு ) 
கற்காணுந்திண்மையான் கரைகாணாக்காதலான் 
அற்காணிற்கண்டனையவழகமைந்தமேனியான் 
மற்காணுந் திரடிண்டோன் மழைகாணுமணிநிறத்தோய் 
நிற்காணுமுள்ளத்தானெறியெதிர்நின்றனனென்றான் . (உசு ) 
தன் முன்னேயவன் றன்மைதன் றணைவன்முந் துரைத்த 
சொன் முன்னேயுவக்கின்றதுருசிலாத்திருமனத்தான் 
மன் முன்னே தழீஇக்கொண்டமனக்கினிய துணைவனேல் 
என் முன்னேயவற்காண்பேன் யானே சென்றெனவெழுந்தான் . ( உ.எ ) 
என்றெழுந்ததம்பியொடுமெழுகின்றகாதலொடும் 
குன்றெழுந்து சென்றதெனக்குளிர்கங்கைக்கரை குறுகி 
நின்றவனை நோக்கினான்றிருமேனிநிலையுணர்ந்தான் 
துன்றுகருநறுங்குஞ்சியேயினர்கோன்றுண்ணென்றான் . { உ அ ) 
வற்கலையினுடையானை மாசடைந்தமெய்யானை 
நற்கலையின் மதியென்ன நகையிழந்த முகத்தானைக் 
கற்கனியக்கனிகின்ற துயரானைக்கண்ணுற்றான் 
விற்கையினின் றிடை வீழவிம்முற்றுகின்றொழிந்தான் . (உக ) 
நம்பியுமென்னாயகனையொக்கின்றானயனின்றாலியனின்றான் 
தம்பியையுமொக்கின்றான் நவவேடந் தலைநின்றான் 
துன்பமொருமுடிவில்லைத்திசை நோக்கித்தொழுகின்றான் 
எம்பெருமான் பின் பிறந்தாரிழைப்பரோபிழைப்பென்றான் . ( கூ 0) 
உண்டிடுக்கணொன்றுடையானுலையாதவன்புடையான் 
கொண்டதவவேடமேகொண்டிருந்தான் குறிப்பெல்லாம் 
கண்டுணர்ந்து பெயர்கின்றேன் காமின்கணெறியென்னாத் 
தண்டுறையோர் நாவாயிலொரு தனியேதான் வந்தான் . ( கங ) 


வந்தெதிரே + தொழுதானைவணங்கினான் மலரிருந்த 
அந்தணனுந்தனை வணங்குமவனுமவனடிவீழ்ந்தா ன் 

* ஏற்றுதலும் இறக்குதலும் உடைமைப்பற்றிக் கங்கையிருகரை 
டையான் என்றார் . + தொழுதானை - வணங்கிய குகனை . 


வது .) 


குகப்படலம் . 


கஙஎ 


தந்தையினுங்களி கூரத்தழுவினான் றகவுடையோர் 
சிந்தையினுஞ் சென்னியினும் வீற்றிருக்குஞ் * சீர்த்தியான் . 


வேறு . 


(ஙசு ) 


தழுவினபுளினர்வேந்தன் றாமரைச்செங்கணானை 
எழுவினுமுயர்ந்ததோளாயெய்தியதென்னையென்ன 
முழுதுலகளித்ததந்தைமுந்தையோர்முறையினின்றும் 
வழுவினன தனைநீக்கமன்னனைக்கொணர்வான் வந்தேன் . (ஙங 
கேட்டனன்கிராதர்வேந்தன் கிளர்ந்தெழுமுயிரனாகி 
மீட்டு மண்ணதனில் வீழ்ந்தான் விம்மினனுவகைவீங்கத் 
தீட்டருமேனிமைந்தன் சேவடிக்கமலப்பூவில் 
பூட்டியகையன் பொய்யிலுள்ளத்தான் புகலலுற்றான் . ( ஙச ) 
தாயுரை கொண்டுதாதையுதவியதரணிதன்னைத் 
தீவினையென்ன நீத்துச்சிந்தனை முகத்திற்றேக்கி 
போயினையென்றபோழ்து புகழினோய்தன்மைகண்டால் 
ஆயிரமிராமர்நின்கேழாவரோதெரியிலம்மா. 

(கூரு) 
என்புகழ்கின் றதேழையெயினனேனிரவியென்பான் 
தன்புகழ்க்கற்றை + மற்றையொளிகளைத் தவிர்க்குமாபோல் 
மன்புகழ்பெருமை நுங்கண்மரபினோர் புகழ்களெல்லாம் 
உன்புகழாக்கிக்கொண்டாயுயர் குணத்துரவுத்தோளாய் . 
எனவிவையன்ன மாற்றமியைவனபலவுங்கூறிப் 
புனைகழற்புலவுவேற்கைப்புளிஞர் கோன் பொருவில் காதல் 
அனையவற்கமைவிற்செய்தானாரவற்கன் பிலாதார் 
நினைவருங்குணங்கொடன்றோவிராமன் மேனிமிர்ந்த காதல் . ( ) 
அவ்வழியவனை நோக்கியருடருவாரியன்ன 
செவ்வழியுள்ளத்தண்ணறென்றிசைச்செங்கை கூப்பி 
எவ்வழியுறைந்தானம்முன்னென்றலுமெயினர்வேந்தன் 
இவ்வழிவீரயானே காட்டுவலெழுகவென்றான் . 

( ங அ) 
காரெனக்கடிது சென்றான் கல்லிடைப்படுத்தபுல்லின் 
வார்சிலைத்தடக்கைவள்ளல் வைகியபள்ளிகண்டான் 
பார்மிசைப்பதைத்து வீழ்ந்தான் பருவரற்பரவைபுக்கான் 
வார் 1 மணிப்புனலான் மண்ணைமண்ணு நீராட்டுங்கண்ணான் . ( ந.சு ) 
இயன்றதென்பொருட்டினாலிவ்விடருனக்கென்றபோழ்தும் 
அயின்றனைகிழங்குங்காயுமமிர்தெனவரிய புல்லில் 
* சீர்த்தியான் - பரதன் + மற்றையொளிகள் -திங்கண் முதலியவற்றை 
+ மணிப்புனல் - வற்றாதநீர் எனப் பரிமேலழகர் உரையிற்காண்க. 

18 


ககஅ 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


துயின் றனையெனவுமாவிதுறந்திலென் சுடருங்காசு 
குயின்றயர் மகுடஞ்சூடும் செல்வமுங்கொள்வென் யானே . ( ச O ) 
தூண்டரநிவந்ததோளான் பின்னருஞ்சொல்லுவான 
நீண்டவன்றுயின்ற சூழலிதுவெனினிமிர்ந்தநேயம் 
பூண்டவன்றொடர்ந்து பின்னே போந்தவன் பொழுது நீத்த 
தியாண்டென வினிது கேட்டானெயினர்கோனிதனைச்சொன்னான் , 


அல்லையாண்டமைந்தமேனியழகனுமவளுந்துஞ்ச 
வில்லையூன்றியகையோடும் வெய்துயிர்ப்போடும்வீரன் 
கல்லையாண்டுயர்ந்ததோளாய்கண்கணீர் சொரியக்கங்குல் 
எல்லைகாண்பளவுநின்றானிமைப்பிலனயனமென்றான் . 


( சட் ) 


என்பத்தைக் கேட்டமைர்தனிராமனுக்கிளையாரென்று 
முன்பொத்ததோற்றத்தேமில் யானென்று முடிவிலாத 
துன்பத்துக்கேதுவானேனவனது துடைக்கநின்றான் 
அன்பத்துக்கெல்லையுண்டேயழகிதென்னடிமையென்றான் . 


( சங) 


அவ்விடையண்ணறானுமன் ரரும்பொடியின்வைகித் 
தெவ்விடைதரநின்றார்க்குஞ்செறிகழற்புளிஞர்கோமான் 
இவ்விடைக்கங்கையாற்றினே ற்றினையாயினெம்மை 
வெவ்விடர்க்கடனின்றேற்றிவேந்தன்பால் விடுத்ததென்றான் . 


(4) 


( 
சசு 
) 


ஈன்றெனப்புளிஞர்வேர் தனண்ணினன் றமரைநாவாய் 
சென்று நீர் தருதிரென்னவர்தனசிவன்சேர் * வெள்ளிக் 
குன்றெனக்குனிக்கு - மம்பொற்குவடெனக் - குபேரன்மானம் 
ஒன்றெனநாணிப்பல் வேறுருவுகொண்டனையவான . 
நங்கையர்நடையினன்னநாணுறு செலவினாவாய் 
கங்கையுமிடமிலாமைமிடைர் தனகலந்தவெங்கும் 
அங்கொடிங்கிழித்தியேற்றுமமைதியினமார்வையத் 
திங்கொடங்கிழித்தியேற்றுமிருவினையென்னலான . 
வந்தனவரம்பினாவாய்வரிசிலைக்குரிசின்மைந்த 
சிந்தனையாவதென்று சிருங்கிபேரியர்கோன்செப்பச் 
சுந்தரவரிவிலானுஞ்சுமந்திரன் றன்னைநோக்கி 
எந்தையித்தானை தன்னையேற்று திவிரைவினென்றான் . ( சஎ ) 
குரிசிலதேவலாலக்குரகதத்தேர்வலானும் 
வரிசையின் வழாமைநோக்கிமரபுளிவகையினேற்றக் 
* வெள்ளிக்குன் றம் - கயிலை . - அம்பொற்குவடு - சுவணமேரு . 
குபோன்மானம் - குபேரனது புட்பக விமானம் . 


வது ) 


குகப்படலம் . 


( சஅ ) 


கரிபரியிரதங்காளாள்கணக்கறுகரையில் வேலை 
எரிமணி திரையின் வீசுங்கங்கையாரேற்றிற்றன்றே 
இடுபடுமுழக்கம் பொங்கவினமழை- மகரநீரை 
முடிவு றமுகப்பவூழியிறுதியின் மொய்ப்பபோலக் 
கொடியொருவங்கம் வேலை கூம்பொடுபடர்வபோல 
நெடிய கையெடுத்து நீட்டி நீந்தினநெடுங்கை வேழம் . 
சுங்கமுமகாமீனுந்தரளமுமணியுந்தள்ளி 
வங்கநீர்கடலும் வந்து தன் வழிப்படரமானப் 
பொங்குவெங்களிறு ரக்கக்கரையொரீஇப்போயிற்றம்மா 
கங்கையுமிராமற்காணுங்காதலதென்னமாதோ. 


( சக ) 


( ரு ) 


கொடிஞ்சொடுதட்டுமச்சுமாழியுங்கோத்தமொட்டும் 
நெடுஞ்சுவர்கொடியும்யாவுநெறிவருமுறையினீக்கி 
விடுஞ்சுவற்புரவியோடும் வேறுவேறேற்றிச்சென்ற 
மடிஞ்சபினுடம்புகட்டும் வினையென வயிரத்தேர்கள் . 


( ருக ) 


நாலிரண்டாயகோடிாவையினாவாய்கண்மீதா 
சேறிரண்டனையவாய கதியொடுநதியிற் சென்ற 
பாறிரண்டனையமெய்யபயந் திரண்டனையநெஞ்ச 
காறிரண்டனையகாலகடுநடைக்கலினப்பாய்மா . 


( ரு.உ ) 


ஊடுற நெருக்கியோடத்தொருவர் முன்னொருவர்கிட்டிச் 
* சூடகத்தளிர்க்கைமாதர்குழுமினர் துவன்றித்தோன்றப் 
பாடியல்களிநல்யானைப்பந்தியங்கடையிற்குத்தக் 
கோடுகண்மிடைந்தவென்னமிடைந்தனகுவவுக்கொங்கை . 


பாங்கினுத்தரியமானப்படர் திரைதவழப்பாரின் 
வீங்குநீரழுவந்தன்னுள் விழுமதக்கலுழிவெள்ளத் 
தோங்கடல்கடலைகடோன் றவொளித்தவணுயர்ந்த கும்பம் 
பூங்குழற்கங்கைநங்கைமுலை யெனப்பொலிந்தமாதோ . 


( 
ருச 
) 


4 . 


பொலன் குழைமகளிர் நாவாய்ப்போக்கினொன்றொன்று தாக்க 
மலங்கினரிரண்டுபாலுமறுகினர்வெருவிநோக்க 
அலங்கு நீர்வெள்ளந்தள்ளியழிதரவங்குமிங்கும் 
கலங்களின் வெருவிப்பாயுங்கயற்குலக்கர்த்தகண்கள் . ( ருரு ) 
இயல்வுறுசெல வினாவாயிருகையுமெயினர் தூண்டத் 
துயல்வன துடுப்புவீசுந்துவலைகண்மகளிர்மென்று 
* மகரநீர் - கட 

கடல் . கதி - மல்லகதி , மயூரகதி , வியாக்கிரகதி , வானரகதி . 
விடபக தி இயல்பாயுள்ளன. 1 சூடகம் - வலையலில் ஒருவகை , 


அயோத்தியாகாண்டம் . 


ண்டர் 


சுயல்வுறுபாவையல்குலொளிப்புறத்தளிர்ப்பவுள்ளத் 
தயர்வுறுமது கைமைந்தர்க்கயர்வுயிர்ப்பளித்தவம்மா . 


இக்கரையிரைத்தசேனையெறிகடன் முகந்து வெஃகி 
அக்கரையடையவீசிவறியனவணுகுநாவாய் 
புக்கலையாழிநன்னீர்பொறுத்தனபோக்கிப்போக்கி 
அக்கணத்துவரிமீளுமகன் மழைநிகர்த்தமாதோ 


( 
ருஎ 
) 


( ருஅ ) 


( ருக ) 


அகிலிடுதுபமன்னவாய்மயிற்பீலியார்த்த 
முகிளி முரண் மாத்தண்டு கூம்பென முகிலின் வண்ணத் 
துகிலொடு தொடுத்த செம்பொற்றகட்டிடைதொடுத்த முத்தம் 
நகுகொடிநெடியபாயி * னவ்வெனச்சென்றநாவாய் 
ஆனனங்கமலத்தன்னமின்னன்னவமிர்தச்செவ்வாய் 
தேனனை குழலாரேறுமம்பிகள்சிந்து முத்தம் 
மீனென விரிந்தகங்கை விண்ணெனப்பண்ணைமுற்றி 
வானவர் மகளிரூரமானமே நிகர்த்தமாதோ , 
துளிபடத்துழாவுதிண்கோற்றுடுப்பிருகாலிற்றோன்ற 
நளிர்புனற்கங்கையாற்றினடந்தெனச்செல்லுநாவாய் 
களியுடைமஞ்ஞையன்ன கனங்குழைகயற்கண்மாதர் 
ஒளிரடிக்கமலந் தீண்டவுயிர்படைத்தனவேயொத்த . 
மய்யறவிசும்பின் மண்ணின் மற்றுமோருலகின் முற்றும் 
மெய்வினை தவமேயன்றிமேலுமொன்றுளதோகீழோர் 
செய்வினை நாவாயேறித்தீணடலர்மனத்திற்செல்லும் 
1 மொய்விசும்போடமாகத்தேவரின் முனிவர்போனார் . 


( சு 0 ) 


ச 


வேறு . 


அறுபதினாயிரமக்குரோணியென் 
றிறுதிசெய்சேனையுமெல்லை தீர்நகர் 
மறுவறுமாக்களுமகளிர்வெள்ளமும் 
செறி திரைக்கங்கைபின் கிடக்கச்சென் றவே . 


| 


சுழித்து நீர்வருதுறையாற்றைச்சூழ்பட 
கழித்து நீங்கியதெனக்கள்ளவாசையை 
அழித்து வேறவனி பண்டாண்டவேந்தரை 

இழித்து மேலேறினான் நானுமேறினான் . 
* நவ்- மரக்கலம் . இது வடசொல் - நாவாய் வடசொற்றிபு . மற்று 
மோருலகுஈண்டு பாதலத்தை நினைத்தமாத்திரையிற் சேறவின் மனத் 
திற்செல்லுமொய்விசும்போடமாக என்றார் . தன்புகழான் யாவரையும் 
வென் றவனாகலின் பண்டாண்டவேர் தரையிழித்து மேலேறினானென்றார் 


(சங ) 


| 


வது. 


குகப்படலம் . 


தன்னனதம்பியுந்தாயார் மூவரும் 
சொன்னதேர்வலவனுந் தூயதோழனும் 
துன்னினரேறலுந் துழா துடுப்பெனும் 
நன்னயக்காலினானடத்தன் மேயினான் . 


வேறு . 


சுற்றத்தார்தேவரொடுந்தொழநின் றகோசலையைத்தொழுதுநோக்கி 
வெற்றித்தார்க்குரிசிலிவாராரென்றுகுகன் வினவவேந்தர்வைகும் 
முற்றத்தான முதற்றேவி + மூன்றுலகமீன்முனை முன்னீன் முனைப் ( ன் . 
பெற்றத்தாற்பெருஞ்செல்வம்யான் பிறத்தலாற்றுறந்தபெரியாளென்றா 


என்றலுமேயடியின்மிசைநெடிதுவீழ்ந் தழுவானையிவன்யாரென்று 
கன்று பிரிகாராவின்றுயருடைய கொடிவினவக்கழற்கான்மைந்தன் 
இன்றுணைவனிராகவனுக்கிலக்குவற்குமிளையவற்குமெனக்குமித்தான் 
குன்றனையதிருநெடுந்தோட்குகனென்பானிந்நின்ற குரிசிலென்றான் . 


கைவீரலீர்மைந் தீரினித்துயரானாடிறந் துகாடுகோக்கி 
t மெய்வீரர்பெயர்ந்ததுவுசலமாயிற்றாமன்றேவிலங்கற்றிண்டோள் 
கைவீரக்களிறனையகாளையிவன் றன்னோகெலர்து - நீங்கள் 
ஐவீருமொருவீராயகலிடத்தைநெடுங்காலமளித்திரென்றான் . ( சஎ ) 


அறந்தானேயென்கின் றவயனின் றாடனைநோக்கியையவன் பின் 
நிறைந்தானையுரையென்னசெறிதிறம்பாத்தன்மெய்யைநிற்பதாக்கி 
இறந்தான் றன்னிளந்தேவியாவர்க்குந்தொழுகுலமாமிராமன் பின்பு 
பிறந்தானுமுளனென்னப்பிரியா தான் றனைப்பயந்த பெரியாளென்றான் . 


சுடுமயானத்திடைதன் றுணையேகத்தோன்றறுயர்க்கடலினேகக் 
கடுமையார்கானகத்துக்கருணையார்கலியேகக்கழற்கான் மாயன் 
நெடுமையாலன்றளர்தவுலகெல்லாந் ( தன் மனத்தேநினைந்து செய்யும் 
கொடுமையாலளந்தாளையாரிவரென்றுரையென்னக்குரிசில் கூறும் , (கூக ) 


படரெல்லாம்படைத்தாளைப் பழிவளர்க்குஞ்செவிலியைத்தன் பாழ்த்தபா 
குடரிலேநெடுங்காலங்கிடந்தேற்குமுயிர்ப்பாரங்குறைந்துதேய 

( விக் 
உடரெலாமுயிரெலாவெனத்தோன்று முலகத்தேயொருத்தியன்றே 
இடரிலாமுகத்தானையறிந்திலையே 0 லிந்நின் றாளென்னையீன்றாள் . ( எ ) 

* மூன்றுலகுமீன்றான் மூன்றுலகையுஞ் சிருஷ்டித்த பிறமன் . மெய் 
வீரர் சீராமலக்குவரை. நீர்கள் முன்னிலைப்பன்மைபெயர் . தான் பெ 
ற்றவரத்தான் அரசரைப்பெற்றமையான் தன் மனத்தேநினைந்து செய்யு 
ங்கொடுமையாலளந்தாளை என்றார் . பழிவளர்க்குஞ் செவிலியென்றது ஏக் 
தேசவுருவகம் . • இக்கின்றா னொறுத்தி யென்ன ஈன்ற ளென முடிக்க , 


* சட் 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டர் 


வேறு , 
என்னக்கேட்டவ்விரக்கமிலாளையும் 
தன்னற்கையின் வணங்கினன் றாயென 
அன்னப்பேடைசிறையில தாய்க்கரை 
துனனிற்றெனனவும்வந்ததுதோனியே . 


( எக ) 


இழிந்ததாயர்சிவிகையினே றத்தான் 
பொழிந்தகண்ணிற்புதுப்பனற்போயினான் 
ஒழிந்திலன்குகனும்முட * னோகினான் 
கழிந்தனன் பலகாவதங்கா லினே . 


( என் ) 


பரத்தினீங்கும்பரத்துவனென்னும்பேர் 
வரத்தின் மிக்குயர் மாதவன்வைகிடம் 
அருத்தி கூறவணுகினனாண்டவன் 
விவிருத்திவே தியரோடெதிர்மேயினான் . 

கக - வது தகப்டலம் முற்றிற்று . 
ஆ . திருவிருத்தம் கஎக 


( 
எஸ் 
) 


கஉ -வது கிளைகண்டு நீங்குப்படலம் . 


வந்தமா தவத்தோனையம்மைந்தனும் 
தந்தையாமெனத்தாழ்ந்து வணங்கினான் 
இந்துமோலிான்னானுமிரங்கினான் 
அந்தமில் குணத்தாசிகள் கூறினான் . 

( க ) 
எடுத்தமாமுடிசூடிநின்பாலியைர் 
தடுத்தபேரரசாண்டிலையை நீ 
முடித்தவார்சடைக்கற்றையைமூசுது 
சுடுத்து நண்ணுதற்குற்றுள தியாதென்றான் . 

( 
சினக்கொடுந்திறற்சீற்றவெந்தீயினான் 
மனக்கடுப்பினன் மாதவத்தோங்கலை 
எனக்கடுத்ததியம்பிலைநீயென்றான் 
உனக்கடுத்தது மன்றுரவோயென்றான் . 

( - ) 
- மறையின் கேள்வற்குமன்னிளந்தோன் றல்பின் 

முறையினீங்கி முழுநிலங்கொள்கிலேன் 
* ஓகினான் திசைச்சொல் . - சினம்சீற்றம் . ஒரு பொருட்பன் மொழி . 
1 மறையின்கேள்வன் ஈண்பெரத்துவாசனை . 


. 


வது ] 


கிளைகண்டு நீங்குபடலம் . 


கசங 


இறைவன்காக்கிலனாமெனில் பாண்டெலாம் 
உறைவென்கானத்தொருங்குடனேயென்றான் . 
உரைத்தவாசவங்கேட்டலுமுள்ளெழுக் 
திரைத்தகாதலிருந்தவத்தோர்க்கெலாம் 
குரைத்தமேனியொடுள்ளங்குளிர்ந்ததால் 
அரைத்தசாந்து கொண்டப்பியதென்னவெ . 
ஆயகாதலொடையளைக்கொண்தென் 
தூயசாலையுறைவிடந் துன்னினான் 
மேய சேனைக்கமைப்பென் விருந்தெனத் 
தீய * னாவுதிசெங்கையினீக்கினான் . 


( எ ) 


துறந்தசெல்வனினையத்து றக்கந்தான் 
பறந்து வந்து படிந்தது பல்சனர் 
பிறந்து - வேறோருலகுபெற்றாரென 
மறந்துவைகினர் முன்னைத்தம்வாழ்வெலாம் . 
நந்தலில்ல றாந்தின ராமென 
அந்தரத்தினரம்பைரன்பினர் 
வந்துவந்தெதிரேத்தினர்மைர் தரை 
இந்துவிற்சுடர்கோயில் கொண்டேகினார் . 


( அ ) 


( 
க 
) 


நான நன் குரைத்தார் நளிர்வானிடை 
ஆனகங்கையரும்புனலாட்டினார் 
தான மாமணிக்கற்பகந்தாங்கிய 
ஊனமின்மலராடையுடுத்தினார் . 
கொம்பினின்று நுடங்குறுசொள்கையார் 
செம்பொனின் 1 கலராசிதிருத்தினார் 
அம்பரத்தினரம்பையரன்பொடும் 
உம்பர்கோனகரின்னமிர்தூட்டினார் . 

அஞ்சடுத்தவமளியலத்தகப் 
பஞ்சபெத்தபரிபுரப்பல்லவ 
நஞ்சத்தநயனியர்கவ்வியிய் 
துஞ்சவத்தனைமைந்தருந்துஞ்சினார் . 


( க 0 ) 


( கக ) 


ஏந்து செல்வத்திமையவராமெனக் 

கூர்ததெய்வமகளிர்கொண்டாடினார் . 
* ஆவதி - வடசொற்சிதைவு , - வேறோருலகுது றக்கம் . 1 கலராசி.கல 
த்தின் கூட்டம் . அஞ்சடுத்தவமளி-பஞ்சாயனம் , 

அதாவது - இலவம் 
பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயிர் , அன்னத்தூவி , 


[[இரண்டா 


( கஉ ) 


( 


( 
கங 
) 


( 
கச 
) 


* கறிமுந்தைத்தஞ்சிந்தையராயினார் 

அயோத்தியாகாண்டம் . 
வேந்தராதிசிவிகையின் வீங்குதோள் 
மாந்தர்காறும்வரிசைவழாமலே . 
மாதர்யாவரும்வானவர்தேவியர் 
கோதில் செல்வத்துவைகினர்கொவ்வைவாய்த் 
தீதில்செல்வமடர்தையர்சேடியர் 
தாதிமாரெனத்தம்பணிகேட்பவே . 
சந்தாந்தவனங்களினாண்மலர் 
கந்தமுந் தியகற்பகக்காவினின் 
நந்தர்வந்தெனவர்திதன்கைதா 
மந்தமர்தமணர்ததுவாடையே 
மான்றளிக்குலான் மதம்வர் துணத் 
தேன் றளிர்த்தகவளமுஞ்செங்கதிர் 
கான் றரற்றழைக்கற்றையுங்கற்பகம் 
ஈன் றளிக்க நுகர்ந் தனயானையே . 
நரகதர்க்கறால் குாலத்தநீர் 
கரகதக்கரிகானிமிர்த்துண்டன 
மரகதத்தின் கொழுந்தெனவார்ர் தபுல் 
குரகதத்தின குழாங்களுங்கொண்டவே . 
இன்னரின்னணம்யாவருமிந் திரன் 
துன்னுபோகங்கடுய்த்தனர்தோன் றறான் 
அன்னகாயுங்கிழங்குமுண்டப்பகல் 
பொன்னின் மேனிபொடியுறப்போக்கினான் . 
நீலவல்லிருணீங்கலுநீங்குமம் 
மூலமில்கனவிற்றிருமுற்றுற 
ஏலும்கல்வினை துய்ப்பவர்க் கீறுசெல் 
காலமென்னக்கதிரவன்றோன்றினான் . 
ஆறுநின்றறமாற்றலர்வாழ்வெனப் 
பாறிவீந்தது செல்வம்பரிந்திலர் 
மாறிவந்து பிறந்தான்னமாட்சியார் . 


( கரு ) 


( கசு ) 


( கஎ ) 


( சஅ ) 


(சக ) 


அந்தர்- குறைந்துகின்றது . 
- ஈறுசெல்காலம் - கடைபோகுங்காலம் . 
* மாறிவந்து பிறந்தன்னமாட்சியாரென் றாரென்றது பரதன்சேனையை 


வது] 


கிளைகண்டு நீங்குப்படலம் . 


கசரு 


வேறு . 


( 
10 
) 


( 
உக 
) 


காலையென்றெழுந்தது கண்வொனவர் 
வேலையன் றனிகமேயென்று விம்மறச் 
சோலையுங்கிரிகளுஞ்சுண்ணமாயெழப் 
பாலைசென் றடைந்தது பரதன் சேனையே . 
எழுந்தது துகளதினெரியும் வெய்யவன் 
அழுந்தினனவிப்பரும்வெம்மையாறினான் 
பொழிந்தனகரிமதம்பொடிவெங்கானகம் 
இழிந்தனவடிநடந்தேறொணாமையே . 
வடியுடையயிற்படைமன்னர்வெண்குடை 
செடியுடை நெடுநிழல் செய்த தீப்பொதி 
படியுடைப்பரலுறைப்பாலைமேலுயர் 
கொடியுடைப்பந்தரிற்குளிர்ந்ததெங்குமே . 
பெருகிய செல்வநீபிடியென்றால் வயின் 
திருகியசீற்றத்தாற் செம்மையாய் * நிறங் 
கருகியவண்ணலைக்கண்கொதலின் 
உருகியதளிர்த்தனவுலவையீட்டமே . 
வன்றெறுபாலையை மருதமாமெனச் 
சென்றது சித்திரகூடஞ்சேர்ந்ததால் 
ஒன்றுரைத்துயிரினு - மொழுக்கநன்றெனப் 
பொன்றிய புரவலன்பொருவிவ்சேனையே . 


( உ.உ ) 


(உக ) 


(உச ) 


தூளியின்படலையுந் துரசத்தேரொடு 
மூளிருஞ்சினக்கரிமுழங்குமோதையும் 
ஆளிருங்குழுவினராரவாரமுங் 
கோளிரும்படையிதென்றுணரக்கூறவே . 


(உரு ) 


எழுந் தனனிளையவனே றினானிலங் 
கொழுந்துயர்ந்தனையதோர்நெடியகுன்றின் மேற் 
செழுந் திரைப்பரவையைச்சிறுமைபேசிய 
கழுந்துடைவரிசிலைக்கடலைநோக்கினான் . 


(உசு ) 


பரதனிப்படைகொடுபார்கொண்டாண் மறங் 
கருதியுட்கிடந்ததோர் கறுவுகாதலான் 
விரதமுற்றிருந்தவன் மேல் வந்தானிது 
சரதமற்றிலதெனத்தழங்குசீற்றத்தான் . 

(உஎ ) 
* நிறங்கருகிய வண்ணலென்றது பரதனை . + " ஒழுக்க முயிரினு 
மோம்பப்படும் என்பவாகலின் உயிரினுமொழுக்க நன்றென்றார் . 

19 


கசசு 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


(உஅ ) 


குதித்தனன்பாரிடைக்குவடுநீறெழ 
மிதித்தனனிராமனை விரைவினெய்தினான் 
மதித்திலன்பரதனின் மேல் வந்தான் மதிட் 
பதிப்பெருஞ்சேனையின் பரப்பினானென்றான் . 
கட்டினன் சுரிகையுங்கழலும்பல்கணைப் 
புட்டிலும் பொறுத்தனன் கவசம்பூட்டமைத் 
திட்டினனெடுத்தனன் வரிவிலேந்தலைத் 
தொட்டடிவணங்கிநின்றினைய சொல்லினான் . 


(உக ) 


இருமையுமிழந்தவப்பரதனேந்து தோட் 
பருமையுமன்னவன் படைத்தசேனையின் 
பெருமையும்நின்னொருபின் புவந்தவென் 
ஒருமையுங்கண்டினியுவத்தியுள்ள நீ . 


( ங O ) 


படரெலாம்படப்படும்பருமயானையின் 
திடரெலாமுருட்டின தேருமீர்த்தன 

குடரெலார் திரைத்தன குருதியாறுகள் 
* கடரெலாமடுப்பனபலவுங்காண்டியால் . 


( ஙக ) 


கருவியுங்கைகளுங்கவசமார்பமும் 
உருவினவுயிரினோடு திரந்தோய்வில 
திரிவன சுடர்க்கணை திசைக்கையானைகள் 
வெருவரச்செய்வனகாண்டிவீரநீ 


( x2 ) 


கோடகத்தேர்படுத்திரைதாவிய 
1 ஆடகத்தட்டிடையலகையற்றுகு 
கேடகத்தடக்கைகள் கவ்விக்கீதத்தின் 
நாடகாடிப்பனகாண்டிராத நீ . 


( ஙங ) 


பண்முதிர்களிற்றொபேரதன்சேனையின் 
எண் முதலறுத்துகானிமைப்பினீக்கலால் 
விண் முதுகுளுக்கவும் வேலையாடையின் 
மண்முது காற்றவுங்காண்டி வள்ளனீ 

( ஙச ) 
நிவந்தவான்குகுதியினீத்தநீந்திமெய் 
செவந்தசாதகரொடுசிறுகட்களியுங் 
கவந்தமுமுலகமின்கையதாயதென் 
றுவந் தனகுனிப்பனகாண்டியும்பர்போல் . 

குடல் குடர் , t கடல் கடர் இறுதிநிலைப்போலி . + ஆடகம் நால் 
வகைப் பொன்னில் ஒன்று , ஆடகம் , கிளிச்சிறை , சாதரூபம் , சாம்பூச 
தம் , $ வள்ளல் -வரையாது கொடுப்போன் . 


கிளைகண்டு நீங்குபடலம் . 


கச எ 


(ஙகா ) 


சூழி வெங்கடகரி துரகராசிகள் 
பாழிவன்புயத்திகல்வயவர்பட்டற 
வீழிவெங்குருதியாலலைந்த வேலைகள் 
ஏழுமொன்றாகிநின்றிரைப்பக்காண்டியால் 
ஆளறவலங்குதேரழியவாடவர் 
வாளறவரிசிலை துணியமாக்கரி 
தாளறத்தலையறப்புரவிதாளொடுந் 
தோளறவடிக்கணைதொடுப்பக்காண்டியால் 


( ங ள ) 


தழைத்தவான்சிறையன தசையுங்கவ்வின 
அழைத்தவான் பறவைகளலங்குபொன்வடிம் 
பிழைத்தவான்பகழிபுக்கிருவர்மார்பிடைப் 
புழைத்தவான்பெருவழிபோவக்காண்டியால் . 


ஒருமகள் காதலினுலகைநோய்செய்த 
பெருமகனேவலிற்பரதன்றான் பெறும் 
இருநிலமாள் கைவிட்டின்றென்னேவலால் 
அருநரகாள்வது காண்டியாழியாய் . 


( ஙக ) 


வையகந் துறந்து வந்தடவிவைகுதல் 
எய்திய துனக்கெனநின்னையீன் றவள் 
ரைதல்கண்டுவந்தவணவையினோங்கிய 
கைகயன் மகள் விழுந்தரற்றக்காண்டியால் . 

( 50 ) 
அரஞ்சுடவழனிமிரலங்கல்வேலினாய் 
* விரைஞ்சொருநொடியிலிவ்வனிகவேலையை 
உரஞ்சுடுவடிக்கணையொன்றில் வென்று முப் 
புரஞ்சுடுமொருவனிற்பொலிவன் யானென்றான் . ( சக ) 
இலக்குவவுலகமோரேழுமேழும் 
கலக்குவனென்பது கருதினாலது 
விலக்குவதரித்து விளம்பல் வேண்டுமோ 

புலக்குரித்தொருபொருள் புகலக்கேட்டியால் . ( சஉ ) 
நங்குலத்துதித்தவர்நவையுணீங்கினர் 
எங்குலப்புறுவர்களென்ணில்யாவர்ே 
தங்குலத்தொருவருந்தருமநீங்கினர் 
பொங்குலத்திரளொடும் பொருத்தோளினாய் . 

( சங ) 
* விரைந்து விரைஞ்சு இடைநிலைப்பொலி . - முப்புரஞ்சுடுமொரு 
வன் - சிவன் , புலக்குறித்தென்றது மாடக்குச்சித்திரமென்றார்போல . 


க்சன் 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


( சச ) 


எனைத்துளமறையவையியம்பற்பாலன 
பனைத்திரல்கரக்கரிப்பரதன்செய்கையே 
அனைத்திரமல்லனவல்லவல்லது 
நினைத்திலையென்வயினேயநெஞ்சிணால் . 
பெருமகனென்வயிற்பிறந்த காதலின் 
வருமென நினைகையுமண்ணையென் வயின் 
தருமென நினைகையுந்தவிரத்தானையால் 
பொருமெனநினைகையும்புலமைப்பாலதோ . 


பொன்னோடும் பொருகழற்பரதன் போந்தனன் 
நன்னெடும்பெரும்படைநல்கலன்றியே 
என்னொடும் பொருமென வியம்பற்பாலதோ 
மின்னொடும் பொருவுறலிளங்கும் வேலினாய் . 


சேணுயர் தருமத்தின்றேவைச் செம்மையின் 
ஆணியையன்னது நினைக்கலாகுமே 
பூணியன் மொய்ம்பினாய் போந்ததீண்டெனைக் 
காணியநீயிதுபின்னுங்காண்டியால் . 


(சஎ ) 


( சஅ ) 


என்றனனிளவலைநோக்கியோதலும் 
நின்றனன்பரதனுநிமிர்ந்தசேனையைப் 
பின் றருகென்று தன் பிரிவில்கரதலில் 
தன்றுணைத்தம்பியுந்தானு முந்தினான் . 
தொழுதுயர்கையினன்றுவண்டமேனியன் 
அழுதழிகண்ணினனவலமீதென 
எழுதியபடிவமொத்தெய்துவான் றனை 
முழுதுணர்சிந்தையான் முடியநோக்கினான் . 
கார்ப்பொருமேனியக்கண்ணன் காட்டினான் 
ஆர்ப்புறுவரிசிலையிளையவையர் 
தேர்ப்பெருந்தானையாற்பரதன் சீறிய 
போர்ப் பெருங்கோலத்தைப் பொருந்தநோக்கெனா 


* 


( சக ) 


( ரு ) 


எல்லொடுங்கிய முகத்திளவனின் றனன் 
மல்லொடுங்கிய புயத்தவனை தெழும் 
சொல்லொடுஞ்சினத்தொடுமுணர்வுசோர்தர 
வில்லொடுங்கண்ணணர்நிலத்து வீழவே . 


( இக ) 


கோதறத்தவஞ்செய்து குறிப்பினெய்திய 
நாதனைப்பிரிந்தனணலத்து நீங்கினாள் 


வது ) 


கிளைகண்டு நீங்குப்படலம் . 


கசக் 


( நட ) 


( ரு ) 


வேதனைத்திருமகண்மெலிகின்றாள் விடு 
தூதெனப்பரதனுந்தொழுது தோன்றினான் . 
அறந்தனைநினைந்திலையருளை நீத்தனை 
துறந்தனை முறைமையையென்னுஞ்சொல்லினான் 
மறந்தனன் மலரடிவந்து வீழ்ந்தனன் 
* இறந்தனன்றாதையையெதிர்கண்டென்னவே . 
உண்டுகொலுயிரெனவொடுங்கினானுரு 
கண்டனனின் றனன் கண்ணன் கண்ணெனும் 
புண்டரீகம்பொழிபுனலவன் சடா 
மண்டிலநிறைந்து போய்வழிந்து சோரவே . 
அயாவுயிர்த்தழுகணீரருவி மார்பிடை 
உயாவுறத்திருவுளமுருகப்புல்லினான் 
நியாயமத்தனைக்குமோர்நிலையமாகினான் 
+ தயாமுதலறத்தினைத்தழுவியென்னவே . 
புல்லினனின்றவன்புனைந்தவேடத்தைப் 
பன்முறை நோக்கினான் பலவுமுன்னினான் 
அல்லலினழுங்கினையையவாளுடை 

மல்லுயர்தோளினான் வலியனோவென்றான் . 
அரியவனுரைசெயப்பரதனையநின் 
பிரிவெனும்பிணியினாலென்னைப்பெற்றவக் 
கரியவள் வரமெனுங்காலனாறனக் 
குரிய $ மெய்ந்நிறுவிப்போயும்பரானென்றான் . 
விண்ணிடையடைந்தனனென் றவெய்ய சொல் 
புண்ணிடையயிலெனச்செவிபுகாமுனம் 
கண்ணொடுமனஞ்சுழல் கறங்குபோலவாய் 
மண்ணிடைவிழுந்தனன் வானினும்பரான் . 


( ருரு ) 


(ருசு ) 


( ரு எ ) 


இருநிலஞ்சேர்ந்தனனிறையுயிர்த்திலன் 
உருமினையாவென வுணர்வினீங்கினான் 
அருமையினுயிர்வரவயர்வுயிர்த்தகம் 
பொருமினன் பன்முறைபுலம்பினானரோ. 

(ருக ) 
இறந்தனன்றாதை யென்றது பெயரெச்சமுற்று , உண்டான் சாத் 
தனூர்க்குப்போயினா னென்புழிப்போல . - தயா இராமமூர்த்தியும் அறம் 
பரதாழ்வானுமாகக் கூறினமையால் ஒப்புமைக் கூட்ட வுவமையணி 1 அர 
சர்க்குத்தோள் சிறந்தமையின் மல்லுயர்தோளென்றார் $ மெய் -உருவுடம் 
பினை . வானினும் பரானென்றது நிரதிசய இன்பவீட்டுலகமுடையா 
னென்பதனை உணர் வினீக்கலை உருமினையரவினோகிவமை கூறினார் . 


க்ரும் 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


வேறு . 


( 60 ) 


நந்தாவிளக்கனையநாயகனே நானிலத்தோர் 
தந்தாய் தனியறத்தின்றாயே தயாநிலையே 
எந்தாயிகல் வேந்தரேறேயிறந்தனையே 
அந்தோவினிவாய்மைக்காருளரேமற்றென்றான் . 
சொற்பெற்றநோன்பின் றுறையோனருள் வேண்டி 
நற்பெற்றவேள்விநவை நீங்கநீயியற்றி 
எற்பெற்று நீ பெற்றதின்னுயிர்போய் நீங்கவோ 
* கொற்பெற்றவெற்றிக்கொலைபெற்றகூர்வேலோய் . 


( 
காக 
) 


( சு 2 ) 


( சுங ) 


மன்னுயிர்க்குரல் குரிமைமண்பாரநான் சுமக்கப் 
பொன்னுயிர்க்குந்தாரோய்பொறையுயிர்த்தவாறி துவோ 
உன்னுயிர்க்குங்கூற்றாயுலகாளவுற்றேனோ 
மின்னுயிர்க்குந் தீவாய்வெயிலுயிர்க்கும் வெள்வேலோய் . 
என்பரத்ததாக்கியாசரிமையிந்தியங்கள் 
வெம்பவத்தின் வீயத்தவம் விளைத்தவாறிதுவோ 
சம்பாப்பேர்த்தானவனைத்தள்ளிச் + சதமகன் றன் 
அம்பரத்தினீங்காவரசளித்தவாழியாய் . 
வேண்டுந் திறத்தாரும்வேண்டாவரசாட்சி 
பூண்டிவ்வுலகுக்கிடர்கொடுத்தபுல்லனேன் 
மாண்டு முடிவதல்லான் மாயாவுடம்பிதுகொண் 
டாண்டுவருவதினியார்முகத்தேரோக்கவே . 
தேனடைந்தசோலைத்திருநாடுகைவிட்டுக் 
கானடைர்தேனென்னத்தரியாது காவலநீ 
வானடைந்தாயின்னமிருந்தேனான் வாழ்வுகந்தே 
ஊனடைந்ததெவ்வருயிரடைந்தவொள் வேலாய் . 


( கச ) 


(கரு ) 


வண்மை இயுமானமுமேல் வானவர்க்கும் போக்ககிலாத் 
திண்மை இயுஞ்செக்கோனெறியுந் திறம்பாத 
உண்மைஇயுமெல்லாமுடனேகொண்டேகினையே , 
தண்மை இதகைமதிக்குமீந்தனிக்குடையோய் . 

(சுசு) - 
ன்றெடுத்துப்பற்பலவும்பன்னியிடருழக்குங் 
குன்றெடுத்தவொக்குங்குவவுத்தோட் $ கோளரியை 
வன் றடக்கைத்தம்பியருமற்றுள்ளமன்னவருஞ் 
சென்றெடுத்துத்தாங்கினார் மாவதிட்டன்றேற்றினான் . ( காஎ ) 
* கொல் - சொல்லானஃறினை . சதமகனென்றதிந்திரனை . - அம்பரம் 
துறக்கம், $ கோளரியை - சிங்கம்போன்ற இராமமூர்த்தியை . 


வது ) 


கிளைகண்டு நீங்குப்படலம் 


கருக 


பன்னரியகோன் பின்பரத்துவனேயாதியாம் 
பின்னுசடையோரும்பே * ருலகமோரேழின் 
மன்னவருமந்திரியரெல்லாரும் வந்தடைந்தார் 
தன்னுரிமைச்சேனைத்தலைவோருந்தாமடைந்தார் . 


( சுஅ ) 


மற்றும் வரற்பாலரெல்லாரும் வந்தடைந்தார் 
சுற்றுமிருந்தவமைதியினிற்றுன் புழக்குங் 
கொற்றக்குரிசின் முகநோக்கிக் கோமலரோன் 
பெற்ற பெருமைத்தவமுனிவன் பேசுவான் . 


( சுக ) 


வேறு . 


துறத்தலுநல்லறத்துறையுமல்லது 
புறத்தொரு துணையிலைப்பொருந்து மன்னுயிர்க் 
திறத்தலும்பிறத்தலுமியற்கையென்பதை 
மறத்தியோ மறைகளின் வரம்புகண்டநீ . 


( எ O ) 


உண்மையில் - பிறவிகளுலப்பில் கோடிகள் 
தண்மையில் வெம்மையிற்றழுவினவ்வெனும் 
வண்மையைநோக்கியவரிய கூற்றின்பால் 
கண்மையுமுளதெனக்கருதலாகுமோ. 


( எக ) 


பெறுவதன் முன்னுயிர் பிரிதல்காண்டியால் 
மறுவறுகற்பினில்வையம்யாவையும் 
அறுவதினாயிரமாண்டு மாண்டவன் 
இறுவதுகண்டவற்கிரங்கல் வேண்டுமோ . 


( எஉ ) 


சீலமுந் தருமமுஞ்சிதவில்செய்கையுஞ் 
சூலமுந்திகிரியுஞ்சொல்லுந்தாங்கிய 
$ மூலம்வர்து தவிய ( மூவர்க்காயினுங் 
காலமென்றொருவலைகடக்கலாகுமோ 


( எங ) 


கண்முதற்காட்சியகரையினீளத்த 
உண் முதற்பொருட்கெலாமுற்றமாவன 
மண் முதற்பூதங்கண்மாயுமென் றபோ 
தென் முதலுயிர்க்கு நீயிரங்கல் வேண்டுமோ . 

( எச ) 
* உலகமோரேழ் - எழுதீவுகளை நாவல் , இறலி , குசை , கிரவுஞ்சம், புட் 
கரம் , தெங்குகமுகு . பிரமன் முதல் பிபீலி காந்தங்காறும் என்பார் பிறவி 
களுலப்பில் கோடிகள் எனவும் . 1 அப்பிறப்புகள் புண்ணியபாவங்களின் 
வழிபட்டன என்பார் தண்மையில் வெம்மையில் தழுவினவெனவும் , எல் 
லாவுயிர்களிடத்தும் இயமன் ஒரு தன்மையன் என்பார் கண்மையு முள 
தென எனவுங்கூறினார் . * மூலம் - பரமபதநாதனை . மூவர் - பிரமன் , விஷ் 
ணு , உருத்திரன் 


கரு , 


அயோத்தியாகாண்டம் . 


புண்ணியாறுநெயிற்பொருவில் காலமார் 
திண்ணிய திரியினில்விதியென் றீயினுல் 
எண்ணியவிளக்கவையிரண்டுமெஞ்சினால் 
அண்ணலேயவிவதற்கையமாவதோ. 


( எரு ) 


இவ்வலகத்தினுமிடரினேகிடர் 
தக்வுலகத்தினுநாகினாழ்ந்து பின் 
வெவ்வினை துய்ப்பன விரிந்தயோனிகள் 
எவ்வளவிற்செலவெண்ணலாகுமோ. 


(எசு ) 


( எஎ ) 


உண்டுகொலிதுவலது தவி செய்வ 
தெண்டகுகுணத்தினாய்தாதையென்றலால் 
* புண்டரீகத்தனிமுதற்கும் போக்கரு 
விண்டுவினுலகிடைவிளங்கினானரோ 
அய்யயோதொன்றுமவலிப்பாயலை 
உய்திறமவற்கினியிதனினூங்குண்டோ 
செய்வன வரன் முறை திருத்திச்சேந்தநின் 
கய்யினாலொழுக்கு திகடனெலாமென்றான் . 
t விண்ணுநீர்மொக்குளின் விளியும்யாக்கையை 
எண்ணியேழுங்கு தலிழுதைப்பால தால் 
கண்ணினீருகுத்தலிற்கண்டதில்லைபோய் 
மண்ணு நீருகுத்திதாமரைக்கையாலென்றான் 


( எக ) 


என்றபினேந்தலையேந்திவேந்தரும் 
பொன்றிணிந்தன சடைப்புனிதனோடும் போய்ச் 
சென்றனர் செறிதிரைப்புனலிற்செய்கென 
நின்றனரிராமனுநெறியை நோக்கினான் . 


( 40 ) 


புக்கனன்புனலின் முழுகிப்போந்தனன் 
தக்கநன் மறையவன் சடங்குகாட்டத்தான் 
முக்கையினீர் விதிமுறையினீந்தனன் 
ஒக்கநின்றுயிர்தொறுமுணர்வுநல்குவான் 


( அக ) 


ஆனவன் பிறவுளயாவுமாற்றிப்பின் 
மான மந்திரத்தவர் மன்னர் மாதவர் 
ஏனையர்பிறர்களூஞ்சுற்றவேகினன் 
சானகியிருந்தவச்சாலையெய்தினான் . 

( அஉ ) 
+ புண்டரீகத்தனிமுதல் பிரமன் . 

யாக்கை நிலையாமை தோன்ற விண்ணுநீர் மொக்குளின் விளியும்யா 
ச்சையென்றார் . 


( அச ) 


சிந்திநின்றனன்சே 
வது ] 

கிளைகண்டு நீங்குப்படலம் . கரு கூ 
எய்திய வேலையிற்றமியளெய்திய 
தையலைநோக்கினன் சாலைநோக்கினன் 
கைகளிற்கண் மலர்புடைத்துக்கான்மிசை 
ஐயனப்பரதன் வீழ்ந்தரற்றினானரோ . 

( அங ) 
வெந்துயர் தொடர்தரவிம்மல் விம்மநீர் 
உந்தியநிரந்தரமூற்று மாற்றில 
சிந்திய குரிசிலச்செம்மல் சேந்தகண் 
இந்தியங்களிலெறிகடலுண்டென்னவே . 
அந்நெடுந்துயருறுமரிய * வீரனைத் 
தன்னெடுத்தடக்கையாலிராமன்றாங்கினான் 
நன்னெடுக்கூர் தலைநோக்கிநாயகன் 
என்னெடும் பிரிவினிலிறந்திட்டானென்றான் . 

(அடு ) 
துண்ணெனும்நெஞ்சினாளெங்கினாைெணக் 
கண்ணெனுங்கடனெடுங்கலுழிகான்றிட 
மண்ணெனுஞ்செவிலிமேல்வைத்தகையினாள் 
பண்ணெனுங்கிளவியாற்பன்னியேங்கினாள் . 
கன்னகுதிரள்புயக்கணவன் பின் செல 
நன்னகரொத்தது நடந் தகானமும் 
மன்னவன்றுஞ்சினனென் றமாற்றத்தால் 
அன்னமுந் துயர்க்கடலடிவைத்தாளரோ . 

( அள ) 
ஆயவடன்னைநேர்ந்தங்கையேந்தினர் 
தாயரின் முனிவர் தந்தருமப்பன்னியர் 
தூயநீராட்டினர் துயரநீக்கினர் 
நாயகற்சேர்த்தினர்ாவையுணீங்கினார் . 

(அஅ ) 
தேன் றருந்தெரியலச் செம்மனால் வரை 
ஈன்றவர் மூவரோடிருமைநோக்குறுஞ் 
சான்றவர் குழாத்தொடுந்தருமநோக்குறுந் 
தோன்றல்பாற்சுமந்திரன்றொழுது தோன்றினான் . ( அக ) 
எந்தையாண்டையானியம்புவீரெனா 
வந்ததா யர்தம்வயங்குசேவடிச் 
முந்தைநான் முகத்தவற்கு முந்தையான் . 

( கூ o) 
* வீரன் ஈண்டு பரதன் . 1 இதுகாறுந் துயரமென்ப தறியாளாகலின் 
துயர்க்கடலடிவைத்தர ளென்றார் . - செம்மல் - பெருமையிற் சிறர்தோன் . 

20 


வேறு . 


கருச 


அயோத்தியாகாண்டம் . 


[ இரண்டா 


( கக ) 


( கூஉ ) 


( கங ) 


தாயருந்தலைப்பெய்துதாந்தழீஇ 
ஒய்விலன்பினாலுரறலோங்கினார் 
ஆயசேனையுமணங்கனார்களும் 
தீயில் வீழ்ந்து தீமெழுகிற்றேம்பினார் . 
பின்னவ்வீரரைப்பெற்றபெற்றியப் 
பொன்னணார்களுஞ்சனகன் * பூவையைத் 

ன்னிமார்புறத்தொடர்ந்து புல்லினார் 
இன்னல் வேலைபுக்கிழிந்தழுந்துவார் . 
சேனை வீரருந்திருநன்மாநகர் 
மானமாந்தருமற்றுளோர்களும் 
ஏனைவேந்தரும்பிறரும்யாவரும் 
கோனையெய்தினார்குறையுஞ்சிந்தையார் . 
படஞ்செய்நாகணைப்பள்ளி நீங்கினான் 
இடஞ்செய்தொல்குலத்திறைவனாதலால் 
தடஞ்செய்தேரினான்றானுநீரினால் 
கடஞ்செய்வானெனக்கடலின்மூழ்கினான் . 
அன்று தீர்ந்தபின்னரசவேலையுந் 
துன்றுசெஞ்சடைத்தவருஞ்சுற்றமும் 
தன்றுணைத்திருத்தம்பிமார்களும் 
சென்றுசூழவாண்டிருந்தசெம்மறான் . 
வரதன்றுஞ்சினான்வையமாணையால் 
சரதநின்னதேமகுடந்தாங்கலாய் 
விரதவேடநீயென்கொல்வேண்வோன் 
பரதகூறெனாப்பரிந்து கூறினான் . 
என்றலும்பதைத்தெழுந்துகைதொழா 
நின்றுதோன் றலைநெடிது நோக்கி 
அன்றியாவரேயறத்துளோரதர் 
பின்றுவாய்கொலாமென்னப்பேசுவான் . 
மனக்கொன்றாதனவரத்தினின்னையும் 
நினக்கொன்றா நிலைநிறுவிநேமியான் 
தனக்கொன்றாடருந்தனையனாதலால் 
எனக்கொன்றா தவமடுப்பதெண்ணினால் . 


( 
கச 
) 


( கரு ) 


(கசு ) 


( கஎ ) 


( கூஅ ) 


நோவதாகவிவ்வுலகை நோய்செய்த 
பாவகாரியிற்பிரந்தபாவியேன் 
பூவை உவமையாகுபெயராய்ச்சீதைமேல் நின்றது . 


வது .) 


கிளைகண்டு நீங்குப்படலம் . 


கருடு 


சாவதோர்கிலேன் றவஞ்செய்வேனலேன் 
யாவனாகியிப்பழிநின்தேறுவேன் . 

( கக ) 
நிறையினீங்கியமகளிர்நீர்மையும் 
பொறையினீங்கியதவமும் பொங்கருட் 
துறையினீங்கியவறமுந்தொல்லையோர் 
முறையினிங்கியவரசின் முந்துமோ. 

(500 ) 
பிறந்து - நீயுடைப்பிரிவிசொல்பதர் 
துறந்து மாதவந்தொடங்குவாயென்றால் 
மறந்து நீதியிற்றிறம்பிவாளிற்கொன் 
ற்றந்தின்றாலெனவரசதாள் வெனோ. 

( காக ) 
தொகையுலன் பினாலிறைவன் றுஞ்சநீ 
புகையுங்வெஞ்சுறம்புகுதப்புந்தியால் 
வகையில்வஞ்சனயரசுவௌவயான் 
பகைவனேகொலாமிறவுபார்க்கின்றேன் . 

( 502 ) 
உந்தை தீமையுமூலகுறாதநோய் 
தந்த தீவினைத்தாய் செய்தீமையும் 
எந்தை நீங்கமீண்டாசுசெய்தெனாச் 
சிந்தையாவதுந் தெரியக்கூறினான் . 

( காங ) 
சொற்றவாசகத்துணிவுணர்ந்தபின் 
இற்றதோ விவன் மனமென்றெண்ணுவான் 
வெற்றி வீரயான் விளம்பக்கேளெனா 
முற்றநோக்கினான் மொழி தன் மேயினான் . 

( கச ) 
முறையும்வாய்மையுமுயலுநீதியும் 
அறையுமேன்மையோடறனுமாதியார் 
துறையும்யாவையுஞ்சுருதிநூல் விடா 
இறைவரேவலாவியை வகாண்டியால் . 

(காரு ) 
பரவுகேள்வியும்பழுதின் ஞானமும் 
விரவுசீலமும் வினையின் மேன்மையும் 
உரவிலோய்தொழற்குரியதேவருங் 
குரவரேயெனப்பெரிதுகோடியால் . 

( காசு ) 
அந்தாற்பெறுங்குரவராரெனச் 

சிந்தை தேர்வுறத்தெரிய நோக்கினால் 
* நீயுடைப்பதம் மூன்று சொல் இரண்டுசந்தியாக்கி முன்னது எழுவா 
ய்த் தொடரும் பின்னது குறிப்பு வினையெச்சத்தொடருமாகக் கொள்க . 


- 


கருகா 


அயோத்தியாகாண்டம் , 


( இரண்டா 


( கஎ ) 


தந்தைதாயரென்றிவர்கடாமலால் 
எந்தைகூறவேறெவருமில்லையால் . 
தாய்வரங்கொளத்தந்தையேவலால் 
மேயகங்குலத்தருமமேவினேன் 
நீவரங்கொளத்தவிர்தனீர்மையோ 
ஆய்வரும்புலத்தறிவுமேவினாய் . 


(50 அ ) 


( காக) 


தனையராயினார் தந்தைதாயரை 
வினையினல்லதோரிசையை * வேய்தலோ 
நினையலோவிடாநெடியவன் பழி 
புனை தலோவையை புதல்வராதறான் . 
இம்மைபொய்யுரைத்திவறியெந்தையார் 
அம்மைவெம்மைசேர்நரகமாளயான் 
கொம்மை வேம்முலைக்குவையின்வைகிவாழ் 
செம்மைசேர்நிலத்தரசுசெய்வெனோ. 


( 
கக 
) 


வரனிலுந்தைசொன்மரபினாலுடைத் 
தரணியின்னதென் றியைந்ததன்மையால் 
உரனினீபிறந் துரிமையாதலால் 
அரசுநின்னதேயாள் கவென்னவே . 


( ககக ) 


முன்னர்வந்துதித்துலக மூன்றினும் 
நின்னையொப்பிலா நீ பிறந்தபார் 
என்னதாகில்யானின்று தந்தனென் 
மன்னபோந்து நீ மகுடஞ்சூடெனா. 


(ககஉ) 


மலங்கிவையகம்வருந்துவைகனீ 
உலங்கொடோளுனக்குறுவ செய்தியோ 
கலங்குறாவணங்காத்திபோந்தெனாப் 
பொலங்குலாவுதாள் பூண்டுவேண்டினான் . 
பசைந்தசிந்தை நீபரிவின்வையமென் 
வசஞ்செய்தாலது முறைமையோவசைக் 
கசைந்தவெந்தையாரருளவன்று நான் 
இசைந்தவாண்டெலாமின்றொடேறுமோ 


( கககூ ) 


( ககச ) 


வாய்மையென்றுமீதன்றிவையகம் 
தூய்மையென் றமொன் றுண்மை சொல்லுமோ 


* வேய்தல் -புனைதல் . 


வது ] 


கிளை கண்டு நீங்குப்படலம் . 


கருஎ 


வேலு . 


( ககரு ) 


தீய்மைதானதிற்றீர் தலன்றியே 
ஆய்மெய்யாகவேறறையலாவதே. 
எந்தையேவ்வாண்டேழொடேழெனா 
வந்தகாலநான் வனத்துள் 

வைகநீ 
தந்தபாரகந் தன்னைமெய்ம்மையால் 
அந்தநாளெலாமாளென்னாணையால் . 


( ககசு ) 


வேறு . 


மன்னவனிருக்கவேயுமணியணிமகுடஞ்சூடு 
கென்னயானியைந்ததன்னானேயதுமறுக்கவஞ்சி 
அன்னது நினைந்து நீயென்னாணையைமறுக்கலாமோ 
சொன்னது செய்தியைய துயருழந்தயரலென்றான் . 

( ககஎ ) 
ஒள்ளியோனினையவெல்லாமுணர்த்தலுமுரைக்கலுற்ற 
* பள்ள நீர் வெள்ளமன்ன பரதனைவிலக்கிப்பண்டு 
தெள்ளியோர் குலத்துச்செய்கைசிக்கறச்சிந்தைநோக்கி 
வள்ளியோய் கேட்டியென்னாவசிட்டமாமுனிவன் சொன்னான் . (ககஅ ) 


வேறு . 


கிளரகன்புனலுணின் றரியொர்கேழலாய் 

இளையெனுந் திருவினையேந்தினானரோ 
உளைவரும் பெருமையோரெயிற்றினுட்புரை 
வளரிளம்பிறையிடைமறுவிற்றோன்றவே . 


( ககக ) 


வேறு . 


ஆதியவமைதியினிறுதியைம் பெரும் 
பூதமும் 1 வெளியொழித்தெவையும்புக்கபின் 
நாதனவ்வகன்புனனல் கிநண்ணருஞ் 
சோதியார் தன்மையிற்றுயிரன் மேயினான் . 

( 420) 
ஏற்றவித்தன்மையின மரர்க்கின்னமு 
தூற்றுடைக்கடல்வணனுந்தியுந்திய 
* நூற்றிதழ்க்கமலத்தினெய்தின் யாவையும் 

தோற்றுவித்து தவிடமுதல்வன்றோன்றினான் . 
வெள்ளம் பள்ளத்தடங்கல்போன்று எல்லாாற்குணங்களும் தன்ன 
கத்தடங்கலி னங்கனங் கூறினார் . மேட்டினின்று பள்ளத்தில் விழும் வெ 
ள்ளம் கீழ்மேலாதல்போல் அவனிலை துன்பத்தால் கீழ்மேலாய்நிற்றலிற் 
பள்ளநீர் வெள்ளமன்ன பரதன் என்றார் . + இளை- இளையென்னும் பூப்பி 
ராட்டி . 1 வெளி ஆகாயம் . $ சகத்திரதள மென்னும் வடமொழிப்பெயர் 
பற்றி நூற்றிதழ்த்தாமரையென்றார் . 


( கஉக ) 


சன் 


கருஅ 


அயோத்தியாகாண்டம் . 


( இரண்டா 


அன்றவனுலகினையளிக்கவாகிய 
துன் றனிக்குலமுதலுள்ள வேந்தர்கள் 
இன்றளவினுமுறையிகந் துளாரிலை 
ஒன்றுளதுரையினமுணரக்கேட்டியால் . 


( கஉஉ) 


இதவியலியற்றிய * குரவர்யாரினும் 
மதவியல்களிற்றினாய்மறுவில்விஞ்சைகள் 
பதவியவிருமையும்பயக்கப்பண்பினால் 
உதவியவொருவனேயுயருமென்பரால் . 


( கஉ . ) 


என்றலால்யானுனையெடுத்து விஞ்சைகள் 
ஒன்றலாதனபலவுதவிற்றுண்மையால் 
அன்றெனாதின்றென தாணையையநீ 
நன்று போந்தளியுனக்குரியநாடென்றான் . 


(கச ) 


கூறியமுனிவனைக்குவிந்ததாமரை 
சீறியகைகளாற்றொழுது செங்கணான் 
ஆறிய சிந்தனையறிஞவொன்றுரை 
கூறுவதுளதெனக்கூறன் மேயனான் . 


(கஉரு ) 


சான்றவராகதன் குரவராகதாய் 
போன்றவராகமெய்ப்புதல்வராகதான் 
தேன் றருமலருளான் சிறுவசெய்வெனென் 
றேன் றபின்னவ்வுரைமறுக்குமீட்டதோ . 


( க 2. சு ) 


தாய்பணித்துவந்தன தந்தைசெய்கென 
ஏயவெப்பொருள்களுமிறைஞ்சிமேற்கொளாத் 
தீயவப்புலையனிற்செய்கைதேர்கிலா 
நாயெனத்திரிவது நல்லதல்லதோ . 


( கஉஎ ) 


முன்னுறப்பணித்தவர்மொழியையானெனச் 
சென்னியிற்கொண்டது செய்வேனென்றதின் 
பின்னுறப்பணித்தனைபெருமையோ வெனக் 
கென்னினிச்செய்வதையுரைசெயீங்கென்றான் 


( கஉஅ ) | 


முனிவனுமுரைப்பதோர்முறைமைகண்டிலெம் 
இனியெனவிருந்தனனிளை யமைந்தனும் 
அனையதேலாள்பவராள்கநாடுநான் 
பனிபடர்காடென்படர் தன் மெய்யென்றான் . 
குரவர் - அரசன் , உபாத்தியாயன் , தந்தை , தேசிகன் , மூத்தோன் . 
சிந்தனையடங்கியோனாகலின் ஆறிய சிந்தனை என்றார் . 


வது ) 


கிளைகண்டு நீங்குப்படலம் . 


( கங O ) 


அவ்வழியிமையவரறிந்து கூடினார் 
இவ்வழியிராமனையிவன் கொண்டேகுமேல் 
செவ்வழித்தன்றுநஞ்செயலென்றெண்ணினார் 
கவ்வையர்விசும்பிடைக்கழறன் மேயினார் . 
எத்தரும் பெருங்குணத்திராமனிவ்வழி 
• போத்தருந்தாதைசொற்புரக்கும் பூட்சியான் 
ஆத்தவாண்டேழினோடேழுமந்நிலம் 
காத்தலுன் கடனிவைகடமையென் றனர் . 


(கஙக ) 


வானவருரைத்தலுமறுக்கற்பால தன் 
றியானுனையிரந்தனனினியென்னாணையால் 
ஆனதோரமைதியினளித்திபாரெனாத் 
தானவன்றுணைமலர்த்தடக்கைபற்றினான் . 

( கங ) 
ஆமெனிலேழிரண்டாண்டிலை நீ 
நாமநீர்நெடுநகர்நண்ணிநானிலம் 
கோமுறைபுரிகிலையென்னிற்கூரெரிச் 
சாமிதுசரதநின்னாணை சாற்றினேன் . 

( கருங ) 
என்பது சொல்லியபரதன்யாதுமோர் 
துன் பின லவனது துணிவைநோக்கினான் 
அன்பினனுருகினனன்ன தாகென்றான் 
- தன்புகழ்தன்னினும் பெரியதன்மையான் . 

( கஙச) 
விம்மினன் பரதனும் வேறுசெய்வதொன் 
றின்மையினரிதென வெண்ணியேங்குவான் 
செம்மையின்றிருவடித்தலந்தந் தீகென 
எம்மையுந் தருவனவிரண்டுநல்கினான் . 

(ககூடு ) 
அடித்தலமிரண்டையுமழுதகண்ணினான் 
முடித்தலமிவையெனமுறையிற்சூடினான் 
படிதலத்திறைஞ்சினன் பரதன் போயினான் 
பொடித்தலமிலங்குறுபொலங்கொண்மேனியான் ( கஙசு) 
ஈன்றவர் முதலிய வெண்ணில் சுற்றமும் 
சான்றவர் குழுவொடுதவத்துவோர்களும் 
வான் றருசேனையுமற்றுஞ்சுற்றுற 
மூன்று நூல்கிடந்ததோண்முனியும் போயினான் .. ( கஙஎ ) 
மொய்ம்மையில்லானென்பது மடம் போத்தருந்தாதை என்றார் . 
* புகழினுங் குணங்கலால் பெரியனாகலின் தன்புகழ் தன்னினும்பெ 
ரிய தன்மையானென்றார் . 


இரண்டா 


கசுடு 


அயோத்தியாகாண்டம் . 


பண்டை நூறெரிபரத்துவனும் போயினான் 
மண்டுநீர்நெடுநகர் மாந்தர்போயினார் 
விண்டுறைதேவரும் விலகிப்போயினார் 
தொண்டறன்னாணையாற்குகனும் போயினான் . 


(கஙஅ ) 


பாதுகந்தலைக் கொடுபரதன்பைம்புனல் 
மோதுகங்கையின்கரைகடந்து முந்தினான் 
போதுகுங்கடிபொழிலயோத்திபுக்கிலன் 
ஒதுகங்குலினெடிது றக்கம் நீங்கினான் . 


( க.க) 


இந்தியம்பதியிடைநாதன் பாதுகம் 
செந்தனிக்கோன் முறை செலுத்தச்சிந்தையான் 
இந்தியங்களையவித்திருத்தன் மேயினுன் 
அந்தியும்பகலுநீரறாதகண்ணினான் . 


( க 50 ) 


குன்றினிலிருந்தனனென்னுங்கொள்கையான் 
நின் றவர்கலிவரானேயத்தாலெனாத் 
தன் றுணைத்தம்பியுந்தானுந்தையலும் 
தென் றிசைநெறியினைச்சேறன் மேயினான் . 


( கசக ) 


கஉ - வது கிளைகண்டு நீங்கு படலம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் -கஉசஉ . 
கம்பநாட்டாழ்வார் திருவடிகளே சாணம் . 


இரண்டாவது 


அயோத்தியாகாண்டம் . 


முற்றிற்று. 


பண்டை நூல் - முதனூல் அதாவது வேதம் . நந்தியம்பதி - நந்திக்கிராமம் 
- குன்று ஈண்டு சித்திரகூடத்தை. 


அயோத்தியாகாண்டம் : 


படலங்களின் அட்டவணை . 


க- வது . 


பக்கம் . 


. 


12 


உஎ 


. 


க 


2 


எ e 


. 


22 


1, 


. 


மந்திரப்படலம் . 
மந்தரைசூழ்ச்சிப்படலம் 
கைகேசிசூழ்வினைப்படலம் . 
நகர் நீக்குப்படலம் . 
தைலமாட்டுபடலம் . 
கக்கைப்படலம் . 
வனம்புகுபடலம் . 
சித்திரகூடப்படலம் . 
பள்ளியடைப்படலம் 
ஆற்றுப்படலம் 
குகப்படலம் . 
கிளைகண் நீங்குபடலம் 


22 


500 


, 


க 0 எ 


50 . 


கட்டு 


93 


க்க . 


- 


சங்க 


. 


க . 


பா 


ஸ்ரீமத்வர வரமுநயேநம : 
ஸ்ரீமத்கம்பராமாயணம். 


மூன்றுவது , 


ஆரணியகாண்டம் . 


தெய்வப்புலமைக் 
கம்பநாட்டாழ்வார் 

அருளிச்செய்தது . 


சென்னை இராசதானி வித்தியாசாலைத் 
தமிழ்த்தலைமைப் புலமை நடாத்திய 

இயற்றமிழாசிரியர் 
கோ - இராசகோபால பிள்ளையவர்கள் 

மாணாக்கரும் 
சென்னை வேப்பேரி எஸ் - பி - ஜி - ஹைஸ்கூல் 

த மீழ்ப்பண்டி தருமாகிய 
திருமயிலை - சண்முகம்பிள்ளையவர்களால் 

பார்வையிடப்பட்டு 


பிருங்கிமாநகரம் 
வேம்புலிழதலியாரவர்கள் குமாரர் 


நமசிவாய முதலியாரவர்களால் 


தமது 

சென்னை - சூளை 
நிரஞ்சனவிலாச அச்சியந்திரசாலையிற் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1913 . 


ஹரிஓம் . 
கம்பநாட்டாழ்வார் திருவடிகளே சரணம் . 
ஸ்ரீ மத்கம்பராமாயணம் . 


மூன்றவது . 


ஆரணிய காண்டம் 


முதலாவது விராதன்வதைப்படலம் . 


காப்பு . 


பேதியாது நிமிர்பேதவுருவம்பிறழ்கிலா 
ஓதியோதியுணருந்தொறுமுணர்ச்சியுதவும் 
வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலோர் * தெரிகிலா 
ஆதிதேவரவரெம்மறிவினுக்கறிவரோ . 


( க ) 


நூல், 


( உ ) 


( 
ங 
) 


முத்திருத்தியவ்விருந்தனைய மொய்ந்தகையொடும் 
சித்திரக்குனிசிலைக்குமரர் சென்றணுகினார் 
அத்திரிப்பெயரருந்தவனிருந்தவமைதி 
பத்திரப்பழுமரப்பொழிறுவன்ற - பழுவம் . 
திக்குறுஞ்செறிபரந்தெரியநின் றதிறள் பொற் 
கைக்குறுங்கண்மலைபோற்குமரர்காமமுதலா 
முக்குறும்பறவெறிந்தவினைவான் முனிவனைப் 
புக்கிறைஞ்சினாருந்தவனுவந்து புகலும் . 
குமார் நீரிவணடைந்து தவு கொள்கையெளிதோ 
அமரர்யாவரொடுமெவ்வுலகும் வந்தவளவே 
எமரின் யார் தவமுயன்றவர்களென்றுருகினன் 
தமரெலாம்வரவுகந்தனையதானமுனிவன் . 
அன்னமாமுனியொடன் றவணுறைந்தவனரும் 
பன்னிகற்பி னநசூயை பணியாலணிகலன் 
துன்னு தூசினொசெந்திவைசுமந்தசனகன் 
பொன்னொடேகியுயர் தண்டகவனம்புகுதலும் . 
* வெளியிடாவென்றும்பாடம் . 1 பழுவம் ஆச்சிரமம் . 
1 அநசூயை - அழுக்காறில்லாதவள் . 


( 
ச 
) 


ஆரணியகாண்டம் . 


Cesenating 


எட்டொடெட்டுமதமாகரியிரட்டியரிமா 
வட்டவெங்கண்வரையாளிபதினாறுவகையின் 
கிட்டவிட்டிடைகிடந்தனசெறிந்தவொருகை 
தொட்டமுத்தலையயிற்றொகைமிடற்கழுவொடே . 


( 
சு 
) 


செஞ்சுடர்ச்செறிமயிர்ச்சுருள் செறிந்தசெனியன் 
நஞ்சுதட்டுருவுபெற்றிடைநடந்ததெனமா 
மஞ்சுசுற்றிய வயங்குகிரிபா தவிசையில் 
பஞ்சுபட்டதுபடப்படியின்மேன் முடுகியே . 


( 
எ 
) 


புண்டுளங்கியன கண்கள் கனல்பொங்கமழைசூழ் 
விண்ளேங்கிடவிலங்கல் குலுங்க வெயிலும் 
கண்டுளங்கதிர் குறைந் திடநெடுங்கடல்சுலாம் 
மண்டுளங்கவய * வந்தகன் மனந்தளரவே . 


( 
அ 
) 


புக்குவாளரிமுழங்குசெவியின் பொறியு றப் 
பக்கமின்னுமணிமேருசிகரங்குழைபடச் 
செக்கர்வான்மழைநிகர்த்தவெதிருற்றசெருவத் 
துக்கவீரருதிரத்தினொளிர் செச்சையினொடே 


( க) 


படையொடாடவர்கள்பாய்புரவிமால்களிறுதேர் 
நடையவாளரிகள் கோளுழுவைநண்ணியவெலாம் 
அடையவாரியாவாலசையநேக விதவந் 
தொடையன்மாலை துயல்வந் துலவுதோள் பொலியவே . 


( க 0 ) 


குன்று துன் றினவெனக்குமுறுகோயமதமா 
ஒன்றினொன்றிடையடுக்கின தடக்கை யுதவப் 
பின்றுகின்றபிலனிற்பெரியவாயினொருபால் 
மென்றுதின்று விளியாது விரியும்பசியொடே . 


( கக ) 


( க 2) 


பன்னகாதிபர்பணாமணிபறித்தவைபகுத் 
தென்னவிண்ணவர் - விமானமிடையிட்டாவிடைத் 
துன்னுகோளினொடுதா ரகை தொடுத்ததுழனிச் 
சன்னவீரமிடைமின்னுதடமார்பினொடுமே . 
பம்பு செக்கரெரியொக்குமயிர்பக்கமெரியக் 
கும்பமுற்றவுயர்நெற்றியின் விசித்தொளிகுலா 
உம்பருக்கரசன் மால்கரியினோடையெயிறின் 
1 கிம்புரிப்பெரியதோள்வளையொடுங்கிளரவே . 
* இந்தகன் - எல்லாப்பிராணிகளுக்கும் முடிவைச் செய்பவன் . 
விமானம் - தேவரூர்தி . - கிம்புரி - யானைக்கொம்பிற்பூண் . 


( கங ) 


வது ) 


விராதன்வதைப்படலம் . 


( கச ) 


தங்குதிண் தரியகாளிமைதழைந்து தவழப் 
பொங்குவெங்சொடுமையென்பதுபுழுங்கியெழமா 
மங்குபாதகம் விடங்கனல் வயங்கிநிமிரக் 
கங்குபூசிவருகின் றகலிகாலமெனவே . 
செற்றவாளுழுவைவன்செறியதட்டிருகுறச் 
சுற்றிவாரணவுரித்தொகுதிநீவிதொடரக் 
கொற்றமேவு திசையானையின் மனிக்குலமுடைக் 
கற்றைமாசுணம் விரித்துவரிகச்சொளிரவே . 


( கரு ) 


செங்கணங்கவரவின்பொருவில் செம்மணிவிராய் 
வெங்கணங்கவலயங்களும் விலங்கவிரவிச் 
சங்கணங்கிய * சலஞ்சலமலம்பு தவளக் 
கங்கணங்களுமிலங்கியகரம்பிரழவே. 


( கசு ) 


முந்து வெள்ளிமலைபொன்னின் மலையோடு முணரப் 
பந்து முத்துகழழ்பாடுபடவூபெடர்வோன் 
வந்து மண்ணினிடைவோனெனினும்வானிமையோர் 
சிந்தையுள்ளும் விழியுள்ளுமுளனென் றதிறலோன் , 


( கஎ ) 


பூதமத்தணையுமோர்வடிவுகொண்டுபு திதென் 
றோதவொத்தவுருமத்தனுருமொத்தகுரலன் 
காதலித்தயனளித்தகடையிட்டகணிதப் 
பாதலக்கமதவெற்பிடைபடைத்தவலியான் . 


( 
கஅ 
) 


சாரவந்தவல் விலங்கினமரங்கடரையில் 
பேரவன்கிரிபிளந்துகவளர்ந்திகல்பெறா 
வீரவெஞ்கிலையினோரெதிர்விரா தனெனுமக் 
கோரவெங்கணுருமேறன கொடுந்தொழிலினான் . 


( கக ) 


நில்லுநில்லுமெனவந்து நிணமுண்டநெடுவெண் 
பல்லும் - வல்லெயிறுமின்னுபகுவாய்முழைதிறந் 
தல்லிபுல்லுமலரன்ன மனையாளையொருகைச் 
சொல்லுமெல்லையின் முகத்துயர்விசும்பு தொடா . 


( 20 ) 


காளை மந்தரதுகண்டுக தம்வந்துகதுவத் 
தோளின்வெஞ்சிலையிடங்கொடுதொடர்ந்து சுடர்வாய் 
வாளிதங்கியவலங்கையவஞ்சனையடா 
மீளுசெங்கறியென்பது விளம்பவவனும் 
சலஞ்சலம் வலம்புரி ஆயிரம் சூழ்ந்தசங்கு . 
t வய்லெயிறு - வக்கிரதந்தம் . 


( உக ) 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


(உஉ ) 


(உங ) 


(உச ) 


(உரு ) 


ஆதிநான் முகன்வாத்தினென தாவியகலேன் 
ஏதியாவதுவுமின்றியுலகியாவுமிகலில் 
சாதியாதனவுமில்லையுயிர்தந்தனனடா 
போதிர்மாதிவளையுந்தியினிதென்றுபுகல . 
வீரனுஞ்சிறிது வெண்முறுவல் வெண்ணிலவுகப் 
போரறிந்திலனிவன் றனது பொற்புமுரணும் 
தீருமெஞ்சியெனநெஞ்சினுறுசிந்தை தெரியாப் 
பாரவெஞ்சிலையினாணொலிபடைத்தபொழுதே . 
இலைகொள்வேலடலிராமனெழுமேகவுருவன் 
சிலைகொணாணெடிய கோதையொலியேறு திரைநீர் 
மலைகண்டுதலநாகர்பிலம்வானமுதலாம் 
உலகமேழுமுருமேறெனவொலித்துறவே , 
வஞ்சகக்கொடியபூசைநெடுவாயின் மறுகும் 
பஞ்சரக்கிளியெனக்கதறுபாவையைவிடா 
நெஞ்சுளுக்கினனெனச்சிறி து நின்று நினையா 
அஞ்சனக்கிரியனானெ திராக்கனழலா . 
பேய்முகப்பினியறப்பபகைஞர்பெட்பினுதிரம் 
தோய்முகத்ததுகனத்தது சுடர்க்குதிரையின் 
வாய்முகத்திடைநிமிர்ந்து வடவேலைபருகும் 
தீய்முகத்திரிசிகைப்படை திரித்தெறியவே . 
திசையும்வானவருநின்றதிசைமாவுமுலகும் 
அசையுமாலமெனவன்னவயின்மின்னிவரலும் 
வசையின் மேருமுதன் மால்வரைகளேழின்வலிசால் 
விசையவார்சிலையிராமனொருவாளிவிடவே . 
இற்றதின்றொடிவ்வாக்கர் குலமென்றுபகலே 
வெற்றவிண்ணினிடைநின்றுநெடுமீன்விழுவபோல் 
சுற்றமைந்தசுடரெஃகமதிரண்டுதுணியா 
அற்றகண்டமவையாசையின தந்தமுறவே . 
சூபொடுங்கயிறுணிந்திறுதல் கண்டுசிறிதும் 
போரொடுங்கிலன் மறங்கொடுபுழுங்கிநிருதன் 
பாரொடுங்குறுகரங்கொடு - பருப்பதெமெலாம் 
வேரொடுங்கடிதெடுத்தெதிர்விசைத்து விடலும் . 
வட்டமிட்டகிரியற்று கவயங்குவயிரக் 
கட்டமைக் தகதிர்வாளியெதிரேகடவலால் 
* பருப்பதம் -பர்வதமென்பதன் சிதைவு . 


உசு ) 


(உ எ ) 


( உக ) 


வது ] 


விராதன்வதைப்படலம் . 


விட்டவிட்டமலைமீளவவன் மெய்யில் விசையால் 
பட்டபட்டவிடமெங்குமுடலூறுபடலும் . 


( ங O ) 


ஓமராமரையொருங்குமுணர்வோருணர்வுறும் 
நாமராமவரைநல்லறநிறுத்தநணுகித் 
தாமராவணைதுறந்து தரைநின் றவரையோர் 
மா * மராமரமிறுத்தது கொடெற்றவரலும் . 


(ஙக ) 


உ 


ஏறுசேவகனிரண்டினொடிரண்டுகணையால் 
வேறுவேறு துணிசெய்தது விழுத்து விசையால் 
மாறுமாறுநிமிர்தோளிடையுமார்பினிடையும் 
ஆறுமாறுமயில் வெங்கணையழுத்தவவனும் . 


( கூஉ ) 


மொய்த்தமுட்டன துடற்றலைதொளைப்பமுடுகிக் 
கய்த்தலத்தினிமிரக்கடி துகன்றி விசிறும் 
மெய்த்தமெய்ப்பெரியகேழலெனவெங்கும் விசையில் 
தய்த்தவக்கணைதெறிப்பமெய்சிலிர்த்து தறவே . 
எரியின் வார்கணையிராமன் விடவெங்குநிலையா 
துருவியோடமறமோடுதல் செயாவுணர்வினான் 
அருவிபாயும்வரைபோல் குருதியாறு பெருகிச் 
சொரிய + வேகவலிகெட்டுணர்வுசோர்வுறுதலும் , 


( 
ஙங 
. 
) 


(ஙச ) 


மெய்வரத்தினன்மிடற்படைவிடப்படுகிலன் 
செய்யுமற்றுமிகலென்றசினவாளுருவிவன் 
கய்துணித்துமென முந்துக்கடுகிப்படர் புயத் 
தெய்வின்மற்பொருவுதோளிருவரேற நிருதன் . 

( ங ரு ) 
உண்டெழுந்தவுணர் வவ்வயினுணர்ந்துமுகிேத் 
தண்டெழுந்தனையதோள் கொடுசுமந்து தழுவிப் 
பண்டெழுந்தன துவன் கதிபதிற்றின் முடுகிக் 
கொண்டெழுந்தனன் விழுந்தழி கொழுங்குருதியான் . ( ஙசு ) 
முந்துவான் முகடுறக்கடிது முட்டிமுடுகிச் 
சிந்துசோரியொடு - சாரிகை திரிந்தனனரோ 
வந்து மேருவினை நாடொறும் வலஞ்செய்துழல்வோர் 
ந்து சூரியரையொத்திருவரும் பொலியவே . 

( ங எ ) 
சுவணவண்ணனொடுகண்ணனுறைதோளன் விசைதோ 

வணவிண்னிடைநிமிர்ந்து படர்கின்றவனறம் 
மராமரம் - ஆச்சாமரம் . - வேகவலி - வேகமும் வலியுமென்றுமாம் . 
சாரிகை -மண்டலாகாரமான கதி . 


[ மூன்று 


அ 


ஆரணியகாண்டம் . 


( ந.அ ) 


சிவண தன்னசிறைமுன்னவரொடேகுசெலவத் 
* துவணனென்னு நெடுமன்னவனுமொத்தனனரோ . 
மாதயாவுடையதன்கணவன் வஞ்சன்வினையில் 
போதலோடு மலமந்தனள் புலர்ந்து பொடியில் 
கோதையோடுமொசிகொம்பென விழுந்தனள் குலச் 
சீதைசேவல்பிடியுண்டசிறையன்ன மனையாள் . 


( ங க ) 


பின்னையேதுமுதவுந் துணைபெறாளுரைபெறாள் 
மின்னையேயிடை நுடங்கிடவிரைந்துதொடர்வாள் 
அன்னையேயனையவன் பின றவோர்கடமைவிட் 
டென்னையே நுகர்தியென் றனளெழுந்து விழுவாள் . 


( ச ) 


( சக ) 


அழுதுவாய் குழறியாருயிரழுங்கியலையா 
எழுது பாவையனையாணிலையுணர்ந்திளையவன் 
தொழுதுதேவி துயர்கூரவிளையாடறொழிலோ 
பழுதுவாழியெனவூழிமுதல்வன்பகர்வுறும் . 
ஏகநின் றநெறியெல்லைகடிதேறியினி திற் 
போகனன்றென நினைந்தனனிவன் பொருவிலோய் 
சாகலின்றுபொருளன்றெனநகுந் தகைமையோன் 
வேகவெங்கழலினுந்தலும் விராதன் விழவே . 


( சஉ ) 


தோளிரண்டும் வடிவாள் கொடுதுணித்து விசையால் 
மீளிமொம்பினர்குதித்தலும் வெகுண்டுபுருவத் 
தேளிரண்டுநெரியச்சினவுசெங்கணரவக் 
கோளிரண்டுசுடருந்தொடர்வதிற்குறுகலும் . 


(சங) 


புண்ணிடைப்பொழியுயிர்ப்புனல் பொலிந்து வரவும் 
விண்ணிடைப்படர் தல்விட்டெழுவிகற்பநினையா 
எண்ணுடைக் - குரிசிலெண்ணியிளையோயிவனையிம் 
மண்ணிடைக்கடிதுபொத்து தல்வழக்கெனலுமே . 

( சசு) 
மதநல்யானையனையானிலம் வகிர்ந்தகுழிவாய் 
நதமுலாவுநளிநீர்வயினழுந்தாவை தீர் 
அதவமாய்கறசெயுண்டுலகிலன்பர்கருதிற் 
றுதவுசேவடியினாலமனுந்து தலுமே . 

உவணன் -ஸுபர்ணனென்பதன் சிதைவு; அழகிய சிறகுடையவ 
னென்று பொருள் . - சூரிசில்- பெருமையிற்சி றந்தோன் ; ஆண்பாற்சிறப் 
புப்பெயர் . 

t நதம் - மேற்குநோக்கி செல்லுமாறு ; ஈண்டு தபதி , நருமதை இர 
ண்டிலொன்றைக் கொள்ளலாம் . 


வது ) 


விராதன்வதைப்படலம் . 


பட்டதன்மையுமுணர்ந்து படர்சாபமிடமுன் 
கட்டவன் பிறவிதந்தகடையானவுடறான் 
விட்டுவிண்ணிடைவிளங்கினன் விரிஞ்சனெனவோர் 
முட்டைதந்ததனில் வந்த முதன் முன்னவனினே . 
பொறியினொன்றியயல்சென்று திரிபுந்தியுணரான் 
நெறியினொன்றி நிலைநின்றநினைவுண்டதனினும் 
பிறிவிலன்புதனிபண்டுடையபெற்றிதனினும் 
அறிவுவந்து தவநம்பனையறிந்து பகர்வான் . 


வேறு . 


வேதங்களறைகின்றவுலகெங்கும் விரிந்தனவுன் 
பாதங்களிவையென்னிற்படிவங்களெப்படியோ 
ஓதங்கொள்கடலன்றி * யொன்றினோடொன்றொவ்வாப் 
பூதங்கடொறு முறைக் காலவையுன்னைப்பொறுக்குமோ. ( சஅ ) 
கடுத்தகராங்கதுவநிமிர்கையெடுத்து மெய்கலங்கி 
உடுத்ததிசையனைத்தினுஞ்சென்றொலி கொள்ளவுறுதுயரால் 
அடுத்தபெருந்தனிமூலத்தரும்பரமேபரமேயென் 
றெடுத்தொருவாரணமழைப்பநீயோவன்றேனென்றாய் . ( சக ) 
புறங்காணவகங்காணப்பொது முகத்தினருணோக்கம் 
இறங்காததாமரைக்கணெம்பெருமா அனியம்புதியால் 
அறங்காத்தற்குனக்கொருவராருமொரு துணையின்றிக் 
கறங்காகுமெனத்திரிய நீயேயோகடவாய்தான் . 

( ரு ) 
துறப்பதேதொழிலாகத்தோன்றினோர் தோன்றியக்கால் 
மறப்பரோதம்மையதுவன்றாகின் மற்றவர்போல் 
பிறப்பரோவெவர்க்குந்தாம்பெற்றபதம்பெறலரிதோ 
இறப்பதேபிறப்பதேயெனும் விளையாட்டினிதுகந்தோய் . ( ருக ) 
பனிநின்ற பெரும்பிறவிக்கடல்கடக்கும்படி பற்றி 
நனிநின்ற சமயத்தோரெல்லாருநன்றென்னத் 
தனிநின்றதத்துவத்தின் றகைமூர்த்திநீயாகில் 
இனிநின்ற முதற்றேவரென்கொண்டென் செய்வாரே . (ரு உ ) 
ஓயாதமலரயனே முதலாகவுளராகி 
மாயாதவானவர்க்கு மற்றொழிந்தமன்னுயிர்க்கும் 

* பூதங்கள் பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் என்பன , நிலம் 
நிலையாயிருத்தலும் , கந்தமுடையதாதலும் ; நீர் - பாய்ந்தோடுதலும் , குளிர் 
ந்தபரிசமுடையதாதலும் ; தீ - மேல்நோக்கி எரிதலும் , சுடும்பரிசமுடைய 
தாதலும் , விசும்பு எங்கும் பரவியிருத்தலும் , சப்தகுணமுடையதாதலுமா 
கிய தன்மைவேறுபாடுகளைப்பற்றி ஒன்றினோடொன்றொவ்வாப்பூதங்கள் 


என்றார் 


2 


கம் 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( ருங ) 


( ருசு ) 


நீயாகின் முதற்றாதைநெறிமுறையாலீன்றெடுத்த 
தாயாவார்யாவரேதருமத்தின் றனிமூர்த்தி . 
நீயாதி பரம்பரமுநின்னவேயுலகங்கள் 
ஆயாதசமயமுநின்னடியவேயயலில்லை 
தீயாரினொளித்தியால் வெளிநின்றாற்றீங்குண்டோ 
வீயாதபெருமாயை விளையாட்டும் வேண்டுமோ . 
தாய்தன்னையறியாதகன்றில்லைதன்கன்றை 
யாயுமறியும் முலகின்றாயாகினைய 
நீயறிதியெப்பொருளுமவையுன்னை நிலையறியா 
மாயையிதுவென்கொலோவாராதேவரவல்லாய் . 
பன்னலாமென்றுலகம்பலபலவுநினையுமால் 
உன்னலாற்பெருந்தெய்வமுயர்ந்துளோரொழுக்கன்றே 
அன்னவூர்தியை முதலாமந்தணர்மாட்டருந்தெய்வம் 
நின்னலாலில்லாமைநெறிநின்றார் நினையாரோ . 
பொருவரிய சமயங்கள் புகல்கின்றபுத்தேளிர் 
இருவினையுமுடையார்போலருந்தவநின்றியற்றுவார் 
திருவுறையு மணிமார்பநினக்கென்னைசெயற்பால 
ஒருவினையுமில்லார்போலுறங்கு தியாலுறங்காதாய் . 
அரவாகிச்சுமத்தியாலயிலெயிற்றினேந்து தியால் 
ஒருவாயின் விழுங்குதியாலோரடியாலொளித்தியால் 
திருவானநிலமகளையிஃதறிந்தாற்சீறாளோ ! 
மருவாருந்துழாயலங்கன் மணிமார்பின்வைகுவாள் . 
மெய்யைத்தான் சிறி துணர்ந்து நீவிதித்தமன்னுயிர்கள் 
உய்யத்தானாகாதோவுனக்கென்ன குறையுண்டோ 
வய்யத்தார்வானத்தார்மழுவாளிக்கன்றளித்த 
* அய்யத்தாற்சிறிதையந்தவிர்ந்தாருமுளரையா . 
அன்னமாயருமறைகளறைந்தாய் நீயவையுன்னை 
முன்னமாரோதுவித்தாரெல்லாருமுடிந்தாரோ ? 
பின்ன மாயொன்றாதல் பிறிந்தேயோபிறியாதோ ! 
என்ன மாமாயமிவையேன மாய்மண்ணிடந்தாய் !. 


( ருஎ) 


( ருஅ ) 


( 
சுக 
) 


( •0) 


ஒப்பிறையும் பெறலறியவொருவாமுன்னுவந் துறையும் 
அப்புறையுடுறந்தடியேனருந்தவத்தாலணுகுறலால் 
இப்பிறவிக்கடல்கடந்தேனினிப்பிறவேனிருவினையும் 
துப்புறழுநீர்த்த சுடர்த் திருவடி யாற்றுடைத்தாய் நீ . 

- ஐயம் - பிச்சையும் சந்தேகமாதல் " ஐயமே பிச்சையேற்கு மோடநு 
மானம் பிச்சை என்பதனாலறிக . 


( சுக ) | 


வது 


விராதன்வதைப்படலம் . 


கக 


வேறு . 


இற்றெலாமியம்பினான் 
நிற்றலோடுநீயிவ்வா 
றுற்றவாறுணர்த்தெனா 
வெற்றியான் விளம்பினான் . 


வலஞ்செய்திந்தவானெலாம் 
சலிஞ்சுதின்னகாமவேல் 

பொலிஞ்சவென்றி பூணுமக் 
( உ ) கிலிஞ்சன்மைந்தனாயினேன் . (கூ அ ) 


கள்ளமாயவாழ்வெலாம் 
விள்ளளஞானம்வீசுதாள் 
வள்ளல் வாழிகேளெனா 
உள்ளவாறுணர்த்தினான் . 


அன்று மூல மாதியாய் 
இன்றுகா றுமேழையேன் 

நன்று தீது நாடலேன் 
(சுங ) தின்று தீயதேடினேன் . 


( சுக ) 


இம்பருற்றிதெய் தினேன் 
வெம்புவிற்கைவீரபேர் 
தும்புருத் - தன தன் சூழ் 
அம்பரத்துளேனரோ . 


t தூண்டநின் றதொன்மைதான் 
வேண்டநின்றவேத நூல் 

பூண்டநின் பொலங்கொடாள் 
(சுச ) தீண்டவின் றதேறினேன் . ( எ 0 ) 


ஆடரம்பை நீடாங் 
கூடு நின்றுபாடலால் 
ஊடுவந்து கூடவிக் 
கூடுவந்து கூடினேன் . 


தெறுத்து வந்ததீதெலாம் 
அறுத்தவுன்னையாதனேன் 

ஒறுத்ததன்மையூழியாய் 
( கரு) பொறுத்தியென்றுபோயினான் . 


() 


கரக்கவந்தகாமநோய் 

தேவுகாதல்சீரியோன் 
துரக்கவந்ததோமினால் 

ஆவிபோயினானெனாப் 
இரக்கமின்றியேவினான் 

பூவுலாவுபூவையோ 
அரக்கன்மைந்தனாபினேன் . (சுசு ) டேவலாருமேகினார். 


( எ உ ) 


அன்னயக்கனாதியாய் 

கய்கொள்காலவேலினார் 
இன்னறீருமீகையான் 

மெய் கொள் 1 வேதமெய்யர்வாழ் 
நின்ன தர்ளினீங்குமென் 

மொய்கொள்சோலை முன்னினார் 
றுன்னுமெற்குணர்த்தினான் . (சுஎ ) வய்கறானும்வைகினார் . (எங ) 

முதலாவது -விராதன்வதைப்படலம் முற்றிற்று . 


ஆ . திருவிருத்தம் - எங . 


* தன தன் -சம்பத்தைக் கொடுக்கின் றவன் . 

தூண்டுதல் - உண்டாக்கி வளர்த்தல் . 
- வேதமெய்யர்- வேதவிதிப்படி நித்திய நைமித்திக கருமங்களிற் சிறி 
தும் வழுவாது ஒழுகுபவர் . 


கஉ 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


இரண்டாவது 


சரபங்கர் பிறப்பு நீங்குப்படலம் . 


( 
உ 
) 


( 
ங 
) 


குரவங்குவிகோங்கலர் கொம்பினொடும் 
இரவங்கணுறும்பொழுதேகினரால் 
சரவங்கனிருந்து தவங்கருது 
மரவங்கிளர் கோங்கொளிர் வாசவனம் . 
செவ்வேலவர்சென் றனர்சேரலுறும் 
அவ்வேலையினெய்தினனாயிரமாம் 
தவ்வா திரவும்பொலிதா மரையின் 
வெவ்வேறலர்கண்ணினன்விண்ணவர்கோண் . 
அன்னச்செலவிற்படி மேலயல் சூழ் 
பொன்னிற்பொலிவாரணிபூணொளிமேல் 
மின்னிற்செறிகற்றைவிரிந் தனபோல் 
பின்னிச்சுடரும்பிறழ்பேரொளியான் . 
வானிற்பொலி தோகையர்கண்மலர்வண் 
கானிற்படர்கட்களிவண்டொகொர் 
மேனித்திரு ராரதன் வீணையிசைத் 
தேனிற்பொலியுஞ்செவிவண்டுடையான் . 

( ச ) 
அனையின் றறையைம்பதொடைம்பது நூல் 
வினையின்றொகைவேள் விநிரம்பியமா 
முனைவன் முதுதேவரின் மூவரலார் 
புனையும்முடி துன்று பொலன்கழலான் . 

( ரு ) 
செம்மா மலராணிகர்தேவியொடும் 
மும்மா மதவெண்ணிறமுன் னுயர் தாள் 
வெம்மாமிசையான் விரிவெள்ளிவிளங் 
கம்மாமலையண்ணலையேயனையான் . 
தானின் றயனின்றொளிர் தண்கதிரோன் 
யானின் றதெனென்றொளியெஞ்சிடமா 
வானின்ற பெரும்பதம் வந்துருவாய் 
மேனின்றெனநின்றொளிர்வெண்குடையான் . 
* வாசவனம் வாசனையையுடைய ஆச்சிரமம் , வாசஸ்தானமாகிய 
சோலை எனினும் பொருந்தும் . 

நாரதன் என்பதற்கு ஆத்மஞானத்தை உபதேசிப்பவனென்றும் , 
நரர்களுக்கு உள்ள ஒற்றுமையைப் பிளப்பவனென்றும் இருவகையாகப் 
பொருள் கொள்ளலாம் . 


( 
சு 
) 


சரபங்கர்பிறப்பு நீங்குப்படலம் . 


கக் 


( 
அ 
) 


திசைகட்டியமால்கரிதெட்டமதப் 
பசைகட்டினகிட்டினபற்பலபோர் 
விசைகட்டழிதானவர்விட்டவர்பேர் 
இசைகட்டியவொத்திவர் * சாமரையான் 
தீர்விற்றிரி செங்கதிர்தல்குவதோர் 
ஊருற்றதெனப்பொலியொண் முடியான் 
போர்வித்தகனேமிபொறுத்தவன் மா 
மார்விற்றிருவிற்பொலிமாலையினான் . 


செற்நீக்கதிரிற்பொலி செம்மணியின் 
கற்றைச்சுடர்விட்டெரிகஞ்சுகியான் 
வெற்றித்திருவின் குளிர் வெண்ணகைபோல் 
சுற்றிக்கிளருஞ்சுடர்தோள்வளையான் . 


( 
50 
) 


பல்லாயிரமாமணிபாடமுறுக் 
தொல்லாரணிகால்சுடரின்றொகை தாம் 
எல்லாமுடனாயெழலானயலே 
வில்லாலொளிர்மேகமெனப்பொலிவான் , 


( 
கக 
) 


( கஉ ) 


மானாவுலகந்தனின்மன் றல்பொருந் 
தேனாறுநலஞ்செறிதொங்கலினான் 
மீனோகெடுத்துயர்வென்றியவாம் 
வானாடியர்கண்ணெனும்வாளுடையான் . 
வெல்வானசையால்விசையால் விடுகாள் 
எல்வான் சுடர்மாலையிராவணன் மேல் 
செல்வாலுமறாதநிறம்பிறழா 
வல்வாய்மடியா வயிரப்படையான் . 


( 
க 


( கங ) 


நின்றானெதிர்நின் றநெடுந்தவனுஞ் 
சென்சன் திர்கொண் சிறப்பமையா 
என்றானிவணெய்தியவாறெனலும் 
பொன்றாதபொலங்கழலோன்புகலும் 


நின்னாலியனீதிநெடுந்தவமின் 
றென்னானும்விளம்பரிதென்றுணர்வான் 
அந்நான் முகனின்னையழைத்தனனால் 
பொன்னார்சடைமா தவபோது தியால் . 


* சாமரை - சமரமென்னும் மானினது வாலின் மயிராற் செய்யப்பட் 
டதொரு இராஜ சிங்கம் . 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


எர்தாயுலகியாவையுமெவ்வுயிரும் 
தந்தானுறையுந் நெறிதந்தனனால் 
நந்தாதபெருந்தவநாடது நீ 
வந்தாயெனினின்னெதிரேவருவான் . 


( கசு ) 


எல்லாவுலகிற்குமுயர்ந்தமையான் 
சொல்லாவன 

வகைநீயுணர்தொன்மையையா 
னல்லாயுடனே நடநீயெனாலும் 
அல்லேனென வாலறிவானறைவான் . 


( 
கஎ 
) 


சொற்பொங்குபெரும்புகழோய்தொழின் மாய் 
சிற்பங்களின் வீவனசேர்குவெனே 
அற்பங்கருதேனெனருந்தவமோ 
கற்பம்பல சென்றதுகாணு தியால் . 


( கஅ ) 


சொற்றுந்தரமன்றிது சூழ்கழலாய் 
பெற்றும் பெறுகில்லதோர்பெற்றியதே 
மற்றென்பல சொல்லிவண்வந்து தவம் 
முற்றும்பகறானு முடித்தனனால் . 


( க்க ) 


சிறுகாலையிலாநிலையோதிரியா 
குறுகாநெடுகாகுணம்வேறுப்டா 
உறுகாலகிளர்பூதமெலாமுகினும் 
மறுகாநெறியெய்து வென்வானுடையாய் 


( உ O ) 


என்றின்னவிளம்பிடுமெல்லையின் வாய் 
வன் றிண் சிலைவீரரும் வந்தணுகா 
ஒன்றுங்கிளரோதையினாலுணர்வார் 
நின்றென்னை கொலின்னதெனாநிணைவார் 


( உக ) 


கொம்பத்தனநாலொளிர்கோள்வயிரக் 
கம்பக்கரிநின் றதுகண்டனமால் 
இம்பர்த்தலைமாதவர்பாலிவனாம் 
உம்பர்க்கரசெய்தினனென்றுணரா. 

( உ.உ ) 
மானேயனையாளொடுமைந்தனையும் 
பூகேர்பொழிலின்புறமேற்றுவா 
ஆனேறெனவாளரியேறிதெனத் 

தானேயவ்வகன்பொழில்சாருதலும் . 
* வால் அறிவான் தத்துவஞானத்தையுடையவர் . வால் - தூய்மை . 
+ கற்பம் - யுகம். 


வது) 


சரபங்கர்பிறப்பு நீங்குப்படலம் 


கரு 


கண்டாமவையாயிரமுங்க துவக் 
கண்டாமரைபோர்கருஞாயிரெனக் 
கண்டானிமையோரிறை * காசினியின் 
கண்டானருநான்மறையின்கனியை 


( உச ) 


காணாமனநொந்துகவன் றனனால் 
ஆணாதனையந்தணர்நாயகனை 
நாணாளும் வணங்கிய நான் முடியால் 
தூணாகியதோள் கொடவற்றொழுவான் . 


( உரு ) 


வேறு , 


துவசமார் தொல்மருட்டுன்னாரைச்செற்றுஞ் 

சுறுதிப்பெருங்கடவின் சொற்பொருள்கற்பித்தும் 
திவசமார் நல்லறத்தின் செந்நெறியினுய்த்துக் 

திருவளித்தும் வீடளித்துஞ் - சிங்காமைத்தங்கள் 
கவசமாயாருயிராய்த்தவமாய்க்கண்ணாய் 

கடையிலாஞான மாய்க்காப்பானைகாணா 
அவசமாய்ச்சிந்தையழிந்தயலேநின்றா 

னறியா தான்போலவறிந்தவெலாஞ்சொல்வான் . 


(உசு ) 


( 


தோய்ந்தும்பொருளனைத்துந்தோயாது நின்ற 

சுடரேதொடக்கறத்தேரர்சுற்றமேபற்றி 
நீய்ந்தவரியநெடுங்கருணைக்கெல்லா 

நிலயமேவேதநெறிமுறையினேடி 
ஆய்ந்தவுணர்வினுணர்வேபகையா 

லலைப்புண்டடியேமடிபோற்றவந்நாள் 
ஈந்தவரமுதவவெய்தினையேயெந்தா 

யிருநிலத்தவோநின் - னிணையடித்தாமரைதாம் . ( உ.எ ) 
மேவாதவரில்லைமேவினருமில்லை 

வெளியோடிருளில்லைமேல்கீழுமில்லை 
மூவாமையில்லைமூத்தமையுமில்லை 

முதலிடையோடீறில்லை முன்னொடு பின்னில்லை 
தேவாயுங்கிவ்வோ நீ சென் றநிலையென்றாற் 

சிலையேந் திவந்தெம்மைச்சேவடிகணோவக் 
காவாதொழியிற்பழிபெரிதோவன்றீேற் 

கருங்கடலிற்கண்வளராய்கைம்மாறுமுண்டோ. ( உஅ ) 
* காசினி காஸ்யபீ என்னும் வடசொல்லின் சிதைவு ; பரசுராமராற் 
கச்யபமுனிவருக்கு யக்ஜ்ஞதக்ஷிணையாகக் கொடுக்கப்பட்டதனால் பூமிக் 
குஇப்பெயர் . | சிங்காமை அழியாமை . - இணையடிஉபயபாதம் . 


( 2 க ) 


+ 
ஆரணியகாண்டம் . 

[ மூன்ற 
நாழிநவைதீருலகெலாமாக 

நளினத்து நீதந்தநான் முகனார் தாமே 
ஊழிபலபலவுநின்றளந்தாலொன்று 

முலவாப்பெருங்குணத்தவுத்தமனே மேனாள் 
தாழி தரையாகத்தண்டயிர் நீராகத் 

தடவரையே மத்தாகத்தாமரைக்கை நோவ 
ஆழிகடைந்த முதமெங்களுக்கேயீந்தா 

யவுணர்கடாநின்னடிமையல்லாமையுண்டோ . 
ஒன்றாகிமூலத்துருவம்பலவாகி 

யுணர்வுமுயிரும்பிறிதாகியூழி 
சென் றாசறுங்காலத்தந்நிலையதாகித் 

திறத்துலகந் தானாகிச்செஞ்சவேநின்ற 
நன்றாயஞானத்தனிக்கொழுந்தேநங்க 

ணவைதீர்க்குகாயகமோல்வினை யேநோக்கி 
நின்றாரைக்காத்தியயர் பேரைக்காய்தி 
நிலையில்லாத் தீவினையு தேர்ததன்றே . 

( ங O ) 
வல்லை வரம்பில்லா தமாயவினை தன்னான் 

மயங்கினரோடெய்திமதிமயங்கிமேனாள் 
அல்லையிறையவனீயாதியெனப்பேதுற் 

றலமருவே முன்னையறப்பயனுண்டாக 
எல்லைவலயங்கணின்னுழையென் றந்தா 

ளெரியோனைத் தீண்டி யெழுவரெனநின்ற 
தொல்லை முதன் முனிவர்சூளூற்றபோதே 

தொகைங்ன்றவையந் துடைத்திலையோவெந்தாய் ! (ஙக ) 
இன்னபலநினைந்தேத்தினனியம்பாத் 
துன்னுதலிடையுளதெனநனிதுணிவான் 
தன்னிகர் முனிவனைத்தரவிடையென்னாப் 
பொன்னொளிர்னெடுமுடிப்புரந்தரன் போனான் . ( ஙஉ ) 
போனவனகநிலை புலமையினுணர்வான் 
வானவர் தலைவனைவரவெதிர்கொண்டான் 
ஆனவனடிதொழவருள்வரவழுதான் 
தானடவிடவகை தழுவினனுழைவான் . 

( ஙங ) 

- , , 
ரை , வசிஷ்டர் , கௌதமர் , காஸ்யபர் , ஆங்கிரஸர் . 


வேறு . 


கஎ 


( ஙசு ) 


( நடு ) 


( 
ஙசு 
) 


அந்தமிலுயர்பதமடைதலைமுயல்வேன் , 
வது ) சரபங்கர்பிறப்பு நீங்குப்படலம் . 

ஏழையுமிளவலும் வருகெனவினிதா 
வாழியவவரொடும்லத்தனன் மகிழ்வால் 
ஊழியின் முதன் முனியுறையுளையணுகா 
ஆழியில் விழிதுயிலவனென மகிழ்வான் . 
அவ்வயின ழகனும் வைகினனறிஞன் 
செவ்வியவறவுரைசெவிவயினுதவ 
சவ்வியின் விழியவளொடுரனியிருளைக் 
கவ்வியபிசியொருகடையுறுமளவில் . 
விலகிடுநிழலினன் வெயில் விரியயில்வாள் 
இலகிடுசுடாவனிசையன திசைதோய் 
அலகிடலரியதன விர்கரநிரையால் 
உலகிடுநிறையிருளுறையினையுரிவான் . 
ஆயிடையறிஞனுமவனெ திரழுவத் 
தீயினை நுழைவதொர்தெளிவினையுடையான் 
நீய்விடை தருகென நிருவினனெறியால் 
காயெரிவரன் முறைகடிதினினிடுவான் . 
வரிசிலையுழவனுமறையுழவனை நீ 
புரிதொழிலெனையது புகலுதியெனலும் 
திருமகடலைவ செய்திருவினையுறயான் 
எரிபுககினை குவெனருள்கெனவிறைவன் . 
யான்வருமமைதியினிது செயலெவனோ 
மான் வருதனியுரிமார்பினையெனலும் 
மீன் வருகொடியவன் விறலமறவோன் 
ஊன்வருமுவகையினுரைநனிபுரிவான் . 
ஆயிரமுகமுளதவமயர் குவெனான் 
நீயிவண் வருதிகொலெனுநிலையுடையேன் 
போயினவிருவினைபுகலுறுவிதியால் 
மேயினையினியொருவினையிலைவிறலோய் .. 
இந்திரனருளினனிருதிசெய்பகலா 
வந்தனன்மருவுதிமலரயனுலகம் 
தந்தனனெனவதுசாரலெனுரவோய் 


( ங எ ) 


( ங அ ) 


( ஙக ) 


( ச O ) 


( சக ) 


ஆதலினிது பெறவருளெனவுரையாக் 
காதலியவளொகெதெழரிமூழ்கிப் 

3 


கஅ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( உ ) 


( 


( சங .) 


போதலைமருவினனொரு நேறிபுகலா 
வேதமுமறிவருமிகுபொருளுணர்வோன் . 
தேவருமுனிவருமுறுவது தெரிவோர் 
* மாவருநறுவிரைமலரயன் முதலோர் 
எவருமறிவினிலிருவினையொருவிப் 
போவது கருது மவ்வரு நெறிபுக்கான் . 
அண்டமுமகிலமுமறிவருநெறியால் 
உண்டவனொருபெயருணர்குநருறுபே 
றெண்டவநெடிதெனினிறுதியில்வனைக் 
கண்டவருறுபொருள்கருதுவதெளிதே . 
உ - வது சரபங்கர் பிறப்பு நீங்கு படலம் . முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் - ககஎ . 


கூ -வது அகத்தியப்படலம் . 


அனையவனிறுதியினமைவுநோக்கலின் 
இனியவரின்னலினிரங்குநெஞ்சினர் 
குனிவரு திண்சிலைக்குமரர் கொம்பொடும் 
புனிதன துறையுணின் றரிதிற்போயினார் . 


(க ) 


மலைகளுமரங்களுமணிக்கற்பாறையும் 
அலைபுனன திகளுமருவிச்சாரலும் 
இலைசெறி பழுவமுமினிய சூழலும் 
நிலைமிகுதடங்களுமினிது நீங்கினார் . 
பண்டையவயன் றரு + பாலகில்லரும் 
முண்டருமோனருமுதலினோர்களத் 
தண்டகவனத்துறைதவத்துளோ 

ளோர்கடாம் 
கண்டனரிராமனைக்களிக்குஞ்சிந்தையார் . 


- 


கனைவருகடுஞ்சினத்தரக்கர்காயவோர் 
வினைபிறி தின்மையின் வெதும்புகின் றனர் 
அனைவருகானகத்தமுதளாவிய 

புனைவரவுயிர்வருமுலவைபோல்கின்றார். 
* மா- அழகும் ஒளியுமாம் . | பாலகில்லர் - வாலகில்லியர் , பகவானது 
மயிரினின்றுக் தோன்றினவர் . 


வது ] 


அகத்தியப்படலம் . 


ஆய்வரும் பெருவலியரக்கர் நாமமே 
வாய்வெரீஇயலமருமறுக்கநீங்கினார் 
தீய்வருவனத்திடையிட்டுத் தீர்ந்ததோர் 
தாய்வர நோக்கியகன்றின் றன்மையார் 


கரக்கருங்கடுந்தொழிலரக்கர்காய்தலில் 
பொரற்கிடமின்மையிற்புழுங்கிச்சோருநர் 
அரக்கரென் கடலிடையாழ்கின்றாரொரு 
மரக்கலம்பெற்றன மறுக்கநீங்கினார் . 


தெரிஞ்சுறநோக்கினர்செய்த செய்தவம் 
அருஞ்சிறப்புதவநல்லறிவுகைதர 
விரிஞ்சுறப்பற்றியபிறவிவெந்துயர்ப் 
பெருஞ்சிறைவீடுபெற்றனையபெற்றியார் . 


(எ ) 


வேண்டினவேண்டினர்க்களிக்குமெய்த்தவம் 
பூண்டுளராயினும்பொறையிணற்றலால் 
மூண்டெழுவெகுளியை முதலினீக்கினார் 
ஆண்ைெறயரக்கராலலைப்புண்டாரநோ 


(அ) 


எழுந்தனரெய்தினரிருண்டமேகத்தின் 
கொழுந்தென நின் றவக்குரிசில் வீரனைப் 
பொழிந்தெழுகாதலிற்பொருந்தினாரவன் 
தொழுந்தொறுந் தொழுந்தொறுமாசி சொல்லுவார் . 


க 


இனியதோர்சாலைகொண்டேகியிவ்வயின் 
நனியுறையென்றவர்கமையநல்கித்தாம் 
தனியிடஞ்சார்ந்தனர் தங்கிமாதவர் 
அனைவருமெய்தினரல்லல் சொல்லுவான் . 


( 
க 
0 
) 


எய்திய முனிவரையிறைஞ்சியேத்துவந் 
தய்யனுமிருந்தனனருளென்னென்றலும் 
வய்யகங்காவலன்மைந்தவந்ததோர் 
வெய்யவெங்கொடுந்தொழில் விளைவுகேளெனா. 


( கச ) 


இரக்கமென்றொரு பொருளிலாதநெஞ்சினர் 
அரக்கரென்றுளர்சிலரறத்தினீங்கினார் 
நெருக்கவும்யாம்படர் நெறியலாநெறி 
துரக்கவுமருந்தவத்துறையுணீங்கினேம் . 
வல்லியம்பலதிரிவனத்து மானென 
எல்லியும்பகலுநொந்திரங்கியாற்றலெம் 


( 52 ) 


20 


ஆரணியகாண்டம் . 


[ esparing 


(கங ) 


(கச ) 


சொல்லிய வறநெறித்துறையு நீங்கினெம் 
வில்லியன் மொய்ம்பினாய்வீடுகாண் குமோ 
மாதவத்தொழுகலெமறைகள்யாவையும் 
ஒதலெமோதுவார்க்குதவலாற்றலெம் 
t மூதெரிவளர்க்கிலெமுறையினீங்கினேம் 
ஆதலி னந்தணரேயுமாகிலேம் . 
இந்திரனெனின வனரக்கரேயின 
சிந்தையிற்சென்னியிற்கொள்ளுஞ்செய்கையான் 
எந்தைமற்றியாருளரிடுக்கணீக்குவார் 
வந்தனையாஞ்செயத்தவத்தின் மாட்சியால் . 
உருளுடைநேமியாலுலகையோம்பிய 
பொருளுடைமன்னவன் புதல்வபோக்கிலா 
இருளுடைவைகலேமிரவிதோன்றினாய் 
அருளுடைவீரநின்னபயம்யாமென்றார் . 


( கசு ) 


வேறு . 


புகல் புகுந்திலரேற்புறத்தண்டபத்தின் 
அகல்வரேனுமென்னம்பொடுவீழ்வரால் 
தகவிறுன்பந் தவிருதிர்நீரெனாப் 
பகலவன் குலமைந்தன் பணிக்கின்றான் . 

(கன) 
வேந்தன் வீயவும்யாய்வரமேவவும் 
ஏந்தலெம்பிவருந்தவுமென்னகர் 
மாந்தர்வன்றுயர்கூரவும்யான் வனம் 
போந்ததென்னுடைப்புண்ணியத்தாலென்றான் . 

( கஅ) 
அறந்தவாநெறியந்தணர் தன்மையை 
மறக்தபுல்லர்வலிதொலையேனெனின் 
இறந்து போகினுநன்றி துவல்லது 
பிறந்தியான் பெறும்பேறென்பதியாவதோ . 

( கக ) 
நிவந்தவேதியர் நீவிருந்தியவர் 
கவந்தபந்தக்களிநடங்கண்டிட 
அமைந்தவில்லுமருங்கணைத்தூணியும் 
சுமந்ததோளும்பொறைத் துயர் தீருமால் . 

( 20 ) 
ஆவுக்காயினுமந் தணர்க்காயினும் 

யாவர்க்கனுனுமெளியவர்க்காயினும் 
* கும்- தன்மைப் பன்மை விகுதி , எதிர்காலம் காட்டிற்று : 1 மூதெரி 
காருகபத்தியம் , ஆக வநீயம் தக்ஷிணாக்கினி என்பவை . - அந்தணர் - ஈண்டு 
முனிவரை . 


( 


( 
) 


அகத்தியப்படலம் . 


உக 


( 
உக 
) 


( 


சாவப்பெற்றவரேதகைவானுறை 
தேவர்க்குந்தொழுந்தேவர்களாகுவார் . 
சூரறுத்தவனுஞ்சுடர்நேமியும் 
ஊரறுத்தவொருவனுமோம்பினும் 
ஆரறத்தினொடன்றி நின்றாரவர் 
வேரறுப்பென்வெருவன்மினீரென்றான் . 

(உட ) 
உரைத்தவாசகங்கேட்டுவர்தோங்கிட 
இரைத்தகாதலரேகியவின்னலர் 
திரித்தகோலினர் - தேமறைபாடினர் 
நிருத்தமாடினர்நின்றுவிளம்புவார் 

(உங ) 
தோன் றனீமுனியிற்புவனத்தொகை 
மூன்றுபோல்வனமுப்பதுகோடுவந் 
தேன்றபோதுமெதிரலவென்றலிற் 
சான்று வேதந்தவம் - பெருஞானமே 

( உச ) 
அன்ன தாகலினேயினவாண்டெலாம் 
இன்னல்காத்திங்கினிதுறைவாயெனச் 
சொன்னமாதவர்பாதந்தொழுதுயர் 
மன்னர்மன்னவன்மைந்தனும்வைகினான் 

(உரு ) 
ஐந்துமைந்து மமைதியினாண்டவண் 
மைந்தர் தீதிலர்வைகினர்மாதவர் 
சிந்தையெண்ணியகத்தியற்சேர்கென 
இந்துகன்னுதறன்னொடுமேகினார் 

( உக ) 
விடரகங்களும் 

வேய்செறிகானமுந் 
படருஞ்சின்னெறிபைப்பைய நீங்கினார் 
சுடருமேனிச்சுதீக்கணனென்னுமவ் 
விடரிலானுறைசோலைசென்றேய்தினார் . 

( உ.எ ) 
அருக்கனன்னமுனிவனையவ்வழிச் 
செருக்கில்சிந்தையர்சேவடிதாழ்தலும் 
இருக்கவீண்டென்றினியனகூறினாள் 
மருக்கொள்சோலையின்மைந்தரும்வைகினார் . 

( உ அ ) 
வைகும்வைகலின்மாதவன்மைந்தன்பால் 

செய்கையாவையுஞ்செய்திவட் செல்வம் 
தேமறை . இனிப்பான வேதங்கள் , தெய்வத்தன்மையையுடைய வே 
தம் என்றுமாம் பெருஞானம் ஐயந்திரிபில்லாத உண்மையுணர்வு . செ 
ல்வன் இம்மைமறுமை வீடுகளில் அடையும் பாய்க்கியங்களைத்தன் அடியா 
ர்க்குத் தருபவன் . 


உஉ 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


( உக ) 


( Ba) 


( ஙக ) 


எய்தயான் செய்ததெத்தவமென்றனன் 
ஐயனும்மவற்கன் பினன் கூறுவான் . 
சொன்ன நான் முகன்றன் வழித்தோன்றினர் 
முன்னையொருளுயர்தவமுற்றினார் 
உன்னின் யாருளருன்னருளெய்திய 
என்னின்யாருளரிற்பிறந்தாரென்றான் . 
உவமை நீங்கியதோன்றலுரைக்கெதிர் 
நவமை நீங்கியநற்றவன் சொல்லுவான் 
அவமிலாலிருந்தாகியென்னாலமை 
தவமெலாங்கொள்கதக்கிணையாவென்றான் . 
மறைவலானெதிர்வள்ளலுங்கூறுவான் 
இறைவநின்ன்ருளெத்தவத்திற்கெளி 
தறைவதீண்டொன் றகத்தியற்காண்பதோர் 
குறைகிடந்ததினியெனக்கூறினான் . 
நல்லதேநினைந்தாய துநானுமுன் 
சொல்லுவான் றுணிகின்றது தோன் றனீ 
செல்லுகாண்டவற்சேரு திசேர்ந்தபின் 
இல்லைநின்வயினெய்தலில்லாதவே . 
அன்றியும்நின்வரவினையாதரித் 
தின்றுகாறுநின்றேமுறுமாலவற் 
சென்று சேருதிசேருதல் செவ்வியோய் 
நன்று தேவர்க்கும்யாவற்குான்றெனா. 
வ்ழியுங்கூறிவரம்பகலாசிகள் 
மொழியுமாதவன் மொய்மலர்த்தாடொழாப் 
பிழியுந்தேனிற்பிறங்கருவித்திரள் 
பொழியுஞ்சோலைவிரைவினிற்போயினார் . 


( டீ.டீ ) 


( ஙங ) 


( 
ஙச 
) 


( கூடு ) 


வேறு . 


ஆண்டகையரவ்வயினடைந்தமையறிந்தான் 
ஈண்டுவகைவேலை துணையேழுலகமெய்த 
மாண்டவரதன் சரண்வழங்கவெதிர்வந்தான் 
நீண்ட 1 தமிழா லுலகைநேமியின்ளந்தான் . 

( ஙசு ) 
பண்டவுணர்மூழ்கினர்படார்களெனவானோர் 

எண்டவவெமக்கருள்கெனக்குறையிரந்தார் 
1 தமிஷால் உலகை அளத்தல்- தமிழ்ப்பாஷையை உலகமுழுவதும் 
பாவச்செய்தல் , 


வது ) 


அகத்தியப்படலம் . 


உக 


( ங எ ) 


( ங அ ) 


( ச O ) 


கண்டொருகைவாரினன் முகந்தசடலெல்லாம் 
உண்டவர்கள் பின்னுமிழ்கவென்றலுமுமிழ்ந்தான் . 
தூயகடனீரடிசிலுண்டது + துரந்தான் 
ஆயவதலால மருமெய்யுடையவன்னான் 
மாயவினைவாளவுணன்மாயவவன்வன்மைக் 
காயமினிதுண்லெகினாரிடர்களைந்தான் . 
யோகமுறுபேருயிர்கடா முலைவுறாமல் 
எகுநெறியாதெனமிதித்தடியினேறி 
மேகசெடுமாலை தவழ்விந்தையெனும் விண்டோய் 
நாகமதுநாகமுறகாகமென நின்றான் . 
மூசரவுசூடு முதலோனுரையின் மூவா 
மாசிறவவேகெனவடாது திசைமேனாள் 
நீசமுறவானினெடுமாமலய நேரா 
ஈசனிகராயுலகுசீர்பெறவிருந்தான் . 
உழக்குமறைநாலினுமுயர்ந்துலகமோதும் 
வழக்கினுமதிக்கவியினும்மரபினாடி 
நிழற்பொலிகணிச்சிமணிநெற்றியுமிழ் செங்கண் 
தழற்புரைசுடர்க்கடவுடந்த தமிழ்தந்தான் . 
விண்ணினினிலத்தினில் விகற்பவுலகிற்போர் 
எண்ணீனிலிருக்கினிலிருக்குமெனயாரும் 
உண்ணினை கருத்தினையுறப்பெறுவெனாலென் 
கண்ணினிலெனக்கொடுகளிப்புறுமனத்தான் . 
இரைத்தமறைகான்கினொ - டியைந் தபிறயாவும் 
நிரைத்தநெடுஞான நிமிர்கல்லினெடுநாளிட் 
டரைத்து மயனாலுமறியாதபொருணேர்நின் 
றுரைக்குதவுமாலெனுமுணர்ச்சியினுவப்பான் . 
உய்ந்தனரிமைப்பிலருயிர்த்தனர் தவத்தோர் 
அந்தணரறத்தினெறினின் றனர்களானா 
வெந்திறலரக்கர் விடவேர் முதலறுப்பான் 
வந்தனன் $ மருத்துவனெனத்தனிவலிப்பான் , 


( 
சக 
) 


( 
சங 
) 


( சசு) 


எனையுயிராமுதலயாவுமிடைவேவித் 
தூனுகரரக்கருருமைச்சுடுசினத்தின் 

தூரத்தல் -வெளிப்படுத்துதல் . - இயைந்த பிறயாவும் என்றது , 
அவ்வேதங்களின் பொருளை யறியக் கருவியாகிய மீமாம்சை புராணம் 
நியாயம் , தருமசாத்திரம் முதலியவற்றை . $ மருத்துவன் - மருந்தின் தன் 
மை யறிந்து கொடுப்பவன் , 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


( சஅ ) 


ஆனவனலைக்கடிதவித்துலகளிப்பான் 
வான மழைவந்ததெனமுந்துறுமனத்தான் . 
கண்டனனிராமனைவரக்கருணைக்கூரப் 
புண்டரிகவாணயன நீர்பொழியநின்றான் 
எண்டிசையுமேழுலகுமெவ்வுயிருமுய்யக் 
குண்டிகையினிற்பொருவில்காவிரிகொணர்ந்தான் . 
நின் றவனைவந்தநெடியோனடிபணிந்தான் 
அன்றவனுமன் பொடுதழீ இயழுதகண்ணான் 
நன்றுவரவென்றுபலநல்லுரைபகர்ந்தான் 
என்று முளதென்றமிழியம்பியிசைகொண்டான் . 

( சஎ ) 
வேதியர்கள் 

வேதமொழிவேறுபலகூறிக் 
காதன் மிகநின்றெழில்கமண்டலுவினன்னீர் 
மாதவர்கள் வீசிநெடுமாமலர்கவேப் 
போது மணநாறுகுளிர்சோலைகொடுபுக்கான் . 
பொருந்தவமலன்பொழிலகத்தினிதுபுக்கான் 
விருந்தவனமைத்தபின் விரும்பினன் விரும்பி 
இருந்தவமிழைத்தவென தில்லிடையின் வந்தென் 
அருந்தவமுடித்தனையருட்கரசவென்றான் 

( சசு ) 
என் றமுனியைத்தொழுதிராமனிமையோரும் 
நின்றதவமுற்றுநெடியோரினெடியோரும் 
உன் றனருள் பெற்றிலர்களுன்னருள் சுமந்தேன் 
வென்றனனனைத்துலகுமேலினிதெனென்றான் . ( 50 ) 
தண்டகவனத்துறைதியென்றரைதரக்கொண் 
இண்வெரவித்திசையெனப்பெரிதுவந்தேன் 
+ எண்டகுகுணத்தினையெனக்கொடுயர்சென்னி 
துண்டமதிவைத்தவனையொத்தமுனிசொல்லும் . 

( ருக ) 
ஈண்டுறைதியையவினியிவ்வயினிருந்தால் 
வேண்டியன மாதவம் விரும்பின முடிப்பாய் 
தூண்டுசினவாணிருதர்தோன் றியுளரென்றால் 
மாண்கெமலைந்தெமர் மனத்துயர் துடைப்பாய் . 

( டூஉ ) 
வாழுமறைவாழுமனுநீதியறம்வாழும் 
தாழுமிமையோருயர்வர் தானவர்கடாழ்வார் 
ஆழியுழவன் புதல்வவையமிலைமெய்யே 
ஏழலகும் வாழுமினி இங்குறைதியென்றான் . 

( ருங ) 
* எண்டகுகுணம் - அபஹதபாப் மத்வம் , விஜரத்வம் , விம்ருத்யுத்வம் , 
விசோகத்வம் , விஜகத்சத்வம் , அபிபாஸத்வம் , ஸத்யகாமத்வம் , ஸத்யசங் 
கல்பத்வம் . 


வது] 


அகத்தியப்படலம் 


உரு 


செருக்கடையாக்கர்புரிதீமைசிதைவெய்தித் 
தருக்கழிதரக்கடிது கொல்வது சமைந்தேன் 
வருக்கமறையோயவர் வருந்திசையின் முந்துற் 
றிருக்கை நலநிற்கருளெனென் றனனிராமன் . 


( ருச ) 


( ருரு ) 


விழுமியது சொற்றளையிவ்வில்லிதிவண்மேனாள் 
முழுமுதல்வன்வைத்துளது மூவுலகும்யானும் 
வழிபடவிருப்பத்து தன்னை வடிவாளிக் 
குழுவழுவில் புட்டிலொடுகோடியெனநல்கி . 
இப்புவனமுற்றுமொருதட்டினிடையிட்டால் 
ஒப்புவரவிற்றெனவுரைப்பரியவாளும் 
வெப்புருவுபெற்ற வரன் மேருவரைவில்லாய் 
முப்புரமெரித்ததனிமொய்கணையுால்கா . 


ஒங்குமரனோங்கிமலையோங்கிமணலோங்கிப் 
பூங்குலைகுலாவுகுளிர்சோலைபுடைவிம்மித் 
தூங்குதிரையாறுதவழ்சூழலதோர் குன்றின் 
பாங்கருளதாலுறையுள்பஞ்சவடிமஞ்ச 


( ருஎ ) 


கன்னியிளவாழைகனியீவகதிர்வாலின் 
சென்னெலுளதேனொழுகுபோ துமுளதெய்வப் 
பொன்னியெனலாயபுனலாறுமுள + போதா 
அன்னமுளபொன்னிவளொடன் பின்விளையாட , 


( ருஅ ) 


ஏகியினியவ்வயினிருந்துறைமினென்றான் 
மேகநிறவண்ணனும்வணங்கிவிடைகொண்டான் 
பாகனைய சொல்லியொடுதம்பிபரிவிற்பின் 
போகமுனிசிந்தை தொடரக்கடிதுபோனான் . 
ங - வது அகத்தியப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் , கஎசு 


( ரு க ) 


அரன் - ஹான் பிரளயகாலத்தில் எல்லாவற்றையும் ஹரிப்பவன் . 
ஹரித்தல் அழித்தல் , போதா -பெருநாரை, 


உசு 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


நான்காவது . 
சடாயுகாண் படலம். 


( 
க 
) 


( 
உ 
) 


( 
ங 
) 


நடந்தனர்காவதம்பலவுநன்னதி 
கிடந்தனநின் றனகிரிகள் கேண்மையின் 
தொடர்ந்தன துவன்றின சூழல்யாவையும் 
கடந்தனர்கண்டனர்கழுகின்வேந்தையே . 
உருக்கியசுவணமொத்து தயத்துச்சிசேர் 
அருக்கனவ்வகலிடத்தலங்கு திக்கெலாம் 
தெரிப்புறுசெறிசுடர்ச்சிகையினாற்சிறை 
விரித்திருந்தனனெனவிளங்குவான் றனை . 
முந்தொருகருமலைமுகட்டு முன்றிலின் 
சந்திரனொளியொதெழுவச்சாத்திய 
அந்தமில்கனைகடலமரர்காட்டிய 
மந்தரகிரியெனவயங்குவான் றனை . 
மானிறவிசும்பெழின் மறையத்தன் மணிக் 
கானிறச்சேயொளிகதுவக்கண்ணகல் 
நீனிறவரையினிற்பவளநீள்கொடி 
போனிறம் பொலிந்தெனப்பொலிகின்றான் றனை . 
தூய்மையனிருங்கலை துணிந்தகேள் வியன் 
வாய்மையன் மறுவிலன்மதியின் கூர்மையன் 
ஆய்மையின் மந்திரத்தறிஞனாமெனச் 
சேய்மையினோக்குறுசிறுகணான் றனை . 
வீட்டிவாளவுணரைவிருந்து கூற்றினை 
ஊட்டிவீழ்மிச்சிறானுண்நொடொறும் 
தீட்டிமேலிந் திரன் சிறுகண்யானையின் 
தோட்டிபோற்றேய்ந்தொளிர் துண்டத்தான் றனை . 
கோளிருநாலினோடொன்று கூடின 
ஆளுறு திகிரிபோலாரத்தான் றனை 
நீளுறுமேருவினெற்றி முற்றிய 
வாளிரவியிற்பொலிமௌலியான் றனை . 


( ச ) 


( 
சு 
) 


( 
எ 
) 


சொற்பங்கமுறநிமிரிசையின் சும்மையை 
அற்பங்கமுறவரு * மருணன் செம்மலைச் 


* அருணன் - சூரியன் சாரதி . 


வது ) 


] 


சடாயுகாண்படலம் . 


( 
அ 
) 


( 
க 
) 


( 
கக 
) 


சிற்பங்கொள்பகலெனக்கடிது சென்று தீர் 
கற்பங்களெனைப்பலகண்டுளான் றனை . 
ஓங்குயர் நெடுவரையொன்றினின்றது 
தாங்கல 

திருநிலந்தாழ்ந்து தாழ்வுற 
வீங்கியவலியினிலிருந்தவீரனை 
ஆங்கவரணுகினரயிர்க்குஞ்சிந்தையார் . 
இறுதியைத் தன்வயினிற்றவெய்தினான் 
அறிவலியரக்கனாமல்லனாமெனின் 
எறுழ்வலிக்கலுழனேயென்ன உன்னியச் 
செறிகழல்வீரருஞ்செயிர்த்துநோக்கினார் . 

( க ) 
வணைகழல்வரிசிலைமதுகைமைந்தரை 
அனையவன்றானுங்கண்டுயிர்த்து நோக்கினான் 
வினையறுகோன் பினரல்லர்லில்லினர் 
புனைசடைமுடியினர் புலவரோவெனா 

) 
புரந்தரன் முதலிய புலவர்யாரையும் 
நிரந்தரநோக்குவெனேமியானுமவ் 
வரந்தருமிறைவனுமழுவலாளனும் 
கரந்திலரென்னையானென்றுங்காண்பெனால் . 

( கஉ ) 
காமனென்பவனையுங்கண்ணினோக்கினேன் 
தாமரைச்செங்கணித்தடக்கைவீரர்கள் 
பூமருபொலன்கழற்பொடியினோகமொப் 
பாமென 
மனவறிகிலனார் கொலாமிவர் . 

( கங ) 
உலகொருமூன்றுந் தம்முடைமையாக்குறும் 
t அலகறுமிலக்கணமமைந்தமெய்யினர் 
மலர்மகட்குவமையாளோடும் வந்தவிச் 
சிலைவலி வீரரைத்தெரிகிலேனெனா. 

(கச ) 
கருமலைசெம்மலையனையகாட்சியர் 
திருமகிழ்மார்பினர் செங்கண் வீரர்தாம் 
அருமை செய்குணத்தினென் றுணைவனாழியான் 
ஒருவனையிருவருமொத்துளாரரோ . 
எனப்பல நினைப்பின மனத்துளெண்ணுவான் 
சினப்படைவீரர்மேற்செல்லுமன் பினான் 
புலவர் அறிவுடையவர் . - அலகறும் அளவில்லாத ,குற்றமற்றவென் 
றுமாம் . நினைப்பின நினைத்தலையுடையவை . நினைப்பு இனம் எனப்பிரி 
த்து நினைப்புக்களின் கூட்டமென்றுமாம் . , 


( மூன்று 


உஅ 


ஆரணியகாண்டம் . 


கனப்படைவரிசிலைக்காளையீர்கள் யார் 
மனப்படவெனக்குரைவழங்குவீரென்றான் 


வினவியகாலையின் மெய்ம்மையல்லது 
புனைமலர்த்தாரவர்புகல் கிலாமையால் 
கனைகடனெடுநிலங்காவலாழியான் 
வனைகழற்றயரதன்மைந்தர்யாமென்றார் . 


( 


(கஎ ) 


உரைத்தலும் பொங்கியவுவகைவேலையன் 
தரைத்தலையிழிந்தவர்த்தழுவுங்காதலன் 
விரைத்தடர்ந்தாரினிர்வேந்தர்வேந்தன் றன் 
வரைத்தடந்தோளிணைவலிடவோவென்றான் . 


( 
கஅ 
) 


( கக ) 


மறக்கமுற்றாதனவாய்மைகாத்தவன் 
துறக்கமுற்றானென முன்னஞ்சொல்லலும் 
இறக்கமுற்றானெனவேக்கமெய்தினான் 
உறக்கமுற்றானெனவுணர்வுநீங்கினான் . 
தழிவினரெடுத்தனர் * தடக்கையான் முகம் 
கழுவினரிருவருக்கண்ணினீரினால் 
வழுவின வின்னுயிர்வந் தமன்னனும் 
அழிவுறுநெஞ்சினனரற்றினாரரோ 


( 20 ) 


வேறு . 


பரவலருங்கொடைக்குநின்றன் பனிக்குடைக்கும்பொறைக்கு நெடும்பண்பு 
கரவலருங்கற்பகமுமுபெதியுங்கடலிடமுங்களித்து வாழப் ( தோற்ற 
புரவலர்தம்புரவலனே பொய்ப்பகையே மெய்க்கணியேபுகழின் வாழ்வே 
இரவலருநல்ல றமும்யானுமினியென்படநீத்தேகினாயே . 

( உக ) 


அலங்காரமெனவுலகுக் கமுதளிக்குந் தனிக்குடையாயாழி சூழ்ந்த 
நிலங்காவலது கிடக்கநிலையா தநிலையுடையேனேயநெஞ்சின் 
கலங்காண நடந்தனையோநாயகனேதீவினையேனண்பினின்றும் 
விலங்கானேனாதலினால் விலங்கினேனின்னுமுயர்விட்டிலேனால் . ( உ ...) 


- 


தயிருடைக்குமத்தென்னவுலகைாவிசம்பரனைத்தடிந்தவந்தாள் 
அயிர்கிடக்குங்கடல் வலயத்தயலறிய நீயுறானாவியென்று 
செயிர்கிடத்தல் செய்யாத திருமனத்தாய் செப்பினாய்திறம்பாநின்சொல் 
உயிர்கிடக்கவுடலை விசும்பேற்றினாருணர்விறந்தகூற்றினாரே . 


* தடக்கை முழந்தாள்ளவும் நீண்டகை . - அமுதளித்தல் ஈண்டு அரு 
ள்வைத்துக்காத்தல் . 1 அயிர் நுண்மணல் . 


வது ) 


சடாயுகாண்படலம் . 


உக 


எழுவதோரிசைபெருகவிப்பொழுதேயொப்பரிய வெரியுந் தீயின் 
விழுவதெநிற்கமட * மெல்வியலார் தம்மைப்போனிலத்தின்மேல் வீழ்ந் 
தழுவதேயானென்னாவறிவுற்றானெனவெழுந்தாங்கவரைநோக்கி 
முழுவதேழுலகுடையமைந் தன்மீர்கேண்மினெனமுறையிற்சொல்வான் . 
தக்கனனிவயிற்றுதித்தர்ரைம்பதின்மர் தடங்கொங்கைத்தையலாருள் 
தொக்கபதின் மூவரையக்காசிபனும்புணர்ந்தனனத்தோகைமாருள் 
மிக்கவதிதிப்பெயராண்முப்பத்து முக்கோடிவிண்ணோர்ந்தாள் 
மைக்கருங்கட்டிதியென்பாள தினிரட்டியசுரர் தமைவயிறுவாய்த்தாள் . () 
தானவரேமுதலோரைத்தனுப்பயந்தாண்மதியென்பாண்மனிதர் தம்மூ 
டான வருணங்களவயவத்தடைவேபயந்தனளால்சுரபியென்பாள் 
தேனுவுடன்கந்தருவமற்றுள்ளபிறபயந்தாடெரிக்குங்காலை 
மானமுடைக்குரோதவசைகழுதைமரையொட்டை பிறவயிறுவாய்த்தாள் . 
மழைபுரைபூங்குழல் விநதைவானிடிமினருணனுடன் வயிந்தேயன் 
தழைபுரையுஞ்சிறைக் கூகைபாறுமுதற்பெரும்பறவைதம்மையீன்றாள் 
இழைபுரையுந் தாம்பிரையூர்க்குருவிசிவல்காடைபலபிறவுமீன்றாள் ( லாம் . 
கழையெனுமக்கொடிபயந்தாள் கொடியுடனேசெடிமுதலாக்கண்டவெல் 


வெருட்டியெழுங்கணபணப்பைவியாளமெலாங்கத்துருவாமின்னுமீன்றா 
மருட்டிகழுமொருதலைய புயங்கமெலாஞ்சுதையென்னுமாது தந்தாள் ( லாம் 
அருட்டையெனும்வல்லிதந்தாளோர் தியுடும்பணில்கண் முதலானவெல் 
தெருட்டிமோதிளை யீந்தாள் செலசரமாகியபலவுந்தெரிக்குங்காலை . ( உ.அ ) 
அதிதிதிதிதனுவருட்டைசுதைகழையேசுரபியணிவிநதையான்ற 
மதி இளைகத்துருவுடனே குரோதவசைதாம்பிரையாமடநலார்கள் ( றோள் 
விதிமுறையேயிவையனைத்தும்பயந் தனர்கள் விநதைசுதனருணன்மென் 
புதுமதிசேர்நுதலரம்பைதனைப்புணரவுதித்தனம்யாம்புவனிமீதே . (உசு ) . 
அருணன் றன் புதல்வனியானவன் படருமுலகெல்லாம்படர்வேனாழி ( டும் 
இருண்மொய்ம்பு கெடத்து ரந்ததயரதர்கின்னுயிர்த்துனை வனிமையாரோ 
வருணங்கள்வகுத்திட்டகாலத்தேவந்துதித்தேன்கழுகின் மன்னன் 
தருணங்கொள்பேரொளியீர்சம்பாதிபின்வருசடாயுவென்றான் . ( ங 0 ) 
ஆண்டவனீதுரைசெய்ய - வஞ்சலித்தமலர்க்கையாரன்பினோடும் ( நீரார் 
மூண்ட பெருந்துன்பத்தான் முறைமுறையினிறைமலர்க்கண்மொய்த்த 
பூண்டபெரும்புகழ்நிறுவித்தம்பொருட்டான் மேலுலகம்புக்கதாதை 
மீண்டனன் வந்தானவனைக்கண்டனரேயொத்தனரவ்விலங்கற்றோளார் . 

- மெல்லியலார் மெல்லிய இயற்கையையுடையவர் . அன்பர் இறந்த 
காலத்து மண்ணில் விழுந்து புரண்டு அழுதல் பெண்களுக்கு இயற்கை ; 
" புனையிழை மகளிர் போலப்புலம்பல் ” என்றார் சிந்தாமணியாரும் . ( வயி 
நதேயன் விந்தையின் மகன் . - அஞ்சலித்தல் - கூப்புதல் . 


A0 


ஆரணியகாண்டம் . 


( மூன்ற 


மருவினியகுணத்தவரையிருசிறகாலுறத்தழுவிமக்காணீரே 
உரியகடன் வினையேற்குமுதவுவீருடலிரண்டுக்குயிரொன்றானான் 
பிரியவுந்தான் பிரியாதேயினிதிருக்குமுடற்பொறையாம்பீழைபாரா 
தெரியதனினின்றேபுக்கிறவேனேலித்துயரமறவேனென்றான் . ( கூட ) 


வேறு . 


(ஙங ) 


( ஙச ) 


(கூரு ) 


என்றுரைத்தவெருவையரசனைத் 
துன்றுதாரவர்நோக்கித்தொழுதுகண் 
ஒன்று முத்தமுறையுறையாயுக 
நின்றுமற்றின்ன நீர்மைநிகழ்த்தினார் . 
உய்விடத்து தவற்குரியானுந்தன் 
மெய்விடக்கருதாதுவிண்ணேறினான் 
இவ்விடத்தினிலெம்பெருமா அனெமைக் 
கய்விடிற்பினையார்களைகண்ணுளார் . 
தாயினீங்கருக் தந்தையிற்றண்ணகர் 
வாயினீங்கிவனம்புகுந்தெய்திய 
நோயினீங்கினெ நுன்னினென்னெங்களை 
நீயுநீங்குதியோநெறிநீங்கலாய் . 
என்ற சொல்லரிரந்தழிநெஞ்சினர் 
நின்றவீரரைகோக்கிநினைந்தவன் 
அன் றதென்னி + னயோத்தியினையன்மீர் 
சென்றபின்னவற்சேர்குவென்யானென்றான் . 
வேந்தன் விண்ணடைந்தானெனின் வீரர்நீர் 
ஏந்து ஞாலமினிதளியா திவட் 
போந்ததென்னைபுகுந்தவென் புந்திபோய்க் 
காந்துகின்ற துகட்டுரையீரென்றான் . 
தேவர்தானவர் திண்டிறனாகர்வே 
றேவராகவிடரிழைத்தாரெனின் 
பூவராவுபொலன்கறைவேலினீர் 
சாவராக்கித்தருவெனரசென்றான் . 
தாதைகூறலுந் தம்பியை நோக்கினான் 
சீதைகேள்வனவனுந்தன் - சிற்றவை 
மாதரால்வர்தசெய்கைவரம்பிலா 

ஓதவேலையொழிவின் றுணர்த்தினான் . 
* அயோத்தி சண்டையிடுதற்குக் கூடாதென்பது பொருள் . 
சிற்றவை - சிறு = அவ்வை , அவ்வை ஔவை- தாய் . 


( ஙசு ) 


( ஙஎ ) 


( க ) 


வ்து ] 


சடாயுகாண்படலம் . 


கூக 


உந்தையுண்மையனாக்கியுன் சிற்றவை 
தந்த சொல்லைத்தலைக்கொண்டுதாரணி 
வந்ததம்பிக்குதவியவள்ளலே 
எந்தைவல்ல தியாவர்வல்லாரெனா. 


(10) 


அல்லித்தாமரைக்கண்ணனையன்புறப் 
புல்லிமோந்துபொழிந்தகண்ணீரினன் 
வல்லைமைந்தவம்மன்னையுமென்னையும் 
எல்லையில் புகழெய்துவித்தாயென்றான் . 


(சக ) 


பின்னரும்மப்பெரியவன் பெய்வளை 
அன்னமன்னவணங்கினை நோக்கினான் 
மன்னர்மன்னவன்மைந்தவிவ்வாணுதல் 
இன்னளென்ன வியம்பு தியாலென்றான் . 


( சஉ ) 


அல்லிறுத்தன * தாடகையாதியா 
வில்லுறுத்ததிடையெனமேலைநாள் 
புல்றுத்ததியாவும்புகன்று தன் 
சொல்லிறுத்தனன்றோன்றல் பின்றோன்றினான் . 


( 
சங 
) 


சேட்டுவந்தனன்கேழ்கிளர்மௌலியான் 
தோட்டலங்கலினீர்துறந்தீர்வளம் 
நாட்டினீவிருநன்னுதறானுமிக் 
காட்டில்வைகுதிர்காக்குவென்யானென்றான் 


இவைவெண்ணிவகத்தியனீந்துதுள 
தறையுநன் மணியாற்றின கன்கரைத் 
துறையுளுண்டொருசூழலச்சூழல்புக் 
குறைது மென்றனனுள்ளத்துறைகுவான் . 


( சடு ) 


பெரிதுான்றப்பெருந்துறைவைகிநீர் 
புரிதிர்மாதவம்போதுமின்யானது 
தெரிவுறுத்து வெனென் றவர்திண்சிறை 
விரியுநீழலிற்செல்லவிண்சென் றனன் . 


( சாகா ) 


ஆயசூழலறியவுணர்த்தியத் 
தூயசிந்தைய தோமில் குணத்தினான் 
போயபின்ணைப்பொருசிலைவீரரும் 
ஏயசோலையினிதுசென்றெய்தினார் . 


(சஎ ) 


| * தாடகை- மலைகளில் திரிபவள் . 


கஉ 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


வார்ப்பொற்கொங்கைமருகியைமக்களை 
ஏர்ப்பச்சிந்தனையிட்டவரக்கர் தம் 
சீர்ப்பைச்சிக்கறத்தேறினன்சேக்கையில் 
* பார்ப்பைப்பார்க்கும்பறவையிற்பார்க்கின்றான் . 
நான்காவது - சடாயுகாண்படலம் முற்றிற்று , 

ஆ திருவிருத்தம் - உச . 


( சஅ ) 


ஐந்தாவது . 
சூர்ப்பணகைப் படலம் . 


( 
உ 
) 


( 
ங 
) 


புவியினுக்கணியாயான் றபொருடந்துபுலத்திற்றாகி 
அவியகத்துறைகடாங்கியைந் திணை நெறிவளாவிச் 
சவியுறத்தெளிந்து தண்ணென்றொழுக்கமுந்தழுவிச்சான்றோர் 
கவியெனக்கிடந்தகோதா விரியினைவீரர்கண்டார் 

( 5 ) 
வண்டுறைகமலச்செவ்விவாண்முகம் பொலியவாசம் 
உண்டுறைகுவளையொன்கணொருங்குறநோக்கியூழின் 
தெண்டிரைக்கரத்தின் வாரித்திருமலர் தூவிச்செல்வர்க் 
கண்டடிபானிவதென்னப்பொலிந்ததுகடவுள் யாறு . 

( 
எழுவுறுகாதலாலிங்கிரைத்திரைத்தேங்கியேங்கிப் 
பழுவநாட்குவளைச்செவ்விக்கண்பனிபரந்துசோர 
வழுவிலாவாய்மைமைந்தர்வனத்துறைவருத்தநோக்கி 
அழுவது மொத்ததாலவ்வலங்கு நீராறுமன்னோ. 

( 
நாளங்கெ 

காணளினப்பள்ளிநயனங்களனையநேமி 
உாளங்களுறவைகண்டுமங்கை தன்கொங்கைகோக்கும் 
நீளங்கொள் சிலையோன் மற்றைசேரிழைநெடியநம்பி 
தோளின்கண் மனம்வைத்தன்னசுடர்மணித்தடங்கள் கண்டாள் . ( ச ) 
ஒதிமமொதுங்கக்கண்டவுத்தமனுழையளாகும் 
சீதை தன்னடையைநோக்கிச்கிறியதோர்முறுவல் செய்தான் 
மாதவடானுமாண்வெந்து நீருண்டுமீளும் 
போதக நடப்பநோக்கிப்புதியதோர் முறுவல்பூத்தாள் 
வில்லிய றடக்கைவீரன் வீங்குநீராற்றின் பாங்கர் 
வல்லிகணுடங்கக்கண்டான் மங்கைதன்மருங்குனோக்க 
எல்லியங்குவளைக்கானத்திடையிடைமலரந்துநின்ற 
அல்லியங்கமலங்கண்டாளண்ண றன்வடிவகண்டாள் . 

( க ) 
+ பார்ப்பு - இளமைம்பெயர் . “ பார்ப்பும் பிள்ளையும் பரப்பவற்றிலமை , 
என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனார் . 


சூர்ப்பணகைப்படலம் . 


கூட 


அனையதோர்தன்மையாலவ்வருவி நீராற்றின் பாங்கர்ப் 
பனிதருபடிவப் பஞ்சவடியெனும் பருவச்சோலைத் 
தனியிடமதனைநண்ணித்தம்பியாற்சமைக்கப்பட்ட 
இனியபூஞ்சாலையெய்தியிருந்தனனிராமனிப்பால் . 


( எ ) 


வேறு . 


நீலமாமணிநிறநிருதர்வேந்தணை 
மூலநாசம்பெரமுடிக்குமொய்ம்பினாள் 
மேலைநாளுயிரொடும்பிலந்து தான் விளை 
காலமோர்ந்துடனுறைகடியநோயனால் . 


( 
க 
) 


செம்பராகம்படச்செறிந்தகூந்தலாள் 
வெமபராகுத்தனிவிளைந்தமெய்யினாள் 
உம்பரானவர்க்குமொண்டவர்க்குமோ தநீர் 
இம்பரானவர்க்கு மோரிறுதியீட்டுவாள் . 
வெய்யதோர்காரணமுண்மைமேயினள் 
வய்கலுந்தமியளவ்வனத்துவைகுவாள் 
கொய்தினிவ்வுலகெலா நுழையுநோன்மையள் 
எய்தினளிராகவனிருந்த சூழல்வாய் . 


( க ) 


எண்டகுமிமையவரரக்கரெங்கண்மேல் 
விண்டனர் விலக்குதின்னமேலைநாள் 
அண்டசத்தருந்துயிறுறந்தவையனைக் 
கண்டனடன்கிளைக்கிறுதிகாட்டுவாள் . 


( 


கக 
) 


( கஉ ) 


சிந்தையினுறைபவற்குருவந்தீர்ந்ததால் 
இந்திரற்காயிரநயனமீசற்கு 
முந்தியமலர்க்கணோர் மூன்றுநான்குதோள் 
உந்தியினுலகளித்தாற்கென்றுன்னுவாள். 
கற்றையஞ்சடையவன் கண்ணிற்காய்தலால் 
இற்றவனன்றுதொட்டின் றுகாறுந்தான் 
கற்றவமியற்றியவ்வகங்கனல் லுருப் 
பெற்றனனாமெனப்பெயர்த்துமெண்ணுவாள் . 


. 


தரங்களினமைந்து தாழ்த்தழகின் சார்பின் 
மரங்களுநிகர்க்கிலமலையம்புல்லிய 
உரங்களினுயர்திசையோம்புமானையின் 
கரங்களேயிவன்மணிக்கரமென்றுன்னுவாள் . 

( கச ) 
பஞ்சவடி - ஓர்தலம் . சிந்தையிலுறைபவற்குருவந் தீர்ந்தது - மனத் 
திலுறையும் மன்மதனுக்கு உருவம்போயிற்று. -- 

5 


நச 


ஆரணியகாண்டம் . 


[மூன்று 


( கரு ) 


( 
கசு 
) 


சு 


( கஎ ) 


(கஅ ) 


வின் மலைவல்லவன் வீரத்தோளொடும் 
கன்மலைநிகர்க்கிலகனிந்தநீலத்தின் 
நன்மலையல்லது நாமமேருவும் 
பொன் மலையாதலாற்பொருலாவதென்பாள் 
தாளுயர்தாமரைத்தளங்கடம்மொடும் 
கேளுயர் நாட்டத்துக்கிரியின் றோற்றத்தான் 
தோளொடுதோள் சௌத்தொடர்ந்துநோக்குறின் 
நீளியவல்லகணெடியமார்பென்றாழ் . 
அதிகநின்றொளிருமிவ்வழகனாண்முகம் 
பொதியவிழ்தாமரைப்பூவையொப்பதோ 
கதிர்மதியாமெனிற்கலைகடேயுமம் 
மதியெனின்மதிக்குமோர் மறுவுண்டென்பரால் . 
எவன்செயவினியவிவ்வழகையெய்தினோன் 
அவன் செயத்திருவுடம் - பலசநோற்கின்றான் 
ஈவன்செயத்தகையவிங்களினாட்டத்தான் 
தவன் செயத்தவன் செய்ததவனென்கின்றாள் . 
உடுத்த நீராடையருளுருவச்செவ்வியள் 
பிடித்தருநடையினள் பெண்மை நன் றிவன் 
அடித்தலந் தீண்டலினவனிக்கம்மயிர் 
பொடித்தனநிகர்க்குமாற்புல்லென் றுன்னுவாள் . 
வாணிலைமருங்குலான் வயங்குசோதியைக் 
காணிலனேகொலோ கதிரியனாயகன் 
சேணெலாம்புல்வொளிசெலுத்திச்சிந்தையின் 
நாணலன் மீமிசைநடக்கின்றானென்றாள் . 
குப்புறற்கரியமாக்குன்றைவென்றுயர் 
இப்பெருந்தோளவனிதழுக்கேற்பதோர் 
ஒப்பெனவுலகமேலுரைக்கினுள்ளமே 
துப்பெனிற்றுப்புடையாதைச்சொல்லுகேன் . 
நற்கலைமதியுறவயங்குநம்பிதன் 
எற்கலை 

திருவரையெய்தியேமுற 
வற்கலைநோற்றன மாசிலாமணிப் 
பொற்கலை நோற்றிலபோலுமாலென்றாள் . 
தொடையமைகெடுமழைத்தொங்கலாமெனக் 
கடை குழன் றிடைநெரிகரியகுஞ்சியைச் 
1 அலசநோற்கின்றான் வாடத்தவஞ்செய்கின்றான் . 


( கசு ) 


( 20 ) 


( உக ) 


( 


(22 ) 


வது .) 


சூர்ப்பணகைப்படலம . 


( உ n ) 


(உரு ) 


சடையெனப்புனைந்தில்னென்னிற்றையலார் 
உடையுயிர்யாவையுமுடையுமாலென்றாள் . 
நாறியாகையணிநல்லபுல்லினால் 
ஏறிய செவ்வியினியற்றுமோவெனா 
மாறகன் முழுமணிக்கரசின் மாட்சிதான் 
வேறொருமணியினால் விளங்குமோவென்பாள் . 
கரந்திலனிலக்கணமெடுத்துக்காட்டிய 
பரந்தருநான் முகன்பழிப்புற்றானரோ 
இரந்திவனிணையடிப்பொடியுமேற்கிலாப் 
புரந்தரனுலகெலாம்புரக்கின்றானென்றாள் . 
நீத்தமும்பரவையுங்குறுகநெஞ்கிடைக் 
கோத்தவன்புணர்விடைக்குளிப்பமீக்கொள 
* ஏத்தவம்புரியவொன் றீகலான் பொருள் 
காத்தவன் புகழெனத்தேயுங்கற்பினாள் . 
வான் றனில் வரைந்ததோர் மாதரோவியம் 
போன்றனள் புலர்ந்தனள் புழுங்கு நெஞ்சினள் 
தோன் றல சுடர்மணித்தோளினாட்டங்கள் 
ஊன்றினள்பறிக்கவோரூற்றம்பெற்றிலள் . 
நின்றனளிருந்தவனெடியமார்பகம் 
ஒன்றுவெனன்றெனினமுதமுண்கினும் 
பொன்றவென்போக்கினியரிது போன்மெனாச் 
சென்றெதிற்நிர்பதோர்செய்கைதேடுவாள் . 


( உக) 


( உஎ ) 


(உஅ ) 


என்றெனா. 


( உக ) 


எயிறுடையரக்கியெவ்வுயிருமிட்டதோர் 
வயிறுடையாளென மறுக்குமாதலால் 
குயிறொடர்குதலையோர்கொவ்வைச் செவ்விவாய் 
மயிறொடரியலியாய்மருவனன் 
பங்கயச்செல்வியைமனத்துப்பாவியா 
அக்கையினாயமந் திரத்தையாய்ந்தனள் 
திங்களிற்சிறந்தொளிர்முகத்தன் செவ்வியள் 
பொங்கொளிவிசும்பினிற்பொலியத்தோன்றினாள் . 


( ங O ) 


வேறு . 


பஞ்சியொளிர்விஞ்சு t குளிர்ப்பல்லவமனுங்கச் 
செஞ்செவியகஞ்சநிமிர்சீறடியளாகி 
* எத்தவம்புரிய - எல்லாரும்து திக்கின்ற தருமத்தைச் செய்ய , 
குளிர்பல்லவமனுங்க -குளிர்ந்த தளிர்களும் உப்பாகாமையால்வருந்த 


ஆரணியகாண்டம் , 


Leporing 


( உக) 


( ஙங ) 


அஞ்சொலிளமஞ்ஞையெனவன்னமெனமின்னும் 
வஞ்சியெனநஞ்சமெனவஞ்சமகள் வந்தாள் . 
பொன்னொழுகுபூவிலுறைபூவையெழில்பூவைப் 
பின்னெழில்கொள் வாளிணைபிறழ்ந்தொளிர் முகத்தாள் 
கன்னியெழில்கொண்டது கலைத்தடமானித் + தேர் 
மின்னிழிவதன்மையிது விண்ணிழிவதென்ன 
கானினுயர்கற்பகமுயிர்த்தக திர்வல்லி 
மேனிநனிபெற்றுவிளைகாமநெறிவாசத் 
தேனின் மொழியுற்றினிய செவ்வி நனிபெற்றோர் 
மானின் விழிபெற்றுமயில் வந்ததெனவந்தாள் . 
நூபுரமுமேகலையு நூலுமறலோதிப் 
பூமுரலும் வண்டுமிவைபூசலிடுமோசை 
தாமுரைசெய்கின்றதொருதையல் வருமென்னாக் 
கோமகனுமத்திசை குறித்தனன் விழித்தான் . 
விண்ணருளவந்ததொருமெல்லமுதமென்ன 
வண்ணமுலைகொண்டிடைவணங்கவருபோழ்தத் 
தெண்ணருளியேழைமை துடைத்தெழுமெய்ஞ்ஞானக் 
கண்ணருள் செய்கண்ணனிருகண்ணினெதிர்கண்டான் . 
பேருழையநாகருலகிற்பிறிதின் வானின் 
பாருழையினில்லதொருமெல்லுருவுபாரா 
ஆருழையடங்குமழகிற்கவதியுண்டோ 
நேரிழையர்யாவரிவர்ரேரெனநினைந்தான் . 


( 
ஙச 
) 


( 
கூரு 
) 


( 
க.க 
) 


அவ்வயினவானசதனகத்துடையவன்னாள் 
செவ்விமுகமுன்னியடி செங்கையினிறைஞ்சா 
வெவ்வியரெடுங்கணயில் வீசியயல்பாரா 
கல்வியினொதுங்கியிறைநாணியயனின்றாள் . 
தீதில்வரவாக திருநின் வரவுசேயோய் 
போதவுளதெம்முழையோர்புண்ணியமதன்றோ 
எதுபதியேது பெயர்யாவருறவென்றான் 
$ வேதமுதல்பேதையவடன்னிலைவிரிப்பாள் . 


(ஙஎ ) 


ங 
அ 
) 


வேறு . 


பூவிலோன் புதல்வன்மைந்தன் புதல்விமுப்புறங்கள் செற்ற 
சேவலோன் றுணைவனான செங்கையோன் றக்கைதிக்கின் 
* கணைவாள் ஈண்கெண்கள் . t தேர் - அல்குலுக்கு ஒப்பு . 
வேதமுதல்- வேதங்களால் துதிக்கப்படுமா திபகவன் . 


. -- 


சூர்ப்பணகைப்படலம் . 


கன் 


( 
ஙக 
) 


( 


( 
ச 
0 
) 


| 


மாவெலாந்தொலைத்து வெள்ளிமலையெடுத்துலகமுன்றும் 
காவலோன் பின்னைகாமவல்லியாங்கன்னியென்றாள் ( 
அவ்வுரைகேட்டவீரனையுறுமனத்தான் செல்கை 
செவ்விதன் றறிதலாகுஞ்சிறிதின்ன்றுணரச்செங்கண் 
வெவ்வுருவமைந்தோன் றங்கையென்றது மெய்மையாயின் 
இவ்வுருவியைந்ததன்மையியம்வுதியியல்புனென்றான் . 
தூயவன்பணியாமுன்னஞ்சொல்லுவாள் சோர்விலாளம் 
மாயவல்லரக்கரோடுவாழ்வினை மதிக்கலாதேன் 
ஆய்வுருமனத்தேனாகிய றந்தலைநிற்பதானேன் 
தீய்வினை தீயநோற்றுத்தேவரிற்பெற்றதென்றாள் 
இமையவர் தலைவனேயுமெளிமையினேவல்செய்யும் 
அமைதியினுலகமூன்றுமாள்பவன் றங்கையாயின் 
சுமையுறுகெல்வத்தோடுந்தோன் றலைதுணையுமின்றித் 
தமியை நீவருதற்கொத்த தன்மையென்றையலென்றான் . ( சஉ ) 
வீரனஃதுரைத்தலோடுமெய்யிலாள் விமலயானச் 
சீரியரல்லார் மாட்டுச்சேர்கிலென்றேவர்பாலும் 
ஆரிய முனிவர்பாலுமடைந்தனெனிறைவ வீண்டோர் 
காரியமுண்மைநின்னைக்காணியவந்தேனென்றாள் . 
அன்னவளுரைத்தலோடுமையனுமறிதற்கொவ்வா 
கன்னு தன் மகளிர்சிந்தைநன்னெறிப்பாலவல்ல 
பின்னிது தெரியுமென்னாப்பெய்வளைத்தோளியென்பாள் 
என்னை காரியத்தை சொல்லஃதியையுமேலிழைப்பலென்றான் . (சசு ) 
தாமுறுகாமத்தன்மைதாங்களேருரைப்பதென்ப 
தாமெனலாவதன்றாலருங்குலமகளிர்க்கம்மா 
ஏமுறுமுயிர்க்குநோவேனென் செய்கேன் யாருமில்லேன் 
காமெனென்றொருவன் செய்யும்வன்மையைக்காத்தியென்றாள் . (சடு ) 
சேணுறநீண்டுமீண்டுசெவ்வரிசிதரிவெவ்வே 
றேணுறமிளர்ந்து நானாவிதம்புரண்டிருண்டவாட்கட் 
பூணியல் கொங்கையன்னாளம் மொழிபுகறலோடும் 
நாணிலணையனொய்யணல்லளுமல்லலென்றான் . 

( சசு ) 
பேசலனிருந்தவள்ளலுள்ளத்திதின் * பெற்றியோராள் 
பூசல் வண்டாற்றுங்கர்த் தற்பொய்மகள்புகன் றவென்கண் 
ஆசைகண்டருளிற்றுண்டோவன்றென லுண்டோவென் 

வன்னும் 
ஊசலாலுலாவுகின்றாண் மீட்டுமோருரைடைச்சொல்வாள் . ( 

பெற்றி தன்மை . 


( 
சட 
) 


( 
சசு 
) 


(சு ) 


ஆரணியகாண்டம் . 

( மூன்று 
A அ 

எழுதருமேனியாயீண்டெய்திளயறிந் திலாதேன் 
முழுதுணர்முனிவரெவல் செய்தொழின் முறையின் முற்றிப் 
பழுதருபெண்மையோடுமிளமையும்பயனின்றேகப் 
பொழுதொகொளும்வாளாகழிந்தனபோலுமென்றாள் . 
நிந்தனையாக்கி நீதிநிலையிலாள்வினைமற்றெண்ணி 
வந்தனளாகுமென்றெவள்ளலுமனத்துட்கொண்டா 
சுந்தரீமரபிற்கொத்ததொன்மையின் றுணிவிற்றென்றால் 
அந்தணர்பாவை நீயானரசரில்வர்தேனென்றான் . 

( சக) 
ஆரணமறையோனெந்தையருந்ததிக்கற்பினெம்மோய் 
தாரணிபுரந்தசாலகடங்கர்தமரபின்றையல் 
போரணிபொலங்கொள் வேலாய்பெரருந்தலையிகழ்தற்கொத்த 
காரணமிதுவேயாயினென்னுயிர்காண்பேனென்றாள் . (30) 
அருத்தியளனையகூறவகத்துறுநகையின் வெள்ளைக் 
குருத்தெழுகின்றநீலக்கொண்டலுண்டாட்டங்கொண்டான் 
வருத்த நீங்கரக்கர் தம்மின்மானுடர்மணத்தனங்கை 
பொருத்தமன்றென்றுசாலப் * புலமையோர்புகல்வரென்றான் . (ருக ) 
பராவருஞ்சிரத்தையாரும்பத்தியின் பயத்தையோரா 
திராவணன் றங்கையென் றதேழமைப்பாலதென்னா 
அராவணையமலனன்னாயறிவித்தேன் முன்னந்தேவர்ப் 
பராவினினீங்கினேனப்பழிபடுபிறவியென்றாள் . 
ஒருவனோ உலகமூன்றிற்கோங்கொருதலைவனூங்கில் 
ஒருவனோகுபேரனின்னோடென் பிறந்தவர்களன்னார் 
தருவரேற்கோடுமன்றேற்றமியை வேறிடத்துச்சார 
வெருவுவெனங்கையென்றான்வேதத்தினறிவைவென்றான் . ( செ ) 
காந்தர்ப்பமென்பதுண்டாற்காதலிற்கலர்தசிந்தை 
மாந்தர்க்கு மடந்தைமார்க்குமறைகளே வகுத்த கூட்டம் 
எந்தற்பொற்றோளினாயிஃதியைந்தபினெனக்குமூத்த 
வேந்தர்க்கும் விருப்பிற்றாகும் வேரு மோருரையுன் டென்றாள் ( ருச ) 
முனிவரோடுடையர் முன்னே முதிர்ப்பகைமுறைமைநோக்கார் 
தனியை நீயாதலான் மற்றவரொடுந்தழுவற்கொத்த 
வினையமீதல்லதில்லைவிண்ணுமின்னாட்சியாக்கி 
இனியாாயன்னர்வந் துன்னேவலினிற்பரென்றாள் . 

(குரு ) 
நிருதர் தமருளும் பெற்றேனின்னலம்பெற்றேனின்னோ 
டொருவருஞ்செல்வத்தியாண்டு முறையவும் பெற்றேனென்றோ 

* புலமையோர்கணிதவல்லோர் . 


வது ] 


சூர்ப்பணகைப்படலம் . 


கூக 


திருநகர் தீர்ந்தபின்னர்ச் செய்தவம்பயந்ததென்னா 
வரிசிலை வடித்ததோளான்வாளெயிறிலங்க நக்கான் . 

( ருசு ) 
விண்ணிடையிம்பர்நாகர்விரிஞ்சனே முதலோர்க்கெல்லாம் 
t கண்ணிடையொளியின் பாங்கர்க்கடிகமழ்சாலை நின்றும் 
பெண்ணிடையரசிதேவர் பெற்றநல்வரத்தாற்பின்னர் 
மண்ணிடைமணியின் வந்தவஞ்சியேபோல்வாள் வந்தாள் . ( ருஎ) 
ஊன் சுடவுணங்குபேழ்வாயுணர்விலியுருவநாறும் 
வான் சுடர்ச்சோதிவெள்ளம் வந்திடை வயங்கனோக்கி 
மீன் சுடர்விண்ணுமண்ணும் விரிந்தபோரரக்கரென்னும் 
கான்சுடமுளைத்தகற்பின்கனலியைக்கண்ணிற்கண்டாள் . 
மருவொன்றுகூந்தலாளை வனத்திவன்கொண்டுவாரான் 
உருவிங்கிதுடையராகமற்றையோர்யாருமில்லை 
அரவிந்தமலருணீங்கியடியிணை படியிற்றோயத் 
திருவிங்கு வருவாள் கொல்லோவென் றகந் திகைத்து நின்றாள் . ( ரு ) 
பண்புறநெடிதுநோக்கிப்படைக்குநர்சிறுமையல்லால் 
எண்பிறங்கழகிற்கெல்லையில்லையாமென்று நின்றாள் 
கண்பிறபொருளிற்செல்லாகருத்தெனினஃதேகண்ட 
பெண் பிறந்தேனுக்கென்றாலென்படும் பிறருக்கென்றாள் . ( சு 
பொருதிறத்தானை நோக்கிப் பூவையை நோக்கி நின்றாள் 
கருதமற்றினிவேறில்லைகமலத்துக்கடவுடானே 
ஒரு திறத்துணரநோக்கியுருவினுக்குலக மூன்றின் 
இருதிறத்தார்க்குஞ்செய்தவரம்பிவரிருவரென்றாள் . ( க- க ) 
பொன்னைப்போற்பொருவின் மேனிப்பூவைப்பூவண்ணத்தானிம் 
மின்னைப்போலிடையாளோடுமேவுமெய்யுடையனல்லன் 
தன்னைப்போற்றகையோரில்லாத்தளிரைப்போலடியின்னாளும் 
என்னைப்போலிடையேவந்தாளிகவிப்பேனிவளை யென்னா. ( சுஉ ) 
வருமிவண்மாயம் வல்லள்வஞ்சனையாக்கிநெஞ்சம் 
தெரிவிலடேறுந் தன்மைசீரியோய்செயலிற்றன்றால் 
உருவி துமெய்யதன்றாலூனுகர்வாழ்க்கையாளை 
வெருவினெனெய்திடாமல் விலக்குதிவீரவென்றாள் . ( சுங ) 
ஒள்ளிதினுணர்வுமின்னேயுன்னையாரொளிக்குமீட்டார் 
தெள்ளியநலத்தினாலுன்சிந்தனை தெரிந்ததம்மா 
கள்ளவல்லாக்கிபோலாமிவளை நீ காண்டியென்னா 
வெள்ளியமுறுவன் முத்தம்வெளிப்படவீரனக்கான் . 

கண்ணிடையொளியின் பாங்கர் - கண்ணிலுள்ள சோதியாகிய 
ராமபிரான் பக்கலில் , 


( 
சு 
0 
) 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


( காசு ) 


( சுஎ ) 


ஆயிடையமுதின்வந்தவருந்ததிக்கற்பினஞ்சொல் 
வேயிடைதோளினாளும் வீரனைச்சேரும்வேலை 
நீயிடைவந்ததென்னை நிருதர்தம்பாவையென்னாக் 
காயெரியனையகள்ளவுள்ளத்தாள்கதித்தலோடும் . 
அஞ்சினளஞ்சியன்னமின்னிடையலசவோடிப் 
பஞ்சின் மெல்லடிகணோவப்பதைத்தனள் பருவக்கால 
மஞ்சிடை வயங்கித்தோன்றும்பவளத்தின் வல்லியென்னக் 
குஞ்சரமனையவீரன் + குவவுத்தோடழுவிக்கொண்டாள் . 
வளையெயிற்றவர்களோடுவரும்விளையாட்டென்றாலும் 
விளைவன தீமையேயாமென்பதையுணர்ந்து வீரன் 
உளைவன வியற்றலொல்லையுன்னிலையுணருமாயின் 
இளையவன் முனியுநங்கையே குதிவிரைவினென்றான் . 
பொற்புடையரக்கிபூவிற்புனலினிற்பொருப்பில்வாழும் 
t அற்புடையுள்ளத்தாருமாங்கனுமமரர்மற்றும் 
எற்பெறத்தவஞ்செய்கின்றாரென்னை நீயிகழ்வதென்னே 
நற்பொறைநெஞ்சினில்லாக்கள்வியைநச்சியென்றாள் . 
தன்னொடுந்தொடர்விலாதேமென்னவுந்தவிராடானிக் 
கன்னெமெனத்திசொல்லுங்கள்ளவாசகங்களென்னா 
மின்னொடுதொடர்ந்து செல்லுமேகம்போன் மிதிலைவேந்தன் 
பொன்னொடும்புனிதன் போயப்பூம்பொழிற்சாலைபுக்கான் . 
புக்கபின் போயதென்னுமுணர்வினள் பொறையுணீங்கி 
உக்க தாமுயிரளொன்று முயிர்த்திலளொடுங்கி நின்றாள் 
தக்கிலண் மனத்துள்யாதுந் தழுவிலள் சலமுங்கொண்டாள் 
மைக்கருங்குழலினாண்மாட்டன்பினில்வலியனென்பாள் . 
நின்றிலளவனைச்சேருநெறியினை நினைந்து போனாள் 
இன்றிவனாகம்புல்லேனெனினுயிரிழப்பெனென்னாப் 
பொன் றிணிசரளச்சோலைப்பளிக்கறைப்பொதும்பர்புக்காள் 
சென்றது பரிதிமேல்பாற்செக்கர்வந்திறுத்ததன்றே.. 


( 
எ 
) 


( எக ) 


வேறு . 


- 


* 


அழிந்தசிந்தையளாயயர்வாள் 1 வயின் 
மொழிந்தகாமக்கடுங்கனன் முண்டதால் 
வழிந்தநாகத்தின் வன்றொளைவாளெயிற் 
றிழிந்தகார்விடமேறுவதென்னவே . 
குவவத்தோள் - திரண்டுயார்ந்த தோள் 
t அன்பு . அற்பெனத்திரிந்தது . - வயின்.இடம் , 


( எஉ ) 


வ 


சூர்ப்பணகைப்படலம் 


சக 


தாடகைக்கொடியாட்டமார்பிடை 
ஆடவர்க்கரசன்னயிலம்புபோல் 
பாடவத்தொழின் மன்மதன்பாய்கணை 
ஓடவுட்கியுயிருளைந்தாளரோ. 


( எங ) 


( எச ) 


கலையுவாமதியேகறியாகவன் 
சிலையின் மாரனைத்தின்னுநினைப்பினாள் 
மலையமாருதமாநெடுங்காலவேல் 
உலையமார்பிடையூன் றிடவோயுமால் . 
அலைக்குமாழிபடங்கிடவங்கையால் 
மனைக்குலங்களிற்றூர்க்கு மனத்தினாள் 
நிலைக்கும் வானினெடுமதிநீணிலா 
மலைக்கநீங்குமிடுக்கினண்மார் துவாள் . 


( எரு 


பூவெலாம் பொடியாகவிப்பூமியுள் 
காவெலாமொடிப்பென்னெனக்காந்துவாள் 
சேவலோடுறைசெந்தலையன் றிலின் 
நாவினால் வலியெஞ்சநடுங்குவாள் . 


( எசு ) 


அணவிறிங்களை நுங்கவராவினைக் 
கொணர்வெனோடியெனக்கொதித்துன்னுவாள் 
* பணையின் மென்முலைமேற்பனி மாருதம் 
புணரவா ருயிர்வெந்து புழுங்குமால் . 

( எஎ ) 
கைகளாற்றன் கதிரிளங்கொங்கைமேல் 
ஐயதண்பனியள்ளினளப்பினள் 
மொய்கொடீயிடைவெந்து முருங்கிய 
வெய்யப்பாறையில் வெண்ணெய்நிகர்க்குமால் 

( எ.அ ) 
அளிக்குமெய்யுயிர்கான் றழலஞ்சினள் 
குளிக்கு நீருங்கொதித்தெழக்கூசுமால் 
விளிக்கும் வேலையைவெங்கணாங்கனை 
ஒளிக்கலாமிடமியாதெனவுன்னுமால் . 

( எக ) 
வந்து கார்மழைதோன்றினுமாமணிக் 
கந்துகாணினுங்கைத்தலங்கூப்புமால் 

பணையின் மென்முலை - பெரிய மெல்லியதனங்கள் அல்லது முரசு 
போன்ற முலையெனினும் பொருந்தும் . 

அழலஞ்சினன் குளிக்கு நீருங் கொதித்தெழக்கூசும் என்ற இட 

ஊருளெழுந்த வுருகெழு செந்தீக்கு , நீருட்குளித்து முயலாகும் நீரு 
ட்குளிப்பினுங் காமஞ்சுடுமே என் நது அறியத்தக்கது . 

6 


சாஉ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


* இந்துகாந்தத்தினீரநெடுங்கலும் 
வெந்லுகாந்தவெதுப்புறுமேனியாள் . 


( அ ) 


வாமமாமதியும்பனிவாடையும் 
காமனுந்தனைக்கண்டுணராவகை 
நாமவாளெயிற்றோர்கதநாகம் வாழ் 
சேமமால்வரையின் முழைசேருமால் . 


(அக ) 


அன்னகாலையழன்மிகுதென்றலும் 
முன்னின் மும்மடியாய் முலைவெந்துக் 
இன்னவாசெய்வதென் றறியாதிளம் 
பொன்னின் வார்தளிரிற்புரண்டாளரோ; 


( அ 2 ) 


(அங ) 


வீரன் மேனிவெளிப்படவெய்யவள் 
கார்கொண்மேனியைக்கண்டனளாமெனச் 
சோரும் வெள்குந்துணுக்கெனுமவ்வுருப் 
பேருங்கால் வெம்பிணியிடைப்பேருமால் . 
ஆகக்கொங்கையினை யெனென் றஞ்சன 
மேகத்தைத்தழுவும்மவைவெந்தன 
போகக்கண்டுபுலம்புமப்புன்மையாள் 
மோகத்துக்கொர்முடிவுமுண்டாங்கொலோ . 


( 


( 
அச 
) 


ஊழிவெங்கனலுற்றனளொத்துமவ் 
வேழையா வியிறந் திலளென்பரால் 
ஆழியானையடைந்தனள் பின்னையும் 
வாழலாமெனுமாசை மருந்தினே . 

( அரு ) 
வஞ்சனைக்கொமொயை வளர்க்குமென் 
நெஞ்சுபுக்கென தாவத்தைநீக்கெனும் 
அஞ்சனக்கிரியேயருளாயெனும் 
ஈஞ்சநக்கினள்பேரலநடுங்குவாள் . 

( அசு ) 
t சாவியோகயலோவெனுங்கண்ணிணைத் 
தேவியோதிருமங்கையிற் செவ்வியாள் 
பாவியேனையும்பார்க்குக்கொலோவெனும் 
ஆவியோயினுமாசையினோய்விலாள் . 

(அஎ) 
மாண்டகற்புடையாண்மலர்மாமகள் 

ஈண்டிருக்குநல்லாண்மகளென்னுமால் 
1. இந்துகாந்தம் சந்திரனது பிரகாசம் , இந்தபிரகாசத்தினாலே நீர்கா 
லும் கல்லுக்குக் சந்திரகாந்தக்கல் என்று பெயர் . 
காவியோகயலோ ஓகாரமிரண்டும் ஜயவினாப்பொ 

பருளன , 


வது ) 


சூர்ப்பணகைப்படலம் . 


வேண்டகிற்பினல்லான் வரமெய்யிடைத் 
தீண்டகிற்பதன்றோதெறுங்காமமே . 

( அஅ ) 
ஆன்ற * காதலஃது றவெய்துழி 
மூன்றுலோகமுமூமரக்கராம் 
ஏன் றகாரிருணீக்க விராகவன் 
தோன்றினானெனவெய்யவன்றோன் றினான் . 

( அக) 
வேறு . 
விடியல்காண்டலினீண்டுதனுயிர்கண்டவெய்யாள் 
படியிலாண்மருங்குள்ளளவெனையவன் பாரான் 
கடிதினோடினெனெடுத்தொல்லைக்கரந்தவள்காதல் 
வடிவினானுடன் வாழ்வதேவாழ்வென மதியா . 

( கூர ) 
வந்துநோக்கினள்வள்ளல்போயொருமணித்தடத்தான் 
சந்திநோக்கினனிருந்ததுகண்டனடம்பி 
இந்துநோக்கிய நுதலியைக்காத்தயலிருண்ட 
கந்தநோக்கிய சோலையிலிருந்ததுகாணாள் . 

( கூக ) 
தனியிருந்தனள்சமைந்ததென் சிந்தனை தாழ்வுற் 
றினியிருந்தெனக்கெண்ணுவதில்லெனவெண்ணாத் 
துனியிருந்தவன் மனத்தினடோகையைத்தொடர்ந்தாள் 
கனியிரும்பொழில்காத்தயலிருந்தவன் கண்டான் . 

( கஉ ) 
நில்லடீ இயெனக்கடுகினன்பெண்ணெனநினைந்தான் 
வில்லெடாதவள் வயங்கெரியாமெனவிரிந்த 
சில்லலோதியைச்செங்கையிற்றிருகுறப்பற்றி 
ஒல்வயிற்றுதைத்தொளிகிளர்சுற்றுவாளுருவி . 
ஊக்கித்தாங்கிவிண்படர்வெம்மென்றுருத்தெழுவாளை 
தூக்கிநொய்தினின்வெய் திழையேலெனநுவலா 
மூக்குங்காதும்வெம்முண்முலைக்கண்களுமுறையால் 
போக்கிப்போக்கியசினத்தொடும்புரிகுழல் விட்டான் . ( கச ) 
அக்கணத்தவள் வாய் திறந்தரற்றியவமலை 
திக்கனைத்தினுஞ்சென்றது தேவர்தஞ்செவியும் 
புக்க துற்றது புகல்வதென் மூக்கெனும்புழையூ 
டுக்கசோரியினீரமுற்றுருகிய துலகம் . 
கொலைதுமித்துயர்கொடுங்கதிர்வாளினக்கொடியாள் 
மூலைதுமித்துயர்மூக்கினை நீக்கிய 1 முறைமை 
* காதல் எல்லாப்பொருளையும் நுகர்தற்குச்செல்லும் வேட்கை . 
* மூத்தம் எனப்பாடமுமுண்டு , முகூர்த்தம் மூத்தம் என வடசொற் 


( 
கங 
) 


சிதைவு . 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( கூசு ) 


( கன ) 


மலை துமித்தென விராவணன்மணியுடைமகுடத் 
தலைதுமித்தற்குநாட்கொண்டதொத்ததோர் தனமை. 
அதிரமாநிலத்தடிபதைத்தரற்றியவரக்கி 
கதிர்கொள்கால வேற்கரன் முதனிருதர் வெங்கதப் போர் 
எதிரிலாதவரிறுதியினிமித்தமாவெழுந்தாண் 
திேரமாரிபெய்கார்நிறமேகமொத்துயர்ந்தாள் . 
உயரும் விண்ணிடைமண்ணிடைவிழுங்கிடந்துழைக்கும் 
அயருங்கைகுலைத்தலமருவாருயிர்சோரும் 
பெயருபெண்பிறந்தேன்பட்டபிழையெனப்பிதற்றும் 
துயருமஞ்சிமுன்றொடர்ந்திலாத்தொல் குடிப்பிறந்தாள் . 
ஒற்று மூக்கினையுலையுறுதீயெனவுயிர்க்கும் 
எற்றுங்கையினைநிலத்தினிலிணைத்தடங்கொங்கை 
பற்றும் பார்க்குமெய்வெயர்க்குந்தன் பருவலிக்காலால் 
சுற்றுமோடும்போய்ச்சோரிநீர்சொரிதரச்சோரும் . 
ஊற்றுமிக்கநீரருவியினொழுகியகுருதிச் 
சேற்றுவெள்ளத்துட்டிரிபவடேவருமிரியக 
கூற்றமுட்குந்தன் குலத்தினோர் பெயரெலாங்கூறி 
ஆற்றுகிற்கிலாள் பற்பலபன்னிநின்றழைத்தாள் . 


(சுஅ ) 


( கக ) 


( க 00) 


வேறு . 


நிலையெடுத்து நெடுநிலத்து நீயிருக்கத் * தாபதர்கள் 
சிலையெடு 

யடுத்துத்திரியுமிது சிறிதன்றோதேவரெதிர் 
தலையெடுத்து விழியாமைசமைப்பதேதழலெடுத்தான் 
மலையெடுத்ததனிமலையேயிவைகாணவாராயோ . 


( காக ) 


புலிதானேபுரத்தாகக்குட்டிகோட்படாதென்ன 
ஒலியாயுலகுரைக்குமுரைபொய்யோவூழியினும் 
சலியா தமூவருக்கும்வானவர்க்குந்தானவர்க்கும் 
வலியானேனயான்பட்டவலிகாணவாராயோ . 

( க 02 ) 
ஆர்த் - தானைக்கரசுந்தியமரர்கணத்தொமேடர்ந்த 
போர்த்தானையிந்திரனைப்பொருதவனைப்போர்தொலைத்து 
வேர்த்தானையுயிர்கொண்டு மீண்டானை வெரிபண்டு 
பார்த்தானேயான்பட்டபழிவந்து பாராயோ . 

(50 % ) 
காற்றினையும்புனலினையுங்கனலினையுங்கடுங்காலக் 
கூற்றினையும் விண்ணினையுங்கோளினையும்பணி கோடற் 

* தாபதர்.தாபஸரென்ற வடசொல்லின் றிரிபு ; தவஞ்செய்பவரென்று 
பொருள் . ஆனைக்கரசு- ஐராவதம் 


வ்து ] 


சூர்ப்பணகைப்படலம் . 


காற்றினை நீயிண்டிருவுர்மானுடவர்க்காற்றாது 
மாற்றினையோவுன்வலத்தைச்சிவன்றடக்கை * வாள் கொண்டாய் .() 
உருப்படிவமன் மதனையொத்துளரேயாயினுமுன் 
t செருப்படியிற்பொடியொவ்வாமானுடரைச்சீறுதியோ 
நெருப்படியிற்பொடிசிதறநிறைந்தமதத்திசையானை 
மருப்பொடியப்பொறுப்பிடியத்தோனிமிர்த்தவலியோனே . ( காரு ) 
தேனுடையாறுந்தெரியற்றேவரையுந்தெறுமாற்றல் 
தானுடையவிராவணற்குர் தம்பியர்க்குந் தவிர்ந்ததோ 
ஊனுடையவுடம்பினராயெங்குலத்தோர்க்குணவாய 
மானுடவர்மருங்கேபுக்கொடுங்கினதோவலியம்மா . 

(காசு) 
மரனேயுநெடுங்கானின் மறைந்துறையுந் தாபதர்கள் 
உரனேயோவடலரக்கரோய்வேயோவுற்றெதிர்ந்தார் 
அரனேயோவயனேயோவரியேயோவெனுமாற்றற் 
கரனேயோயான் பட்ட 1 கையறவுகாணாயோ . 

( கலை ) 
இந்திரனுமலரயனுமிமையவரும்பணிகேட்பச் 
சுந்தரிபல்லாண்டிசைப்பவுலகேழுந்தொழுதேத்தச் 
சந்திரன் போற்றனிக்குைைடக்கீழ் நீயிருக்குஞ்சவைநடுவே 
ந்தடியேனாணாது முகங்காட்டவல்லேனோ. 

( க 0 அ ) 
உரநெறிந்து விழவென்னையுதைத்துருட்டிமூக்கரிந்த 
நரனிருந்து தோள் பார்க்க நான் கிடந்து புலம்புவதோ 
கரனிருந்தவனமன்றோவிவைப்படவுங்கடவேனோ 
அரனிருந்தமலையெடுத்தவண்ணாவோவண்ணாவோ 

(காக ) 
நசையாலே மூக்கிழந்துநாணமிலாநான்பட்ட 
வசையாலேநினது புகழ்மாசுண்டதாகாதோ 
திசையானைவிசைகலங்கச்செருச்செய்து மருப்பொசித்த 
இசையாலேநிறைந்தபுயத்திராவணவோவிராவணவோ . ( ககள் ) 
கானமதினிடையிருவர்காதொடு மூக்குடனரிய 
மானமதாற்பாவியேனிவண்மடியக்கடவேனோ 
தானவரைக்கருவறுத்துச்சதமகனைத்தளையிலிட்டு 
வானவரைப்பணிகொன்ட $ மருகாவேரமருகாவோ . (கசக ) 
ஒருகாலத்துலகேழுமுருத்தெரியத்தனுவொன்றால் 
திருகாதசினந்திருகித்திசையனைத்துஞ்செல நூறி 

* சிவபிரானிட மிராவணன் பெற்ற வாளுக்குச் சந்திரஹாஸமெனப் 
பெயர் . செருபடியுத்தபூமி . செருப்பினடியிலுள்ள எனச்சிலேடை . 

1 கையறவு துன்பம் . $ மருகன் மருமகன் ; இங்கேஉடன் பிறந்தான் 
மகன் . 


சசு 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


இருகாலிற்புரந்தரனையிருந்தளையினிடுவித்த 
மருகாவோமானுடர்வலிகாணவாராயோ 

( கக உ ) 
கல்லீரும்படைத்தடக்கையடற்கரதூடணர்முதலா 
அல்லீருஞ்சுடர்மணிப்பூணரக்கர் குலத்தவதரித்தீர் 
கொல்லீரும்படைக் * கும்பகருணனைப்போற்குவலயத்துள் 
எல்லீருமுறங்குதிரோயானழைத்தல்கேளீரோ , 

( ககங ) 
என் றின்ன பலபன்னியிகலாக்கியழுதிரங்கிப் 

பொன்றுன்னும்படியகத்துப்புரள்கின்றபொழுதகத்து 
நின்றந்தாதியகத்து நிறைதவத்தின் குறை முடித்து 
வன்றிண்கைச்சிலைநெடுந்தோண்மரகதத்தின் மலைவர் தான் . ( கசச ) 
வந்தானையிடைநோக்கிவயிறலைத்துமழைக்கண்ணீர் 
சந்தாரைக்குருதியொடு செழுநிலத்தைச்சேறாக்கி 
அந்தோவுன் றிருமேனிக்கன் பிழைத்தவன் பிழை பால் 
எந்தாயான்பட்டபடியிது காணென் றெதிர்விழுந்தாள் . ( ககரு ) 
விரிந் தாயகூந்தலாள் வெய்யவினையாதானும் 
புரிந்தாளென்பது தன் பொருவரிய திருமனத்தால் 
தெரிந்தானின் றிளையானேயிவளைநெடுஞ்செவியொடுமூக் 
கரிந்தானென்பது முணர்ந்தானவளை நீயாரென்றான் . ( ககசு ) 
அவ்வுரைகேட்டடலரக்கியறியாயோ நீயென்னைத் 
தெய்வுரையென்றோருலகுமில்லாதசீற்றத்தான் 
வெவ்விலைவேலிராவணனாம் விண்ணுலக முதலாக 
எவ்வுலகுமுடையானுக்குடன் பிறந்தேன் யானென்றாள் . ( ககஎ ) 
தாமிருந்ததகையரக்கர்புகலொழியத்தவமியற்ற 
யாமிருந்தனெடுஞ்சூழற்கென்செயவந் தீரெனலும் 
வேமிருந்தையெனக்கன லும் வெங்காமவெம்பிணிக்கு 
மாமருந்தேநெருனலினும்வந் திலனோயானென்றாள் . (ககஅ ) 
செங்கயல்போற்கருநெடுங்கட்டேமருதாமரையுறையும் 
நங்கையிவரெனநெருகனடந் தவரோநாமென்னக் 
கொங்கைகளுங்குழைக்காதுங் கொடிமூக்குங்குலைத் தழித்தால் 
அங்கணரசேயொருவர்க்கழியாதோவழகென்றாள் . 

( கககூ) 
மூரன் முறுவலனிளையமொய்ம்பினோன் முகநோக்கி 
வீரரவிரைந்தனையிவடன் விடுகா துங்கொடிமூக்கும் 
* கும்பகருணன் குடம் போன்ற காதினையுடையான் . 

t பொன்றுன்னும்படி அழகுவிளங்கும் பூமி , இலக்குமி யாகிய பிரா 
ட்டியிருக்குமிடமென்று கூறலுமமையும் . 


வது ] 


சூர்ப்பணகைப்படலம் . 


சஎ 


ஈரநினைந் திவளிழைத்தபிழையென்னென் றிரைவினவச் 
சூரநெடுந்தகையவனையடிவணங்கிச் சொல்லுவான் . ( க 20 ) 
* தேட்டந்தான் வாளெயிற்றிற்றின்னவோ தீவினையோர் 
கூட்டந்தான்புறத்துளதோகுறித்தபொருளறிந்திலமால் 
நாட்டந் தானெரியுமிழசல்லாண்மேற்பொல்லாதாள் 
ஓட்டந்தாளரிதினிவளுடன் றெழுந்தாளெனவுரைத்தான் . ( கஉக ) 
ஏற்றவளை வரிசிலையோனியம்பாமுனிகலரக்கி 
சேற்றவளை தன் கணவனருகிருப்பச்சினந்திருகிச் 
சூற்றவளை நீருழக்குந்துறைகெழுநீர்வளநாடா 
$ மாற்றவளைக்கண்டக்காலழலாதோமனமென்றாள் . ( கஉஉ ) 
பேடிப்போர்வல்லரக்கர்பெருங்குலத்தையொருங்க விப்பான் 
தேடிப்போந்தனமின்று தீமாற்றஞ்சிலவிளல்பி 
வீடிப்போகாதேயிம்மெய்வனத்தை விட்டகல 
ஓடிப்போவென்றுரைத்தவுரை கடந்தாற்கவளுரைப்பாள் . ( கஉங ) 
நரைதிரையென்றில்லாதநான் முகனே முதலமரர் 
கரையிறந்தோரிராவணற்குக்கரனிருங்குடியென்றால் 
விரையுமிதுநன் றன்றவேறாகயானுரைக்கும் 
உரையுளது நுமக்குறுதியுணர்வுளதேலென்றுரைப்பாள் . ( கஉசு ) 


ஆக்கரியமூக்குங்கையரியுண்டாளென்றாரை 
நாக்கரியுந்தயமுகனார் 0 நாகரிகரல்லாமை 
மூக்கரிந்து நுங்குலத்தை முதலரிந்தீரினியுமக்குப் 
போக்கரிதிவ்வழகையெல்லாம்புல்லிடையேயுகுத்தீரே . 


( உரு ) 


வான்காப்போர்மண்காப்போர்மாநகர்வாழுலகந் 
தான்காப்போரினித்தங்கடலைகாத்து நின்றுங்கள் 
ஊன்காக்கவுரியார்யாரென்னையுயிர்நீர்காக்கின் 
யான்காப்பெனல்லாலவ்விராவணனாருளரென்றாள் . 


( கஉக ) 


காவற்றிண்கற்பமைந்தார் தம்பெருமைதாங்கழறார் 
ஆவற்பேரன்பினாலறைகின்றேனமன்றோ 
தேவர்க்கும் வலியான் றன்றிருக்தக்கையாளிவளீண் 
டேவர்க்கும்கலியாளென்றிளையாஓக்கியம்பீரோ . 


( கஉ எ ) 


* தேட்டந்தான் - தேடி வந்தது தான் ஒட்டந்தாள் - ஓடிவந்தாள் . 
+ வரிசிலையோன் ஈண்டு இலக்குமணன் , $ மாற்றவள் - சக்களத்தியை 

0 நாகரிகம் - கண்ணோட்டம் " பெயக்கன் சுண்டமைவர் நயத் 
தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்புழி நாகரிகம் -கண்ணோட்டம் என்றார் . 
பரிமேலழகியாரும் . 


சஅ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்ற 


மாப்போரிற்புறங்காப்பேன்வான் சுமந்து செலவல்லேன் 
* தூப்போலக்கனிபலவுஞ்சுவையுடையதரவல்லேன் 
காப்போரைக்கைத்தேன்னீர்கருதியது தருவேனிப் 
பூப்போலுமெல்லியலாற் பொருளென்னோபுகல் வீரால் (கஉஅ ) 
குலத்தாலுநலத்தாலுங்குறித்தனவேகொணர்தக்க 
வலத்தாலுமதியாளும்வடிவாலுமடத்தாலும் 
நிலத்தாரும்விசும் பாருநேரிழையாரென்னைப்போல் 
சொலத்தானிங்குரியாரைச்சொல்லீரோவல்லீரேல் 

( கஉக ) 
t போக்கினீரென்னாசி + போய்த்தென்னீர்பொறுக்குவிரேல் 
ஆக்குவனோர் நொடிவரையின ழகமைவெனருள் கூரும் 
பாக்கியமுண்டெனினதனாற் பெண்மைக்கோர் பழுதுண்டோ 
மேக்குயருநெடுமூக்கு மடந்தையர்க்குமிகையன்றோ. ( கங O ) 
விண்டாரேயல்லாரோவேண்டாதார் நான் வேண்டின் 
உண்டாயகாதலினென்னுயிரென்பது மதன்றோ 
கண்டாரேகாதலிக்குங்கட்டழகும் விடமன்றோ 
கொண்டாரேகொண்டாடு முருப்பெற்றாற் கெரள்ளீரோ . (கஙக ) 
சிவனுமலர்த்திசைமுகனுந் திருமாலுந்தெறுகுலிசத் 
தவனுமடுத்தொன்றாகி நின்றன்னவுருவோனே 
புவனமனைத்தையுமொருதன் பூங்கணையாலுயிர்வாங்கும் 
அவனுமுனக்கிளையானோயிவனேபோலருளிலனால் . ( குடீ ) 


வேறு , 


பொன்னுருவப்பொருகழலீர்புழைகாண மூக்கரிவான்பொருள் வேறுண் 
இன்னுருவமிதுகொண்டிங்கிருந்தொழியுநம்மருங்கேயேகாளப்பால் ( டோ 
பின்னிவளையயலொருவர்பாராரென்றேயரிந் தீர்பிழைசெய்தீரோ 
அன்னதனையரிந்தன்றோவன் பிரட்டிபூண்டதுநானறிவிலேனோ. ( கஙங) 
வெப்பழியாநெடுவெகுளிவேலரக்கரீதறிந்து வெகுண்டுநோக்கின் 
அப்பழியாலுலகனைத்து நும்பொருட்டாலழிந்தனவாமறத்தைநோக்கி 
ஒப்பழியச்செய்கிலாருயர் குலத்து தோன்றினாருணர்ந்து நோக்கி [றாள் . 
இப்பழியைத்துடைத்து தவியினிதிருத்திரென்னொடுமென்றிறைஞ்சிநின் 
நாடறியத்துயரிழைக்காவையாக்கிநின்னன்னை தன்னைநல்கும் 
தாடகையையுயிர்கவர்ந் தசரமிருந்ததன்றியுநான்றவமேற்கொண்டு [றேன் 
தோடகையத்துறுமலர்த்தாரிகலரக்கர் குலந்தொலைப்பான்றோன்றிநின் 
போடகலப்புல்லொழுக்கைவல்லரக்கியென்றிறைவன் புகலும்பின்னும் . 
* தூ- தசை " தூய தூற்றைம்பகைதசையுந் தூவே. ” என்பது பிங்கலந்தை . 
போக்கினீர் - அரிந்தீர் . போய்த்தென் - அதனால் போயதென்னை , 


ன 


. 


வது ) 


சூர்ப்பணகைப்படலம் . 


( கஙஅ ) 


தரையளித்ததனிநேமித்தயரதன் றன் புதல்வரியாந்தாய்சொற்றாங்கி 
விரையளித்தகான்புகுந்தேம்வேதியருமா கவரும்வேண்டநீண்டு 
கரையளித்தற்கரிய படைக்கடலரக்கர்குலந்தொலைத்துக்கண்டாய்பண்டை 
* வரையளித்த குலமாடநகர்புகுவேமிவை தெரியமனக்கொளென்றான் . :) 
நெறித்தாரை செல்லாதநிருதரெதிர்நில்லாதேநெடிய தேவர் 
மறித்தாரீண்டிவரிருவாமான டவரென்னாதுவல்லையாகின 

வெறித்தாரைவேலாக்கர்வி றலியக்கர் முதலினர்நீமிடலோரென்று 
குறித்தாரையாவரையுங்கொணருதியேனின்னெதிரேகோறமென்றான் . 
கொல்லலாமாயங்கள் குறித்தன வேகொள்ளலாங்கொற்றமுற்ற 
வெல்லலாமற்டியற்றும் வினையெலாங்கடக்கலாமேல்வாய் நீங்கிப் 
பல்லெலாமுறத்தோன்றும்பகுவாயளென்னாது பார்த்தியாயின் 
நெல்லெலாஞ்சுரந்தளிக்கு நீர் நாடகேளென்றுநிருதிகூ 

கூறும் . 
காம்பறியுந்தோளாளைகைவிடீரெனினும்யான் மிகையோகள்வர் 
ஆம்பொறியிலடரக்கரவரோடேசெருச்செய்வானமைந் தீராயின் 
தாம்பொரியிற்பலமாயந் தரும்பொறிகளறிந்தவற்றைத்தடுப்பெனன்றே 
பாம்பறியும்பரம்பின்காலெனமொழியும்பழமொழியும்பார்த்திலீரோ. () 
உளங்கோடலுனையிழைத்தாளுளளொருத்தியென்னு தியேனிருதரோடும் 
களங்கோடற்குரிய செருக்கண்ணியக்காலொருமூவேங்கலந் தகாலை 
1 குளங்கோடுமென்றி துவுமுறுகோளேயென் றுணருங்குறிக்கோளில்லா 
இளங்கோவோடெனையிருத்திவிருகோளுஞ்சிறைவைத்தாற் கிளையேனெ 

ன்றாள் . 
பெருங்குலாவுறு நகர்க்கேயே குநாள் வேண்டு முருப்பிடிம்பேனன்றேல் 
அருங்கலாமுற்றிருந்தானென்னினுமீங்கிளையவன்றானரிந்தநாசி 
ஒருங்கிலா விவளோடு முறைவேனோவென்பானேலிறைவவொன்றும் 
மருங்கிலாதவளோமென்றோ நெடுங்காலம்வாழ்ந்ததென்பாய் ( கசக ) 
என் றவண்மேலிளையவன்றானிலங்கிலைவேல் கடைக்கணியாவிவளையீண்டு 
கொன்றுகளைநேமென்றானடிதலைக்கு மருளென் கொல்கோவேயென்ன 
நன்றதுவேயா மன்றோபோகாளேலாகவெனநாதன் கூற 
ஒன்றுமிவரெனக்கிரங்காருயிரிழப்பெனிற்கிலெனவரக்கியுன்னா (கச ) 
ஏற்றநெடுங்கொடிமூக்குமிருகாது முலையிரண்டுமிழந்தும் வாழ 
ஆற்றுவனேவஞ்சனையாலுமையுள்ள பரிசறிவானமைந்தன்றோ 
காற்றினிலுங்கனலினிலுங்கடியானைக்கொடியானைக்கரனையுங்கள் 

( ள் 
கூற்றுவனையிப்பொழுதேகொணற்கின் தேனென்றுசலங்கொணடுபோனா 

ரு - வது சூர்ப்பணகைப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - ஙகள. 


* வரைதல் - எழுதுதல் இனிவரை - மலையெனக்கொண்டு மலைபோ 
ன்ற குலமாடமென்ன லுமமையும் . வெறிதாரைவேல் அரக்கர் - கோபா 
வேசத்தையும் கூர்மை பொருந்திய வேலாயுதத்தையுமுடைய அரக்கருள் 
-ளும் வெறி தார் ஐவேலரக்கர் எனப்பிறித்து வாசனைபொருந்திய வெற்றி 
மாலையையணிந்த அழகிய வேலினையுடையரெனப்பொருள் கோடலுமாம் 
குளங்கோடும் குளம் பறித்து விடுவோம் அதாவது அவ்வரக்கரது தலைகொ 
ள்ளுவோம் என்றபடி இளைத்தல் தளர்தல் . 

7 


ரு0 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


ஆறுவது 
கரன் வதைப்படலம் . 


( 
ங 
) 


இருந்தமாக்கரன்றாளிணையின்மிசை 
* சொரிந்த சோரியள் கூந்தலடும்பெனத் 
தெரிந்த மூக்கினள்வாயினள் செக்கர்மேல் 
விரிந்தமேகமென விழுந்தாளரோ. 

( க ) 
அழுங்குநாளிதென்றந்தகனாணையால் 
தழுங்குபேரியெனத்தனித்தேங்குவாள் 
முழங்குமேகமுடித்தவெந் தீயினால் 
புழுங்குநாகமெனம்புரண்டாளரோ. 
வாக்கிக்கொக்கப்புகைமுந்துவாயினான் 
நேரக்கிச்சுசலர் நுன்னையுத்தன்மையை 
ஆக்கிப்போனவரார்கொலென்றாவனன் 
மூக்கிற்சோரிமுழீ இக்கொண்டகண்ணினாள் . 
இருவர்மானுடர்தாபதரேந் திய 
வரிவில்வாட்கையர்மன்மதன்மேனியார் 
தருமநீரர் தயரதன்காதலர் 
செருவினேருநிருதரைத்தோமேவார் . 
ஒன்று நோக்கலருன்வலியோங்கரன் 
நின்றுநோக்கி நிறுத்து நினைப்பினார் 
வென்றிவேற்கைநிருதரைவேரறக் 
கொன்று நீக்குது மென்றுணர்கொள்கையார் . 
மண்ணினோக்கருவானினின் மற் றினில் 
ண்ணிகோக்குறின் யாவர்க்குநோக்கலாப் 
பெண்ணினோக்குடையாளொருபேதையன் 
கண்ணினோக்கியுரைப்பருங்காட்சியாள் . 

( சு ) 
கண்டுநோக்கருங்காரிகையாடணைக் 
கொன்டு போவலிலங்கையர்கோக்கெனா 
விண்டுமேல் விழுந்தேனை வெகுண்டவர் 
துண்டமாக்கினர்மூக்கெனச்சொல்லினாள் . 

( எ ) 
அரக்கியின் செம்பட்டமயிர்க்கும் அரத்தத்துக்கும் செவ்வானமும் 
அவள்கரிய மேனிக்கு மேகமும் உவமை சொரிந்த என்பதைக் கூந்தலொடும் 
தூம்பெனத்தெரிந் தஎன்பதைவாயொடுங்கூட்டுக . 

t செருவில்போரில்சொருவில் என்றும் பிரிக் ஓலாம் . 


( 
ச 
) 


வது ] 


கரன் வதைப்படலம் . 


ருக 


( அ ) 


கேட்டனென்னுரைகண்டிலன் கேடினர் 
தோட்ட நூங்கிற்றோளையுறு மூக்கினைக் 
காட்டெனாவெழிந்தானெ திர்கண்டவர் 
நாட்டந்ந் தீயவுலகைநடுக்குவான் . 
எழுந்து நின்றுலகேழுமெறிந்துகப் 
பொழிந்தகோபக்கனலுகப்பொங்குவான் 
கழிந்து போயினர்மானுடரென்னுங்கால் 
அழிந்ததோ விவ்வரும்பழியென்னுமால் . 
வருகதேரெனுமாத்திரைமாடுளோர் 
இருகை மாவ்வரையேழினொடேழனார் 
ஒருகையாலுலகேந்து முரத்தினார் 
தருகவிப்பணியெம் வயிற்றானென்றார் 
சூலம் வாண்மழுத்தோமரஞ்சக்கரம் 
காலபாசங்கதைபொருங்கையினார் 
வேலைஞாலம் வெருவுறுமார்ப்பினார் 
* ஆலகாலந் திரண்டன்னவாக்கையார் . 


( க ) 


( 


( 
) 


( கக ) 


வெம்புகோபக்கனலர்விலக்கினாந் 
நம்பியெம்மடிமைத்தொழினன்றெனா 
உம்பர்மேலின்றுருத்தனை போதியோ 
இம்பர்மேலினியாமுளேமோவென்றார் . 


( கஉ ) 


நன்று சொல்லினிர்நானிச்சிறார்கண்மேல் 
சென்று போர்செயிற்றேவர் சிரிப்பரால் 
கொன்று சோரிகுடித்தவர் கொள்கையை 
வென்றுமீளுதிர் - மெல்லியலோடென்றான் . 

(கங ) 
என்னலோடும் விரும்பியிறைஞ்சினார் 
சொன்னநாணிலி - யந்தகன் றூதென 
அன்னள்பிற்படர்வாரெனவாயினார் 
மன்னன்காதலர்வைகிடநண்ணினார் . 

( 
துமிலப்போர்வல்லரக்கர்குச் சுட்டினாள் 
அமலத்தொல்பெயராயிரத்தாழியான் 
நிமலப்பாதநினைவினிருந்தவக் 
கமலக்கண்ணனைக்கையினிற்காட்டினாள் . 

( கரு ) 
* ஆலகாலம் - நிறத்துக்கும் கொடிய செயலுக்கும் உவமை . 
மெல்லியல் - பண்புத்தொகைபுபுறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை 

- அரக்கர் குழமுழுதும் அழிதற்கு இச்சூர்ப்பணகையே காரணமாக 
விருத்தல் பற்றி அந்தகன்றூதெனவன்னள் என்றார் . 


( 
கச 
) 


[ மூன்ற 


ஆரணியகாண்டம் . 
ஏற்றுவாம் பிடித்தேந்து துமென்குநர் 
பற்றுவாநெடும்பாசத்தினென்குநர் 
முற்றுவாமிறைசொன் முறையாலெனாச் 
சுற்றினார்வரைசூழ்ந்தன்ன தோற்றத்தார் . 
ஏத்துவால்மையிராமனிளவலைக் 
காத்திதையலையென்று தன் கற்பகம் 
பூத்ததன்ன பொருவிறடக்கையால் 
ஆத்தகாணினருவரைவாங்கினான் . 


( கச ) 


(கஎ ) 


வாங்கிவாளொவொளிபெய்புட்டிலும் 
தாங்கித்தாமரைக்கண்ணனச்சாலையை 
நீங்கியிவ்வழிநேர்மினடாவெனா 
வீங்குதோளன் மலைதலைமேயினான் . 


( கஅ ) 


மழுவும் வாளிவயங்கொளிமுச்சிகைக் 
கழுவுங்காலவெந்தீயன்ன காட்சியார் 
எழுவினீடடக்கையெழுநான்கையும் 
தழுவும் வாளிகளாற்றலஞ்சார்த்தினான் . 

(கச ) 
மரங்கள் போனெடுவாளொடுதோள் விழ 
t உரங்களானடர்ந்தார்க்குரவோன் விடும் 
சரங்களோடினதைக்கவவர்கடம் 
சிரங்களோடின தீயவளோடினாள் . 

(20 ) 
ஒளிருவேற்கரற்குற்றதுணர்த்தினாள் 
குளிருகோபவெங்கோளரிமாவடக் 
களிறெலாம்படக்கைதலைமேலுறப் 
பிளிறியோடும்பிடியன்னபெற்றியாள் . 

(உக ) 
அங்கரக்கரவிந்தழிந்தாரெனப் 
பொங்கரத்தம் விழிவழிபோந்துக் 
வெங்காப்பெயரோன் வெகுண்டான் விடைச் 
சங்கரற்குந் தடுப்பருந்தன்மையான் . 

( உ.உ ) 
அழையென்றேரெனக்காக்கு 1 வென்மோர்படை 
உழையரோடியொருநொடியோகன் மேல் 
மழையன் மாமுரசெற்று திர்வல்லென்றான் 
முழையின் வாளரியஞ்சமுழங்குவான் . 

(உங ) 
பிடித்து - இடைநிலத்தீவகம் . - உரம் -ஊக்கம் , மார்பு , வலி எனப் 
பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் . உரவோன் - வலிமையையுடையோன் 
ஒரு தாமாகிய வுரவோர் ” என்னும் புறப்பாட்டினும் இப்பொருட்டாதல் 
காண்க , 1 வென் - வெற்றி 


வது . ) 


கரன்வதைப்படலம் . 


நங 


(உச ) 


பேரியோசைபிறத்தலும்பெட்புறு 
மாரிமேகம் வரம்பிலவந்தெனத் 
தேரின் சேனை திரண்டனதேவர்தம் 
ஊருசாகருலகுமுலைந்தவே . 
போர்ப்பெரும்பணைபொம்மென் முழக்கமா 
நீர்த்தரங்கநெடுந்தடந்தோள்களா 
ஆர்த்தெழுந்திறுதியினார்கலி 
கார்க்கருங்கடல்கால்கிளர்ந்தென்னவே . 


காடுதுன்றுவிசும்புகரந்தென 
நீடியெங்குநிமிர்ந்தநெடுங்கொடி 
ஓடுமெங்கள் பசுயென் றுவந்தெழுந் 
தாடுகின் றவலகையினாடவே . 


( உக ) 


தறியினீங்கிய தாழ்தடக்கைத்துனை 
குறி கொளாமதவேழக்குழுவனார் 
செறியும் வாளொவொளிடைதேய்த்துகும் 
பொறியிர்கானெங்கும் வெங்கனல் பொங்கவே . 


(உஎ ) 


* முருடிரண்டு முழங்குறத்தாக்கொலி 
உருடிரண்டெழுந்தோரொலியுட்புக் 
அருடிரண்டவருக்கன் றன்மேல்வழங் 
கிருடிரண்டுவந்தீண்டியதென்னவே . 


( உ.அ ) 


தலையின் மாசுணந்தாங்கியதாரணி 
நிலைநிலாது முதுகைநெளிப்புற 
உலைவிலேழுலகத்தினுமோங்கிய 
ம்லையெலாமொடுதொக்கென்னவே. 


(உக ) 


வேறு . 


வல்லியக்குழாங்களோமழையினீட்டமோ 
ஒல்லிபத்தொகுதியோவோங்குமோங்கலோ 
அல்லமற்றரிகளினனிகமேயெனப் 
பல்பதினாயிரம்படைக்கைவீரரே . 


( ங O ) 


0 ஆலிகள்பூண்டனவரிகள் பூண்டன 
மீளிகள் பூண்டன வேங்கைபூண்டன 
ஞாளிகள் பூண்டன நரிகள் பூண்டன . 
கூளிகள் பூண்டன குதிரைபூண்டன 

* முருடு - பத்தல் , பத்தளமுமாம் , 


( ஙக ) 


ஆரணியகாண்டம் .. 


[ மூன்று 


( ங...) 


( ஙங ) 


0 ஏற்றினமார்த்தன வேனமார்த்தன 
காற்றினமார்த்தனகழுதையார்த்தன 
தோற்றின மாத்திரத்துலகு 

சூழ்வரும் 
பாற்றினமார்த்தனபணிலமார்த்தன . 
0 தேரினந்துவன்றினிசிறுகட்செம்முகக் 
காரினந்துவன்றின காலிற்கால்வரு 
தாரினங்குழுமினதடையில் கூற்றன்ன 
பேரினங்கடலெனப்பெயருங்காலையே . 
மழுக்களுமயிற்களும் வயிரவாட்களும் 
எழுக்களுந்தோமரத்தொகெயுமீட்டியும் 
முழுக்களுமுசுண்டியுந்தண்டு முத்தலைக் 
கழுக்களுமுலக்கையுக்காலபாசமும் . 
குந்தமுங்குலிசமுங்கோலும்பாலமும் 
அந்தமில் சாபமுஞ்சரமுமாழியும் 
வெந்தொழில்வலயமும் விளங்குசங்கனு 
பந்தமுங்கப்பணப்படையும் பாசமும் 


( கூரு ) 


ஆதியினருக்கனுமனலுஞ்மசுறும் 
சோதியசோரியுந் தூவுந்துன்னிய 
ஏதிகண்மிடைந்தனவிமையவர்க்கெலாம் 
வேதனை கொடுத்தனவாகைவேய்ந்தன . 


( ஙசு ) 


ஆயிரமாயிரங்களிற்றிணாற்றலா 
மாயிருஞாலத்தை விழுங்கும் வாயினர் 
தீயெரிவிழியினர்நிருதர்சேனையின் 
நாயகர்பதின்மரோட்டுத்தநால்வரே 


( 
கூஎ 
) 


( 
ங 
2 
) 


ஆறினோடாயிரமமைந்தவாயிரம் 
கூறினவொருபடைகுறித்தவம்படை 
ஏறின வேழின திரட்டியென்பரால் 
ஊறின செனையின்றொகுதியுன்னுவார் 
உரத்தினருருமெனவுரறும் வாயினர் 
கரத்தெரிபடையினர்கமலத்தோன் றரும் 
வரத்தினர்மலையெனமழைதுயின்றெழு 
சிரத்தினர்தருக்கினர் செருக்குஞ்சிந்தையார் . 

( ஙக ) 
0 ( ஙக - க.உ - ஙங ) கருத்து ;- இரதகஜதுரகபதாதிகளாகிய நால்வகைப் 
படையும் ஒன்றுசேர்ந்தனவென்பதாம் . 


வது .) 


கரன்வதைப்படலம் . 


நரு 


(ச O) 


( சக ) 


( 52 ) 


விண்ணளவிடநிமிர்ந்துயர்த்தமேனியர் 
கண்ணளவிடவருமார்பர்காலினால் 
மண்ணளவிடுநெடுவலத்தர்வானவர் 
எண்ணளவிடவருஞ் செருவென்றேறினார் . 
இந்திரன் முதலினோரெறிந்தமாப்படை 
சிந்தின தெரித்துகச் செறிந்த தோளினார் 
அந்தகனடிதொழுதடங்குமாணையார் 
வெந்தழலுருவுகொண்டனையமேனியார் . 
சூலமும்பாசமுந்தொடர்ந்தசெம்மயிர்ச் 
சாலமுந்தறுகணுமெயிறுந்தாங்கினார் 
ஆலமும்வெளிதெனுநிறத்தராற்றலால் 
காலனுங்காலனென் றயிர்க்குங்காட்சியார் . 
கழலினர்தாரினர் + கவசமார்பினர் 
நிழலுறுபூணினர்நெறித்தநெற்றியர் 
அழலுறுகுஞ்சியரமரைவேட்டுவர் 
தெழலுறுமனத்தினரொருமையெய்தினார் . 
மருப்பிறாமதக்களிற்றமரர்மன்னனும் 
விருப்புறா முகத்கெதிர்விழிக்கின் வெந்திடும் 
எளுந்பொறாவுலைவுறுமுலகமூன்றினும் 
செருப்பறாத்தினவுறுசிகரத்தோளினார் . 
குஞ்சரங்குதிரைபேய்குரங்குகோளரி . 
வெஞ்சினக்கரடி நாய்வேங்கையாளியென் 
றஞ்சுறக்கனல்புரைமுகத்தரார்கலி 
நஞ்சுதொக்கெனப்புரைநயனத்தார்களும் . 
எண்கையரெழுகையரேழுமெட்டுமாய்க் 
கண்கனல்சொரிதருமுகத்தர் - காலினர் 
வண்கையில் வளைத்துயிர்வாரிவாயிலிட் 
டுண்கையினுவகையருலப்பிலார்களும் . 


( சங ) 


(சசு ) 


இயக்கரிற்பரித்தனவவுணரிட்டன 
$ மயக்குறுத்தமரரைவலியின்வாங்கின 
துயக்கில்கந் தர்ப்பரைத்து ரந்துவாரின 

நயப்புறுசித்தரைநலிந்து வவ்வின . 
* செறிந்த எனற்கு வன்மை பொருந்திய எனவும் மிகுந்த எனலும் 
பொருந்தும் . 

* கவசம் - இருப்புச்சட்டை . காலினர் - கால்களையுமுடையவர் ; காற் 
றின் தன்மையுடையவர்கள் என்றும் பொருள்கோடலாம் . 

$ மயக்குறுத்தல் -மாயைப்போர்புரிந்து மயங்கச்செய்தல் . 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


(சஅ ) 


( சக ) 


கொடிதழைகலிகைவான் றொங்கல் குஞ்சரம் 
படியுறுபதாகைமீவிதானம்பல்வகை 
இடையிலாதெங்கணுமிசையமீமிசை 
மிடைதலினுலகெலாம் வெயிலிழப்பவே 
எழுவரொடெழுவராமுலகமேழாடேழ் 
தழுவியவென்றியர் தலைவர் தானையர் 
மழுவினர்வாளினர்வயங்குசூலத்தர் 
உழுவையொடரியெனவுடற்றுசீற்றத்தார் . 
வில்லினர்வாளினரிதழின்மீதிடும் 
பல்லினர்மேருவைய்பறிக்குமாற்றலர் 
புல்லினர் திசைதொறும்புரவித்தேரினர் 
சொல்லினமுடிக்குறுந் துனிவினெஞ்சினார் . 
* தூடணன் றிரிசிராத்தோன் றலாதியர் 
கோடணைமுரசினங்குளிருசேனையர் 
ஆடவருயிர்கவரலங்கல்லோலினர் 
பாடவநிலையினர்பலருஞ்சுற்றினர் . 


( ரு ) 


( ருக ) 


ஆன்றமையெறிபடையழுவத்தார்கலி 
வான்றொடர்மேருவைவனைத்ததாமென 
ஊன்றினதேரினனுயர்ந்ததோளினன் 
தோன்றினன் யாவருந் துணுக்கமெய்தவே . 


( இ ) 


அசும்புறுமதகரிபுரலியாடகத் 
தசும்புறுசயந்தனமாக்கர்தாடர 
விசும்புறு தூளியான் வெண்மைமேயின 
பசும்பரிபகலவன்பைம்பொற்றேரரோ . 


வனந்துகள் பட்டனமலையின் வானுயர் 
கனந்துகள்பட்டனகடல்கடூர்ந்தன 
இனந்தொகுதூளியாலிசைப்பதென்னினிச் 
சினந்தொகுநெடுங்கடற் + சேனைசெல்லவே . 


(ருச ) 


நிலைமிசைவிசும்பிடைநெருக்கலானெடு 
மலைமிசைமலையினம்வருவபோன்மலைத் 
தலைமிசைத்தலைமிசைதாவிச்சென் றனர் 
கொலைமிசைநஞ்செனக்கொதிக்குநெஞ்சினார் . 


* தூஷண --கரனுடைய தம்பி திரிசிராமூன் றுதலைகளையுடையவன் 

t சேனை நால்வகைப்படைக்கும் பொதுப்பெயராயினும் ஈண்டு சினமி 
குதிபற்றிக்காலாட்படைமாத்திரையாய் நின்றது .. 


வது ] 


கரன்வதைப்படலம் . 


வந்தது சேனைவெள்ளம் வள்ளியோன் மருங்குமாய 
பந்தமாவினையைமாளப்பற்றறுபெற்றியோர்க்கும் 
உந்தருகிலையதாகியுடனுறைத்துயிர்கடம்மை 
அந்தகர்க்களிக்குநோய்போலாக்கி முன்னாகவம்மா . 


( ருசு ) 


தூரியக்குரலின் யானின் முகிற்கணந்துணுக்கங்கொள்ள 
வார்சிலையொலினஞ்சியுறுமெலாமறுக்கக்கொள்ள 
ஆர்கலியாப்பினுட்கியசைவுறவரக்கர்சேனை 
போர்வனத்திருந்த வீரருறைவிடம்புக்கதன்றே 


( இஎ ) 


வாய்புலந்தழிந்தமெய்யின் வருத்தத்தவழியில்யாண்டும் 
ஓய்விலநிமிர்ந்து வீங்குமுயிர்ப்பினவுலைந்தகண்ண 
தீயவர்சேனைவந்து சேர்ந்தமைதெரியச்சென்று 
வேய் தெரிந்துரைப்பபோன்றபுள்ளொடும் விலங்குமம்மா. 


( ருஅ ) 


தூளியின்படலைவந்து தொடர்வு றமரமுந்தூறும் 
தாளிடையொடியுமோசைசடசடவொலிப்பக்கானத் 
தாளிபுமரியுஞ்சியிரிதருமலக்கணோக்கி 
மீளிமொய்ம்பினருஞ்சேனைமேல்வந்ததுளதென்றுன்னா. 


( ருக ) 


மின்னின் றசிலையன் வீரக்கவசத்தன் விசித்தவாளன் 
பொன்னின் றவடிம்பின் வாளிப்புட்டிலன்புகையுநெஞ்சன் 
நின்னின்றுக ாண்டியான்செய்நிலையெனவிரும்பிநேரா 
முன்னின்று பின் வந்தோனை நோக்கினன்மொழிலுற்றான் . 


( சு 0) 


நெறிக்கொண்மாதவர்க்குமுன்னேநேர்தனநிருதராவி 
பறிக்குவென்யானேயென்றபழமொழிபழுதுறாமே 
வெறிக்கொள் பூங்குழலினாளை வீரநீவேண்டினேன்யான் 
குறிக்கொகோத்தியின்னேகொல்வெனிக்குழுவையென்னா. 


( சக ) 


மரன்படர்கானமெங்குமதர்படிவந்தசேனை 
கரன் படையென்பதெண்ணிக்கருகிறக்கமலக்கண்ணன் 
சரன்படர்புட்டில் கட்டிச்சாபமுந்தரித்தான் * றள்ளா 
உரன்படர்தோளின் மீளாக்கவசமிட்டுடைவாளார்த்தான் . 


( சு 2 ) 


மீளருஞ்செருவின் விண்ணுமண்ணுமென்மேல்வர்தாலும் 
நாளுலத்தழியுமென்றோனுனக்குறைப்பதென்னே 


- தள்ளாவுரம் - எவராலும் வெல்லமுடியாத வலிமை . 

t மீளாக்கவசம் ஸ்ரீராமபிரானுடலினின்னும் பிறர்கணையால் பெயர் 
த்துவிட முடியாத வலியகவசம் . 

8 


ரு அ 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


என் 


( 
சுச 
) 


ஆளியின் றுப்பினாயிவ்வமரெனக்கருளிநின்றென 
தோளினைத்தின்னுகின்ற சோம்பினைத் துடைத்தியென்றான் . (சுங ) 

றனளிளையவீரனிசைந்திலனிராமனேந்தும் 
குன் றனதோளினாற்றலுள்ளத்தினுணரக்கொண்டான் 
அன்றியுமண்ணவாணை மறுக்கிலனங்கைகூப்பி 
நின்றனனிருந்தான் கண்ணீர்நிலனுறப்புலர்கின்றாள் பால் . 
குறையுறுமதியம்பூத்தகொம்பனாறா குழைந்து சோரத் 
தழையுறுசாலைநின் றுந்தனிச்சிலைதரித்தமேரு 
மழையென முழங்குசின்றவாளெயிற்றரக்கர்காண 
முழையினின்றெழுந்து செல்லுமடங்கலின் முனிந்து சென்றான் . ( சுரு ) 
தோன்றிய தோன்ற றன்னைச்சுற்சுட்டினள் காட்டிச்சொன்னாள் 
வான்றொடர் மூங்கிறந்தவயங்குவந் தீயிதென்னத் 
தான்றொடர் குலத்தையெல்லாந்தொலைக்குமாசமைந்து நின்றாள் 
என்று வந்தெதிர்த்தவீரனிவனிகலிராமனென்ன . 

( காசு) 
கண்டனன்கனகத்தேர்மேற்க திரவன் கலங்கி நீங்க 
விண்டனினின் றவென்றிக்சரனெனும் விலங்கற்றோளான் 
மண்டமர்யானே செய்திம்மானுடன் வலியை நீக்கிக் 
கொண்டனன் வாகையென்று படைஞரைக்குறித்துச் சொன்னான் . (சஎ ) 
மானுடனொருவன் வந்தவலிகெழுசேனைக்கம்மா 
காளிடமில்லையென்னுங்கட்டுரைகலந்தகாலை 
யானுடைவென்றியென்னாம்யாவருங்கண்க்கிறீர் 
ஊனுடையிவனையானேயுண்குவெனுயிரையென்றான் . 

(சா அ ) 
அவ்வுயிரைகேட்டுவந்தானகம்பனென்றமைந் தகல்விச் 
செவ்வியானொருவனையசெப்புவென்செருவிற்சால 
வெவ்வியராதனன்றேவீரரிலாண்மைவீர 
இவ்வயினுளவாந் தீயநிமித்தமென் றியம்பலுற்றான் . 

( கூக ) 


( 
) 


வேறு . 


குருதிமாமழை சொரிந்தன மேகங்கள் குமுறிப் 
பருதிவானவனூர்வளைப்புண்டது பாராய் 
கருதுவீரநின் கொடிமிசைக்காக்கையின் கணங்கள் 
பொருது வீழ்வனபுலம்புவநிலம்படப்புரள்வ. 


( எஸ் ) 


வாளின்வாய்களையீவளைக்கின் றனவயவர் 
தோளுநாட்டமுமிடந் துடிக்கின் றன தூங்கி 
மீளிமொய்ம்பரினிவுளிவீழ்கின் றனவிரவி 
ஞாளியோடுநின் றுளைக்கின் றாரிக்குலம்பலவால் . 


( 
எக 
) 


வது ] 


கரன்வதைப்படலம் . 


ருக 


பிடியெலாமதம் பெய்திடப்பெருங்கவுள்வேழம் 
ஒடியுமான் மருப்புலகமுங்கம்பிக்குமுயர்வான் 
இடியும் வீழ்ந் திடுமெருந்திடும் பெருந்திசையெவர்க்கும் 
முடியின் மாலைகள் புலாலொடுமுழுமுடைநாறும் . 

( எஉ ) 
இனையவாகலின் மானுடனொருவனென்றிவளை 
நினையலாவதொன் றன் றது நீதியாநின்ற 
வினையெலாஞ்செய்து வெல்லலாந்தன்மையனல்லன் 
புனையும் வாகையாய் பொறுத்தியென்னுரையெனப்புகன்றான் . ( எங ) 
உரைத்தவாசகங்கேட்டலுமுலகெலாமுலையச் 
சிரித்துநின் றவென்சேவகந்தேவரைத்தேய 
அரைத்தவம்மியா மலங்கெழிற்றோளமர்வேண்டி 
இரைத்துவீங்குவமானுடற்கெளியவோவென்றான் . 

( எச ) 
என்னுமாத்திரத்தெறிபடையிடியெனவிடியா 
மன்னர்மன்னவன் மதலையைவளைந்தனவளைத்த 
மின்னும் வாலுளை மடங்கலை முனிந்தனவேழம் 
துன்னினாலெனச்சுடுசினத்தரக்கர் தந்தொகுதி . 

( எரு ) 
வளைந்தகாலையில் வளைந்தனவிராமன்கை வரிவில் 
விளைந்தபோரையுமாவதும்விளம்புதும்விசையால் 
புளைந்தபாய்பரிபுரண்டனபுகர்முகப்பூட்கை 
உளைந்தமால்வரையுரு துடிமடவொடிந்தென்ன . 

( எசு ) 
சூலமற்றனவற்றனசுடர்மழுத் தொகைவாள் 
மூலமற்றனவற்றன முரட்டண்டு பிண்டி 
பாலமற்றனவற்றனபகழிவெம்பகுவாய் 
வேலுமற்றனவற்றன வில்லொபெல்லம் . 
தொடிதுணிந்தனதோளொடுதோமரந் துணிந்த 
அடிதுணிந்தன கடக்களிறச்சொடுநெடுந்தேர் 
கொடி துணிந்தனகுரகதந்துணிந்தன குலமா 
முடிதுணிந் தனமுளையொடுதுணிந்தன முசலம் . 

( எ- ) 
கருவிமாவொடுகரர்மதக்கைம்மலைக்கணத்தோ 
டுருவிமாதிரத்தேர்டினசுடுசரமுதிரம் 
அருவி மாரியிற்றேங்கினதவனியிலரக்கர் 
திருவின் மார்பகந்திறந்தன துறந்தனசிரங்கள் . 

( எக ) 
ஒன்றுபத்து நூறாயிரங்கோடியென்றுண ராத் 
துன்றுபத்தியவிராகவன் சுடுகரந்துரப்பச் 

பிண்டிபாலம் - பீலித்தண்டு . எஃகம் என்பனவாம் . 


( 
எஎ 
) 


கம் 


ஆரணியகாண்டம் . 


( மூன்ற 


( அ) 


( அக ) 


( அஉ ) 


( அங ) 


சென்றுபத்திரத்தலையெனமலை திரண்டென்னக் 
கொன்று பத்தியிற்குவித்தனபிணப்பெருங்குன்றம் . 
காடுகொண்ட காருலவைகள் கதழெரிகதுவச் 
சூடுகொண்டனவெனத்தொடர் குருதிமீத்தோன்ற 
ஆடுகின்றனவறு குறையயிலம்பு விண்மேல் 
ஓடுகின்றனவுயிரையுந்தொடர்வனவொத்த . 
கைகள்வாளொடுகளம்படக்கழுத்தறக்கவசம் 
மெய்கள் போழ்படத்தாள் விழவெருவிடநிருதர் 
செய்யமாத்தலைசிந்தின திசையுறச்சென்ற 
தையலார்ரெடுவிழியெனக்கொடியனசரங்கள் . 
மாரியாக்கியவடிக்கணைவரைபுரைநிருதர் 
பேரியாக்கையின் பெருங்கரைவயின்றொறும்பிறங்க 
ஏரியாக்கினயாறுகளியற்றின நிறையச் 
சோரியாக்கினபோக்கினவனமெனுந்தொன்மை . 
அலைமிதந்தன குருதியின் பெருங்கடலரக்கர் 
தலைமிதந் தனகெடுந்தடிமிதந்தன தடக்கை 
மலைமிதந்தனவாம்பரிமிதந்தன வயப்போர்ச் 
சிலைமிதந்தன கொடியொடுமிதந்தனதேர்கள் . 
ஆயகாலையினனல் விழித்தார்த்திகலரக்கர் 
தீயவார்கணைமுதலியவடுசினப்படைகள் 
மேயமால்வரையொன்றினை வளைத்தனமேகம் 
தூயதாரைகள் சொரிவனவாமெனச்சொரிந்தார் . 
சொரிந்தபல்படை துணிபடத்துணிபடச்சரத்தால் 
அரிந்து போந்தனசிந்திடத்திசைதிசையகற்றி 
நெரிந்துபார்மகண்முதுகிறவனமுற்று நிறைய 
விரிந்தசெம்மயிர்க்கருந்தலைமலையென வீழ்த்தான் . 
கவந்தபந்தங்கள்களித்தன குளித்தகைம்மலைகள் 
சிவந்தபாய்ந்தவெங்குருதியிற்றிருகியசினத்தால் 
நிவந்தவெந்தொழினிருதர்தநெடுநிணந்தெவிட்டி 
உவந்தன்கழுதுயிர்சுமந்துளுக்கியதும்பர் . 
மருடருங்களிவஞ்சனை $ வளையெயிற்றரக்கர் 
கருடனஞ்சுறுகண்மணிகாகமுங்கவர்ந்த 
இருடரும்புரத்திழுதையர்பழுது றற்கெளிதே 
அருடருந்திறத்தறனன்றி வலிய துண்டாமோ . 

$ வளையெயிறு - வளைந்தபற்கள் , வக்கிரதந்தங்கள் . 


( 
அச 
) 


( அரு ) 


( அசு ) 


. 


( அ ) 


வது 


கரன் வதைப்படலம் . 


சுகி 


வேறு . 


( 
க 
0 
) 


( கக ) 


( கூஉ ) 


பல்லாயிரமிருள் கீறியபகலோனெனவொளிரும் 
வில்லாளனை முனியாவெயிலயிலாமென விழியாக் 
கல்லார்மழைகணமாமுகில்கடைநாள்விடுவனபோல் 
எல்லாமொருதொடையாவுடனெய்தார் வினைசெய்தார் . 
எறிந்தாரெனவெய்தாரென நினைந்தாரெனவெறிய 
அறிந்தாரெனவறியாவகையயில்வாளியினறுத்தான் 
செறிந்தாரையும்யிரிந்தாரையுஞ்செறுத்தாரையுஞ்சினத்தால் 
மறிந்தாரையும் வலித்தாரையுமடித்தான்சிலைபிடித்தான் . 
வானத்தனகடலின்புறவலயத்தன மதிசூழ் 
மீனத்தனமிளிர்குண்டலமிதுனத்துனமிடல் வெங் 
கானத்தன மலையத்தன திசைசுற்றியகரியின் 
தானத்தனகாகுத்தன சரமுந்தியசரமே . 
மண்மேலன மலைமேலன மழைமேலனமதிதோய் 
விண்மேலனநெடுவேலையின்மேல்கீழனமிடலோர் 
புண்மேலனகுருதிப் பொழி திரையாருகள்பொங்கத் 
திண்மேருவைக்குமார்பினையுருவித்திரிரசமே . 
பொலந்தாரினரனலின்சிகைபொதிகண்ணினரெவரும் 
வலர் தாங்கியவடிவெம்படைவிடுவார்சரமழையால் 
உலந்தாருடல்கடலோடுறவுலவாருடலுற்றாந் 
அலந்தார் நிசிசரராமெனவிமையோரொமோர்த்தார் . 
ஈரற்செறிகமலத்தனவிரதத்திரள்புளினம் 
வீரக்கரிமுதலைக்குலமிதக்கின்றனருதிக்கும் 
பாரக்குடர்மிடைபாசடைபடர்கின் றன பலவாம் 
மூரித்திரையுதிரக்கடன் முழுகிக்கழுதெழவே . 
அழைத்தார்சிலரயர்ந்தார்சிலாழிந்தார்சிலர்கழிந்தார் 
உழைத்தார்சிலருயிர்த்தார் சிலருருண்டார்சிலர்புரண்டார் 
குழைத்தாழ்திரைக்குருதிக்கடல் குளித்தார்சிலர் கொலைவாய் 
மழைத்தாரைகள் படப்பாரிடைமடித்தார்சிலருடைந்தார் . 
உடைந்தார்களை நகைசெய்தனருருடேரினருடனாய் 
அடைந்தார் படைத்தலை வீரர்கள் பதினால் வருமயில்வாள் 
மிடைந்தார்ரெடுங்கடற்றானையர்மிடல்வல்லிகர்விரிநீர் 
கடைந்தார்வெருருறமீதெழுகடுவாமெனக்கொடியார் . 
நாகத்தினியொருவில்லியைநளிர்முப்புரர் முன்னாள் 
மாகத்திடைவளைவுற்பனரெனவள்ளளை மதியார் 


( கங ) 


( 
கச 
) 


க 


( கரு ) 


( 
கஎ 
) 


க 


ஆரணியகாண்டம் . [ மூன்று 
ஆகத்தெழுகனல்கண்வழியுகவுற்றெதிரழன்றார் 
மேகத்தினைநிகர்வில்லியை வளைத்தார் செருவிளைத்தார் . 
எய்தார் பலரெறிந்தார்பலர்மழுவோச்சினரெழுவால் 
பெய்தார்புலர்புடைத்தார்பலர்கிடைத்தார்பலர்பொருப்பாப் 
பெய்தார்மழைபிதிர்த்தாரெரிபிறைவாளெயிற்றரக்கர் 
வைதார்பலர்தெழித்தார்பலர்மலையாமெனவளைத்தார் . ( கஅ ) 
தேர்பூண்டனவிலங்கியாவையுஞ்சிலைபூண்டெழுகொலையால் 
பார்பூண்டனமதமாகரிபலிபூண்டனபரிமாத் 
தார்பூண்டனவுடல்பூண்டிலதலைவெங்கெதிர்தழிவந் 
தூர்பூண்டன பிரிந்தாலெனவிரிர்தாருயிலைந்தார் . 

( கக ) 
0 மால்பொத்தின மறடோருடன் மழைபொத்தினவழிசெம் 
பால்பொத்தினநதியிற்கிளர்படி பொத்தினபடர்வான் 
மேல்பொத்தின குழுவிண்ணவர் விழி | பொத்தினர்விரைவெங் 
கால்பொத்தினர்கமன்று துவர்கடிதுற்றுயிர்கவர்வார் . ( 500 ) 
பேயேறின செருவேட்டெழுபித்தேரினர்பிலவாய் 
நாயேறின தலைமேனெநெறியேரினவெரிகால் 
வாயேறினவடிவாளியின் 1 வானேறினர்வந்தார் 
தீயேறிகலரியேறென முகிலேறெனச்செறிந்தார் . 

( காக ) 
தலைசிர் தினவிழிசிர் தினதழல்சிந் தின தரைமேல் 
மலைசித்தினபடிசிந்தினவரிசிந்துரமழைபோல் 
சிலைசிந்தினகணைசிந்தின திசைசிந்தின தின திசையோ 
ைெலசிந்தினபொறிசிந்தினவுயிர்சிந்தினவுடலம் . 

(502 ) 
வேறு . 
படைப்பெருந்தலைவரும்படைத்ததேர்களும் 
உடைத்தடம்படைகளுமொழியவுற்றெதிர் 
விடைத்தடந்தெதிர்ந்தவர் வீரன் வாளியால் 
முடைத்தவெங்குருதியின் கடலின்மூழ்கினார் . 

(கங ) 
சுற்றுரநோக்கினர் தொடர்ந்தசேனையில் 
அற்றில தலையெனுமாக்கைகண்டிலர் 
தெற்றினரெயிறுகடிழிகினார் சினம் 
முற்றினரிராமனை முடுகுதேரினார் . 

(கச ) 
ஏழிருதேரும்வந் திமைப்பின் முன்பிடைச் 
சூழ்வனகணைகளிற்றுணிய ஏறினான் 
* மால் - தப்பிப்பிழைக்க வழிகாணாது கொண்டமயக்கம் . 
+ பொத்துதல் -மூடுதல் . 1 வானேறினர் . இறந்தனர் . 


வது] 


கரன் வதைப்படலம் 


காங 


( காரு ) 


( கசு ) 


( க o எ ) 


ஆழியும்புரவியுமாளுமற்றவை 
ஊழிவெங்காலெறியோங்கலொத்தவே . 
அழிந்தன தேரவரவனிகீண்டுக 
இழிந்தனர்வரிசிலையெடுத்தகையினர் 
ஒழிந்திலர்சரங்களையுருமினேறெனப் 
பொழிந்தனர் பொழிகனல் பொடிக்குங்கண்ணினார் . 
நூறியசரமெலா நுறுங்கவாளியால் 
ஈறுசெய்தவர் சிலையேழொடேழையும் 
ஆறினொடாறுமோரிரண்டுமம்பினான் 
கூறுசெய்தமத்தொழிற்கொதிப்பை நீங்கினான் . 
வில்லிழந்தனைவரும்வெகுளிமீக்கொளக் 
கல்லுயர் நெடுவரைகடிதிநேந்தினர் 
ஒல்லையினுருத்துயர்விசும்பினோங்கிநின் 
நெல்லுயர்பொறியுகவெறி தன்மேயினார் . 
0 கலைகளின் பெருங்கடல்கடந் தகல்வியான் 
இலைகொள்வெம்பகழியேழிரண்டுவாங்கினான் 
கொளைகொள்வெஞ்சிலையொடுபுருவங்கோட்டினான் 
மலைகளுந்தலைகளும் விழுந்தமண்ணினே . 
படைத்தலைத்தலைவர்கள்படலும்பல் படை 
புடைத்தடர்ந்தெதிரழல்புரையுங்கண்ணிணார் 
கிடைத்தன ரரக்கர்கள் கீழுமேலுமாய் 
அடைத்தனர் திசைகளையமாரஞ்சினார் . 
முழங்கின பெரும்பணைமூரிமால்கரி 
முழங்கிவரிசிலைமுடுகுநாணொலி 
முழங்கின சங்கோடு புரவி முற்றுற 
முழங்கினவரக்கர்தமுகிலினார்ப்பரோ 


( க o அ ) 


( காக ) 


( ககள் ) 


(ககக ) 


வேறு . 


வெம்படைநிருதர் வீசவிண்ணிடைமிடைந்தவீரன் 
அம்பிடையறுக்கச்சிந் தியற்றனபடுமென்றஞ்சி 
உம்பருமிரியல் போனாருலகெலாமுலைந்து சாய்ந்த 
கம்பமிறிசையினின்றகளிறுங்கண்ணிமைத்தவன்றே . 


(ககஉ ) 


வேறு . 


அத்தலைத்தானையனளவிலாற்றலன் 
முத்தலைக்குரிசில் பொன்முடியன் முக்கணான் 

கலைகள் - தநுர்வேதமுதலிய நூல்கள் . 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


(கககூ ) 


கைத்தலைச்சூலமேயனையகாட்சியான் 
வைத்தலைப்பகழியான்மழை செய்வில்லினான் . 
அன்னவனடுவுறவாழியூழியீ 
தென்னவந்தெங்கணுமிரைத்தசேனையுள் 
தன்னிகர் வீரனுந் தமியன் வில்லினன் 
துன்னிருளிடைய தோர்விளக்கிற்றோன்றினான் . 
ஓங்கொளிவாளின்னுருமினார்ப்பினன் 
வீங்கியகவசத்தன்வெய்யகண்ணினன் 
ஆக்கவனணிக்கெதிரணிகளாகநேர் 
தாங்கினனிராமனுஞ்சரத்தின்றானையால் . 


( கச ) 


( சகரு ) 


தாளிடையற்றன தலையுமற்றன 
தோளிடையற்றனதொடையுமற்றன 
வாளிடையற்றன மழுவுமற்றன 
கோளிடையற்றனகுடையுமற்றன . 


( ககசு ) 


( ககள ) 


கொடியொடுகொடுஞ்சினப்புரவிக்கூட்டறப் 
படியிடைபடிந்தன பருத்ததேர்பனை 
நெடியவன் கடகரிபுரண்டநெற்றியின் 
இடியொடு முறிந்து வீழ்சிகரமென்னவே . 
அற்றனசிரமெனவறிதறேற்றலர் 
கொற்றவெஞ்சிலைச்சரங்கோத்துவாங்குவார் 
இற்றவரிராதவரெழுந்து விண்ணினைப் 
பற்றினமழையெனப்படைவழங்குவார் . 


( ககஅ ) 


கேடகத்தடக்கையர்கிரியின்றோற்றத்தர் 
ஆடகக்கவசத்தர்கவந்தமாவே 
பாடகத்தரம்பையர்மருளப்பல்வித 
நாடகத்தொழிலினைாடிப்பவொத்தவே . 


(காக ) 


கவரிவெண்குடையெனு நுரையகைம்மலை 
சுவறருசுறவமாழ்சுழியதண்டுறைப் 
பவரிளப்படுமணிக்குவிகும்பண்ணைய 
உவரியைப்பு துக்கினவுதிரயாறரோ . 


( க 10) 


1 சண்டவெங்கடுங்கணை தடியத்தான் சில 

திண்டிறல்வளையெயிற்றரக்கர்தேவராய் 
1 சண்டவெங் கடுங்கணை - வேகம் 

பொருந்திய கொடியபாணங்கள் , நம 
ன்போன்ற கொடிய கணைகளுமாம். 


கரன்வதைப்படலம் . 


கூரு 


வண்ழெல்புரிகுழன் மடந்தைமாரொடும் 
கண்டனர்தம்முடைக்கவந்த நாடகம் . 

( கஉக ) 
ஆய்வளை மகளிரோடமரரீட்டத்தர் 
ஏயவெங்கடுங்கணை துணித்த தங்கடோள் 
பேயொருதலைகொளப்பிணங்கிவாய்களின் 
காயொருதலைகொளநகையுற்றார் சிலர். 

( கஉஉ ) 
தெரிகணை மூழ்கலிற்றிறந்தமார்பினர் 
இருவினைகடந்துபோயும்பரெய்தினார் 
நிருதர்தம் பெரும்படை நெடிதுநின்றவன் 
ஒருவனென்றுள்ளத்தினுலைவுற்றாரரோ. 

( கஉங ) 
கைக்கரியன்னவன்பக 

ழிகண்டவர் 
மெய்க்குலம்வேரொடுந் துணித்து வீழ்த்தின 
மைக்கருமனத்தொருவஞ்சன் மாண்பிலன் 
பொய்க்கரி கூறிய கொடுஞ்சொல்போன் றவே . ( கஉச ) 
அஞ்சிறை * யறுபதமடைந்தகீடத்தைத் 
தஞ்செனத்தன் மயமாக்குந்தன்மைபோல் 
வஞ்சகத்தரக்கரைவளைத்து வள்ளறான் 
செஞ்சரத் தூய்மையாற்றேவராக்கினான் . 

( உடு ) 
வலங்கொள்போர்மானுடன் வலிந்து கொன்றமை 
அலங்கல்வேலி ராவணற்கறிவிப்பாமெனச் 
சலங்கொள் போராக்கர்தமுருக்கடாங்கின 
லங்கையினுற்றவக்குருதியாறரோ . 

( கஉசு ) 
சூழ்ந்ததார்நெடும்படைபகழிசுற்றுறப் 
போழ்ந்துயிர் குடித்தலிற்புரளப்பொங்கினான் 
தாழ்ந்திலன் முத்தலைத்தலைவன்சோரியின் 
ஆழ்ந்ததோம்பரத்தோட்டியார்க்கின்றான் . 

( கஉஎ ) 
ஊன்றிய தேரினனுருமின் வெங்கணை 
வான்றொடர்மழையெனவாய்மையாவர்க்கும் 
சான்றெனநின் றவத்தருமமன்னவன் 
தோன்றறன்றிருவுருமறையத் தூவினான் . 

( கஉ அ ) 
தூவியாசரமெலாந்துணியவெங்கணை 
ஏவினனிராமனுமேவியேழிரு 
பூவியல்வாளியாற்பொலங்கொடோழித் 
தாவிவெம்பாகனையழித்துமாற்றினான் . 

( கஉக ) 
- அறுபதம் - சினையாகுபெயராய் அறுகாற்பறவையை யுணர்த்திற்று , 

9 


( மூன்ற . 


ஆரணியகாண்டம் . 


அன்றியுமக்கணத்தமரரார் தெழப் 
பொன்றெரிவடிம்புடைப் பொருவில் வாளியால் 
வன்றொழிறீயவன் மகுடமாத்தலை 
ஒன்றொழித்திரண்டையுமுருட்டினானரோ. 


( Ko ) 


( கஙக ) 


தோழிந்தவ்வழித்திரிசிராவெனும் 
பேரழிந்ததனினுமறம்பிழைத்திலன் 
வாரழிந்துமிழ்சிலைவான நாட்டுழிக் 
காரிழிந்தாலெனக்கணைகள் சிந்தினான் . 
எற்றிய நுதலினனிருண்டகார்மலை 
தோற்றியவில்லொடுந்தொடரமீமிசைக் 
காற்றிடையழிந்தெனக்கார்முகத்தையும் 
மாற்றரும்பகழியாலறுத்து மாற்றினான் . 


ழை 


( கஈடீ ) 


வேறு . 


(கஙங ) 


(கஙச ) 


வில்லிழந்தனனென்னினும் விழித்தவாண்முகத்தின் 
எல்லிழந் திலனிழர் திலன் வெங்க தமிடிக்கும் 
சொல்லிழந்திலன்றோள் வலியிழந்திலன் சொரியும் 
கல்லிழந் திலனிழந் திலன் கறங்கெனத் திரிதல் . 
ஆளிரண்டு நூறுவனவந்தரத்தொருவன் 
மூளிரும்பெருமாயவெஞ்செருமுயல்வானைத் 
தாளிரண்டை-யுமிரண்டுவெங்கணைகளாற்தடிந்து 
தோளிரண்டையுமிரண்டுவெங்கணைகளாற்றுணித்தான் . 
அற்றதாளொடுதோளினனயிலெயிறிலங்கப் 
பொற்றைமாமுழைப்புலாலுடைவாயினன் புகுந்து 
பற்றவாதரிப்பான் றனை நோக்கினன் பரியான் 
கொற்றவார்சிலைச்சரங் கொடுதலையையுங்குறைத்தான் . 
திரிசிராவெனுஞ்சிகரமண்சேர்தலுஞ்செறிந்த 
நிறுத்தரோடினர் தூடணன் விலக்கவுநில்லார் 
பரிதிவாளினர்கேடகத்தடக்கையர்பரந்த 
குருதிநீரிடைவார் - கழற்கொழுங்குடர் தொடக்க , 


( ககூடு ) 


( கஙசு ) 


கணத்தின் மேனின் றவானவர்கைபுடைத்தார்த்தார் 
பணத்தின் மேனிலங்குழியுறக்கால் கொடுப்பதைத்தார் 
நிணத்தின் மேல் விழுந்தழுந்தினர்சிலர்சிலர் நிவந்த 
பிணத்தின் மேல் விழுந்து ருண்டனருயிர்கொடு பிழைப்பார் . ( கஙசு ) 

கழல் - வீரர்காலில் அனிகின்ற அனி . 


வது 


கரன்வதைப்படலம் . 


சு 


(கஙஅ ) 


( கஙக ) 


(கச) 


வேய்ந்தவாளொடுவேலிடைமிடைத்தனவெட்ட 
ஓய்ந்துளார்சிலருலந்தனரு திரநீர்யாற்றில் 
பாய்ந்து கால்பறித்தழுந்தினர்சிலர்சிலர்பயத்தால் 
நீந்தினார் நெடுங்குருதியங்கடல்புக்கு நிலையார் . 
கச்சும்வாளுந்தங்காறொடர்ந் * தீர்வனகாணார் 
அச்சமென்பதொன்றுருவுகொண்டாலெனவழிவார் 
உச்சவீரனகைச்சுடுசரநிருதர்நெஞ்சுருவத் 
தச்சுநின் றனகண்டனரவ்வழித்தவிர்ந்தார் . 
மண்டியோடினர் சிலர்நெடுங்கடகரிவயிற்றில் 
புண்டிறந்தமாமுழையிடைவாளொடும்புகுவார் 
தொண்டை நீங்கியகவந்தத்தைத் துணைநீயெம்மைக் 
கண்டிலேனெனப்புகலெனக்கை தலைக்கொள்வார் . 
அனையராகியவரக்கரையாண்டொழிற்கமைந்த 
வினைய நீங்கியமனித்தரைவெருவன்மினன்ன 
நினையுநானுமக்குரைப்பது முண்டெனகின்றே 
துனையும் வார்ப்பரித்தேரினன் றூடணன் சொன்னான் . 
வச்சையாமெனும்பயமனத்துண்டென வாழும் 
கொச்சைமாந்தரைக்கோல்வளைமகளிருக்கூசார் 
நிச்சயம்மெனுங்கவசந்தானிலை நிற்பதன்றி 
அச்சமென்னுமீதாருயிர்க்கருத் துணையாமோ . 
- பூவராவுவேற்புரந்தரனோடுதான் பொன்றா 
மூவரோடுதான் முன்னின்று முட்டிய முனையில் 
ஏவரோடினரிராக்கதர் நுமக்கிபிடந்தோடும் 
தேவரோகேற்றறிந் துளிரர்மெனத்திகைத்தீர் . 


( கசக ) 


( கசஉ ) 


(கங ) 


இக்கொர்மானுடற்கித்தனைவீரர்களிடைந்தீர் 
உங்கைவாளொடுபோய் விழுந்தூர்புகலுற்றீர் 
கொங்கைமார்பிடைக்குறிப்புறக்களிப்புற்றுங்கொழுங்கண் 
நங்கைமார்களைப்புல்லு திரோநல நுகர்வீர் . 

( கசச ) 
செம்புகாட்டியகண்ணினைபாலெனத்தெளிந் தீர் 
வெம்புகாட்டிடை நுழைதொறும் வெரிநுறப்பாய்ந்த 
கொம்புகாட்டுதிரோதடமார்பிடைக்குளித்த 
அம்புகாட்டுதிரோகுலமங்கையர்க்கம்மா . 

( கசரு ) 
* ஈர்தல் - இழுத்தலும் பிளத்தலுமாம் . 

பூவராவுவேல் - இலைபோலும் அராவுவேல் , பொலிவுற்ற அராவிய 
வச்சிராயு தமுமாம். 


சுஅ 


ஆரணியகாண்டம் . 


Egetting 


ஏக்கமிங்கிதன்மேலுமுண்டேயிகன் மனிதன் 
ஆக்குவெஞ்சமத்தாண்மையவ்வமார்க்குமரிதாத் 
தாக்கரும்புயத்துங்குலத்தலைமகன் றங்கை 
மூக்கொடன்றியும் முதுகொடும்போம்பழிமுயன் றீர் . 
ஆரவாழ்க்கையின் வனிகராயமைதிரோவயில்வேல் 
* வீரவாட்கொடுவேன் மடுத்துழுதிரோவெறிபோர்த் 
தீரவாழ்க்கையிற்றெவ்வரைச்செருவிடைப்பறித்த 
வீரவாட்கையிரெங்கனம்வாழ்திரோவிளம்பீர் . 

{ கசஎ ) 
என்று தானுந் தன்னெறிகடற்சேனையுமிறைநீர் 
நின்றுகாண்டிரென்னெடுஞ்சிலைவலியெனநேராச் 
சென்று தாக்கினன்றேவருமருள் கொண்டுதிகைத்தார் 
நன்றுகாத்தியென்றிராமனுமெதிர்செலநடந்தான் . (கச ) 
ஊடறுப்புண்டமொய்படக்கையொடுமுயர்ந்த 
கோடறுப்புண்டகுஞ்சரங்கொடிஞ்சொடுகொடியின் 
காடறுப்புண்டகாலியறேர்க திர்ச்சாலி 
சூடறுப்புண்டவெனக்கழுத்தறுப்புண்ட துரகம் . 

( கசக ) 
துருவியோடினவுயிர்நிலைசுசெரந்து ரந்த 
கருவியோடினகச்சையும் கவசமுங்கழல 
அருவியோடினவெனவழிகுருதியாறொழுக 
உருவியோடினகேடகத்தட்டொடுமுடலம் . 

(560 ) 
ஆய்ந்தகங்கபத்திரங்கள் புக்கரக்கரதாவி 
தோய்ந்ததோய்விலாப்பிறைமுகச்சரஞ்சிரந்துமித்த 
காய்ந்தவெஞ்சரநிருதர் தங்கவசமார்புருவப் 
பாய்ந் தவஞ்சகரிதயமும்பிளந் தனபல்லம் . 

( கருக ) 
தூடணன் விடுசுசெரம்யாவையுந் துணிய 
மாடுநின் றவர்வழங்கியபடைகளுமாற 
ஆடல்கொண்டனனளப்பரும்பெருவலியரக்கர் 
கூடிநின் றவக்குரைகடல்வ றள் படக்குறைத்தான் , ( கரு . ) 
ஆர்த்தெழுந்தனர்வானவாருவரைமத்தோ 
டீர்ந்தெழுந் தனகுருதியின் பெருந்தியிராமன் 
தூர்த்தசெஞ்சரந் திசைதொறுந் திசைதொறுந்தொடர்ந்து 
போர்த்தவெஞ்சினத்தரக்கரைப்புரட்டின புவியில் . (கருங ) 
தோன்றுமால்வரைத்தொகையெனத்து வன்றியநிணச்சே 
றான் றபாழ்வயிற்றலகையைப்புகல்வதெனமர்வேட் 
* வீரவாட் - கொடுவெழுமடுத் துழுதிரோ எனப் பிரதியர்தரம் . 


கரன் வதைப்படல 


. 


டூன்றினாரெலாமுலைந்தனரொல்லையிலொழிந்தார் 
கான் றவின் னுயிர்காலனுங்கவர்ந்து மெய்ம்மறந்தான் . 


(கருச ) 


( கருக ) 


(கருகா ) 


(கருஎ) 


களிறுதேர்பரிகடுத்தவர் முடித்தலைகவந்தம் 
ஒளிறுபல்படைத்தங்குலத்தரக்கர்த முடலம் 
வெளிறுசேர்நிணம்பிரங்கியவடுக்கலின் மீதாக் 
குளிருதேர்கடிதோட்டினன் றூடணன் கொதித்தான் . 
அறங்கொளாதவராக்கைகளடுக்கியவடுக்கல் 
பிறிங்கி நீண்டன கணிப்பிலபெருங்கடுவிசையால் 
கறங்குபோன்றுள தாயினும்பிணப்பெருங்கட்டத் 
திறங்குமேறுமத்தேர்பட்ட தியாதெனவுரைப்பாம் . 
அரிதினெய்தினனையைந்து கொய்யுளைப்பரிமா 
உருளுமாழியதொரு தனித்தேரினனுலகத் 
திருளை நீக்கியவிந்து விற்பொலிகின் றவிராமன் 
தெருளும் வார்கணைக்கூற்றெதிராவிசென்றென்ன . 
சென்றதேரையுஞ்சிலையுடைமலையெனத்தேர்மேல் 
நின்ற தூடணன் றன்னையுநோக்கிய நிமலன் 
நன்றுநன்றுநின்னிலை யெனவருளிறைநயந்தான் 
என்றகாலத்தவ்வெய்யவன் பகழிமூன்றெய்தான் . 
தூரவட்டவெண்டிசைகளைத்தனித்தனிசுமக்கும் 
பாரவெட்டினோடிரண்டினிலொன்று பார்புரக்கப் 
பேரவிட்டவனுதலணியோடையிற்பிறழும் 
வீரபட்டிகைப்பட்டன விண்ணவர் வெருவ . 
எய்தகாலமும்வலியுநல்லென நினைந்திராமன் 
செய்த சேயொளிமுறுவலன் கடுங்கணை தெரிந்தான் 
நொய் தினங்கவனொறிற்பரித்தேர்பட நூறிக் 
கையின் வெஞ்சிலையறுத்தொளிர்கவசமுங்கடிந்தான் . 
தேவரார்த்தெழமுனிவர்கடிசைதொறுஞ்சிலம்பும் 
ஓவிவ்வாழ்த்தொலிநாற்கடன் முழக்கெனவோங்கக் 
காவடாவிதுவல்லையேனீயெனக்கணையொன் 
நவினானவனெயிறுடைநெடுந்தலையிழந்தான் . 


( கரு ) 


( கடுக ) 


(கச ) 


(கசுக ) 


வேறு . 


தம்பிதலையற்றபடியுந் தயரதன்சேய் 

அம்புப்படையைத்துணிபடுத்ததுமறிந்தான் 
* உடலம் - உறுப்புகளறுபடாமல் வீழ்ந்திறந்த சரீரம் . 
நிமலன் - மலாகிதன் . 1 சேயொளி - செம்மையொளி. 


என 


ஆரணியகாண்டம் . 


( மூன்ற 


( கசுஉ ) 


( கசுக ) 


வெம்புபடைவிற்கைவிசயக்கரன் வெகுண்டான் 
கொம்பு தலைகட்டியகுலக்கரிகடுப்பான் . 
அந்தகனுமுட்கிடவரக்கர்கடலோடும் 
சிந்துரம்வயப்புரவிதேர்திசைபரப்பி 
இந்துவைவளைக்குமெழிலிக்குலமெனத்தான் 
வந்துவரிவிற்கைமதயானையைவனைத்தான் . 
அடங்கலில் கொடுந்தொழிலாக்காவ் - வநந்தன் 
படங்கிழிதரப்படிதனிற்பலவிதப்போர் 
கடங்கலுழ்தடங்களிறுதேர்பரிகடாவித் 
தொடங்கினர்நெடுந்தகையும் வெங்கணை துரந்தான் . 
துடித்தன கடக்கரிதுடித்தன பரித்தேர் 
துடித்தனமுடித்தலைதுடித்தனதொடித்தோள் 
துடித்தன மணிக்குடர் துடித்தன தசைத்தோல் 
துடித்தனகழற்றுணை துடித்தன விடத்தோள் . 
வாளின்வனம்வேலின்வனம்வார்சிலைவனந் திண் 
தோளின் வனமென்றிவைதுவன்றிநிருதப்பேர் 
ஆளின்வனநின்றதனையம்பின்வனமென்னும் 
கோளின்வனவன் குழுவினிற்குறைபடுத்தான் . 


( கசுரு ) 


( கசுசு) 


(கசுஎ ) 


(கசு - ) 


தானுருவு கொண்டதருமந்தெரிசரந்தான் 
மீனுருவுமேருவைவிலங்குருவுமேலாம் 
வானுருவுமண்ணுருவும்வாளுருவிவந்தார் 
ஊனுருவுமென்னுமி துணர்த்தவுமுரித்தோ . 
அன்றிடைவளைந்தவர்குலங்களொட்டங்கக் 
சென்றுலைவுறும்படிதெரிந்துகணைசிந்த 
மன்றிடைநலிந்துவலியோர்களெளியோரைக் 
கொன் றனர் நுகர்ந்தபொருளிற்கடிது கொன்ற . 
கடுங்கரனெனப்பெயர்படைத்தகழல்வீரன் 
அடங்கலும்மரக்கரழிவுற்றிடவழன்றான் 
ஒடுங்கலினிணக்குருதியோதமதினுள்ளான் 
நெடுங்கடலின் மந்தரமெனத்தமீயனின்றான் . 
செங்கணெரிசிந்தவரிவிற்ப்பகழிசிந்தப் 
பொங்கு குருதிப்புணரியுட்புகையுநெஞ்சன் 
சங்கமொடுகாகமிடையைக்கடலினோடும் 
வங்கமெனலாயதொருதேரின்மிசைவந்தான் . 
1 அநந்தன்- அந்தமில்லாத 

தவன் , 


(கசுக ) 


( க ) 


வது . ) 


கரன்வதைப்படலம் . 


எக 


செறுத்திறுதியிற்புவனி தீயவெழுதீயின் 
மறத்தின் வயிரத்தொருவன் வந்தணுகுமுந்தைக் 
கறுத்தமணிகண்டர்கடவுட்சிலைகரத்தால் 
இறுத்தவனும் வெங்கணைதெரிந் தனனெ திர்ந்தான் . 


( கஎசு ) 


தீயுருவகால் விசையசெவ்வியனவெவ்வாய் 
ஆயிரம்வடிக்கணையரக்கர்பதி செய்தான் 
தீயுருவகால்விசைய செவ்வியன வெவ்வாய் 
ஆயிரம்வடிக்கணையிராமனுமறுத்தான் . 
ஊழுயெரியிற்கொடியபாய்பகழியொன்பான் 
எழுலகினுக்குமொருநாயகனுமெய்தான் 
சூழ்சுடர்வடிக்கணையவற்றெதிர்தொடுத்தே 
ஆழிவரிவிற்கரனுமன்னவையறுத்தான் . 


(கஎஉ ) 


(சஎங ) 


கள்ளவமர்மாயவினைகல்வியின் விளைத்தான் 
வள்ளலுருவைப்பகழிமாரியின் மறைத்தான் 

ள்ள முலைவுற்றமரரோடினரொளித்தார் 
வெள்ளெயிறிதழ்ப்பவளவீரனும்வெகுண்டான் . 


( கஎச ) 


வேறு . 


முடிப்பெனின்றொருமொய்கனையாலெனாத் 
தொடுத்து நின்றுயர்கோளுறவாங்கினான் 
பிடித்த திண்கிலைபேரகல்வானிடை 
இடிம்பினோசைபடக்கடிதிற்றதே . 


( கஎரு ) 


வெற்றி கூ 

றியவானவர்வீரன் வில் 
இற்றபோது துணுக்கமுற்றேங்கினார் 
மற்றொர்வெஞ்சிலையின்மைமனக்கொளா 
அற்றதாலெம்வலியெனவஞ்சினார் . 


ம 


( கஎசு ) 


என்னுமாத்திரத்தேந் தியகார்முகம் 
சின்னமென்றுந் தனிமையுஞ்சிந் தியான் 
மன்னர்மன்னவன்செம்மன் மரபினால் 
பின்னுறத்தன்பெருங்கரநீட்டினான் . 


( கஎஎ ) 


கண்டுநின்று கருத்துணர்ந்தானென 
அன்டர்நாதன் றடக்கையினத்துனை 
பண்டுபோர்மழுவாளியைம்பண்பினால் 
கொண்டவில்லைவருணன் கொடுத்தனன் 


( கஎஅ ) 


கள்ளவர்-உருமறைந்து நின்று செய்யும் போர் . 


எஉ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


கொடுத்தவில்லையக்கொண்டனிறத்தினான் 
எடுத்து வாங்கி வலங்கொண்டிடக்கையில் 
பிடித்தபோது நெறிபிழைத்தோர்க்கெலாம் 
துடித்தவாலிடக்கண்ணொடு தோளுமே . 

( கஎக ) 
ஏற்றிநாணிமையாமுனெடுத்தது 
கூற்றினாருங்குணிக்கக்குனித்தெதிர் 
ஆற்றினானவனாழியந்தேர்சரம் 
தூற்றினானுண்பொடிபட நூறினான் . 

(சஅ 0 ) 
எந்திரத்தடந்தேரழிந்தானிழந் 
தந்தரத்திடையார்த்தெழுந்தம்பெலாம் 
சுந்தரத்தனிவில்லி தன்றோளெனும் 
மந்தரத்தின் மழையின் வழங்கினான் . 

(கஅக ) 
தாங்கி நின்றதயரதராமனும் 
தூங்குதூணியிடைச்சுடுசெஞ்சரம் 
வாங்குகின்ற வலக்கையொளிர்வாளியால் 
வீங்குதோளொபொர்மிசைவீழ்த்தினான் . 

( கஅடி ) 
வலக்கைவீழ்தலுமற்றைக்கையால் வெற்றி 
உலக்கைவானத்துருமெனவோச்சினான் 
- இலக்குவற்முன் வந்தவிராமனும் 
விலக்கினானொருவெங்கதிர்வாளியால் . 

( கஅக ) 
விராவருங்கடுவெள்ளெயிற்றிற்றபின் 
அராவழன்றதனையதன்னாற்றலால் 
மராமரங்கையில் வாங்கிவந்தெய்தினான் 
இராமனங்கொர்தனிக்கணை யேவினான் . 

(கஅச ) 
வரமரக்கன் படைத்தலின் மாயையின் 
உரமுடைத்தன்மையாலுலகேழையும் 
பரமுருக்கியபாவத்தினால் வலக் 
கரமெனக்கரன் கண்டமுற்றானரோ . 

( கஅரு ) 
ஆர்த்தெழுந்தனராடினர்பாடினர் 
தூர்த்தமைந்தனர்வானவர் தூய்மலர் 
t தீர்த்தனும்பொலிந்தான்கதிரோன்றிசை 
போர்த்தமென்பனிபோக்கியதென்னவே .. 

(கஅசு ) 
இலக்குவற்குமுன் வந்த போர்க்கோலங்கொண்ட இளையபெரு 
மாளைத்தடுத்து நிறுத்திவிட்டுவந்த என்றும் இலக்குவற்குமுன்னே பிறர் 
தோனென்ன லுமியையும் . 

தீர்த்தன் - பரிசுத்தன் , ஆலோசனைக்காரன் , நியமிப்பவன் . மேன்மை 


யுடையவன் . 


வது ) 


கரன் வதைப்படலம் . 


எம். 


முனிவர்வந்து முறைமுறைமொய்ப்புற 
இனியசிந்தையிராமனுமேகினான் 
அனிகவெஞ்சமத்தா ருயிர்போகத்தான் 
தனியிருந்தவுடலன்.னதையல்பால் 


(கஅஎ ) 


( கஅஅ ) 


விண்ணிணீங்கியவெய்யவர்மேனியில் 
புன்னினீரும்பொடிகளும் * போயுக 
அண்ணல்வீரனைத்தம்பியுமன்னமும் 
கண்ணினீரினிற்பாதங்கழுவினார் . 
மூத்தமொன்றின் முடித்தவர்மொய்புணீர் 
நீத்தமோடிநெடுந் திசைநேருறக் 
கோத்தவேலைக்குரலெனவானவர் 
ஏத்தவீரனினிதிருந்தானரோ. 


(க அக ) 


இங்குநின்ற துரைத்துமிராவணன் 
தங்கை தன்கை வயிறு தகர்த்தனள் 
கங்குலன்னரகனைத்தழீ இநெடும் 
பொங்குவெங்குருதிப்புரண்டாளரோ . 


( க கூ 0 ) 


ஆக்கினேன்மனத்தாசையவ்வாசையென் 
மூக்கினோடு முடியமுடிந்திலேன் 
வாக்கிலுங்கள் வாழ்வையுநாளையும் 
போக்கினேன் கொடியேனென்று போயினாள் . 


(ககக ) 


அலங்கல் வேற்கையரக்கரை - யாசறக் 
குலங்கள் வேரறுப்பான் குறித்தாளுயிர் 
கலங்குசூறைவன் போர்நெடுங்காலென 
இலங்கை மாநகர்நொய்திற்சென்றெய்தினாள் . 


(ககஉ ) 


ச- வது கரன்வதைப்படலம் முற்றிற்று , 

ஆ திருவிருத்தம் - ருருகா . 


* போயுக நீங்க. 1 மூத்தம் - முகூர்த்தம் . 

அரக்கரை பாவத்தைப் போக்கித் தேவராக்குந் தன்மையையுடைய 
ராமபாணத்துக்கு இரையாக்கக் குறித்தாளென்பார் ஆசற என்றார் . 

10 


1 


எச 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


ஏழாவது 


மாரீசன் வதைப்படலம் . 


இரைக்குநெடும்பணையரக்கரிறந்ததனை மறந்தனள்போலிராமன் றுங்க 
வரைப்புயத்தினிடைக் கிடந்தபேராசைமனங்கவற்றவாற்றாளாகித் 
திரைப்பரவைப்பேரகழீத்திண்ணகரிற்கடிதோடிச்சீதை தன்மை 
உரைப்பெனெனச் சூர்ப்பணகைவரவிருந்தானிருந்தபரிசுரைத்து மன்னோ 
நிலையிலாவுலகினிடைநிற்பனவுநடப்பனவுநெறியினீந்த 
மலரின் மேனான் முகற்கும்வகுப்பரிது நுனிப்பதொருவரம்பிலாற்றல் 
உலைவிலாவகையுழந்ததருமமெனநினைந்தவெலாமுதவுந்தச்சன் 
புலனெலாந்தெரிப்பதொருபுனைமணிமண்டபமதனிற்பொலியமன்னோ () 
பண்டலங்கு திசைக்களிற்றின்பணை மருப்பினிணையொடியப்படர்ந்தபொற் 
விண்டலங்களுற வீங்கியோங்கு தயமால்வரையின் விளங்கமீதில் [ றோள் 
குண்டலங்கள் குலவரையைவலம்வருவானிரவிகொழுங்கதிர்சூழ்கற்றை 
பாண்டலங்கள் பன்னிரண்நொலைந் தாய்ப்பொலிந்தவெனவயங்கமன்னோ ) 
புலியின தளுடையானும் பொன்னாடை புனைந்தரனும்பூவினானும் 
நலியும்வரத்தாரல்லர்தேவரினிங்கியாவரினிநாட்டலாவார் 
மெலியுமிடைத்தடிக்குமுலைவேயிளந்தோட்சேயரிக்கண்வென்றிமாதர் 
வலிய நெடும் புலவியினும் வணங்காதமகுடநிரைவயங்கமன்னோ. 
வாளுலா : முழுமானிகள்வயங்கொளியின்றொகை வழங்கவயிரக்குன்றத் 
தோளெலாம்படிசுமந்தவிடவரவின்படநிரையிற்றோன் றவான்ற 
நாளெலாம்புடைதயங்காமநீரிலங்கையிற்றான்வாரியிட்ட 
கோளெலாங்கிடந்தநெடுஞ்சிறையன்னநிறையாரங்குலவமன்னோ. 


5 ) 


வேறு . 


கர் 


ஆய்வரும் பெருவலியாக்கராதியோர் 
நாயகர்நளிர்மணிமகுடநண்ணலால் 
தேய்வுறத்தேய்வு றப்பெயர்ச் துசெஞ்சுடர் 

ஆய்மணிப்பொலன் கழலடிநின்றார்ய்பவே . 
* சூர்ப்பணகை- சூர்ப்பணகா என் றவடசொல் ஆவீறுஐயாயிற்று ; இப் 
பெயர் சூர்ப்பம் நகம் எனப்பிரிர்து முறம்போன்ற (வடிவமுடைய ) நகமு 
ள்ளவளென்று எதுப்பொருள் படும் . இது அவளுக்கு வடிவுபற்றிவைக்கப் 
பட்ட காரணக்குறியாகிய இயற்பெயர் . 

t புலவியாவது - ஆடவரும் மகளிரும் இன்பநிலையில் அவ்வின்பத்தை 
மிகுவிக்கும் பொருட்டு ஒருவரோடொருவர் கோபித்தல் . 

- முழுமணி -உத்தமவிலக்கணம் நிறைந்த இரத்தினம் , ஒளிநிரம்பி 
இரத்தினம் . 


வது ) 


மாரீன்வதைப்படலம் . 


எரு 


( 
எ 
) 


மூவகையுலகினு முதல்வர் முந்தையோர் 
ஓவலருதவியபரிசினோங்கல் போல் 
தேவருமவுணருமுதலினோர் திசை 
தூவியநறுமலர்க்குப்பைதுன்னவே . 
இன்னபோதிவ்வழிநோக்குமென்பதை 
உன்னலற்கரதலஞ்சுமந்தவுச்சியர் 
மின்ன விர்மணிமுடிவிஞ்சைவேந்தர்கள் 
துன்னினர்முறைமுறை துறையிற்சுற்றவே . 


( 
அ 
) 


(40) 


மங்கையர் திறத்தொருமாற்றங்கூறினும் 
தங்களையாமனத்தாழுஞ்சென்னியர் 
அங்கையுமுள்ள முங்குவிந்தவாக்கையர் 
சிங்கவேறெனத்திறற்சித்தர்சேரவே . 
அன்னவனமைச்சரைநோக்கியாண்டொரு 
நன்மொழிபகரினுாடுங்குஞ்சிந்தையர் 
என்னை கொல்பணியென விறைஞ்சுகின் றனர் 
கின்னரர்பெரும்பயங்கிடந்தநெஞ்சினர் . 
பிரகரநெடுந்திசைப்பெருந்தண்டேந்திய 
கரதலத்தண்ணலைக்கண்ணினோக்கிய 
நாகினராமென நடுங்குதாவினர் 
உரகர்கடம்மனமுலைந்து சூழவே . 
திசையுறுகரிகளைச்செற்றுதேவனும் 
வசையுறக்கைலையை மறித்து வானெலாம் 
அசையுறப்புரந்தரனடர்த்ததோள்களின் 
இசையினைத்தும்புருவிசையினேந்தவே . 
சேணுயர் நெறிமுறைதிறம்பலின்றியே 
பாணிகள் பணி செயப்பழுதில் பண்ணிடை 
வீணையின ரம்பிடைவிளைத்ததேமறை. 
வாணியினாதன் செவியின்வார்க்கவே . 


( 
கக 
) 


கத 


( 52 ) 


. 


( கங ) 


வேறு . 


மேகமென் றுருத்திகொண்டு விண்ணவர் தருவும்விஞ்சை 
நாகமுஞ்சுரந்த தீந்தேம்புனலொமேளாவிநவ்வித் 
தோகையர் துகிலிற்றோயுமென்பதோர்துணுக்கத்தோடும் 
சீகரமகர வேலைக்காவலன் சிந்தமன்றே 


( கச ) 


நறைமலர்த்தாதுந்தேனுநளிர் நெடுமகுடகோடி 
முறைமுறையறையச்சிந்திமுரிந்து குமணியுமுத்தும் 


எசு 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


தறையிடையுகாதமுன்னந்தாங்கினன் றழுவிவாங்கித் 
துறைதொறுந்தொடர்ந்து நின்று - சமீரணன்றுடைப்பமன்னோ. () 


வேறு . 


( கசு ) 


மின்னுடைவேத்திரக்கையர்மெய்புகத் 
துன்னெடுங்கஞ்சுகத்துகிலர்சோர்வுலர் 
பொன்னொடு வெள்ளியும் புரந்தராதியர்க் 
கின்னியன் முறைமுறையிருக்கையீயவே . 
சூலமே முதலிய துறந்து சுற்றிய 
சேலையா ற்சிறியவாய்புதைத்துச்செங்கையின் 
தோலுடைகெடும்பணை துவைக்குந்தோறெலாம் 
காலன்வந்திசைக்குநாட்கடிகைகூரவே . 


( கசு ) 


( கஅ ) 


நயனங்கிளர்நானநெய்யளாவிநந்தலில் 
வியங்கருப்பூரமென்பஞ்சின்மீக்கொளீ இ 
கயங்களின் மரைமலர்க்காடுபூத்தென 
வயங்கெரிக்கடவுளும் விளக்கமாட்டவே . 
அதிசயமளிப்பதற்கருளறிந்துநற் 
புதிதலர்கற்பகத்தருவும் பொய்யிலாக் 
கதிர்கெமெணிகணங்கறவையான்களும் 
நிதிகளுமுறைமுறைநின்று நீட்டவே , 
குண்டல முதலிய குலங்கொள் பேரணி 
மண்டியபேரொளிவயங்கவீசலால் 
உண்டுகொரலிவினியுலகமேழினும் 
எண்டிசைமருங்கினுமிருளின்றென்னவே 


( க்க ) 


20 ) 


(உக ) 


கங்கையே முதலிய தீர்த்தகன்னியர் 
கொங்கைகள் சுமந்திடைகொடியினொல் கிடச் 
செங்கையினரிசியுமலருஞ்சிந்தினர் 
மங்கலமுறைமுறைகூறிவாழ்த்தவே . 
ஊருவிற்றோன்றியவுயிர்பெய்யொவியம் 
காரினிற்செருக்கியகலாபமஞ்ஞைபோல் 
வார்விசிக்கருவியோர்வகுத்தபாணியின் 
நாரியாருநடாடிப்பநோக்கியே . 


( உ ) 


இருந்தனனுலகங்களிரண்டுமொன் றுந்தன் 

அருந்தவமுடைமையினளவிலாற்றலின் 
சமீரணன் நன்றாகசஞ்சரிப்பவன் அதாவது வாயுதேவன் 


வது ) 


* மாரீசன் வதைப்படலம் . 


எஎ 


பொருந்தியவி ராவணன்புருவக்கார்முகக் 
கருந்தடங்கண்ணியர் கண்ணின் வெள்ளத்தே . 

( உங ) 
சூர்ப் பணகை இராவணனரன்மனையின் வடக்குக் 

கோபுரவாயிலில் வருதல் . 
தங்கையுமவ்வழித்தலையிற்றாங்கிய 
செங்கையள் சோரியின்றாரைசேந் திழி 
கொங்கையண்மூக்கினள் குழையில் காதினள் 
மங்குலினொளிபடத்திறந்தவாயினள் . 

(உச ) 
* முடிமிடைவாயிலின் முறையிட்டார்கலிக் 
கடையுகக்கடலொலிகாட்டக்காந்துவாள் 
குடதிசைச்செக்கரிற்சேந்தகூந்தலாள் 
வடதிசைவாயிலின் வந்துதோன்றினாள் . 

(உரு) 
இதுமுதல் பத்தொன்பது கவிகளில் , அவ்ளது நிலையைக்கண்டு 

அரக்கர் துயருறுதலைக் கூறுகிறர் . 
தோன்றலுந்தொன்னகரரக்கர்தோகையர் 
என்றெதிர்வயி றலைத்திரங்கியேங்கினார் 
மூன்றுலகுடையவன் றங்கைமூக்கிலள் 
தான்றனியவள் தரிக்கவல்லரோ . 

(உச ) - 
பொருக்கெனநோக்கினர் புகல்வதோகிலர் 
அரக்கருமிரைத்தனரசனியாமெனக் 
கரத்தோகெரங்களைப்புடைத்துக்கண்களை 
நெருப்பெழவிழித்து வாய்மடித்து நிற்கின்றார் . (உள ) 
இந்திரன் மேலதோவுலக மீன்ற பேர் 
அந்தணன் மேலதோவாழியானதோ 
சந்திரமௌலிபாற்றங்குமேகொலோ 
அந்தரமென்று நின்றழல்கின்றார்சிலர் . 

( உ.அ ) 
செப்புறற்குரியவர்தெவ்வர்யாருளர் 
முப்புறத்துலகமுமடங்கமூடிய 
இப்புறத்தண்டத்தோர்க்யைவதன்றிது 
அப்புறத்தண்டத்தோராமென்றார்சிலர் . 

( உக) 
என்னையேமிராவணன்றங்கையென்றபின் 

அன்னையேயென்றடி வணங்கலன்றியே 
* முடிமிடைவாயிலின் பல அரசர்களுடைய - கிரீடங்கள் நெருங்கிய 
இராவணனது அரண்மனைவாயிலில் , சிகரங்கள் நெருங்கிய கோபுரவாயி 
லின் என்றும் பொருள்படும் . 

அப்புறத்தண்டம் - பகிரண்டம் , வெளியண்டம் . 


. 


எஅ 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


உன்னவேயொண்ணுமோவொருவராலிவள் 
தன்னையேயரிந்தனடானென்றார்சிலர் . 

( $.0 ) 
போரிலான் புரந்தரனேவல்பூண்டனன் 
ஆருலாநேமியானாற்றறோற்றுப்போய் 
நீரினானெருப்பினான் பொருப்பினானினி 
ஆர்கொலாமீதெனவறைகின்றார்சிலர் . 

( ஙக ) 
சொர்பிறந்தார்க்கிது துணியவொண்ணுமே 
இற்பிறந்தார் தமக்கியைவசெய்திலள் 
* கற்பிறர் தாளெனக்கரன் கொலாமிவள் 
பொற்பிறந்தாக்கினன்புகன்றென்றார்சிலர் . 

(தூஉ ) 
தத்துருசிந்தையர் தளருந்தேவரில் 
பித்து றவல்லரேபிழைப்பில் சூழ்ச்சியார் 
முத்திரத்துலகையுமுடிக்கவெண்ணுவார் 
இத்திரம்புணர்த்தனரென்கின்றார்சிலர் . 

( ஙங ) 
இனியொரு - கற்பமுண்டென்னினன் றியே 
வனைகழல் வழங்குவார்வீரர்வல்லரோ 
பனிவருங்கானிடைப்பழிப்பினோன் புடை 
முனிவர்வெகுளியின் முடிபென்றார் சிலர் 

( ஙச ) 
கரையறு திருநகர் க்கருங்கணங்கைமார் 
நிறைவளைத்தளிர்க்கைகணெரித்துநோக்கினர் 
பிறையுறு பாலெனநிலையிற்பின்றுய 
உரையினரொருவர் முன்னொருவரோடினார் . 

( கூரு ) 
முழவினில் வீணையின் முரளியாழினில் 
தழுவியகுழலினிற்சங்கிற்றாரையில் 
எழுகுரலின்றியேயென்றுமில்லதோர் 
அழுகுரல் பிறந்ததவ்விலங்கைக்கன் றரோ . 

( ஙசு ) 
கள்ளுடைவள்ள முங்களித்ததும்பியும் 
உள்ள முமொருவழிக்கிடக்கவோடினார் 
வெள்ள முகாணுறவிரிந்தகண்ணினார் 
தள்ளுறுமருங்கினர்தழீஇக்கொண்டேகினார் . 

(ஙஎ ) 
நாந்தகவுழவரைகாட்டுந்தண்டத்தர் 
காந் தியகனத்தினர்புலவி $ கைம்மிகச் 
கற்புபதிவிரதாதருமம் . - பொற்பு பொலிவு 

கற்பம்காலத்தின் ஒருபேரெல்லை . $ கைம்மிகமிகவும் அதிகப்பட , எ 
வலைமிக . 


. 


வது ] 


மாரீசன்வதைப்படலம் 


எக 


சேந்தகண திகமுஞ்சிவந்துநீருக 
வேந்தனுக்கிளையவாடாளின் வீழ்ந்தனர் . 


( * அ ) 


( ஙக ) 


பொற்றலைமரகதப்பூகநேர்வுறச் 
சுற்றியமணிவடந்தூங்குமூசலின் 
முற்றியவாடலின் முனிவுற்றேங்கினார் . 
சிற்றிடையலமரத்தெருவுசேர்கின்றார் 
எழுவெனமலையெனவெழுந்ததோள்களைத் 
தழுவிவளைத்தளிர்நெகிழத்தாமரை 
முழுமுகத்திருகயன் முத்தினாலிகள் 
பொழிதாச்சிலருளர்பொருமிவிம்முவார் . 


(50 ) 


வேறு . 


நெய்ந்நிலையவேலரசனேருநரையில்லான் 
இந்நிலையுணர்ந்தபொழுதெந்நிலைபனென்னா 
மைந்நிலைநெடுங்கண்மழைவானிலையதாகப் 
பொய்ந்நிலைமருங்கினர்புலம்பினர்புரண்டார் . 


( 
சக 
) 


மனந்தலைவருங்கணவரின் சுவை மறந்தார் 
கனந்தலைவருங்குழலொசிந்துகலைசோர 
நனந்தலைய கொங்கைகடதும்பிடநடந்தார் 
அனந்தரிள மங்கையாழுங்கியயர்கின்றார் . . 


(சஉ ) 


அங்கையினரன்கயிலை கொண்டதிறலையன் 
தங்கைநிலையிங்கிது கொலென்று தளர்கின்றார் 
கொங்கையிணைசெங்கையின் மலைந்து குலைகோதை 
மங்கையர்கணங்கையெதிர்வந்து விழுகின்றார் . 


(சங ) 


(சசு ) 


இலங்கையில் விலங்குமிவையெய்தலிலவென்றும் 
வலங்கையிலிலங்குமயின் * மன்னனுளனென்ன 
நலங்கையிலகன் றதுகொனம்மினெனநைந்தார் 
கலங்கலினிலங்கணினைவாரிகலுழ்கின்றார் . 
சூர்ப்பணகை இராவணனயிழல் விழந்து புரளுதல் . 
என்றினையவன் றுயரிலங்சைக்கரெய்த 
நின் றவரிருந் தவரொடோடுநெறிதேடக் 
குன்றினடிவந்துபடி கொண்டலெனமன்னன் 
பொன் றிணிகருங்கழல்லிழுந்தனள்புரண்டாள் . 

* மன்- பெருமை அதனையுடையவன் , மன்னன் . 


அ 


( 
சஎ 
) 


ஆரணியகாண்டம் . 

( மூன்று 
இடழதல் கூ - கவிகள் அப்பொழதுலகத்திலுண்டான் 

குழப்பத்தைக்கூறும் . 
மூடினதிருட்படலைமூவுலகுமுற்றச் 
சேடனும் வெருக்கொடுசிரக்குவை நெளித்தான் 
ஆடின * குலக்கிரியருக்கனுமயிர்த்தான் 
ஓடின திசைக்கரிகளும் பருமொளித்தார் . 

( சசு ) 
விரிந்தவலயங்கண்மிடைதோள்படரமீதிட் 
டெரிந்தநயனங்களெயிறின் புறமெரிப்ப 
நெரிந்தபுருவங்களிடைநெற்றியினை முற்றத் 
திரிந் தபுவனங்கள் வினைதேவருமயிர்த்தார் . 

( 
தென்றிசைநமன் றெனொடுதேவர் குலமெல்லாம் 
இன்றிறுதிவந்ததுநமக்கெனவிருந்த 
நின்றுயிர்கடுங்கியுடல் விம்மிநிலைநில்லார் 
ஒன்றுமுரையாடலிலரும்பரினெடிம்பர் . 

( ச . ) 
இராவணன் சூர்ப்பணகையை இதுசெய்தவர் யார் என்றல் 

மடித்தபிலவாய்கடொறும்வந்து புகைமுந்தத் 
துடித்ததொடர்மீசைகள் சுறக்கொளவுயிர்ப்பக் 
கடித்தகதிர்வாளெயிறுமின்கஞலமேகத் 
திடித்தவுருமொத்துறியாவர்செயலென்றான் . 

சூர்ப்பணகை விடை கூறுதல் . 
கானிடையடைந்து புவிகாவல்புரிகின்றார் 
மீனுடை நெடுங்காடியினோனனையர்மேல்கீழ் 
ஊனுடையுடம்புடைமையோருவமையொவ்வா 
மானுடர் தடிந்தனர்கள்வாளுருவியென்றாள் . 

( 10 ) 
இராவணன் கோபித்து நடந்ததை விவரமாகக் கூறு என்றல் , 

செய்தனர்கண் மானுடரெனத்திசையனைத்தும் 
எய்தநகைவந்ததெரிசிந்தினகணெல்லாம் 
நொய்தவர்வலித்தொழினுவன் றமொழியொன்றோ 
பொய்தவிர்பயத்தையொழிபுக்கபுகலென்றான் . 

( ருக ) 
இதுழதல் ஆறுகவிகள் ஒரு தொடர் சூர்ப்பணகை 

விவரமாகக் கூறும் விடை. 
மன்மதனையொப்பர்மணிமேனிவடமேருத் 

தன்னெழிலழிப்பர் திரடோளின் வவிதன்னால் .. 
* குலகிரிகள் - கைலாசம் , இமயம் , மந்தரம் , விந்தியம் , நிஷதம் , ஏம 
கூடம் , நீலம் , கந்தமாதரம் என்பன. 


வது) 


மாரீசன்வதைப்படலம் . 


அக 


( ருஉ ) 


என்ன தனையிப்பொழுதிசைப்பதுலகேழின் 
நன்மதனழிப்பரொரிமைப்பினனிவில்லான் . 
வந்தனைமுனித்தலைவர் பாலுடையர்வானத் 
திந்துவின் முகத்தரெறி நீரிலெழுநாளக் 
கந்த மலரைப்பொருவுகண்ணர்கழல்கையர் 
அந்தமிறவத்தொழிலராரவரையொப்பார் 

( ருங) 
வற்கலையர்வார்கழலர்மார்பினணி நூலர் 
விற்கலையர்வேதமுறைநாவர்நனிமெய்யர் 
உற்கலையருன்னையொர் துகட்டனையுமுன்னார் 
சொற்கலையெனத்தொலைவிறூணிகள்சுமந்தார் . ( ருச ) 
t ஆறுபுனலஞ்சின மரக்கரையெனச்சென் 
றேறநெறியந்தணரியம்பவுலகெல்லாம் 
வேறுமெனு நுங்கள் குலம்வேரொடுமடங்கக் 
கோறுமெனமுந்தையொருசூளுறவு கொண்டார் . ( ருரு ) 
மாரருளரேயிருவரோருலகின் வாழ்வார் 
வீரருளரேயவரின் வில்லதனின் வல்லார் 
ஆரொருவரன்னவரையொப்பவர்களையா 
ஓரொருவரேயிறைவர் மூவரையுமொப்பார் . 

( ருசு ) 
தராவலய நேமியுழவன் றயரதப்பேர்ப் 
பராவருநலத்தொருவன் - மைந்தர்பழியில்லார் 
விராவருவனத்தவன் விளம்பவுறைகின்றார் 
இராமனுமிலக்குவனுமென்பர்பெயரென்றாள் . 
இதுமுதல் நான்கவிகள் இராவணன் தன்னை வெறுத்தல் . 
மருந்தனையதங்கைமணிநாசிவடிவாளால் 
அரிந்தவருமானுட தீ ரரிந்துமுயிர்வாழ்வார் 
விருந்தனையவாளொடும் விழித்திறையும் வெள்கா 
இருந்தனனிராவணனுமின்னுயிர்கொடின்னும் , ( ரு அ ) 
கொற்றமறுமுற்றி வலியாலரசுகொண்டேன் 
உற்றபயன்மற்றி துவொல்காவுரையிறந்தேன் 
முற்றவுலகத்து முதல் வீரர்முடியெல்லாம் 
அற்றபொழுதத்திது பொருந்துமெனலாமே . 

( ருகூ) 
நனி - விசேடித்த உரிச்சொல் . - ஆறுபுலன் மக்கள் தாமே யாற்றி 
வுயிரே * என்றதொல்காப்பியத்தால் மக்களெனப்படுவார் ஐம்பொறியுண 
ர்வேயன்றிமனமென்பதோரறிவுமுடையராதலுணர்க . 

மைந்து - இளமை , வலிமை , அழகு ; அகனையுடையவர் , மைந்தர் . 
* அறிந்து முயிர்வாழ்வாரென்றும் பாடம், 

11 


( ருஎ ) 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


வாளு 


மூளுமுளதாயபழியென் வயின் முடித்தோர் 
ஆளுமுளவாமவரதாருயிருமுண்டாம் 
பாளுமுளதோதவிடமுண்டவன் வழங்கும் 
நாளுமுளதோளுமுளநானுமுளெனன்றோ. 

( சு 0) 
இது ராவணன் தன்மனத்தை முன்னிலைப்படுத்திக் கூறுவது . 
* புத்து றவுறப்பழிபுகுந்ததென நாணித் 

தத்துறுவதென்னைமனனே தளரலம்மா 
எத்துயருனக்குளதினிப்பழிசுமக்கப் 
பத்துள தலைப்பகுதிதோள்கள்பலவன்றே , 

( சக ) 
இராவணன் கரன்முதலியோர் அவர்களைக் 

கொன்றிலரோ ? என்றல் . 
என்றுரைசெயாநகைசெயாவெரிவிழிப்பான் 
வன்றுணையிலாவிருவர்மானுடரைவாளால் 
கொன்றிலர்களாநெடியகுன்றுடையகானில் 
நின்றகரனே முதலினோர் நிருதரென்றான் . 

( சு 2 ) 


வேறு . 


அதற்குச் சூர்ப்பணகை விடை கூறத் தொடங்கல் . 
அற்றவனுரைத்தலோமெழுதிழியருவிக்கண்ணள் 
எற்றியவயிற்றள் பாரினிடைவிழுந்தேங்குகின்றாள் 
சுற்றமுந்தொலைந்ததைய நொய்தெனச்சுமந்தகையள் 
உற்றது தெரியும் வண்ணமொருவகையுரைக்கலுற்றாள் . 

சூர்ப்பணகை செய்திகூறல் . 
சொல்லென்றென்வாயிற்கேட்டார் தொடர்ந்தெழுசேனையோடும் 
கல்லென் றவொலியிற்சென்றார்கரன் முதற்காளை வீரர் - 
எல்லொன்று கமலச் செங்கணிராமனென் றிசைத்தவேந்தல் 
வில்லொன்றிற்கடிகைமூன்றிலேறினர் விண்ணிலென்றாள் . ( கச) 
அதுகேட்டு இராவணன் சோகழங்கோபழம் ஒருங்கு அடை தல் . 
தாருடைத்தானையோடுந்தம்பியர் தமியன் செய்த 
போரிடைமடிந்தாரென் றவுரைசெவிபுகா தமுன்னம் 
காரிடையுருமின் மாரிகனலொடுபிறக்குமாபோல் 
நீரொடுநெருப்புக்கான்றநீறைநெடுங்கண்களெல்லாம் 

* புதுமை + உறவு - பத்துறபு ; பண்புப்மெயர் ஈறுபோய்த் தன்னொ 
ற்று இரட்டிற்று இனி புத்துற - புதுமையாக , உற - மிகவும் , பழிபுகுந்தது 
என்றலுமொன்று . 

t தத்துறுவது அலைவது : 


வது . ] மாரீசன்வதைப்படலம் . 

அங் 
இராவணன் சூர்ப்பநகையை நீ அவருக்குச் செய்த 

குற்றம் என் - என்றல் . 
ஆயிடையெழுந்தசீற்றத்தழுந்தியதுன்பமாழித் 
தீயிடையுகுக்குநெய்யிற்சீற்றத்திற்கூற்றஞ்செய்ய 
நீயிடையிழைத்தகுற்றமென்னைகொன்னினையின்னே 
வாயிடையிதழுமூக்கும் வலிந்தவர் கொய்யவென்றான் . 

அதற்கவள்கூறும் விடை . 
என்வயினுற்றகுற்றம் யாவர்க்கும் மெழுதொணாத 
தன்மையனிராமனோடுந்தாமரைதவிரப்போந்தாள் 
மின்னவயின் மருங்குல்கொண்டாள்வேய்வயின்மென்றோள் கொண்டாள் 
பொன்வயின் மேனிகொண்டாள் பொருட்டினாற்புகுந்ததென்றாள் . ( சஎ ) 
ஆரவளென்னலோடுமரக்கியுமையவாழ்ந்து 
தேரவடிரண்ட கொங்கைவெம்பொன்செய்குலிகெெசப்பு 
பாரவள்பாதந்தீண்டப்பாக்கியம்படைத்ததம்மா 
பேரவள்சீதையென்றுவடிவெலாம் பேசலுற்றாள் . 
இதுமுதல் கக - கவிகள் சூர்ப்பணகை பலவாற்றல் 

சீதையை வருணித்தல் . 
காமரமுரலும் பாடல்கள்ளெனக்கனிந்தவின் சொற் 
ரேமலர்நிறைந்த கூந்தற்றேவர்க்குமணங்காமென்னத் 
தாமரையிருந்த + தையல்சேடியாந்தரமுமல்லள் 
யாமுரைவழங்குமென்பதேழமைப்பாலதன்றோ. 

( சுக ) 
மஞ்சொக்குமளகவோதிமழையொக்கும் வடித்தகூந்தல் 
பஞ்சொக்குமடிகள் செய்ய பவளத்தின் விரல்களைய 
அஞ்சொற்கள முதிலள்ளிக்கொண்டவள்வதனமைதீர் 
கஞ்சத்தினளவிற்றேனுங்கடலினும்பெரியகண்கள் 


( எ O ) 


( எக ) 


ஈசனார் கண்ணின் வெந்தானென்னுமி துழுதைச் சொல்லிவ் 
வாசநாறோ தியாளைக்கண்டனன் வல்லவாற்றால் 
பேசலாந்தகைமைத்தல்லாப்பெரும்பிணிபிணிப்பண்ேட 
ஆசையாலழிந்துதேய்ந்தானாங்சனவ்வுருவமம்மா. 
தெவ்வுலகத்துங்காண்டிசிரத்தினிற்பணத்தினோர்கள் 
அவ்வுலகத்துங்காண்டியலைகடலுலகிற்காண்டி 
வெவ்வுலையுற்றவேலைவாளினையென் றகண்ணாள் 
இவ்வுலகத்தாளங்கம்யாவர்க்குமெழுதொணாதாள் . 

* தையல் அழகு ; அப்னை யுடையாளுக்குப் பண்பாகுபெயர். 


( Gre .) 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


தோளையே சொல்லுகேனோசுடர்முகத்துலவுகின்ற 
வாளையே சொல்லுகேனோவல்லவைவழுத்து கேனா 
மீளவுந்திகைப்பதல்லாற்றனித்தனிவிளம்பலாற்றேன் 
நாளையே காண்டியன்றேநானுனக்குரைப்பதென்னோ. 

( எங ) 
வில்லொக்கு நுதலென்றாலும்வேலொக்கும்விழியென்றாலும் 
பல்லொக்கு முத்தென்றாலும் பவளத்தையிதழென்றாலும் 
சொல்லொக்கும்பொருளொவ்வாவாற்சொல்லலாமுவமையுண்டோ 
நெல்லொக்கும் புல்லென்றாலுநேருரைத்தாகவற்றே . 

( எச ) 
இந்திரன் சசியைப் பெற்றானிமூன்று மதனத்தோன் றன் 
தந்தையுமுமையப்பெற்றான்றாமரைச்செங்கணானும் 
செத்திருமகளைப்பெற்றான் சீதையைப் பெற்றாய் நீயும் 
அந்தரம் பார்க்கினன்மையவர்க்கில்லையுனக்கேயையா . 

( எரு ) 
பாகத்திலொருவன்வைத்தான் பங்கயத்திருந்தபொன்னை 
ஆகத்திலொருவன்வைத்தானந்தணனாவில் வைத்தான் 
மேகத்தின் மின்னை முன்னேவென்ற நுண்ணிடையைநீயும் 
மாகத்தோள்வீரபெற்றாலெங்ஙனம் வைத்து வாழ்தி . 

( எசு ) 
பிள்ளை போற்பேச்சினாளைப்பெற்ற பின் பிழைக்கலாய் 
கொள்ளைபோகின் றசெல்வமவளுக்கே கொடுத்தியைய 
வள்ளலேயுனக்குநல்லேன் மற்றுநின்மனையில்வாழும் 
கிள்ளை போன் மொழியார்க்கெல்லாங்கேடு சூழ்கின்றேனன்றே . ( எஎ ) 
தேர் தந்தவல் குற்சீதை தேவர் தமுலகினிம்பர் 
வார் தந்த கொங்கையார்தம் வயிறு தந்தாளுமல்லள் 
தார்தந்தகமலத்தாளைத்தருக்கினர்கடையச்சங்க 
நீர்தந்தததனைவெல்வானிலந் தந்து நிரம்பிற்நன்றே . 


( 
என 


மீன் கொண்டோடும் வேலை மேகலையுலகமேத்தத் 
தேண் கொண்டோடுங்கூந்தற்சிற்றிடைச்சிதையென்னும் 
மாண்கொண்டோடுநீயுன் வாள்வலியுலகங்காண 
யான் கொண்டாடும் வண்ணமிராமனைத்தருதியென்பால் . (எக ) 
"தருவதுவிதியேயென்றாற்றவம்பெரிதுடையரேனும் 
வருவது வருநாளன் றிவந் துகைகூடவற்றோ 
ஒருபது முகமுங்கண்ணுமுருவமுமார்புந்தோள்கள் 
இருபதும்படைத்தசெல்வமெய்துவதினிநீயெந் தாய் 

( 40 ) 
சூர்ப்பநகை இவளையெடுக்கையிலிது செய்யப்பட்டேன் என்றல் . 
இன்னவடன்னையுன்பா லுய்ப்பலென்றெடுக்கலுற்ற 
என்னை யவ்விராமன் றம்பியிடை புகுந் திலங்குவாளால் 


வது .) 


மாரீசன்வதைப்படலம் . 


அரு 


முன்னை மூக்கரிந்துவிட்டான் முடிந்ததென்வாவ்வு முன்னின் 
சொன்னபினுயிரைநீப்பான் றுணிந்தனெனென்னச்சொன்னாள் . ( ) 

அதுகேட்டு இராவணன் மிக்ககாமமடை தல் . 
கோமமுமறனுமானக்கொதிப்பு மென்றினையவெல்லாம் 
பாபநின் றிடத்துநில்லாப்பெற்றிபோற்பற்றுவிட்ட 
தீபமொன்றொன்றையுற்றாலென்னலாஞ்செயலிற்புக்க 
தாபமுங்காமநோயுமாருயிர்கலந்தவன்றே . 

( அஉ ) 
இதுழதல் 85 - கவிகள் இராவணனது காமவேதனையைக்கூறும் . 
கரனையுமறந்தான் றங்கை மூக்கினைக்கடிந்து நின்றான் 
உரனையுமறந்தானுற்றபழியையுமறந்தான் வெற்றி 
அரனையுங்கொண்ட காமனம்பினான் முன்னைப்பெற்ற 
வரனையுமறந்தான் கேட்டமங்கையை மறந்திலாதான் . (அங ) 
சிற்றிடைச்சீதையென்னுநாமமுஞ்சிந்தைதானும் 
உற்றிரண்டொன்றாய்நின்றாலொன்றொழித்தொன்றையுன்ன 
மற்றொருமனமுமுண்டோமறக்கலாம் வழிமற்றியாதோ 
கற்றனர் * ஞானமின்றேற்காமத்தைக்கடக்கலாமோ . ( அசு ) 
மயிலுடைச்சாயலாளை வஞ்சியாமுன்னநீண்ட 
எயிலுடையிலங்கைநாதனிதயமாஞ்சிறையில்வைத்தான் 
அயிலுடையர்க்கனுள்ளமவ்வழிமெல்லமெல்ல 
வெயிலுடைநாளிலுற்றவெண்ணெய்போல்வெதும்பிற்றன்றே , ( 
விதியது வலியினானுமேலுளவிளைவினானும் 
பதியுறுகேவெந்து குறுகியபயத்தினானும் 
கதியுறுபொறியின் வெய்யகாமனோய்கல்விநோக்கா 
மதியிலிமறையச் செய்த தீமைபோல் வளர்ந்ததன்றே ( அசு ) 
பொன்மயமான நங்கைமனம்புகப்புண்மைபூண்ட 
தன்மையோவரக்கன் றன்னையயர்த்ததோர்தகைமையாலோ 
மன்மதன் வாளி தூவிநலிவதோர்வலத்தனானான் 
வன்மையைமாற்றுமாற்றல்காமத்தேவதிந்ததன்றே. ( அஎ ) 
இராவணன் சபையைவிட்டுத் தன்மனையிலுள்ளே செல்லுதல் . 
எழுந்தனனிருக்கைநின்றாண்டேழுலகத்துளோரும் 
மொழிந்தனராசியோசைமுழங்கினசங்கமெங்கும் 
பொழிந்தனபூவின்மாரி போயினர்புறத்தோரெல்லாம் 
அழிந்தழில் சிந்தையோடுமாடகக்கோயில் புக்கான் . 

* ஞானமானது -முத்திநிலையையும் மற்றைப் பிரபஞ்சநிலைகளையும் சந் 
தேக விபரீதங்களின்றி உள்ளபடியறிதல் 


( 
) 


[மூன்று 


அசு 


ஆரணியகாண்டம் . 


இனி இராவணனது காமநோய்ழதிர்ச்சி . 
பூவினால் வேய்ந்து செய்தபொங்குபேரமளிகொங்கைத் 
தேவிமார்குழுவு நீங்கச் சேர்ந்தனன் சேர்தலொடும் 
நாவிநாறோதிநவ்வி நயன முங்குயமும்புக்குப் 
பாவியாக்கொடுத்தவெம்மைபயப்பயப்பரந்ததன்றே . 


( அக ) 


வேறு . 


( 
கக 


நூக்கலாகலாதகாதனூறு நூறுகோடியாய்ப் 
பூக்கவாசவாடைவீசுசீதநீர்பொதிந்தமென் 
சேக்கை வீகரிந்து திக்கயங்களெட்டை வென்றதோ ள் 
ஆக்கைதீயவுள்ள நையவாவிவேவதாயினான் . 

( 50 ) 
தாது கொண்ட சீதமேவுசந்துசந்தமென் றளிர்ப் 
போது கொண்டடித்தபோது பொங்கு தீமருந்தினால் 
வேதுகொண்டதென்னமேனிவெந்துவெந்துவிம்முதீ 
ஊதுவன் றுருத்திபோலுயிர்த்துயிர்த்துயங்கினான் . 

( ) 
தாவியாது தீதெனாதுதையலாளை மெய்யு ஜப் 
பாவியாதபோதிலாதபா விமாழைபானல் வேல் 
காவியான கண்ணிமேனிகாணமூளுமாசையால் 
ஆவிசாலநொந்து நொந்தழுங்குமானுமாயினான் . 

( கூஉ ) 
பரங்கிடந்தமாதிரம்பரித்தபாழியானையின் 
கரங்கிடந்தகொம்பொடிந் திரங்கவென் றகாவலன் 
மரங்குடைந்ததும்பிபோலரங்கன் வாளிவந்து வந் 
துரங்குடைந்து நொந்துகொந்துளைந்தொதுங்கினான் . ( ங ) 
கொன்றை துன்றுகோதையோடொர்கொம்புவந்தெனெஞ்சிடை 
நின்ற துண்டுகண்டதென் றழிந்தழுங்குநீர்மையான் 
மன்றறங்கலங்கன்மாரன் வாளிபோலமல்லிகைத் 
தென்றல்வந்தெதிர்ந்தபோது சீதுவானுமாயினான் . 

( 
ராவணன் மாளிகையை விட்டு ஒருசோலையை யடைதல் . 
அன்னகாலையங்குநின்றெழுந்தழுங்குசிந்தையான் 
இன்னவாறுசெய்வெனென்றொரெண்ணிலானிரங்குவான் 
பன்னுகோடி தீபமாலைபாலையாழ்பழித்தசொற் 
பொன்னனாரெடுக்கவங்கர்சோலையூடுபோயினான் . 

( கூரு ) 


( 
கச 
) 


வேறு . 


அந்தச்சோலையின் வருணனை. 
மாணிக்கம்பனசம்வாழைமரக தம்பிவரந்தேமா 
ஆணிப்பொன்வேங்கைகோங்கமரவிந்தந்தராகம்பூகம் 


வது .] மாரீசன்வதைப்படலம் . 

அள 
சேணுய்க்குநீலஞ்சாலங்குருவிந்தந்தென்னம் வெள்ளி 
* பாணித்தென்பளிங்குநாகம்பாடலம்பவளமன்னோ. 

( கசு ) 
அங்கு ஒருமண்டபத்தில் ஒருபடுக்கையிற் சேர்தல் . 
வானுறநிவந்தசெங்கேழ்மணிமரந்துவன்றிவான 
மீனொடுமலர்கடம்மில்லேற்றுமை தெரிதறேற்ற 
தேனுகுசோலைராப்பட்செம்பொன் மண்டபத்துளாங்கோர் 
பானிறவமளிசேர்ர்தான்பையுளுற்றுயங்கிலாவான் . ( கன ) 
அங்குப்பறவைகள் இராவணணுக்கஞ்சி மௌவனமாயிருத்தல் . 
கனிகளின் மலரின் வர்தகள்ளுண்டுகளிகளன்ன 
வனிதையர்மழலையின் சொற்கிள்ளை யுங்குயிலும்வண்டும் 
இனியனமிழற்றுகின் றவியாவையுமிலங்குவேந்தன் 
முனியுமென் றவிந்தவாயமூங்கையர்போன் றவன்றே . ( கஅ ) 

வசந்தகாலம் வருதல் 
பருவத்தால் வாடைவர்தபசும்பனியாங்கபாணம் 
உருவிப்புக்கொளித்தபுண்ணிற்குளித்தலுமுளைந்துவிம்மி 
இருதுத்தான்யாதடாவென்றியம்பினதியம்பலோடும் 
வெருவிப்போய்ச்சிசிரநீக்கிவேனிலவர் திறுத்ததன்றே . ( கூ க ) 

ராவணனது தாபம் தணிவு பொறமை . 
வண்பணைமரமூந் தீயமலைகளுங்குளிரவாழும் 
மென்பனியெரிந்ததென்றால்வேனிலைவிளம்பலாமோ 
அன்பெனும் விடமுண்டாரையார் றலாமருந்து முண்டோ 
இன்பமுந்துன்பந் தானுமுள்ளத்தோடியைந் தவன்றே. 

( 500 ) 
அவன் சரத்காலத்தைக் கொணரக் கட்டளையிடுதல் 
மாதிரந்திறு திகாறுந்தன் மனத்தெழுந்த * மையல 
வேதனைவெப்பஞ்செய்யவேனிலும் வெதுப்புங்காலை 
யாதிதிங்கிதனின் முன்னைச்சிசிரநன்றிதனை நீக்கிக் 
கூதிராம்பருவந் தன்னைக் கொணருதிர்விரைவினென் றான் . ( க 0க ) 
அதுவும் தபிக்கவே அவன் யெல்லாப்பருவத்தையும் ஒழிக்கவென்றல். 
கூதிர்வந்தடைந்தகாலைகொதித்தன குவவுத்திண்டோள் 
சீதமுஞ்சுடுமோமுன்னைச்சிசிரமேகாணிதென்றான் 
ஆதியாயஞ்சுமன்றேயருளலதியற்றவென்ன 
யாதுமிங்கிருதுவாகாதியாவையுமகற்று மென்றான் . 

( க 02) 


* மையல் வேதனைமோகத்துன்பம் 


ரணியகாண்டம் . 


[ மூன்று 


இருது வொன்று மில்லாத அச்சமயத்து நிலைமையின் வருணனை . 
என்ன லுமிருதுவெல்லாமேகினயாவுந்தத்தம் 
பன்னரும்பருவஞ்செய்யாயோகிபோற்பற்றுநீத்த 
பின்னருமுலகமெல்லாம்பிணிமுதற்பாசம்வீசித் 
துன்னருந்துவத்தினெய்துந் துறக்கம் போற்றோன்றிற்றன்றே . ) 

தாபம் ஒழியாமை . 
கலத்தாருலகமெல்லாங்குளிப்பொடுவெதுப்பு நீங்க 
நீலத்தாரரக்கன் மேனிநெய்யின்றியெறிந்ததன்றே 
காலத்தால் வருவதொன்றோகாமத்தாற்கனலும் வெந்தீச் 
சீலத்தாலவிவதன்றிச்செய்யத்தானாவதுண்டோ . 

(கச ) 
தாபந்தணியாத அவன் சந்திரனைக்கொணர்க என்றல் . 
நாரமுண்டெழுந்தமேகந்தா மரைவளையநானா 
சாரமுண்டிருந்தசீதசந்தனத்தளிர்மென்றாதோ 
டாரமுண்டிருந்துஞ்சிந்தையயர்கின்றானயநின்றாரை 
ஈரமுண்டென்பரோ.டியிர்து வைந்கொணர்மினென்னான் . ( கரு ) 

சந்திரன் வருதல் . 
வெஞ்சினத்தரக்கனாண்டவியனகர்மீது போதும் 
நெஞ்சிலனொதுங்குகின் றநிறைமதியோனைநோக்கி 
அஞ்சலை வருதிநின்னையழைத்தனனறசனென்னச் 
சஞ்சலந்து றந்து தானச்சந்திரனுதிக்கலுற்றான் . 

( க 0 சு ) 
சந்திரோதய வருணனை சந்திரன் இராவணனை வருத்துதல் . 
அயிருறக்கலந்தநன்னீராழிநின்றாழி நீத்துச் 
செயிருறக்கலர்ததாண்டோந்தேய்வுவந்துற்றபோது 
வயிரமுற்றுடைந்து சென்றோர்வலியவற்செல்லுமாபோல் 
உயிர்தெறக் காலனென்பானொத்தனனுதயஞ்செய்தான் . ( க 3 ) 
பராவருங்கதிர்களெங்கும் பரப்பி மீப்படர்ந்து வானில் 
தாரதலத்தெவரும்பேணாவவனையேசலிக்குநீரால் 
அராவனை துயிலுமண்ணல்காலமோர்ந்தற்றநோக்கி 
இராவணனுயிர்மேலுய்த்ததிகிரியுமென்னலானான் . 

( காஅ ) 


அருகுருபாலின் வேலைய முதெலாமளைந்துவாரிப் 
பருகினன்பரந்து பாய்ந்தநிலாச்சுடர்ப்பனிமென்கற்றை 
நெறியுறுபுருவச்செங்கணரக்கற்குநெருப்பினாப்பண் 
உருகிய வெள்ளியள்ளி வீசினாலொத்ததன்றே . 

(காக ) 
துறக்கம் முத்தியுலகம் . சுவர்க்கம் . காலன் காலத்தை அறுதியிடுபவன் . 


வது ] 


மாரீசன்வதைப்படலம் . 


அக 


மின்னிலந்திரிந்ததன்னவிழுநிலாமிதிலை சூழ்ந்த 
செந்நெலங்கழனிநாடன்றிருமகள் செவ்விகேளா 
நன்னலந்தொலைந்து சோருமரக்கனை நாளுந்தோலாத் 
* துன்னலனொருவன் பெற்ற புகழெனச்சுட்டதன்றே . ( க்க ) 

சூரியனையேன் கொணர்ந்தீரென்றல் . 
கருங்கழற்காலனஞ்சுங்காவலன் கருத்துநோக்கித் 
தருங்கதிர்ச்சீதயாக்கைச்சந்திரற்றருதிரென்ன 
முருங்கியதணலின் மூரிவிடத்தினை முகக்குஞ்சீற்றத் 
தருங்கதிரருக்கன் றன்னையாரழைத்தீர்களென்றான் . ( ககக ) 

ஏவளாளர் சந்திரனே என்றல் . 
அவ்வழிச்சிலதரஞ்சியாதியாயருளில்லாரை 
இவ்வழித்தருதுமென்பதியம்பலாமியல்பிற்றன்றால் 
செவ்வழிக்கதிரோரென் றந்தேரின் மேலன்றிவாரான் 
வெவ்வழித்தெனினுந் திங்கள் விமானத்தின் மேலதென்றார் . (கக 2 ) 


வேறு . 


இராவணன் சந்திரனென்றறிந்து அவனை வெறுக்கத் தொடங்கல் . 
பணந்தாழல்குற்பனிமொழியார்க்கன்புபட்டார்படுங்காமக் 
குணந்தான் முன்னமரியாதான் கொதியாநின்றான் மதியாலே 
தணந்தாமரையின் றனிப்பகைஞனென் னுந்தன்மையொருதானே 
உணர்ந்தானுணர்வுற்றவன் மேலிட்டுயிர் தந்துய்க்கவுரைசெய்வான் . 


தேயாநின்றாய்மெய் வெளுத்தாயுள்ளங்கறுத்தாய்நிலைதிரிந்து 
காயாநின் றாயொரு நீயுங்கண்டார் சொல்லக்கேட்டாயோ 
பாயாநின் றமலர்வாளிபறியாநின்றாரின்மையால் 
ஓயாநின்றேனுயிர்காத்தற்குரியார்யாவருபெதியே 

( ககச ) 
ஆற்றாராகிற்றம்மைக்கொண்டடங்காரோவென்னாருயிர்க்குக் 
கூற்றாய்நின்ற குலச்சனகிகுவளை மலர்ந்ததாமரைக்குத் 
தோற்றாயதனானகங்கரிந்தாய் மெலிந்தாய் வெதும்பத்தொடங்கினாய் 
மாற்றார் செல்வங்கண்டழிந்தால் வெற்றியாக - வற்றாமோ . (ககரு ) 

இராவணன் சூருயனையும் பகலையும் வரவழைத்தல் 
என்னப்பன்னியிடருழவா விரவோ டிவனைக்கொண்டகற்றி 
முன்னைப்பகலும்பகலோனும் வருக வென்றான் மொழியாமுன் 
உன்னற்கரியவுடுபதியுமிரவுமொழிந்தவொரு நொடியில் 
பன்னற்கரியபகலவனும்பகலும் வந்துயரந் தவால் . 

( ககசு ) 
* துன்னலன் -சேராதவன் , " வற்று வல்லது ; பண் படிக்குறிப்புமுற்று . 

12 


ஆரணியகாண்டம் . 


(மூன்று 


இதுமுதல் கூ - கவிகள் அவ்வுதய காலவருணனை . 
இருக்கின்மொழியாரெரிமுகத்தினீந்தநெய்யினவிர்செம்பொன் 
உருக்கியனையகதிர்பாயவனல்போல் விரிந்ததுயர்கமலம் 
அருக்கனெய்தவமைந்தடங்கிவாழாவடாதபொருளெய்திச் 
செருக்கியிடையே திருவிழந்தசிறியோர்போன் றசேதாம்பல் . (ககள ) 
நாணிநின்றவொளிமழுங்கிநடுங்காநின் றவுடம்பினனாய்ச் 
சேணினின்றுபுறஞ்சாய்ந்து கங்குற்றாாம்பின் செல்லப் 
பூணின் வெய்யோனொரு திசையேபுகுத்தப்போவான்புகழ்வேந்தர் 
ஆணை செல்லநிலையழிந்தவரசர்போன்றானல்லாண்டான் . ( ககஅ ) 


வேறு . 


மணந்த பேரன்பரைமலரின் சேக்கையுள் 
புணர்ந்தவரிடையொருவெகுளிபொங்கலாற் 
* கணங்குழைமகளிர்கள் கங்குனீங்கிட 
உணர்ந்திலர்கன வினுமூடறீந்திலர் . 

( ககக) 
தள்ளுறுமுயிரினர்தலைவர் நீங்கலால் 
நள்ளிரவிடையுறுநடுக்கநீங்கலர் 
கொள்ளையினலர் தருகுவளை நாண்மலர் 
கள்ளுகுவனவெனக்கலுழுங்கண்ணினார் . 

( கஉ O ) 
அணைமலர்ச்சேக்கையுளாடறீர்ந்தனர் 
பணைகளைத்தழுவியபவளவல்லிபோல் 
இணைமலர்க்கைகளினிறுகலின் - னுயிர்த் 
துணைவரைத்தழுவினர் துயில்கின்றார் சிலர் . 

(கஉக ) 
அளியினங்கடந்தொறுமார்ப்பவாய்கதிர் 
ஒளிபடவுணர்ந் திலவு றங்குகின் றன 
தெளிவிலவின்றுயில் விளையுஞ்சேக்கையுள் 
களிகளை நிகர்த்தனகளிகல்யானையே . 

( க 22 ) 
விரித்துறை துறைதொறும்விளக்கம்யாவையும் 
எரிந்திழுதஃகலவொளியிழந்தன 
அருந்துறைநிரம்பியவுயிரினன்பரைப் 
பிரிந்துறைதருங்குலப்பேதைமாரினே . 

( கஉங ) 
புனைந்திதழுரிஞ்சுறுபொழுது புல்லியும் 
அனைந்திலவைகறைமலருமரமலர் 
* கணம் - கூட்டம் . உயிர்த்துணைவர் - உயிர்போன்ற துணைவரே 
உவமத்தொகை. புனைதல் - அழகு செய்தல் " பொன்னியற்புனை தோட்டி 
யால் ” என்புழி இப்பொருட்டாதல் காண்க . ( புறநானூறு கச வது பாட்டு ) 


ரன 


வது ] 


மாரீசன் வதைப்படலம் . 


நனந்தலை பமளியிற்றுயிலுநங்கைமார் 
அனந்தரினெடுங்கணோடொத்தவாமரோ . 


( கஉச ) 


இச்சையிற்றுயில்வதற்கியாவர்கண்களும் 
நிச்சயம்பகலுந் தமிமைகணீக்கலர் 
பிச்சையுமிதுேமென்றுனர்வுபேணலர் 
வச்சையர்நெடுமனை வாயிலானவே . 


( கஉ ரு ) 


(கஉசு ) 


நஞ்சுறு பிரிவினை நாளினீளமோர் 
தஞ்சுரவிடுவதோர்தயாவுதாங்கலால் 
வெஞ்சிறைநீங்கியவினையினாரென 
நெஞ்சுறக்களித்தன நேமிப்புள்ளெலாம் . 
நாண்மதிக்கல்லதுநடுவணெய் திய 
ஆணையினீக்கலாவரிற்பாய்வன 

மாண்வினை பயன்படாமாந்தர்வாயில்சேர் 
பாணரிற்றளர்ந்தனபாடற்றும்பியே . 


( கஉஎ) 


அருமணிச்சாளரமதனினூடுபுக் 
கெரிகதிரின்றுயிலெழுப்பியேற்றவும் 
மருளொடுதெருளுறு நிலையர் மங்கையர் 
தெருளுறமெய்ப்பொருடெளிந் திலாரினே . 


( கஉ அ ) 


ஏவலின் வன்மையையெண்ணறேற்றலர் 
நாவலரியற்றியநாளினாம நூல் 
காவலினினிதுணர்கணிதமாக்களும் 
கூவுறுகோழியுந் துயில்வுகொண்டவே . 


{கஉக ) 


இனை யனயுலகினினிகழுமெல்லையில் 
கனைகழலரக்கனுங்கண்ணினோக்கினான் 
நினைவுறுமனத்தையு நெருப்பிற்றீக்குமால் 
னையவத்திங்களேயாகுமாலென்றான் . 

( க x0 ) 
ஏவலர் சூரியனே என்றுணர்த்தல் . 
திங்களோவன்றி து செல்வசெங்கதிர் 
பொங்குளைப்பச்சையம்புவித்தேரதால் 
வெங்கதிர்சுடுவதேயன்றி மெய்யுறத் 
தங்குதண்கதிர்சுடத்தகாதென்றார்சிலர் . 

(க.க ) 
மாண்வினை - பாடலின் தன்மையையுணர்ந்து கேட்டு மகிழ்தலும் 
பாணர்க்கு வேண்டியபடி கொடுத்துப் பெருமையையடைதலுமாகிய செ 
யல்களாம் . 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


வேறு . 


இராவணன் இளம்பிறையைக் கொணர்க என்றல் . 


( சங 2 ) 


நீலச்சிகரக்கிரியன்னவனின் றவெய்யோன் 
ஆலத்தினும் வெய்யன கற்றியாற்றுகின்ற 
வேலைக்குரலைத் தவிர்கென்று விலக்கிமேலை 
மாலைப்பிறைப் பிள்ளையைக் கூவுதிர்வல்லையென்றான் . 
சொன்னானிருதர்க்கிரையம் மொழிசொல்லலோடும் 
அந்நாளினிரம்பியவம்மதியாண் + டொர்வேலை 
முந்நாளினிளம்பிறையாகி முளைத்ததென்றால் 
எந்நாளுமருந்தவமன்றியியற்றலாமோ. 

இராவணன்பிறையைப் பழித்தல் 
குடபாலின் ளைத்தது கண்டகுணங்கடீயோன் 
வடவாவனலன்றெனின் மண் பிடர்வைத்த பாம்பின் 
விடவாளெயிறன்றெனினென்னைவெகுண்டமாலை 
அடவாளுருவிக்கொடுதோன்றியதாகுமன்றே . 


( கங ங ) 


( ஙச ) 


( கஙரு ) 


( கரு.சு ) 


தாதுண்சடிலத்தலைவைத்ததுதண்டரங்கம் 
மோதுங்கடலிற்கிடைமுத்து பிறந்தபோதே 
ஒதுங்கடுவைத்தன்மிடற்றினொளித்ததக்கோன் 
ஈதுங்கடுவாமெனவெண்ணியவெண்ண மன்றே . 
உருமொக்கவுலைந் துயிர் நுங்கியதிங்களோடித் 
திருமிச் சிறுமின் பிறை தீமைகுறைந்ததில்லை 
கருமைக்கறைநெஞ்சினினஞ்சுகலந்தபாம்பின் 
பெருமைச்சிறுமைக்கொருபெற்றி குறைந்ததுண்டோ . 

இராவணன் இருளைத் தருக என்றல் . 
கன்னக்கனியும்மிருடன்னையுங்காண்டுமன்றே 
முன்னைக்கதிர் நன்றி தகற்றுதிர்முன்புசான்ற 
என்னைச்சுடுமென்னினிவ்வேழுலகத்தும் வாழ்வோர் 
பின்னைச்சிலருய்வரென் - றங்கொருபேச்சுமுண்டோ . 

அந்தகாரவருணனை . 
ஆண்டப்பிறைநீங்கலுமெய்திய தந்தகாரம் 
தீண்டற்கெளிதாய்ப்பலதேய்ப்பனதேய்கலாகி 
வேண்டிற்கரபத்திரத்தீர்த்து விழுத்தலாகிக் 
காண்டற்கினிதாய்ப்பலகந்து திரட்டலாகி . 
* ஒருவேலை- ஒருபுறத்தில் , எல்லை . - அங்கு- அசை . 


( கங எ ) 


( கங அ ) 


வது] 


மாரீசன்வதைப்படலம் . 


கூங் 


முருடீர்ந்துருட்டற்கெளிதென்பதென் முற்றுமுற்றிப் 
பொருடீங்கில் கேள்விச்சுடர்புக்குவழங்கலின்றிக் 
குருடீங்கிதென்னக்குறிக்கொண்டுகண்ணோட்டங்குன்றி 
அருடீர்ந்தநெஞ்சிற்கரிதென்பதவ்வந்தகாரம் . 

( கூ கூ ) 
இராவணன் இருளைப்பழித்தல் . 
விள்ளாது செறிந்திடைமேலுறவோங்கி * யெங்கும் 
நள்ளாதிருளந்தகன்ஞாலம் விழுங்கலோடும் 
எள்ளா துலகியாவையும்யாவரும் வீயுமென்ப 
துள்ளாதுமிழ்ந்தான் விடமுண்டவொருத்தனென்றான் . ( கச ) 
வேலைத்தலைவந்தொருவன் வலியால் விழுங்கும் 
ஆலத்தினடங்குவதன்றிதறிந்துணர்ந்தேன் 
ஞாலத்தொடுவிண் முதல்யாவையுநாவினக்கும் 
காலக்கனல்கார்விடமுண்டுகறுத்ததன்றே. 

(கசக ) 
இராவணன் சீதையை உருவெளித்தோற்றத்திலே கண்டு 

கூறும் வார்த்தை . 
அம்பும்மனலு நுழையாக்கனவந்தகாரத் 
தும்பர் மழை கொண்டயலொப்பரிதாயதுப்பின் 
கொம்பர் குரும்பைக்குலங்கொண்டது திங்கடாங்கி 
வெம்புந் தமியேன் முன் விளக்கெனத்தோன்றுமன்றே . ( கசுஉ ) 
மருளூவேந்தமயக்கோமதிமற்றுமுண்டோ 
தெருளா திதென்னோதிணிமையிழைத்தாலுமொவ்வா 
இருளூடிருகுண்டலங் கொண்டுமிருண்டநீலச் 
சுருளோடும்வந்தோர்சுடர்மாமதிதோன்றுமன்றே . ( கசங ) 
புடை கொண்டெழுகொங்கையுமல்குலும்புல்கிநிற்கும் 
இடைகண்டிலமல்லதெல்லாவுருவுந்தெரிந்தாம் 
விடநுங்கியகண்ணுடையாரிவர்மெல்லமெல்ல 
மடமங்கையராயென்மனத்தவராயினாரே . 

(கசசு) 
பண்டேயுலகேழினுமுள்ள படைக்கணாரைக் 
கண்டேனிவர் போல்வதொர்பெண்ணுருக்கண்டிலேனால் 
உண்டேயெனின் வேறினியெங்கையுணர்த்திதின்ற 
வண்டேறுகோதைமடவாரிவராகுமன்றே . 

( கசுரு ) 
இராவணன் சூர்ப்பணகையை யழைக்கவென்றல் . 
பூண்டிப்பிணியானுறுகின்றது தான் பொறாதாள் 
தேண்டிக்கொவெந்தனள் செய்வதொர்மாறுமுண்டோ 
* எங்கும் நள்ளாது யாதோரிடத்தையும் விட்டிடாமல் . 
* புடை - பக்கம் , திரட்சியுமாம் . 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


காண்டற்கினியாளுருக்கண்டவட்கேட்கு மாற்றால் 
ஈண்டிப் பொழுதேவிரைந்தெங்கையைக்கூவுகென்றான் . ( கசுசு ) 

சூர்ப்பணகை இராவணனிடத்து வருதல் . 
என்றானென லுங்கடிதேகினர்கூவுமெல்லை 
வன்றாணிருதக்குலம் - வேரறமாய்த்தல் செய்வாள் 
ஒன்றாதகாமக்கன லுட்டெறலோடு நாசி 
பொன்றாழ் குழைதன்னொடும் போக்கினள் போய் புகுந்தாள் . ( கசஎ ) 
ராவணன் அவளை நோக்கி இவள் சீதைதானா எனவினவல் . 
பொய்ந்நின்றநெஞ்சிற் கொடியாள் புகுந்தாளை நோக்கி 
நெய்ந்நின்ற கூர்வாளவனேருறநொக்குநங்காய் 
மைந்நின்றவாட்கண்மயினின்றெனவந்தென் முன்னர் 
இந்நின் றவளாங்கொலியம்பியசீதையென்றான் . 

( கசஅ ) 
அவன் தனது உருவெளிதோற்றத்தின் படி இராமனென்றல் . 
செந்தாமரைகண்ணொடுஞ்செங்கனிவாயினோடும் 
சந்தார் தடந்தோளொடுந் தாழ்தடக்கைகளோடும் 
அந்தாரகலத்தொடுமஞ்சனக்குன் றமென்ன 
வந்தானிவனாகுமவ்வல்விலிராமனென்றாள் . 

( கசக ) 
சூர்ப்பணகையை நோக்கி நமது காக்ஷிமாறு படுவதேன் என்றல் . 
பெண்பாலுருநானி துகண்டது பேதை நீயீண் 
டெண்பாலுமிலாததொராணுருவென்றியென்னே 
கண்பாலுறுமாயைகவற்றுதல் கற்ற நம்மை 
மண்பாலவரேகொல்விளைப்பவர்மாயையென்றான் . (கரும் ) 
அவள் இராவணனை நோக்கி நீகண்ட பெண்ணுரு 

உருவெளித்தோற்றமே என்றல் . 
ஊன்றுமுணர்வப்புநெமொன் றினுமோடலின்றி 
ஆன்று முளதாநெடிதாசைகனற்றநின்றாய்க் 
கேன்றுனெ திரேவிழிநோக்குமிடங்கடோறும் 
தோன்றுமனையாளிது தொன்னெறித்தாகுமென்றாள் . (கருக ) 
நீ இராமனைக்கண்டது என்னே எனற்கு அவள் விடைகூறல் . 
அன்னாளது கூறவரக்கனுமன்னதாக 
நின்னாலவ்விராமனைக்காண் குறு நீரெனென்றான் 
எந்நாளவனென்னையித்தீர்வருமின்னல் செய்தான் 
அந்நாண் முதல்யானுமயர்த்திலனாகுமென்றாள் . 

(கரும் ) 
* ஆறு - வழி . ஆற்று - தலைக்கடைவாயில் . t வேரறமாய்த்தல் - நிர்மூல 
மாக்குதல் , சந்ததியுமறத்தொலைத்தல் . 


வது ) 


மாரீசன்வதைப்படலம் . 


| 


சீதையைக்கவர்ந்து வரும்படி சூர்ப்பணகை 

இராவணனுக்குக் கூறுதல் . 
ஆமாமதடுக்குமெனாக்கையொடாவிரைய 
வே * மால்வினையேற்கினியென் விடிவாகுமென்னக் 
கோமானுலகுக்கொருநீ குறைகின் றதென்னே 
பூமாண்குழலாடனை வௌவுதிபோதியென்றாள் . ( கருங) 
இராவணன் சாம நோயால் மரணாவத்தைப் படுதல் . 
என் முளகன்றாள வரக்கனுமீடழிந்தான் 
ஒன்றானுமுணர்ந்திலனாவியுலைந்து சோர்ந்தான் 
நின்றாருநடுங்கினர்நின்றுளநாளினாலே 
பொன்றாதுளனாயினனத்துணைபோலுமன்றே . 

(சருச ) 
இராவணன் தனது வெப்பந்தீர்தற் பொருட்டுச் 

சந்திரகாத்தமண்டபஞ் செய்யச் சொல்லல் . 
இறந்தார் பிறந்தாரெனவின்னுயிர்பெற்றமன்னன் 
மறந்தானுணர்ந்தானவண்மாடுகின்றாரைநோக்கிக் 
கறந்தாலென நீர் தருசந்திரகாந்தத்தாலே 
சிறந்தார்மணிமண்டபஞ்செய்கெனச்செப்புகென்றான் . (கருடு ) 

தெய்வதச்சன் சந்திரகாந்தமண்டப மியற்றல் , 
வந்தானெடுவானுறைதச்சன் மனத்துணர்ந்தான் 

சிந்தாவினையன்றியுஞ்செய்வினையானுஞ்செய்தான் 
அத்தாமநெடுர் : தறியாயிரத்தாலமைந்த 
சந்தார்மணிமண்டபந்தாமரையோனுநாண . 

( கருகா ) 
காந்தமமுதின் றுளிகால்வனகாலமீனின் 
வேந்தெனொளியன்றியுமெலொடுகீழ்விரித்தான் 
பூந்தென்றல் புகுந்துறைசாளரமும்புனைந்தான் 
ஏந்துமணிக்கற்பகச்சீதளக்காவிழைத்தான் . 

( கருஎ ) 
இராவணன் மண்டபங்காணவருதல் . 
ஆணிக்கமைபொற்கைம்மணிச்சுடரார்விளக்கம் 
சேணுற்றிருள்சீப்பவத்தெய்வமடந்தைமார்கள் 
பூணிற்பொலிவார்புடையேந் திடப்பொங்குதோளான் 
மாணிக்கமானத்திடைமண்டபங்கான வந்தான் . 

( கருஅ ) 
* மால்வினையேற்கு - வேட்கைச்செயலையுடைய எனக்கு , பெரிய தீவி 
னையையுடைய எனக்கு . சிந்தாவினை - மாநஸ்கர்மம் ; மனத்தால் நினை 
த்தவளவில் நிருமித்தல் ; குறைவற்றவேலை . - தறியாலமைந்தமண்டபம் 
ஆயிரக்கால்மண்டபம் , 


கூசு 


(மூன்று 


ஆரணியகாண்டம் . 


( கடுக ) 


இராவணனது பரிசாரகப் பெண்களின் முகவொளி . 
அல்லாயிரகோடியடுக்கியதொத்ததேனும் 
நல்லார் முகமாநளிர்வானில் வீன் றநாமப் 
பல்லாயிரகோடிபனிச்சுடரீன் றதிங்கள் 
எல்லாமுடனாயிருளோடியிரிந்ததன்றே . 
அம்மண்டபத்தைச் சூழ்ந்த சோலையிலுள்ள கற்பக 

விருக்ஷங்களின் காந்திவிசேடம் . 
பொற்புற்றனமாமணியொன்பதும்பூவினின்ற 
கற்பத்தருவின் கதிர்நாணிழற்கற்றைநாற 
அற்பற்றழியப்பகலாக்கியதாலருக்கன் 
நிற்பத்தெளிகின்றது நீள் சுடர்மேன்மையன்றோ. 

ராவணன் மண்டபத்தினட் புதுதல் . 
ஊறோசைமுதற்பொறியாவையுமொன்றினொன்று 
தேறாநிலையுற்றதோர்சிந்தையன் செய்கையோரான் 
வேறாய பிறப்பிடைவேட்கை விசித்த தீர்ப்ப 
மாறோருடலுற்றென மண்டபம் வந்து புக்கான் . 


( கசு 0 ) 


( கசுக) 


வேறு. 


இராவணன் அங்குப் பூம்பள்ளியையடைதல் . 
தண்டலி றவஞ்செய்வோர்தாம் வேண்டியதரவேநல்கும் 
மண்டலமகரவேலையமுதொடுவந்ததென்னப் 
பண்டருசுரும்பு சேரும்பசுமரமுயிர்த்தபைம்பொற் 
றண்டளிர்மலரிற் செய்தசீதளச்சேக்கை சார்ந்தான் . (கசுஉ ) 

அங்குத் தென்றற்காற்று வீசுதல் . 
நேரிழைமகளிர்கூந்தனிறைநறைவாசநீந்தி 
வேரியஞ்சரளச்சோலைவேனிலான் விருந்து செய்ய 
ஆர்கலியழுவந்தந்தமருந்தெனவொருவராவி 
தீரினு முதவற் கொத்ததென்றல் வந்திறுத்த தன்றே . ( ககாக ) 

அத்தென்றலுக்கு இராவணன் வருந்துதல் . 
சாளரத்தூடுவந்து தவழ்தலுந் தரித்தறேற்றான் 
நீளரத்தங்கள்சிந்தி நெருப்புகநோக்குநீரான் 
வாழ்மனைபுகுந்ததாண்டோர்மாசுணம்வரக்கண்டன்ன 
கோளுறக்கொதித்து விம்மியுழையரைக்கூவிச்சொன்னான் . (கசுச ) 
* அன்றே ஈற்றசை ; அப்பொழுதேயெனினுமாம் . 


வது ] 


மாரீசன்வதைப்படலம் . 


கஎ 


இராவணன்வாயில் காவலரையழைத்து வரச்சொல்லுதல் . 
கூவலினுயிர்த்தசின்னீருலகினைக்குப் புற்றென்னத் 
தேவரினொருவனென்னையின்னலுஞ்செய்யத்தக்கான் 
ஏலினன்றிவந்திங்கிவ்வழியெய்திற்றென்னாக் 
காவலினுழையர் தம்மைக் கொணருதிர்கடிதினென்றான் . ( கசுரு ) 
வாயில்காவலனொருவன் இராவணனுக்குச் சமாதானங்கூறல் . 
அவ்வழியுழையரோடியாண்டவற்கொணர்தலோடும் 
வெவ்வழியமைந்த செங்கண் வெருவுற நோக்கி வெய்யோன் 
செவ்வழிதென்றலோற்குத் திருத்தினை நீ கொலென்ன 
இவ்வழியிருந்தகாலைத்தடையவற்கில்லையென்றான் . (சசுசு ) 

( இங்கே ஒருசெய்யுள் விடுபட்டுப்போனதென்று தெரிகிறது ; அது 
இவ்வார்த்தையைக் கேட்டவுடன் இராவணன் பரிசனங்களை நோக்கிதேவ 
ர்கள் தம்தம் இச்சைப்படி வந்து தந்தமக்குவேண்டியபடி செய்வதானால் 
எனது கட்டளையும் வலிமையும் என்ன பயனுடையன ? பல திசைகளிலு 
முள்ள காற்றுக்களையெல்லாம் நீங்கள் இக்கணமே ஓடிப்பிடித்து வந்து 
சிறையிடுங்கள் என்று கட்டளையிட்டான் என்னுங் கருத்துடையது . ) 
இராவணன் ஏவலரை நோக்கி மந்திரிகலை யழைக்க வென்றல் . 
காற்றினோன் றன்னைவாளாமுனித்லிற்கண்டதில்லை 
கூற்றுவந்தென்னையின்னே குறுகுமாற்குறித்தவாற்றால் 
வேற்றருங்கருங்கட்சீதைமெய்யருள்புனையேனென்றால் 
ஆற்றலாலடுத்ததெண்ணுமமைச்சரைக்கொணர்திரென்றான் . (கசு எ ) 

ஏவலர் அழைக்க அமைச்சர் விரைந்து வருதல் . 
ஏவினசிலதரோடியேயெனுந் துணையினெங்கும் 
கூவினர்கூவலோடுங்குறுகினர்கொடித்திண்டோர் 
மாவினர்சிவிகைமேலர்மும்மதக்களிற்றர்வையத் 
தேவரும்வானந்தன்னிற்றேவரும்கிந்தைசிந்த. 

(கசு அ ) 
மந்திரிகளுடன் ஆலோசித்து இராவணன் மாரிசனிடஞ்செல்லுதல் . 
வந்த மர் திரியரோ மோசறமனத்தினெண்ணிச் 
சிந்தையினினைந்தசெய்யுஞ்செய்கையன்றெளிவினெஞ்சன் 
அந்தரஞ்செல்வதாண்டோர் விமானத்திலாருமின்றி 
இந்திய மடக்கிநின்றமாரீசனிருக்கை சேர்ந்தான் . 

( ககாக ) 
மாரீசன் இராவணனை எதிர்கொண்டுபசரித்தல் . 
இருந்தமாரீசனத் தவிராவணனெய்தலோடும் 
பொருந்தியபயத்தன்சிந்தைபொருமுற்றவெருவுகின்றான் 

+ மந்திரி மந்த்ரீயென்ற வடசொல்லின் றிரிபு ; ஆலோசனை யுடையவ 
னென்று பொருள்படும் . மந்திரம் - ஆலோசனை . 

13 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


கருந்தடமலையன்னானையெதிர்கொண்கெடன்கள் யாவும் 
திருந்திய செய்து செவ்வித்திருமுகநோக்கிச் செப்பும் . 


( கன ) 


வேறு . 


மாரீசன் இராவணனை நீவந்தகாரியம் என் என்றல் . 


(கஎக ) 


சந்த மலர்த்தண்ற்ேபகநீகற்றலைவற்கும் 
அந்தகனுக்குமஞ்சவடுக்குமரசாள்வாய் 
இந்தவனத்தென்னின்ன லிருக்கைக்கெளியோரின் 
வந்த கருத்தென் சொல்லுதியென்றான் மருள்கின்றான் . 

இராவணன் கூறும் விடை . 
ஆனை தனைத்துமா விதரித்தேனயர்கின்றேன் 
போன துபொற்புமேன்மையுமற்றென்புகழோடும் 
யான துனக்கின்நெங்கனுரைக்கேனினிதென்னா 
வானவருக்குநாண தடுக்கும்வசைமன்னோ. 


(கஉ ) 


வன்மைதரித்தோர்மானுடர் மற்றங்கவர்வாளால் 
நின்மருகிக்கு நாசியிழக்குநிலை நேர்ந்தார் 
என்மரபுக்குநின் மரபுக்குமிதன்மேலோர் 
புன்மை தெரிப்பின் வேறினியெற்றேபுகல்வேலோய் . 


( கஎங ) 


திருகுசினத்தார் முதிரமலைந் தார்சிறியோர் * நாள் 
பருகினரென்றால் வென்றாலத்தின் பழியன்றோ 
இருகைசுமந்தாயினிதினிருந்தாயிகல்வேலுன் 
மருகருவந்தாரொருவன் மலைந்தான் வரிவில்லால் . ( கஎச ) 
வெப்பழியாதென்னெஞ்சுமுலந்தேன் விளிகின்றேன் 
ஒப்பழிவென்றேபோர் செயலொல்லேனுடன் வாழும் 
துப்பழி செவ்வாய்வஞ்சியைவௌவத்துணைகொண்டிட் 

டிப்பழிநின்னாற்றீரியவந்தேனிவணென்றான் . . . ( கஎரு ) 
அதுகேட்ட மாரிசன் உடன் படாது மறுத்துக் கூறத்தொடங்குதல் 

இச்சொலனைத்துஞ்சொல்லியாக்கனெரிகின்ற 
t கிச்சினுருக்கிட்டுய்த்தனனென்னக்கிளராமுன் 
சிச்சியெனத்தன் மெய்ச்செவிபொத்தித்தெருமந்தான் 
அச்சமகற்றிச்செற்றமனத்தோடறைகின்றான் . 

( கஎசு ) 
மாரீசன் எதிர்மறுத்துக் கூறும் வார்த்தை . 


மன் 


னாநீநின் வாழ்வை முடித்தாய்மதியற்றாய் 
உன்னானன் றீ தூழ்வினையென்றேயுணர்கின்றேன் 
* நாள் பருகுதல் -ஆயுளையொழித்தல் . கிச்சு - நெருப்பு . 


வது ] 


மாரீசன்வதைப்படலம் . 


க்கூ 


டை 


ன் 

நெஞ்சனேனுமுரைப்பலிதமென்னாச் 
சொன்னானன்றேயன்னவனுக்குத் துணிவெல்லாம் , ( கஎஎ ) 
அற்றகரத்தோடுன் றலை தீயேயனன் முன்றில் 
பற்றினையுய்த்தாய்பற்பலகாலம்பசிகூர 
உற்றுயிருள்ளே தேயவுலந்தாயுழையன்றோ 
பெற்றனை செல்வம்பின்ன திகழ்ந்தாற் பெறலாமோ . ( கஎஅ ) 
திறத்திறனாலோ செய்தவமுற்றித்திருவுற்றாய் 
மறத்திறனாலோ சொல்லுத சொல்லாய் மறைவல்லோய் 
அறத்திறனாலே யெய்தினையன்றோவது யுேம் 
புறத்திறனாலே பின்னுமிழக்கப்புகுவாயோ . 

( கஎக) 
* நாரங்கொண்டார்நாடுகவர்ந்தார்கடையல்லா 
வாரங்கொண்டார் மற்றொருவர்க்காய்மனைவாழும் 
தாரங்கொண்டாரென்றிவர் தம்மைத்தருமந்தான் 
ஈருங்கண்டாய் - கண்டகருய்ந்தாரெவரையா, 

( க அ 0 ) 
அந்தரமுற்றா னகலிகைபொற்பாலழிவுற்றான் 
ந்திரனொப்பாரெத்தனையோர் தாமிழி புற்றார் 
செந் திருவொப்பாரெத்தனையோர்நின்றிருவுண்பார் 
மந்திரமற்றாருற்ற துரைத்தாய் மதியற்றாய் . 

(கஅக ) 
செய்தாயேனுந் தீவினையோடும் பழியல்லால் 
எய்தாதெய்தாதெய்தினிராமனுலகீன்றான் 
வைதாலன்னவாளிகள் கொண்டும் வழியோடும் 
கொய்தானன்றேகொற்றமுடித்துன் குழுவெல்லாம் .. ( கஅ உ ) 
என்றாலென்னே யெண்ணலயே நீகரனென்பான் 
நின்றானைக்குமேலுளனென்னு நிலையம்மா 
தன்றானைக்குற்றாரொடுமாளத்தனுவொன்றால் 
கொன்றான் முற்றுங்கொல்ல மனத்திற்குறிகொண்டான் , ( க.அ. s ) 
வெய்யோர்யாரேவீரவிராதன் றுணை வெய்யோர் 
அய்யோபோனானம்பொடுமும்பர்க்கவனென்றால் 
உய்வார்யாரேநம்மினெனக்கொண்டுணர்தோறும் 
நய்யாநின்றேனீயிதுரைத்து நலிவாயோ . 

(கஅசு ) 


! 


* நாரம் ஈண்டு அன்பு : - கண்டகர் - முட்போன் றவர் ; பிறர்க்கு உபத் 
திரவஞ் செய்பவரென் றபடி . - அகவி ை - அஹல்யா என்னும் வடமொழி 
யின் திரிபு ; இச்சொல்லுக்கு அழகில்லாமை யில்லாதவளென்று பொருள் 
மிக்க அழகுடையவளென்று கருத்து ; ஹல்யம் - அழகின்மை 


க 00 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


(கஅரு) 


மாண்டார் மாண்டார்நீயினிமாள்வார் தொழில் செய்ய 
வேண்டா வேண்டாசெய்கெனினுய்வான் விதியுண்டோ 
ஆண்டாராண்டாரெத்தனை யென்கோவறநோனார் 
ஈண்டாரீண்டார்நின் றவரெல்லாமிலான்றோ. 
எம்பிக்கும் மென்னென்னை தனக்குமிறுதிக்கோர் 
அம்புய்க்கும் போர்வில்லி தனக்குமயனிற்கும் 
தம்பிக்குந்தம் * மாண்மைதவிர்ந்தேசயநிற்கும் 
கம்பிக்கும் மென்னெஞ்சவனென்றேகவல்கின்றேன் . 
நின்றுஞ்சென்றும் வாழ்வனயாவுநிலையாவால் 
பொன்றும்மென்றும் மெய்ம்மையுணர்ந்தாம்புலையாடற் 
கொன்றும் முன்னாயென்னுரை கொள்ளாயுயர் செல்வத் 
தென்றும் மென்றும் வைகுதியையாவினியென்றான் . 


( கஅசு ) 


1 


( கஅஎ ) 


வேறு . 


அதுகேட்டு இராவணன் மாரீசன்மேற் கோபித்தல் . 
கங்கை சடைவைத்தவனொடுங்கைலைவெற்போர் 
அங்கையினெடுத்தவென தாடெழின்மணித்தோள் 
இங்கொர்மனிதற்கெளியவென் றனையெனத்தன் 
வெங்கணெரியப்புருவமீ துறவிடைத்தான் . 

( கஅஅ ) 
நிகழ்ந்ததை நினைத்திலையெனெஞ்சினிலையஞ்சா 
திகழ்ந்தனையெனக்கிளையநங்கை முகமெங்கும் 
அகழ்ந்தனையதொப்புறவமைத்தவரையையா 
புகழ்ந்தனை - தனிப்பிழை பொறுத்தனெனிதென்றான் . ( கஅசு ) 

மாரீசன் மீண்டும் உறுதிமொழிகூறல் . 
தன்னை முனிவுற்றதறுகட்டகவிலோனைப் 
பின்னைமுனிவுற்றிடுமெனத்தவிர்தல்பேணா 
துன்னை முனிவுற்றுன குலத்தைமுனிவுற்றாய் 
என்னைமுனிவுற்றிலையிதென்னெனவிசைத்தான் . (கக0 ) 
எடுத்தமலையேநினையினீசனிகல்வில்லாய் 
வடித்தமலையேயிது வலித்தியெனவாரிப் 
பிடித்தமலைநாணிடைபிடித்தொருவன் மேனாள் 
ஒடித்தமலையும்பர் முகடுற்றமலையன்றோ 

( ககக ) 
யாதுமறியாயுரைகொளாயிகலிராமன் 
கோதைபுனையாமுனுயிர்கொள்ளைபமென்றே 

ஆண்மை -பௌருஷம் . 1 தனி பிழை - ஒருகுற்றம் ; ஒப்பற்ற ( பெ 
ரும் ) பிழையென்றும் பொருள் கொள்ளலாம் . 


வது ) 


மாரீசன்வதைப்படலம் . 


ககை 


( 
ககங 
) 


( ககரு ) 


பேதைமதியாலிஃதொர்பெண்ணுருவமென்றாய் 
சீதையுருவோநிருதர் தீவினையதன்றோ. 

(ககஉ )) 
உஞ்சுபிழையாயுறவினோடுமெனவுன்னா 
நெஞ்சுபறைபோதுமது நீநினையகில்லாய் 
அஞ்சுமெனதாருயிரறிந்தருகுநின்றார் 
நஞ்சு நுகர்வாரையிது நன்றெனலுநன்றோ . 

(கககூ ) 
ஈசன் முதன்மற்றுமிமையோருலகுமற்றைத் 
தேசமுதன் முற்றுமொரிமைப்பினுயிர் தின்ப 
* கோசிகனமைத்தகடவுட்படை கொதிப்போ 
டாசிலகணிப்பிலவிராமனருணிற்ப . 

( ககச ) 
ஆயிரமடற்கையுடையானைமழுவாளால் 
ஏயெனுமிமைப்பினுயிர்செற்றவெதிரில்லோன் 
மேயவி றன் முற்றுவரிவெஞ்சிலை பினோடும் 
தாயகன்வலித்தகைமையாமுறுதகைத்தோ . 
வேதனைசெய்காமவிடமேலிடமெலிந்தாய் 
தீதுரை செய்தாயினைய செய்கைசிதைவன்றோ 
மாதுலனுமாய்மரபின் முந்தையுறவந்தேன் 
ஈதுரைசெய்தேனதனையெந்தை தவிர்கென்றான் . (ககூக ) 

இராவணன் மாரீசனைச்சினந்து கூறல் 
என்னவுரையத்தனையுமெத்தனையுமெண்ணச் 
சொன்னவனையேசினவரக்கர்பதி சொன்னான் 
அன்னையுயிர்செற்றவனையஞ்சியுறைகின்றாய் 
உன்னையொருவற்கொருவனென்றுணர்கைான்றோ. ( ககஎ ) 
திக்கயமொளிப்பநிலைதேவர் கெடவானம் 
புக்கவரிருக்கை புகைவித்துலகம்யாவும் 
t சக்கரநடத்துமெனையோதயரதன் றன் 
மக்கணலிகிற்பரிதுநன்றுவலியன்றோ. 

(ககூஅ ) 
மூவுலகினுக்கு மொருநாயகமுடித்தேன் 
மேவலர்கிடைக்கினிதன் மேலினிய துண்டோ 
ஏவல்செயகிற்றியெனதாணை வழியெண்ணிக் 
காவல்செயமைச்சர்கடனீகடவதுண்டோ 

( 

(ககக ) 
* கோசிகன் - கௌசிகனென்ற வடசொல்லின் விகாரம் ; குசிகனது 
குலத்திற் பிறந்தவனென்று பொருள்படும் ; குசனே குசிகனெனவும் வழங் 
கப்பவென் . - ஆஜ்ஞையைச் சக்கரமென் றல் கவிசமயம் , 1 ஒருநாயகம் . 
ஏகாதிபத்தியம் . 


க 02 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


மறுத்தனையெனப்பெறினுநின்னைவடிவாளால் 
ஒறுத்தென மனக்குறைமுடிப்பதொழிகல்லேன் 
வெறுப்பனகிளத்தலு றுமித்தொழிலைவிட்டென் 
குறிப்பின் வழிநிற்றியுயிர்கொண்டுழலினென்றான் . 


( 200 ) 


வேறு . 


மாரீசன் ஆய்ந்து அடங்குதல் . 
அரக்கனஃதுரைத்தலோடுமறிந்தனனடங்கிநெஞ்சம் 
தருக்கினர் செவெரன்றேதத்துவநிலையிற்றன்றோ 
செருக்கினிற்றீர்து மென்பார்தம்மினார் செருக்கரென்னா 
உருக்கியகெம்பினுற்றநீரெனவுரைக்கலுற்றான் . 

(உலக ) 
மாரீசன் இராவணனுக்கு இணங்கிக்கூறும் வார்த்தை . 
உன்வயினுறுதிநோக்கி யுண்மையினுணர்த்தினேன்மற் 
றென்வயினுறுதிநோக்கியச்சத்தாலிசைத்தேனல்லேன் 
நன்மையும் தீமையன்றோநாசம்வந் துற்றபோது 
புன்மையினுற்ற நீராய் செய்வது புகறியென்றான் . 

(202 ) 
இராவணன் மாரீசனைநோக்கி சீதையைத்தருக என்றல் . 
என்றலுமெழுந்து புல்லியேறியவெகுளிநீங்கிக் 
குன்றெனக்குவிந்ததோளாய்மாரவேள் கொதிக்குமம்பால் 
பொன் றலினிராமனம்பாற்பொன்றலேபுகழுண்டன்றோ 
தென்றலைப்பலையைச்செய்தசீதையைத்தருதியென்றான் . ( உ OB ) 

மாரீசன் அதற்குயான் செய்யவேண்டுவது என் ? என்றல் . 
ஆண்டையானனையகூறவரக்கரோரிருவரோடும் 
பூண்டவென்மானந்தீரத் தவவனம்புக்கபோழ்தில் 
தூண்டியசரங்கள் பாயத் துணைவர் பட்டுருளவஞ்சி 
மீண்டயான் சென்று செய்யும் வினையென் கொல்விளம்புகென்றான் . () 
சீதையைமாயையால் வஞ்சித்து கவரவேண்டும் என்றல் . 
ஆயதாங்கனையகூறவரக்கர்கோனைய நொய்துன் 
தாயையாருயிருண்டானையான் கொலச்சமைந்து நின்றேன் 
போயையாபுணர்ப்பதென்னேயென்பது பொருந்திற்றன்றோ 

மாயையால்வஞ்சித்தன்றோ வௌவுதலவளையென்றான் . ( 206 ) 
மாரீசன் போர் வெற்றியால் சீதையைக் கொள்ளுதலேசிறப்பு என்றல் . 

புறத்தினியுரைப்பதென்னே * புரவலன்றேவிதன்னைத் 
திறத்துழியன்றிவஞ்சித்தெய்து தல்சிறுமைத்தாகும் 
* புரவலன் . அரசர்குலத்தான் , சக்ரவர்த்திகுமாரன் , காத்தற்றொழிற் 
கடவுளாகிய திருமாலின் அம்சமானவன் . 


வது ] 


மாரீசன்வதைப்படலம் , 


ககே 


அறத்துளதொக்குமன்றேயமர்த்தளிவென்று கொண்டுன் 
மறத்துறைவளர்த்திமன்னவென்ன மாரீசன் சொன்னான் . ( 20 சு ) 

அதிதததியன்றென்று இராவணன்காரணங்காட்டல் . 
ஆனவனுரைக்கநக்கவரக்கர்கோனவரைவெல்லத் 
தானையும்வேண்டுமோவென் றடக்கைவாடக்க தன்றோ 
ஏனையரிறக்கிற்றானுந் தமியளாயிறக்குமன்றே 
மானவளாதலாலே மாயையின் வலித்து மென்றான் . 

( 20 எ ) 
மாரிசன் சிந்தைப்படுதல் 
தேவியைத் தீண்டாமுன்னமிவன் றலைசரத்தி ற்சிந்திப் 
போம் வகைபுணர்ப்பனென்று புந்தியாற்புகல்கின்றேற்கும் 
ஆம்வகையாயிற்றில்லையார்வி திவிளைவை யோர்வார் 
ஏவது செய்வதல்லாலில்லைவேறொன்றென்றெண்ணா. (உ.அ ) 

மாரீசன் மாயமானதற்கு உடன்படுதல் 
என்ன மாமாயம்யான் மற்றியற்றுவதியம்பு கென்றான் 
பொன்னின் மானாகிப்புக்குப் * பொன்னைமால்புணர்த்துகென்ன 
அன்னது செய்வேனென்னாமாரீசனமைத்து போனான் 
மின்னும் வேலாக்கர்கோனும் வேறொரு நெறியிற்போனான் . ( 20 சு ) 

வேறு . 

இது கவிக்கூற்று , 
மேனாளவன் வில்வலிகண்டமையால் 
தானாகவமைந்து சமைந்திலனால் 
மானாகுதியென்றவன் வாய்மொழியால் 
போனான் மனமுஞ்செலும்புகல்வாம் . 

( உ. க 0 ) 
மாரீசினது மனநிலை . 
வெஞ்சுற்றநினைந்துகும் வீரரைவே 
றஞ்சுற்று மறுக்குறுமாழ்குழிநீர் 
நஞ்சுற்றுறு மீனினடுக்குற மால் 
நெஞ்சுற்றதொர்பெற்றினைப்பரிதால், 

(உசுக) 
மாரீசன் இராமனுள்ள இடத்தையடைதல் . 
அக்காலமும்வேள் வியினன்றிவனோ 
டெக்காலுநலிந்து மொரீறுபெறான் 
முக்காலின் முடிந்திடுவான் முயல்வான் 
புக்கானவ்விராகவன்வைகுபுனம் . 

( உக2 .) 
பொன் - பொன்னிறமானவள்; பொன்போல் அருமையானவள் ; 
திருமகளின் அம்சமானவள் , 


. 


கசை 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


மாரீசன் பொன்மானுருவங் கொண்டு எதிர் பரல் . 
தன்மானமிலாததயங்கொளிசால் 
மின்வானமுமண்ணும் விளங்குவதோர் 
பொன்மானுருவங்கொடுபோயின்னால் 
நன்மானனையாடனை * நாடுறுவான் . 

(உகங ) 
அந்தமானைமான்கள் பலவுந்தொடர்தல் . 
கலைமான் முதலாயின கண்டவெலாம் 
அலைமானுறுமாசையின் வந்தனவால் 
நிலையாமனவஞ்சனை நேயமிலா 
விலைமாதர்கண்யாரும்விழுந்தெனவே . 

( உகச ) 
அப்பொழது சீதை மலர்கொய்துவருதல் . 
பொய்யாமெனவோதுபுறஞ்சொலினால் 
கையாவிடைநோவாடந்தனளால் 
வைதேகிதன் - வால்வளை மென்கையெனும் 
கொய்யாமலரான் மலர்கொய்துறுவாள் . 

( உகரு ) 
சீதை மாயமானைக்காணுதல் . 
உண்டாகிய கேடுடையார் துயில்லாய் 
எண்டானுமியைந் தியையாவுருவம் 
கண்டாரெனலாம்வகைகண்டனளால் 
பண்டாருமுறாவிடர் பாடுறுவாள் . 

( 2.கசு ) 
சீதை அந்தமானினிடத்து விருப்பங்கொள்ளல் . 
காணாவி துகை தவமென்றுணராள் 

பேணாதாலங்கொடுபேணினளால் 
வாணாளையிராவணன்மாளுதலால் 
வீணாளின றம்புவிமேவுதலால் . 

( 2 கஎ ) 
அதனைப்பிடித்துத்தரச் சொல்லும் பொருட்டுச்சீதை 

இராமனிடம் வருதல் . 
நெற்றிப்பிறையாண்முனநின்றிடலும் 
முற்றிப்பொழிகாதலின் முந்துறுவாள் 
பற்றித்தருகென்பெனெனப்பதையா 
0 வெற்றீச்சிலைவீரனை மேவினளால் . 

( உகஅ ) 
* நாடுறு , உறு - துணை வினை . 

t விலைமாதர் - தமது மெய்யின்பத்தைப் பொருட்கு விலைப்படுத்தும் 
மகளிர் . 1 வால் வெண்மையும் ஒண்மையுமாம் . 

பேணாதநலம் - விரும்பத்தகாத அழகு ; பாராட்டத்தகாத ஆசை என் 
றும் பொருள் கொள்ளலாம் . 0 வெற்றிச்சிலை - விசயகோதண்டம் . 


வது ] 


மாரீசன்வதைப்படலம் . 


காரு 


அந்த மானைக் குறித்துச் சீதை இராமனிடம் பிரஸ்தாபித்தல் . 

ஆணிப்பொனினாகியதாய்கதிரால் 
சேணிற்சுடர்கின்றது * திண்செவிகால் 
மாணிக்கமயத்தொருமானுளதால் 
காணத்தகுமென் றனள் கைதொழுவாள் . 

( உகக ) 
இராமன் அதனைப்பார்க்க விரும்புதல் . 
இம்மானிநிலத்தினிலில்லையெனா 
எம்மானிதெனச்சிறிதெண்ணல்செயான் 
செம்மானவள் சொற்கொடுதேமலரோ 
அம்மானுமருத்தியனாயினனால் . 

( உ co ) 
அப்பொழுது இலகீகுமணன் ஒன்றுகூறத்தொடங்கல் . 
ஆண்டங்கிளையோனுரையாடினனால் 
வேண்டும் மெனலால் விளைவன்றிதெனான் 
பூண்டுஞ்சுபொலங்கொடியோயது நாம் 
காண்டும்மெனும் வள்ளல்கருத்துணர்வான் . 

( உக ) 
இலக்குமணனதை மாயமானென்றல் . 
காயங்கனகம்மணிகால்செவிவால் 
பாயும் முருவோடிது பண்பெனலால் 
மாயம்மெனலன் றிமனக்கொளவே 
ஏயும்மிறையையு றவென் றளவே . 

( உ உஉ ) 
இராமன் அதனை மறுத்துக்கூறல் . 
நில்லாவுலகின்னிலைநேர்மையினால் 
வல்லாருமுணர்ந்திலர்மன்னுயிர் தாம் 
பல்லாயிரகோடிபரந்துளவால் 
இல்லாதனவில்லை விளங்குழரா . 

( உ.உங ) 
என்னென்றுநினைத்ததிழைத்துளநம் 
கன்னங்களின் வேறுளகானுதுமால் 
பொன்னின்னொளிமேனிபொருந்தியவேழ் 
அன்னங்கள்பிறந்ததறிந்திலையோ . 

( உஉச) 
அவ்வளவிற் சீதை அதுபோய்விடுமே எனவருந்தல் . 
முறையும் முடிவும்மிலைமொய்யுயிரென் 
றிறைவன்னிளையானொடியம் பினனால் 
பறையுந் துணையன்ன து பன்னெறிபோய் 
மறையும் மெனவேழைவருந்தினளால் 

( உஉ ரு ) 
திண்செலி - நெறித்தகாது . 

14 


ககோ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


வேறு . 
இராமன் சென்றந்தமானைக்காணுதல் . 
அனையவள் கருத்தையுன்னாவஞ்சனுக்குன் றமன்னான் 
புனையிழைகாட்டதென்று போயினான் பொறாத சிந்தைக் 
கனைகழற்றம்பிபின்பு சென்றனன் கடக்கவொண்ணா 
வினையெனவந்து நின்றமானெதிர் விழித்ததன்றே . ( உஉசு ) 
இராமன் அந்தமானைக்கொண்டாடு தலும் அதன்ழலகாரணழம் . 
நோக்கியமானை நோக்கி நுதியிழைமதியினொன்றும் 
தூக்கிலன்றிதென்றான தன்பொருள் சொல்லலாகும் 
சேக்கையினரவு நீங்கிப்பிறந்தது தேவர் செய்த 
பாக்கியமுடைமையன்றோவன்ன து பழுதுபோமோ. ( 2 உஎ ) 
இராமன் இலக்குயணனுக்கு அந்தமானின் அழகையெடுத்துக்காட்டல் . 

என்னொக்குமென்னலாகுமிளையவவிதனை நோக்காய் 
தன்னொக்குமுவமையல்லாற்றனையொக்குமுவமையுண்டோ 
பன்னக்கதரள மொக்கும்பசும்புன்மேற்படருமென்னா 
மின்னொக்குஞ்செம்பொன்மேனிவெள்ளியின் விளங்கும்புள்ளி . ( ) 
வரிசிலைமறைவிலோனே மானிதன் வடிவையுற்ற 
அரிவையர்மைந்தர்யாரேயாதரங்கூர்கிலாதார் 
உருகியமனத்தவாகியூர்வனபறப்பயாவும் 
விரிசுடர்விளக்கங்கண்டவிட்டில்போல் வீழ்வகாணாய் . 

( உ2.க ) 
இலக்குமணன் அந்தமானைப்பற்றிப் பராழகமாகக்கூறல் . 
ஆரியனனையகூறவன்னது தன்னைநோக்கிச் 
. சீரியதன்றிதென் று சிந்தையிற்றெளிந்ததம்பி 
காரியமென்னையீண்டுக்கண்டதுகனகமானால் 
வேரியந்தெரியல் வீரமீள்வதேமேன்மையென்றான் . ( உ x0 ) 
சீதை இராமனை அதைப் பிடித்துத் தரும்படி வேண்டுதல் . 
அற்றவன்பகராமுன்ன மநகனையழகியாளும் 
கொற்றவன்மைந்தமற்றைக்குழைவுடையுழையைவல்லை 
பற்றினை தருதியாயிற்பதியிடையவதியெய்தப் 

பெற்றுழியினிதுண்டாடப்பெறற்கருந்தகைமைத்தென்றாள் . ( உஙக ) 
இராமன் அதனைப்பிடிக்கஉடன்படுதலை இலக்குமணன் தடுத்துக்கூறல் . 

ஐய் நுண்மருங்குநங்கையஃதுரைசெய்யவையன் 
செய்வெனென் றமையநோக்கித்தெளிவுடைச்செம்மல்செப்பும் 

* நுதி - நுட்பம் கூர்மை . - சேக்கையினரவு படுக்கையாகிய ஆதிசே 
ஷன் . சீரியதன்று -நன்மை விளைப்பதன்று . 


வது ] 


மாரீசன்வதைப்படலம் . 


கo எ 


வெய்யவல்லரக்கர்வஞ்சம் விரும்பினார்வினையிற் செய்த 
கைதவமானென் றண்ணல்காணுதிகடையினென்றான் . (உங 2 ) 
இராமள் இதனைப்பிடிக்கத் தொடங்குதலிற் குற்றமில்லை என்றால் . 
மாயமேன்மடிவாமன்றேவாளியின் மடிந்தபோது 
காய்சினத்தவரைக்கொன்று கடன்கழித்தோமுமாதும் 
துயதேற்பற்றிக்கோடுஞ்சொல்லியவிரண்டினொன்றும் 
தீயதேயுரைத்தியென்றான் றேவரையிடுக்கண்டீர்ப்பான் . ( உங ) 
இலக்குமணன் ஆராய்ச்சியின்றி வேட்டையாடச் செல்லல் 

தகுதி யன்றெனல் 
பின்னின்றாரினையரென்று முணர்கிலம்பிடித்தமாயம் 
என்னென்றுந்தெளிதறேற்றாம்யாவதீதென்றுமோராம் 
முன்னின்றார் முறையினின்றார்முனிந்துளவேட்டமுற்றல் 
பொன்னின் றவயிரத்தோளாய்புகழுடைத்தாமன்றென்றான் . (உஙச ) 

இராமன் அதனை மறுத்துக்கூறல் . 
பகையுடையரக்கரென்றும்பலரென்றும்பயிலுமாயம் 
மிகையுடைத்தென்றும்பூண்டவீரதத்தைவிடுதுமென்றல் 
நகையுடைத்தாகுமன்றேயாதலினன் றீதென்னாத் 
* தகையுடைத்தம்பிக்கந்நாட்சதுமுகன்றாதை சொன்னான் . (உஙரு ) 
இலக்குமணன் நான் சென்று பிடித்துக்கொண்டு வருவேன் என்றல் . 
அடுத்தவுமெண்ணிச்செய்தலண்ணலேயமைதியன்றோ 
விடுத்தி தன் பின்னின்றார்கள் பலருளரெனினும் வில்லால் 
தொடுத்தவெம்பகழி தூவித்தொடர்ந்தனென் விரைந்து சென்று 
படுக்குவென துவன்றாயிற்பற்றினென்கொணர்வெனென்றான் . () 
சீதை இராமனை நோக்கி நீபிடித்துத்தருவாயல்லைபோலும் என்றல் 
ஆயிடையன்னமன்னாளமுதுகுத்தனைய செய்ய 
வாயிடை | மழலையின் சொற்கிளியினிற்குழறிமாழ்கி 
நாயநீயேபற்றிநல்கலைபோலுமென்னாச் 
சேயரிக்குவளை முத்தஞ்சிந்து புசிதறிப்போனாள் . 

(உ.எ ) 
இராமன் மானைப்பிடித்தற்குச் செல்லத்தொடங்கல் . 
போனவள் புலவி நோக்கிப்புரவலன் பொலன்கொடாராய் 
மானிதுநானே பற்றி வல்லையின் வருவெனன்றே 
கானியன் பயிலன்னாளைக்காத்தனையிருத்தியென்னா 
வேனகுசரமும்வில்லும்வாங்கினன் விரையலுற்றான் . 
* தகை - யோக்கியதை , தக்க நற்குண நற்செய்கைகளை யுடைமை . 
மழலை - நிரம்பாமென் சொல் . 


( உஙஅ ) 


க 0 அ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


அங்ஙனமே இலக்குமணன் சீதையைக் காத்துநிற்றல் . 
முன்னமுமகவாய்வந்தமூவரினொருவன் போனான் 
அன்ன மாரீசனென்றேயயிர்த்தனெனிதனையைய 
இன்னமுங்காண்டி வாழியேகென விருகை கூப்பிப் 
பொன்னனாள் புக்கசாலைகாத்தனன்புறத்து நின்றே . (உஙக ) 

இராமன்மானைத் தொடர்தல் 
மந்திரத்திளையோன் சொன்ன வாய்மொழிமனத்துக்கொள்ளான் 
சந்திரற்குவமைசான் றமதனத்தாள் சலத்தை நோக்கிச் 
சிந்துரப்பவளச்செவ்வாய் முறுவலன் சிகரச் செவ்விச் 
சுந்தரத்தோளினானம்மானினைத்தொடரலுற்றான் . (உச O ) 

அந்தமான் மிக்கவிரைவாய் ஓடுதல் . 
* மித்தது மெல்லமெல்லவெறித்தது வெருவிமீதிற் . 
குதித்தது செவியை நீட்டிக்குரபதமுரத்தைக்கூட்டி 
உதித்தெழுமுதையுள்ள மென் றிவையுருவச்செல்லும் 
கதிக்கொருகல் விவேறேகாட்டியதொத்த தன்றே 

( உசக ) 
இராமன் மிக்கவிசையோடு அந்தமானைத் தொடர்தல் . 
நீட்டினானுலுக மூன்று நின்றெடுத்தாளந்தபாதம் 
மீட்டுநாமுரைத்தற்கம்மாவேறுமோரண்டமுண்டோ 
ஓட்டினான்றொடர்ந்ததன் னையொழிவறநிறைந்ததன்மை 
காட்டினானன்றியன் றக்கடுமையார்கணிக்கற்பாலார் . ( உச ) 

அந்தமான் ஓடும்வகை. 
குன்றிடையிவருமேகக்குழுவிடைக்குதிக்குங்கூடச் 
சென்றிடினகலுந்தாழிற்றீண்டலாந்தகைமைத்தாகும் 

நின்றதேபோலநீங்குநிதிவழிகேய நீட்டும் 
மன் றலங்கோதைமாதர்மனமெனப்போயிற்றம்மா . ( உசங ) 

இராமன் அதனைமாயமானென்று கருதுதல் . 
காயம் வேறாகிச் செய்யுங்கருமம் வேறாகிற்றன்றே 
ஏயுமேயென்னின் முன்னமெண்ணமேயிளவற்குண்டே 
ஆயுமேலுறுதல் செலலாமாக்கரானவர்கள் செய்த 
மாயமேயாயதேரான் வருந்தியதென்றான் வள்ளல் . 

(உசாசு ) 


வேறு . 


இராமன் மனபோக்கையறிந்து மாரீசன் தப்பியோடி யுய்யழயலுதல் . 

பற்றுவானினியல்லன்பகழியால் 

செற்றுவானிற்செலுத்தலுற்றானென 
* வாயுவேக மனோவேகங்களைக் காட்டிலும் வேகமாய் ஓடிற்று அந்த 
மான் என்பது கருத்து . ( நின்றதே போல நீங்கும் என்றது வரையில் 
தன்மை நவிற்சியணி , 


வது . ] 


மாரீசன்வதைப்படலம் 


காக 


4. 


மற்றமாயவரக்கன்மனக்கொளா 
உற்ற வேகத்தினும்பரினோங்கினான் . 

( உசரு 
இராமன் அம்பு தொடுத்தல் . 
அக்கணத்தினிலையனும் வெய்யதன் 
சக்கரத்திற்றகைவரிதாயதோர் 
செக்கர்மேனிப்பகழிசெலுத்தினான் 
புக்கதேயம்புக்கின்னுயிர்போக்கேனா. 

(உசசு ) 
மாரீசன் கதறிக்கொண்டு வழந்திறத்தல் . 
நெட்டிலைச்சரம்வஞ்சனை நெஞ்சுறப் 
பட்டதப்பொழுதேபகுவாயினால் 
அட்டதிக்கினுமப்பு றமும்புக 
விட்டழைத்தொருகுன்றென வீழ்ந்தனன் . 

(உசஎ) 
அதுகண்டு இராமன் இலக்குமணனைக்குறித்துக் கொண்டாடுதல் 

வெய்யவன் றனுருவொடுவீழ்தலும் 
செய்யதன்றெனச்செப்பியதம்பியை 
ஐயன் வல்லனென்னாருயிர்வல்லனான் 
உய்யவந்தவன்வல்லனென்றுன்னினான் . 

( உசஅ ) 
இறந்து விழந்த வடிவத்தைப்பார்த்து இராமன் மாரீசனென்றறிதல் 

ஆசை நீளத்தரற்றினன் வீழ்ந்தவத் 
சென்மேனியைநின் றுடனோக்கினான் 
மாசின் மாதவன் வேள்வியின் வர்தமா 
ரீசனேயிவனென்பதுந்தேறினான் . 

( உசுகூ 
இவன்கதறியகுரலால் சீதைவருந்துவளே என்று இராமன் சிந்தித்தல் . 

உழைத்தவாளியுரம்புகப்புல்லியோன் 

ழைத்தமாயையினென் குரலாலிசைத் 
தழைத்ததுண்டது கேட்டயர் வெய்யது மால் 
மழைக்கணேழையென்றுள்ளம்வருந்தினான் . 

( உ ரு0 ) 
இலக்குமணன்சீதைக்குத்தேறுதல் சொல்லக் கூடுமென்று இரமன்கருதல் 

மாற்றமின்ன து மாயமாரீசனென் 
றேற்றமுன்னுணர்ந்தானெனினென்னுடை 
ஆற்றறேருமறிவினனாதலான் 
தேற்றுமாலிளையோனெனத்தேறினான் . 

(உருக) 
இராமன் சிந்தையோடு திரும்புதல் . 
மாள்வதேபொருளாகவந்தானலன் 
சூழ்வதோர்பொருளுண்டிவன் சொல்லினால் 
மூள்வதேதமது முடியாமுனம் 
மீள்வதோலனென் றவன் மீண்டனன் . 

(உரு 2 ) 
எ - வது மாரீசன்வதைப்படலம்ழற்றியது . 

ஆ திருவிருத்தம் . ருசு . 


க்கம் 


ஆரணியகாண்டம் . 


(ழன்று 


எட்டாவது 


சடாயு நீத்தபடலம் . 


கவிக்கூற்று பிராட்டியின் செய்தியைக் கூறத்தொடங்குவோ மென்றல் . 

சங்கடுத்த தனிக்கடன் மேனியாற் 
கங்கடுத்தநிலமையறைந்தனம் 
காங்கடுத்தமலர்க்குழற் கொம்பனாட் 
கிங்கடுத்த தகைமையியம்புவாம் . 

( க ) 
பாயமானின் கூக்குரல் கேட்டபிராட்டி வருந்தியது . 
எயிறலைத்து முழைதிறந்தேங்கிய 
செயிர்தலைக்கொண்டசொற்செவிசேர்தலும் 
குயிறலைத்திடையுற்றதொர்கொள்கையால் 
வயிறலைத்து விழுந்து மயங்கினாள் . 

( 2 ) 
பிடித்து கவ்வுழையெனப்பேதையேன் 
முடித்தனென் * முதல்வாழ்வெனமொய்குழல் 
கொடிப்படிந்ததெனநெடுங்கோளரா 
இடிக்குடைந்ததெனப்புரண்டேங்கினாள் . 

( ங ) 
சீதை இலக்குமணனை வெறுத்துக்கூறல் . 
குற்றம் வீந்தகுணத்தினெங்கோமகன் 
மற்றைவாளரக்கன்புரிமாயையால் 
இற்று வீழ்ந்தனனென்னவுமென்னயல் 
நிற்றியோவிளையோயொருநீயென்றாள் . 

) 


V 


. 


வேறு . 


. 


இலக்குமணன் சீதைக்குத்தேறுதல் கூறல் . 
எண்மையாருலகினிலிராமற்கேற்றமோர் 
திண்மையாருளரெனல் செப்பற்பாலதோ 
பெண்மையாலுரைசெயப்பெறு திராலென 
உண்மையானனைவட்குணரக் கூறினான் . 
ஏழுமேகடலுலகேழுமேழுமே 
சூழுமேழ்மலையவை தொடர்ந்தசூழல்வாய் 
வாழுமேழையர்சிறுவலிக்குவாளமர் 

தாழுமேயிராகவன் றனிமைதையலீர் . 
* கொழுநனோடுகூடி வாழும் வாழ்க்கையினும் சிறப்புடைய வாழ்வு 
வேறு குலமகளிர்க்கு இன்றாதலால் அத்தலைமை விளங்க முதல்வாழ்வு , 
எனப்பட்டது . 

உண்மையான் -ந்யாயவாதீ . 


வது .) 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


கக்க 


( எ ) 


( 
க 
) 


பாரெனக்கனலெனப்புனலெனப் - பகாப் 
பேரெனத்திசையெனமுனியிற்பேருமால் 
காரெனக்கரியவக்கமலக்கண்ணனை 
யாரெனக்கருதியிவ்விடரினாழ்கின் றீர் . 
இடைந்து போய் நிசிசரற்கிராமனெவ்வம்வந் 
தடைந்தபோதழைக்குமேயழைக்குமா மெனின் 
மிடைந்தபேரண்டங்கண்மேல கீழன 
உடைந்து போமயன் முதலுயிருந்தீயுமால் . 

( அ ) 
மாற்றமென்பகர்வது மண்ணும் வானமும் 
போற்றவன்றிரிபுரமெரித்தபுங்கவன் 
ஏற்றிநின்றெய்தவில்லிற்றதெம்பிரான் 
ஆற்றலினமைவதோராற்றலுண்மையோ. 

( 
காவலனீண்டுநீர்கருதிற்றெய்துவேல் 
மூவகையுலகமுமுடியுமுந்துள 
தேவருமுனிவருமுதல செவ்வியோர் 
ஏவரும்வீந்துளாரறமுமெஞ்சுமால். 

( 50 ) 
பரக்கவென்பகர்வதுபகழிபண்ணவன் 
துரக்கவங்கதுபடத்தொலைந்து சோர்கின்ற 
அரக்கனவ்வுரையெடுத்தரற்றினானதற் 
கிரக்கமுற்றிரங்கலிரிருத்திரீண்டென்றான் . 

( கக ) 
சீதை இலக்குமணனை மீளவும்பழித்தல் . 
என் றவனியம்பலுமெடுத்தசீற்றத்தள் 
கொன் றன வின்னலள் கொதிக்குமுள்ளத்தள் 
நின்றநின்னிலையிதுநெறியிற்றன்றென 
லன்றறுகண்ணினள்வயிர்த்துக்கூறுவாள் . 

சீத்ை நெருப்பில்விழந்து இறப்பேனென்றல் . 
ஒருபகல் பழகினாருயிரையீவரால் 
பெருமகனுலை வுறுபெற்றி கேட்டு நீ 
வெருவலைநின் றனைவெறென்யானினி 
எரியிடைவீழ்ந்துயிரிறப்பலீண்டெனா 

( கங ) 
* பகாப்பேர் - என்றது இடைவிடாமல் சஞ்சரிப்பது என் றபொருளை 
த்தந்து ) வாயுவுக்கு ஒருகாரணக்குறியாம் ; ஸதாகதி , ஸமீரணன் , பகவான் 
என்ற வாயுவின் வடமொழிப்பெயர்கள் இப்பொருள் படுவனவாதலால் , 
பகாப்பேர் என்பது அவற்றின் மொழிபெயர்ப்பாய் வந்ததொரு பெயரெ 
னக்கொள்க . பகா பசாமல் ஈறுகெட்ட எதிர்மறைவினையெச்சம் , பெயர் 
என்ற வினை , பேர் என மருவிற்று , பகர்பேர் என்று பாடமோதி மற்றுஞ் 
சொல்லப்படுகிற பேர் , அதாவது இங்குக் கூறப்படாத காற்று என் பாரு 
முளர் . 


( 
கஉ 
) 


ககஉ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( 
கச 
) 


( 
கரு 
) 


இலக்குமணன் சீதையை வணங்கிவிலக்குதல் . 
தாமரைவனத்திடைதாவுமன்னம்போல் 
தூமவெங்காட்டெரிதொடர்கின்றாடனைச் 
சேமவிற்குமானும் விலக்கி சீறடிப் 
பூமுகநெடுநிலம்புல்லிச்சொல்லுவான் . 
இலக்குமணன் செல்லவுடன்பட்டுக் கூறுந்தணிவுரை . 
துஞ்சுவதென்னை நீர்சொற்ற சொல்லையான் 
அஞ்சுவென்மறுக்கிலெனவலர் தீர்ந்தினி 
* இஞ்சிருமடியனேனே குகின் றனென் 
வெஞ்சினவிதியினைவெல்லவல்லமோ. 

( 
இலக்குமணன் விடை பெறுதல் . 
போகின்றேனடியனேன் பொருந்தி வந்து கே 
டாகின்றதரசன் றனாணை நீர்மறுத் 
தேகென்றிரிருக்கின் றீர் தமியிரென்றுபின் 
வேகின்றசிந்தையான் விடைகொண்டேகினான் . (கசு ) 
அப்பொழது இலக்குமணன் அடைந்த சிந்தை . 
இருப்பனேலெரியிடையிறப்பராலிவர் 
பொருப்பனையானிடைப்போவெனேயெனின் 
1 அருப்பமில்கேடுவந்தடையுமாருயிர் 
விருப்பனேகென் செயலென்று விம்மினான் . 

( கன ) 
இலக்குமணன் ஒருவாறு துணிதல் . 
அறந்தனாலழிவிலதாகினாக்கலாம் 
இறந்து பாடிவர்க்குறுமிதனினிவ்வழி 
துறந்து போமிதனையே துணிவென்றொல் வினைப் 
பிறந்துபோந்திதுபடும்பேதையேனெனா. 

( கஅ ) 
சடாயு பாதுகாக்குமென்றுசொல்லி இலக்குமணன்செல்லல் . 

போவது புரிவல்யான் புகுந்த துண்டெனின் 
காவல் செயெருவையின் றலைவன் கண்ணுறும் 
ஆவது காக்குமென்றறிவித்தவ்வழித் 
தேவர் செய்தவத்தினாற் செம்மலேகினான் . 

(கக ) 
* இங்கு என்பது இஞ்ச எனத் திரிந்தது எதுகைநோக்கியதோர் போ 
லிவழக்கு . - அருப்பம் - அரண் வீங்கு சிறைவியலருப்பம் (புறரானூறு 
கஎ ) இனி , அருப்பம்- அருமையுமாம் " அடிநிலை தளர்க்கு மருப்பமுமுடை 
ய ( மலைபடுகடாம் உஉஉ ) 


) 


வது) 


சடாயுவுயிர் நீத்தப்படலம் . 


கககட 


இராவணன் சந்நியாசிவேடங்கொண்டு சீதையிடத்தில் வருதல் . 

இளையவனேகலுமிறவுபார்க்கின்ற 
வளையெயிற்றிராவணன் வஞ்சமுற்றுவான் 
முளை வரித் தண்டொரு மூன்று முப்பகைத் 
தளை யரிதவத்தவர் வடிவுந்தாங்கினான் . 

( 20 ) 
ஊணிலனாமெனவுலர்ந்தமேனியன் 
கேணெறிவர் ததோர்வருத்தச்செய்கையன் 
பாணியினடத் திடைப்படிச்கின்றானென 
வீணையினிசைபடவேதம்பாடுவான் . 

(2 க ) 
பூப்பொ தியவிழ்ந்தனநடையன் பூதலம் 
தீப்பொதிந்தாமெனமிதிக்குஞ்செய்கையன் 
காப்பருாடுக்குறுங்காலன்கையினன் 
மூப்பெனும்பருவமுமுனியமுற்றினான் . 

( உ.உ ) 
தாமரைக்கண்ணொடேர் தவத்தின் மாலையன் 
ஆமையினிருக்கையன் வளைந்தவாக்கையன் 
நாம என் மார்பினனணுகினானரோ 
தூமனத்தருந்ததியிருந்த சூழல்வாய் . 

(உங ) 
ராவணன் பர்ணசாலைவாயிலில் வந்து இதில் உள்ளார் யார் என்றல் 

தோமறுசாலையின் வாயிறுன்னினான் 
நாமுதற்குழறிடநடுங்கு சொல்லினான் 
யாவிரிவ்விருக்கையுளிருந்துளீரென்றான் 
தேவருமருள் கொளத்தெரிந்தமேனியான் . 

சீதை இராவணழனியை எதிர்கொள்ளுதல் . 
தோகையுமிவ்வழித்தோமில்சிந்தனை 
சேகறுநோன்பினரென்னுஞ்சிந்தையாள் 
பாகியல்கிளவியாள்பவளக்கொம்பர்போன் 
றேகுமினீண்டென வெதிர்வந்தெய்தினாள் . 

( உரு ) 
இராவணன் சீதையைப்பார்த்தல் . 
வெற்பிடைமதமென வியர்க்கு மேனியன் 
அற்பினற்றிரைபுரளாசை வேலையன் 
பொற்பினுக்கணியினைப்புகழின்சேக்கையைக் 

கற்பினுக்கரசியைக்கண்ணினோக்கினான் . 
* தண்டொருமூன்று - அரசு , புரசு , மூங்கில் என்னும் மூன்று வகைக் 
கோல்களையும் ஒன்றாகமுறுக்கிச் சேர்த்தது திரிதண்டமாம் . 

15 


(உச ) 


ககச 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( 
உக 
) 


சீதையைக் கண்டவளவிலே இராவணன் 

வேட்கைநோய் விஞ்சிப்படும் அவத்தை . 
தூங்கலினுருவினைச்சொல்லினும்பரும் 
ஒங்கியவழகிளூைருவங்காண்டலும் 
ஏங்கினன் மன நிலையாதென்றுன்னுவாம் 
வீங்கினமெலிந்தன வீரத்தோள்களே . 

( உஎ ) 
புனமயிற்சாயலினெழிலிற்பூநறைச் 
சுனைமடுத்துண்டிசைமுரலுந்தும்பியின் 
இனமெனக்களித்துளதென்பதென்னவன் 
மனமெனக்களித்தது * கண்ணின் மாலையே . 

( உ.அ ) 
சேயிதழ்த்தாமரைச்சேக்கை தீர்ந்திவண் 
மேயவண்மணிறமேனிகாணுதற் 
கேயுமேயிருபதிக்கிமைப்பினாட்டங்கள் 
ஆயிரமில்லையென் றல்லலெய்தினான் . 
- அரைசடைபிட்டமுக்கோடியாயுவும் 
புரைதபு தவத்தின் யான்படைத்தபோதுமே 
நிரைவளை முன்கையிந்நின் றநங்கையின் 
கரையறுநன்னலக்கடற்கென் றுன்னினான் . 

( 10 ) 
தேவருமவுணருந்தேவிமாரொடும் 
கூவல் செய்தொழிலினர் - குடிமை செய்திட 
மூவுலகமுமிவர் முறையினாளயான் 
ஏவல் செய்துய்குவெனினியென் றுன்னினான் . 

( ஙக ) 
உளைவுறு துயர்முகத்தொளியிதாமெனின் 
முளையெயிறிலங்கிடுமுறுவலென்படும் 
தளையவிழ்குழலிவட்கண்டுதந்தவென் 

இளையவட்களிப்பெனென்னரசென்றெண்ணினான் . ( ங 2 ) 
அம்முனிவனுக்குச் சீதைவருகவென்று உபசாரமொழிகூறல் . 

ஆண்டையானனையனவுன்னியாசைமேல் 
மூண்டெழுசிந்தனை முறையிலோன் றனைக் 
காண்டலுங்கண்ணினீர் துடைத்தகற்பினாள் 
ஈண்டெழுந்தருளுமென்றினையகூறினாள் . 

( ஙங ) 
* கண்களிருபதாதலின் , கண்ணின் மாலை எனப்பட்டது . 

* அரைகடையிட்ட முக்கோடி - அரையென்னும் எண்ணைக்கடையில் 
எழுதப்பட்ட மூன்று கோடி என்க . 
1 குடிமை பரம்பரையாச்செய்யுமடிமை . 
ஆண்டையான் - அவ்விடத்தான் , 


வது 
] 


சடாயுவுயிர் நீத்தப்படலம் . 


ககரு 


சீதைதந்த ஆசனத்தில் அம்முனிவன் வீற்றிருத்தல் . 
எத்தினளெய்தலுமிருத்திரீண்டென 
வேத்திரத்தாசனம்விதியினல்கினாள் 
மாத்திரிதண்டயல் வைத்தவஞ்சனும் 
பூத்தொடர்சாலையினிருந்தபோழ்தினே . 

(ஙச ) 
அப்பொழுது சராசரங்கள் அஞ்சி நடுங்கல் . 
டுங்கினமலைகளுமரனுநாவவிந் 
தடங்கினபறவையும் விலங்குமஞ்சின 
படங்குறைந்தொதுங்கினபாம்பும்பாதகக் 
கடுந்தொழிலரக்கனைக்காணுங்கண்ணினே . 

(கூரு ) 
அம்ழனிசீதையை நோக்கி இப்பர்ணசாலைக்குரியவர்யார் என்றல் . 

இருந்தவன்யாவதிவ்விருக்கையிங்குறை 
அருந்தவன் யாவனீர்யாரையென்றலும் 
விருந்தினரிவ்வழி - விரகிலாரெனப் 
பெருந்தடங்கண்ணவள் பேசன் மேயினாள் . 

( ஙசு ) 
அதற்குச் சீதை விடைகூறுதல் . 
தயரதன்றொல் குலத்தலைவன் றம்பியோ 
யேர்குலத்தன்னைசொலுச்சியேந்தினான் 
அயர்விலதிவ்வழியுறையுமன்னவன் 
பெயரினைத்தெரிகுதிர் பெருமையீரென்றாள் . 
அம்ழனிவன் சீதையை நீர் யார்மகள் என்றல் . 
கேட்டனென்கண்டிலென்கெழுவுகங்கைநீர் 
நாட்டிடையொருமுறைநண்ணினேன் மலர் 
வாட்டடங்கண்ணிநீர்யாவன்மாமகள் 
காட்டிடையரும்பகல்கழிக்கின்றீரென்றான் . 

( ங.அ ) 
அதற்குச் சீதை விடைகூறுதல் . 
அனகமாநெறிபடரடிகணும்மலால் 
நினைவதோர் தெய்வம் வேறிலாதநெஞ்சினான் 
சனகன்மா மகள் பெயர்சனகிகாகுத்தன் 
மனைவியானென் றனண்மறுவில் கற்பினாள் , 

( ஙக ) 
சீதை யம்முனிவனை நீர் எங்கு நின்று வருகிறீர் என்றல் . 
அவ்வழியனையனவுரைத்தவாயிழை 

வெவ்வழிவருந்தினிர்விளைந்தமூப்பினிர் 
. விரகிலார் - தம்மை இத்தன்மையாரென்று அறிந்தில்லாதவர் , விர 
கு. அறிவு விரகறியாளர் ( புறப்பாட்டு -உகாக . ) 


( 
உ.எ 
) 


* 


க்கள் 


ஆரணியகாண்டம் . 


மூன்று 


( 
சக 
) 


( 


இவ்வழியிருவினைகடக்க வெண்ணினிர் 
எவ்வழிநின்றுமிங்கெய்திநீரென்றாள் . 

( ச O ) 
அதற்கவன் கூறும்விடை. 
இந்திரற்கிந்திரனெழுதலாகலாச் 
சுந்தரனான் முகன் மரபிற்றோன்றினான் 
அந்தரத்தோடுமெவ்வுலகுமாள்கின்றான் 
மந்திரத்தருமறைவைகுநாவினான் . 

( 
ஈசனாண்டிருந்தபேரிலங்குமால்வரை 
ஊசிவேரொடும்பறித்தெடுக்குமூற்றத்தான் 
* ஆசைகள் சுமந்த பேரளவில்யானைகள் 
பூசல் செய்மருப்பினைப்பொடி செய்தோளினான் . ( சட் ) 
நிற்பவர்கடைத்தலை கிறைந்துதேவரே 
சொற்பகுமற்றவன் பெருமை சொல்லுங்கால் 
கற்பக முதலிய நிதியங்கையன 
பொற்பகமான நீரிலங்கைப் பொன்னகர் . 

(சங ) 
மேனகை திலோத்தமை முதலவேழையர் 
வானகந் துறந்து வந்தவன் றன் மாட்சியால் 
ஊனமிலடைப்பைகால்வருடலொண்செருப் 
பானவை முதற்றொழிலவரதாகுமே . 

(சச ) 
சந்திரனிரவியென்பவர்கடாமவன் 
சிந்தனை வழி நிலைதிரிவர்தேசுடை 
இந்திரன் முதலியவமரரீண்டவன் 
கந்தடுகோயிலின்காவலாளரே . 
பொன்னகரத்தினும்பொலங்கொணாகர் தம் 
தொன்னகரத்தினுந் தொடர்ந்தமாநிலத் 
தெந்நகரத்தினுமினியவீண்டவன் 
நன்னகரத்தனநவையிலாதன . 

(சசு ) 
தாளுடை மலருளான் றந்தவந்தமில் 
நாளுடை வாழ்க்கையனா 

யனாரிபாகத்தன் 
வாளுடைத் தடக்கையன் வாரிவைத்தவெங் 
கோளுடைச்சிறையினன் குணங்கண்மேன்மையான் . 
வெம்மை தீரொழுக்கினன் விரிந்தகேள்வியன் 

செம்மையோன் மன்மதன் திகைக்குஞ்செவ்வியன் 
* ஆசைகள் - திக்குகள் . - பேரளவில்யானை மிகப்பெரியயானை . 

செம்மை - நடுவுநிலைமை . ஞெமன் கோலன்ன செம்மைதாங்கி (மது 
ரைக்காஞ்சி -சகூக .) 


வது ]] 


சடாயுவுயிர் நீத்தப்படலம் . 


க்கள் 


(சஅ ) 


( சக ) 


( ரு ) 


எம்மையோரனைவருமிறைவரென்றெணும் 
மும்மையோர்பெருமையுமுற்றும் பெற்றியான் . 
அனைத்துலகினுமழகமைந்தநங்கையர் 
எனைப்பலரவன் றன தருளினிச்சையோர் 
நினைத்தவருருகவுமுதவநேர்கிலன் 
மனக்கினியாளொருமாதவர் நாடுவான் . 
ஆண்டையானரசுவீற்றிருந்தவந்நகர் 
வேண்டியான்சில்பகலுறையவேண்டினேன் 
நீண்டனெனிருந்தவற்பிரிந்தநெஞ்சினேன் 
மீண்டனெனென் றனன் வினையமுன்னுவான் . 
அம்மனியைநோக்கிச் சீதை நீவிர்அரக்கநரில் 

வாழ்வான் ஏனென்றல் . 
வேதமும் வேதியரருளும் வெஃகலாச் 
சேதனைமன்னுயிர் தின்னுந் தீவினைப் 
பாதகவரக்கர் தம்பதியின்வைகுதற் 
கே துவென்னுடலமுமிகையென்றெண்ணுவீர் . 
வனத்திடைமாதவர் மருங்குவைக லிர் 
புனத்திருநாட்டிடைப்புனிதரூர்புக 
நினைத்திலிரறநெறிநினைக்கிலாதவர் 
இனத்திடைவைகினிரென் செய்தீரென்றாள் . 


( ருக ) 


* 


வேறு . 


அதற்கம்முனிவன் விடை கூறுதல் . 
மங்கையஃதுரைத்தல்கேட்டவரம்பிலான் மறுவீற்றீர்ந்தார் 
வெங்கண்வாளரக்கரென்ன வெருவலமெய்ம்மை நோக்கின் 
திங்கள் வாண்முகத்தினாயத்தேவரிற்றீயரல்லர் 
எங்கள் போலியர்க்குநல்லார்நிருதரேபோலுமென்றான் . ( ருகூ ) 

சீதைதீயவரைச் சேர்ந்தவரும் தீயவரே என்றல் . 
சேயிழையன்னசொல்லத் தீயவர்ச்சேர்தல்செய்தார் 
தூயவரல்லர் சொல்லிற்றொன்கனறி தொடர்ந்தோரென்றாள் 
மாயவல்லரக்கர்வல்லர்வேண்டுருவரிக்கவென்ப 
தாயவளறி தறேற்றாளாகலினயலொன் நெண்ணாள் . 

( ருச ) 
அதற்கு இராவணன் கூறும் சமாதானம் , 
அயிர்த்தனளாகுமென்றோரையு றவகத்துக்கொண்டான் 
பெயர்த்தது துடைக்க வெண்ணிப்பிறிதுறப்பேசலுற்றான் 
மயக்கறு முலகமூன்றின் வாழ்பவர்க்க னையவல்லோர் 
இயற்கையிற்றி.ரியினல்லாவியற்றலாதெறிபென்னெ ன்றான் , ( குரு ) 


---- 


கக் அ 


ஆரணியகாண்டம் . [ ழன்று 
சீதை இனிராமனால் அரக்கர் அழிய உலகு இன்புறும் என்றல் . 
திறந்தெரிவஞ்சனச்சொற்செப்பலுஞ்செப்பமிக்காள் 
அறந்தருவள்ளலீண்டிங்கருந்தவ முயலுநாளுள் 
மறந்தலை திரிந்த வாழ்க்கையரக்கர் தம்வருக்கத்தோடும் 
இறந்தனர் முடிவர் பின்னரிடரிலையுலகமென்றாள் . 

( ருசு ) 
அதற்கு இராவணன் மனிதர் அரக்கரைகொல்லவல்லவரோ என்றல் . 


மானவளுரைத்தலோடுமானுடரரக்கர் தம்மை 
மீனெனமிளிருங்கண்ணாய்வேரறவெல்வரென்னின் 
யானையினினத்தையெல்லாமிள முயல் கொல்லும் பின்னும் 
கூனுகிர்மடங்கலேற்றைக்குருளை மான்கொல்லுமென்றான் . ( ருஎ ) 

அதற்குச் சீதை , விராதன் , கரன்ழதலியோரை 

இராமன்கொன்றதை நீர் அறியீரோஎன்றல் . 
மின்றிரண்டனைய * பங்கிவிராதனும் வெகுளிபொங்கக் 
கன்றியமனத்துவென்றிக்கரன் முதற்கணக்கிலோரும் 
பொன்றிய பூசலொன்றுங்கேட்டிலிர்போலுமென்றாள் 
அன்றவர்க்கடுத்ததுன்னிமழைக்கணீரருவிசோர்வாள் . ( ரு அ ) 
மற்றும்சீதை அக்கரனைவரும் விரைவில் அழிவர் என்றல் , 
வாளரிவள்ளரள்னாலிலங்கைமாநிருதரெல்லாம் 
கேளொடுமறியுமாறும் வானவர்கிளருமாறும் 
நாளையேகாண்டிரன்றோவைலிருணர்கிலீரோ 
மீளருந்தருமந்தன்னைவெல்லுமோபாவமென்றாள் . 

( ருக ) 
அதுகேட்டு இராவணன் கோபங்கொள்ளுதல் . 
தேனிடையமுதளாயவன்னமென்சிலசொன்மாலை 
தானுடைச்செவிகளுதெவழுறத்தளிர்த்து வீங்கும் 
ஊனுடையுடம்பினானு முருகெழுமான மூன்ற : 
மானுடர்வலியரென்றமாற்றத்தாற்சீற்றம் வைத்தான் . ( 10 ) 

இராவணனது கோபவார்த்தை . 
சீறினனுரைசெய்வானச்சிலைவலிப்புல்லியோர்கட் 
கீறொரு மனிதன் செய்தானென்றெடுத்தியம்பினாயேல் 
தேறுதிநாளைரேயவ்விருபது திண்டோள்வாடை 
வீறியபொழுது பூளை வீயெனவீவனன்றே . 

( சுக ) 
மேருவைப்பறிக்க வேண்டின் விண்ணினையிடிக்க வேண்டி 
னீரினைக்கலக்கவேண்டினெருப்பினையவிக்கவேண்டின் 
* பங்கி -ஆண்மயிர் . களை - ஓர்செடி ;இலவம்பஞ்சுமாம் . 


( 


( 


வது ) 

சடாயுவுயிர் நீத்தப்படலம் . 
ககக 
பாரினையெடுக்க வேண்டிற்பலவினைசில சொல்லேழாய் 
யாரெனக்கருதிச்சொன்னாயிராவணற்கரிதென்னென்றான் . ( சூஉ ) 

அதற்குச்சீதைகூறுந்தகீக சமாதானவார்த்தை . 
அரண்டருதிரடோள் சாலவுளவெனினாற்றலுண்டோ 
கரண்டநீரிலங்கைவேந்தைச்சிறைவைத்தகழற்கால்வீரன் 
திரண்ட தோள்வனத்தையெல்லாஞ்சிறியதோர்பருவந்தன்னில் 
இரண்டுதோளொருவனன்றோமழுவினாலெறிந்தானென்றாள் . (க கூ ) 

இராவணன் பெருங்கோபங்கொண்டு 

மாயைத்துறவிவேடத்தை விடுத்தல் . 
என்றிவளுரைத்தலோடு மெரிந்தன நயனந்திக்கிற் 
சென் றன திந்டோள்வானந் தீண்டின மருடந் திண்கை 
ஒன்றோடொன்றடித்தமேகத்துருமெனவெயிற்றினோளி 
மென்மனவெகுளிபொங்க விட்டதுமாயவேடம் . 

( சுச ) 
சீதைசங்கிக்குமளவில் அவன் தன் உருவங்காட்டல் . 
இருவினை துறந்தமேலோரல்லன் கொலிவனென்றெண்ணி 
அரிவையுமையமெய்தாவாரிவன் றானென் றொன்றும் 
தெரிவருநிலையளாகத் தீவிடத்தரவந்தானே 
உருகெழுசீற்றம் பொங்கிப்பணம் விரித்துயர்ந்ததொத்தான் . ( கரு ) 

அப்பொழதுசீதை அஞ்சி நடுநடுங்கிய நிலைமை . 
ஆற்றவெந்துயரத்தின்னாளாண்பற்றவலக்கணோக்கின் 
ஏற்றமென்னினைக்கலாகுமெதிரெடுத்தியம்பலாகும் 
மாற்றமொன்றில்லைசெய்யும்வினையில்லைவரிக்கலாகாக் 
கூற்றமவந்துற்றகாலத்துயிரெனக்குலைவு கொண்டாள் . 

இராவணன் சீதையை வெருட்டிப் பேசுதல் 
விண்ணவரேவல் செய்யவென்றவென் வீரம்பாராய் 
மண்ணிடைப்புழுவின் வாழுமானுடர்வலியரென்றாய் 
பெண்ணெனப்பிழைத்தாயன்றேலுன்னையான் பிசைந்து தின்ன 
எண்ணுவெனெண்ணிற்பின்னையென்னுயிரிழப்பெனென்றான் .(சுஎ) 
உடனே இராவணன் அவனைச் சமாதானப்படுத்தித் 

தன் கருத்தைப் புலப்படுத்தல் . 
குலைவுறலன்னமுன்னம்யாரையுங்கும்பிடாவென் 
தலைமிசைமகுடமென்னத்தனித்தனியினிது தாங்கி 
அலகில்பூணரம்பைமாதரடிமுறையேவல் செய்ய 
உலக மீரேழுமாளுஞ்செல்வத்துளுறை தியென் முன் . ( சுஅ ) 

* தோள்வனம் -தோளின் தொகுதி . 


சுசு 


கஉ O 


ஆரணியகாண்டம் . 


மூன்று 


( 
எ 
. 
) 


அதுகேட்டவுடனே சீதை இராவணனை நிந்தித்தல் . 
செவிகளைத்தளிர்க்கையாலேசிக்குறச்செமஞ்யெய்தாள் 
கவினும்வெஞ்சிலைக்கைவென்றிக்காகுத்தன்கற்பினேனைப் 
புவியிடையொழுக்கநோக்காப்பொங்கெரிப்புனிதரீயும் 
* அவியைநாய்வேட்டதென்னவென்சொனயரக்கவென்னா. ( சுக ) 

சீதை இராவணனை அதட்டிப்பேசுதல் 
புன்னுனை நீரினொய்தாப்போதலேபுரிந்து நின்ற 
இன்னுயிரிழத்தலஞ்சியிற்பிறப்பழிதலுண்டே 
மின்னுயிர்த் துருமிற்சீறும்வெங்கணை விரவாமுன்னம் 
உன்னுயிர்க்குறுதிநோந்கினொளித்தியாலோடியென்றாள் . ( 
உன்கணவனம்பு என்னையாதுஞ் செய்யமாட்டாது , 

என்று இராவணன் கூறுதல் . 
என்றவளுரைக்கநின் றவிரக்கமிலரக்கனெய்த 
உன்றுணைக்கணவனம்பவ்வுயர்திசைசுமந்தவோங்கல் 
வன் றிறன் மருப்பினாற்றன் மடித்தவென் மார்பின் வந்தால் 
குன்றிடைதொரித்து விட்டபூங்கணை கொல்லதென் றான் . ( எக ) 
இராவணன் மீண்டும் இன்சொற்கூறிச் சீதையைவணங்குதல் . 
அணங்கினுக்கணங்கனாய்கின்னாசையோகத்துப்பொங்க 
உணங்கியவுடம்பினேனுக்குயிரினையுதவி + யும்பாக 
கணங்குழைமகளிக்கெல்லாம் பெரும்பதங்கைக்கொளென்னா 
வணங்கினனுலகந்தாங்குமலையினும்வலிய தோளான் . ( எஉ ) 

வேறு 
அப்பொழுது பிராட்டி அலரிக்கதரல் . 
தறைவாயவன் வந்தடி தாழுதலும் 
கறைவாள் படவாவிகலங்கினள் போல் 
இறைவாவிளையோயெனவேங்கினளால் 
பொறைதானுயிர்போவதுபோற்புகல்வாள் . 
இராவணன்சீதையைத் தரையுடனே பெயர்த்தெடுத்தல் . 
ஆண்டாயிடை தீயவ னாயிழையைத் 
தீண்டாலெனுமேலுரைசிந்தைசெயாத் 
தூண்டானெனலாமுயர்தோள்வலியாற் 
கீண்டானிலம்யோசனை கீழொடுமேல் . 

( எச) 
* அவி - ஹவிஸ் என் றவட சொல்லின் சிதைவு மந்திரபூர்வமாக அக் 
கினியில் ஓமஞ்செய்யப்படும் நெய்முதலிய தேவருணவு . - உம்பர்கணங்கு 
ழை மகளிர்க்கெல்லாம் பெரும்பதம் என்றது எல்லாத்தேவர்களையும் வெ 
ன்று திரிலோகாதிபத்தியத்தைக்கைக் கொண்ட தனக்கு உரியவளாதலை . 

ஆயிழைதேர்ந்தெடுத் தணிந்தசிறந்த ஆபரணங்களை யுடையவள் . 


( 
எங 
) 


வது ] 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


கக் 


இராவணன் சீதையைத் தரையோடு எடுத்துத் தேரில் 

வைத்துக்கொண்டு ஆகாயமார்க்கமாக எழதல் . 
கொண்டானுயர்தேர்மிசைகோல்வளையாள் 
கண்டாடன தாருயிர்கண்டிலளால் 
மிண்டானுருமின்னின் மயங்கினளால் 
விண்டான் வழியா வெழுவான் விரைவான் . 

பிராட்டி சோபித்துப் புலம்பலுறல் . 
விடுதேரெனவெங்கனல் வெந்தழியும் 
கொடி போல் புரள்வாள் குலைவாளயர்வாள் 
துடியா விழுவாயெரா லெழுவாள் 
கடிதாவறனேயிதுகாவெனுமால் . 

( எசு ) 
சீதை பல்பொருள்களையும் நோக்கி இரங்கிக்கூறும் மொழிகள் . 

மலையேமரனேமயிலே குயிலே 
கலையே பிணையேகளிறேபிடியே 
நிலையாவுயிரேநிலைதேறினர்போய் 
உலையாவலியாருழைநீருரையீர் . 

(எஎ ) 
செஞ்சேவகனார் நிலைநீர்தெரிவீர் 
மஞ்சேபொழிலேவனதேவதைகாள் 
அஞ்சேலெனநல்குதிரேலடியேன் 
உஞ்சாலது தானிழிபோவுரையீர் . 

( எ.அ ) 
நிருதாதியர்வோறநீண்முகில்போல் 
சரதாரைகள்வீசினிர்சார்கிலிரோ 
வரதாவிளையோய்மறுவேதுமிலாப் 
பரதாவிளையோய்பழிபூணுதிரோ . 

( ) 
கோதாவரியே குளிர்வாய்குழைவாய் 
மாதாவனையாய் மனனே தெளிவாய் 
ஓதாதுணர்வாருழையோடினைபோய் 
நீதான் வினையேனிலை சொல்லலையோ . 

( அ 0) 
முந்துஞ்சுனைகாண் முழைவாழரிகாள் 
இந்தந்நிலனோடுமெடுத்தகைநா 
லைந்துந்தலைபத்து மலைந்துலையச் 
சிந்தும்படிகண்டுசிரித்திடுவீர் . 

( அக ) 


( 


( 
எசு 
) 


வேறு , 


ராவணன் சீதைவார்த்தையைப் பரிகசித்தல் . 
என்றின்ன பலவும்பன்னியிரியலுற்றாற்றுவாளைப் 
பொன்றுன்னுபுணர்மென் கொங்கைப் பொலங்குழாய்போரிலென்னைக் 

16 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


( 
அங 
) 


( 


கொன் றுன்னை மீட்பர்கொல்லம்மானுடர்கொள்கவென்னா 
வன்றிண்கையெறிந்து நக்கான் வாழ்க்கைநாள்வறிது வீழ்வான் . ( அ 2 ) 
சீதை இராவணனைநோக்கி நீ வல்லவனுயின் தேரைச் 

செலுத்தாதே என்றல் . 
வாக்கினால் 

னாலன்னான் சொல்லமாயையால் வஞ்சமானொன் 
றாக்கினாயாக்கியுன்னையாருயிருணணுங்கூற்றைப் 
போக்கினாய்புகுந்து கொண்டு போகின்றாய்பொருது நின்னைக் 
காக்குமாகாண்டியாயிற்கடவலுன் றேரையென்றாள் . 

( 
மற்றும் சீதை இராவணனை நோக்கி நீ அச்சத்தாலேயே 

வஞ்சனை செய்தாய் என்றல் . 
மீட்டுமொன்றுரைசெய்வாணீவீரனேல்விரைவின்மற்றுன் 
கூட்டராமரக்கர் தம்மைக் கொன்றுங்கைகொங்கை மூக்கும் 
வாட்டினார் வனத்திலுள்ளார் மானுடரென்றவார்த்தை 
கேட்டுமிம்மாயஞ்செய்ததச்சத்தின் கிளர்ச்சியன்றோ. 

( அச ) 
மனிதரோடு பொருதல் எனக் கிழிவன்றே ? என்று 

இராவணன் கூறல் . 
மொழி தருமளவினங்கைகேளிது முரணில் யாக்கை 
இழிதருமனிதரோடேயான் செருவேற்பலென்றால் 
விழிதருபெற்றியான் றன் வெள்ளிவெற்பெடுத்ததோட்குப் 
பழிதருமதனிற்சாலப்பயின் றரும் வஞ்சமென்றான் . 

( அரு ) 
சீதை இராவணனைநிந்தித்தல் 
பாவையுமதனைக்கேளாத்தங்குலப்பகைஞர் தம்பால் 
போவது குற்றம்வாளிற்பொருவதுநாணம்போலாம் 
ஆவது கற்பினாரைவஞ்சிக்குமாற்றலேயாம் 
எவமென்பழிதானென்னையிரக்கமிலரக்கர்க்கென்றாள் . 

( அசு ) 
அச்சமயத்தில் சடாயுவந்து எதர்த்தல் . 
என்னுமவ்வேலையின்கணெங்கடாபோவதென்னா 
நின்னிலென்றிடித்தசொல்லனெருப்பிடைப்பரப்புங்கண்ணன் 
மின்னெனவிளங்கும் வீரத்துண்டத்தன் மேருவென்னும் 
பொன்னெடுங்குன் றம்வானின் வருவதேபோலுமெய்யான் . ( அஎ ) 
பாழிவன் கிரிகளெல்லாம்பறித்தெழுந்தொன்றோடொன்று 
பூழியினு திரவிண்ணிற்புடையு றக்கிளர்ந்து பொங்கி 
ஆழியுமுலகுமொன்றாயழிதாமுழுதும் வீசும் 
ஊழிவெங்காற்றிதென்ன விருசிறையூதைமோத . 


( 
அஅ 
) 


வது ) 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


கஉங 


வேறு . 


( அக ) 


( 
50 
) 


கூ 


சாகைவன் றலையொமெரமுந் தாழமேல் 
மேகமும் விண்ணின்மீச்செல்லமீமிசை 
மாகவெங்கலுழனாம் வருகின்றானென 
நாகமும்படமொளித்தொதுங்கிநையவே . 
யானையும்யாளியுமுதலயாவையும் 
கானொடுமரத்தொடு தூறுகல்லிவை 
மேனிறைந் திருசிறைவீச்சினே றலால் 
வானமுங்கானமுமாறு கொள்ளவே . 
* உத்தமன்றேவியையுலகொடோங்குதேர் 
வைத்தனையே குவதெங்குவானினோ 
டித்தனை திசையையு மறைப்பெனீண்டெனாப் 
பத்திரச்சிறைகளை விரிக்கும்பண்பினான் . 
வந்தனனெருவையின் மன்னன் மாண்பிலான் 
எந்திரத்தேர்செலவொழிக்குமெண்ணினான் 
சிந்துரக்கால் சிரஞ்செக்கர் சூடிய 
கந்தரக்கைலையைநிகர்க்குங்காட்சியான் . 


( 
கூக 
) 


கக 


( கூஉ 


வேறு . 


சடாயு சீதைக்கு அபயங்கூறல் . 
ஆண்டுற்றவணங்கினையஞ்சலெனாத் 
தீண்டுற்றிலனென்றுணர்சிந்தையினான் 
மூண்டுற்றெழுவெங்க தமுற்றிலனால் 
மீண்டுற்றுரையாடலைமேயினனால் . 

( ங ) 
சடாயு இராவணனை நோக்கிக் கூறுங் கோபவார்த்தைகள் . 
கெட்டாய்கிளையோடுநின்வாழ்வையெலாம் 
சுட்டாயிதுவென்ன தொடங்கினை நீ 
பட்டாயெனவே கொடுபத்தினியை 
விட்டேகுதியால் விளிகின்றிலையால் . 

( 
பேதாய்பிழைசெய்தனைபே ருலகின் 
மாதாவனையாளை மனக்கொடுநீ 
யாதாக நினைத்தனையெண்ணமிலாய் 
ஆதாரநினக்கினியாருளரோ. 
உய்யாமன் மலைந்துமராருயிரை 

மெய்யாகவிராமன் விருந்திடவே 
* உத்தமன்-புருஷோத்தமன், " உலகின் மாதா -லோகமாதா. 


( 
கச 
) 


கஉச 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( கசு ) 

) 


கய்யாரமுகந்து கொடந்தகனார் 
அய்யா புதிதுண்டதறிந்திலையோ . 
கொடுவெங்கரிகொல்லியவந்ததன்மேல் 
விடுமுண்டைகடாவவிரும்பினையே 
அடுமென்பதுணர்ந்திலையாயினும்வன் 
கடுவுண்டுயிரின்னிலைகாணுதியோ . 
எல்லாவுலகங்களுமிந் திரனும் 
அல்லாதவர் மூவருமர் தகனும் 
புல்வாய் புலிகண்டது போல் வாலால் 
வில்லாளரைவெல்லுமிடுக்குளரோ . 


( கன ) 


- 


( கஅ ) 


இம்மைக்குறவோடுமிறந்தழியும் 
வெம்மைத்தொழிலிங்கிதன்மேலிலையால் 
அம்மைக்கருமாநகரந்தருமால் 
எம்மைக்கிதமாகவிதெண்ணினைநீ . 


( 
க.க 
) 


( 
500 
) 


( க 0 க ) 


முத்தேவரின் மூலமுதற்பொருளாம் 
அத்தேவரிம்மானிடராதலினால் 
எத்தேவரொடெண்ணுவதெண்ணமிலாப் 
பித்தேறினையாதல் பிழைத்தனையால் . 
புரம்பற்றிய போர்விடையோனருளால் 
வரம்பெற்றவுமற்றுளவிஞ்சைகளும் 
உரம்பெர்நனவாவனவுண்மையினோன் 
சாம்பற்றியசாபம் விடுந்தனையே . 
வானாள்பவன்மைந்தன் வளைத்தவிலான் 
தானேவரினின் று தடுப்பரிதால் 
நானேயவணுய்ப்பெனிந்நன்னுதலைப் 
போநீகடிதென்று புகன்றிடலும் . 

இராவணன் மறுத்துக்கூறும் வார்த்தைகள் . 
கேட்டானிருதர்க்கிறைகேழ்கிளர் தன் 
வாட்டாரைநெருப்புகவாய்மடியா 
ஓட்டாயினிநீயுரைசெய்குநரைக் 
காட்டாய்கடி தென் றுகனன் றுரையா . 


( க 02 ) 


( காங ) 


வரும்புண்டரம்வாளியின் மார்புருவிப் 
பெரும்புண்டிறவாவகை பேருதிநீ 
இரும்புண்டநிர்மீள்கினுமென் னுழையிற் 
கரும்புண்ட சொன்மீள்கிலள்காணுதியால் . 


(கச ) 


வது] 


சடாயுவுயிர் நீத்தப்படலம் . 


கஉது 


வேறு . 


அதுகேட்டுசீ சீதைமிகவும் வருந்த சடாயு அவட்கு உறுதிகூறல் 


என்னும்மளவிற்பயமுன்னினிரட்டியெய்த 
அன்னம்மயர்கின் றதுநோக்கியரக்கன் யாக்கை 
சின்னம்முறுமிப்பொழுதேசிலையேந்திநங்கள் 
மன்னன் மகன் வந்திலனென்று வருந்தலன்னை . 


(காரு ) 


முத்துக்கனபோன் முகத்தாலிமுலைக்கண் வீழத் 
தத்துற்றயரேறலை தாலபலத்தினேலும் 
கொத்தொப்பன கொண்டிவன் கொண்டனவென்றவாசை 
பத்திற்குமின்றே - பலியீவது பார்த்தியென்றான் . 

( காசு ) 
சடாயுவுக்கும் இராவணனுக்கும் நடந்தபோரைக் கூறுதல் . 
இடிப்பொத்தமுழக்கினிருஞ்சிறைவீசியெற்றி 
முடிப்பத்திகளைப்படியிட்டு முழங்குதுண்டம் 
கடிப்பக்கடிதுற்றவன்காண்டகு நீண்டவீணைக் 
கொடிப்பற்றியொடித்துயர்வானவராசிகொண்டான் . ( க 0 எ ) 
அக்காலையரக்கரைக்குருக்கன்னகண்ணன் 
எக்காலமுமின்னதொரீடழிவுற்றிலாதான் 
நக்கானுலகேழுநடுங்கிடநாக மன்ன 
கைக்கார்முகத்தோடுகடைப்புருவங்குனித்தான் . 

(க oஅ) 
சண்டப்பிறைவாளெயிற்றான் சரதாரை மாரி 
மண்டச்சிறகாலடித்தான் சிலவள்ளுகிரால் 
கண்டப்படுத்தான் சிலகாலனுக்காணவுட்கும் 
துண்டப்படையாற்சில துண்டதுண்டங்கள்கண்டான் ( 50 க ) 
மீட்டும்மணுகாநெடுவங்கணநந்தநாகம் 
வாட்டுக்கழலுழனெனவன் றலைபத்தின்மீதும் 
நீட்டுத்நெடுமூக்கெனுநேமியன்சேமவிற்கால் 
கோட்டும்மளவின் மணிக்குண்டலங்கொண்டெழுந்தான் . ( ககள் ) 
எழுந்தான் றடமார்பினிலேழினொடேழுவாளி 
அழுந்தாதுகழன்றிடப்பெய்தெடுத்தார்த்தரக்கன் 
பொழிந்தான்புகர்வாளிகண் மீளவும் போர்ச்சடாயு 
விழுந்தானெனவஞ்சினர்விண்ணவர்வெய்துயிர்த்தார் . ( ககக ) 
புண்ணிற்புது நீர்பொலியப் பொழிபுள்ளின்வேந்தன் 
மண்ணிற்கரனே முதலோருதிரத்தின் வாரி 

* பலி- தேவர்க்கு இடும் உணவு . 


கஉள் 


ஆரணியகாண்டம் . 


கண்ணிற்கடலென்று நுகர்ந்ததுகான்றுமீள 
விண்ணிற்பொலிகின் றதொர்வெண்ணிறமேகமென்ன ( கக 2 ) 
ஒத்தானுடனேயுயிர்தானுருத்தானவன்றோள் 
பத்தோடுபத்தினெடும்பத்தியிற்றத்தி மூக்கால் 
கொத்தாநகத்தாற்குடையாச்சிறையாற்புடையா 
முத்தாரமார்பிற்க . வசத்தையுமூட்டறுத்தான் . 

( கக x ) 
அறுத்தானையரக்கனுமைம்பதொடைம்பதம்பு 
செறித்தான் நடமார்பிற்செறித்தலுந்தேவரஞ்சி 
வெறித்தார் வெறியாமுனிராவணன் வில்லைப்பல்லால் 
பறித்தான் பறவைக்கிறைவிண்ணவர்பண்ணையார்ப்ப . (ககச ) 
எல்லிட்டவெள்ளிக்கைலைப்பொருப்பீசனோடு 
மல்லிட்டதோளாலெடுத்தான்சிலைவாயின் வாங்கி 
வில்லிட்டுயர்ந்தநெடுமேகமெனப்பொலிந்தான் 
சொல்லிட்டவன்றோள்வலியாருளர்சொல்லவல்லார் ( கரு) 
மீளாநிறத்தாயிரங்கண்ணவன் விண்ணினோட 
வாளாலொறுத்தான் சிலவாயிடைநின்று வாங்கித் 
தாளாலிருத்தான் றழல்வண்ணன் றடக்கைவில்லைத் 
தோளாலிருத்தான்றுணைத்தாதைதனன் பிற்றோழன் . ( ககசு ) 
ஞாலம்பாப்பான் றன தாற்றலுக்கேற்றால் வில் 
மூலம் மொடிப்புண்டதுகண்டு முனிந்தநெஞ்சன் 
ஆலம்மிடற்றான்பு ரமட்டதொரம்பு போலும் 
சூலம்மெடுத்தானெ றிந்தான்மநந்தோற்றிலாதான் ( ககஎ ) 
ஆற்றானிவனென்றுண ராதென தாற்றல் காணென் 
றேற்றானெருவைக்கிறைமுத்தலையெஃமார்பின் 
மேற்றானிது செய்பவர்யாரெனவிண்ணுளோர்கள் 
தோற்றாது நின்றார் தமதோள் புடைகொட்டியார்த்தார் . ( ககஅ ) 

பொன்னோக்கியர் தம்புலநோக்கிய * புன்கணோரும் 
இன்னோக்கியரில்வழியெய்தியநல்லிருந்தும் , 
தன்னோக்கியநெஞ்சுடையோகியர் தம்மைசார்ந்த 
மென்னோக்கியர்நோக்கமுமாமெனமீண்டதவ்வேல் . ( ககக ) 
வேகம்முடன் வேலிழந்தான்படைவேறெடாமுன் 
மாகம்மறையும்படிநீண்டவயங்குமான்றேர்ப் 
* கவசத்தையு மூட்டறுத்தான் - கவசத்தின் பூட்டுகளைத்துணித்தான் . 

புன்கண் - வாடியகண் . பொருளின்மை துன்பத்துள் துன்பமாத 
லால் வறுயவர் புன்காணோர் எனப்பட்டனர் . 


வது ) 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


கஉள் 


பாகன் றலையைப் பறித்துப்படர்கற்பினாள் பால் 
மொகம்படைத்தானுளைவெய்தமுகத்தெறிந்தான் . 

( கஉ ) ) 
றிந்தானது நோக்கியிராவணனெஞ்சினாற்றல் 
அறிந்தான் முனிந்தாண்டதொராடகத்தண்டுவாங்கிப் 
பொறிந்தாங்கெரியின் சிகைபொங்கியெழப்புடைத்தான் 
மறிந்தானெருவைக்கிறைமால்வரைபோல மண்மேல் . 

( கஉக ) 
மண்மேல் விழுந்தான் விழலோடும் வயங்குமான்றேர்க் 
கண்மேலொளியுந்தொடராவகைதான் கடாவி 
விண்மேலெழுந்தானெழமெல்லியலாளும் வெந்தீப் 
புண்மேனுழையத்துடிக்கின் றனள்போற்புரண்டாள் . ( கஉஉ ) 
கொழுந்தேயனையாள் குழைந்தேங்கிய கொள்கைகண்டான் 
அழுந்தேலவலத்திடையஞ்சலையன்னையென்னா 
எழுந்தானுயிர்த்தானடவெங்கினிப்போவதென்னா 
விழுந்தானவன்றேர்மிசைவிண்ணவர்பண்ணையார்ப்ப ( கஉங ) 
பாய்ந்தானவன்பன் மனித்தண் பெறித்தெறிந்தான் 
ஏய்ந்தார்கதித்தேர்ப்பரியெட்டினொடெட்டுமெஞ்சித் 
தீய்ந்தாசறவீசியத்திண்டிறற்றுண்டவாளால் 
காய்ந்தான் கவர்ந்தானுயிர்காலனுங்சை விதிர்த்தான் . ( கஉச ) 
திண்டோழித்தாங்கவன்றிண்புறஞ்சேர்ந்த தூணி 
விண்டான் மறைப்பச் செறிகின் றன வில்லிலாமை 
மண்டாரமர் தான் வழங்காமையின் வச்சைமாக்கள் 
பண்டாரமொக்கின்றன வள்ளுகிராற்பறித்தான் 

( கஉடு ) 
* மாச்சிச்சிரம்பாய்ந்தவன் மார்பினுந்தோள்கண்மேலும் 
ஓச்சிச்சிறகா ற்புடைத்தான் கடித்தானுலையா 
மூச்சிற்றவிராவணனும்முடிசாய்ந்திருந்தான் 
போச்சித்தனை போலுநின்னாற்றலெனப்புகன்றான் . ( கஉசு ) 
அவ்வேலையினே முனிந்தான் முனிந்தாற்றலன்ன 
வெவ்வேலரக்கன் விடலாம்படைவேறுகாணா 

ன் 
இவ்வேலையினேயிவனின்னுயிருண்பெனென்னாச் 
செவ்வே பிழையாநெடுவாளுறை தீர்த்தெறிந்தான் . 

( கஉஎ ) 
வலியின்றலை தோற்றிலன்மாற்றருந்தெய்வவாளால் 
நலியுந்தலையென் றஃதன்றியும்வாழ்க்கை நாளும் 

* மாச்சிச்சிரம் மிக்கவிநோதம் , மகாசித்ரம் , பெரிய சிச்சிலிக்குருவி 
என்று பொருள் கூறுதலும் ஈண்டுபொருந்தும் பெருங்கழுகு என்பதும் 
பொருந்தும்சிச்சிரமென்பது : கழுகன்னும் பொருள தாதற்கு மேல் 
கோள் கிடைத்திலது 


கஉஅ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


மெலியுங்கடை சென்றுளதாகலின் விண்ணின் வேந்தன் 
குலிசம்மெறியச்சிறையற்றதொர்குன்றின் வீழ்ந்தான் . ( கஉ அ) 

சடாயுவிழந்ததைக்கண்ட பிராட்டிப்பட்ட துயரம் கூறல் . 
விரிந்தார்சிறைகீழுறவீழ்ந்தனன் மண்ணின் விண்ணோர் 
இரிந்தாரிழந்தாடுணையென்னமுனிக்கணங்கள் 
பரிந் தார்படர் + விண்டு வினாட்டவர்பைம்பொன்மாரி 
சொரிந்தாரதுநோக்கியசீதை துளக்கமுற்றாள் . 

(கஉகூ) 
வெள் கும்மரக்கன்னெடுவிண்புகவார்த்து மிக்கான் 
தொள்கின்றலையெய்திமானெனச்சோர்ந்து நைவாள் 
உள் கும்முயிர்க்கும் முயங்கும் மொருசார்வுகாணாள் 
கொள்கொம்பொடியக்கொடிவீழ்ந்தது போற்குலைந்தாள் . 

( க x0 ) 


வேறு . 


- 


வன்றுணையுளனெனவந்தமன்னனும் 
பொன்றினனெனக்கினிப்புகலெனென்கின்றாள் 
இன்றுணை பிரிந் திரிந்தின்ன லெய்திய 
அன்றிலம்பெடையெனவரற்றினாளரோ. 

( கஙக ) 
பின்னவனுரையினைமறுத்துப்பேதையேன் 
அன்னவன் றனைக்கடிதகற்றினேன் பொரு 
மன்னவன் சிறையறமயங்கினேன் பொரு 
மன்னவன்சிறையறமயங்கினேன் விதி 
இன்னமுமெவ்வினையியற்றுமோவெனா. 

( கங 2 ) 
அல்லலுற்றேனை வந்தஞ்சலென்றவிந் 
நல்லவன்றோற்பதேநரகன் வெல்வதே 
வெல்வதும்பாவமோவேதம் பொய்க்குமோ 
இல்லையோவறமென விரங்கியேங்கினாள் . 

( கஙங ) 
நாணிலேனுரை கொடுநடந்தநம்பிமீர் 
நீணிலைய றநெறிநின்றுளோர்க்கெலாம் 
ஆணியையுந்தையர்க்கமைந்தவன் பனைக் 
காணியவம்மெனக்கலங்கிவிம்மினாள் . 

( கச ) 
கற்பழியாமையென் கடமையாயினும் 
பொற்பழியாவலம்பொருந்தும் போர்வலான் 
விற்பழியுண்டது வினையினேன் வந்த 
இற்பழியுண்டதென்றிரங்கியேங்கினாள் . 

( கஙரு ) 
விண்டு வினாட்டவர் -நித்திய சூரிகள் . 
f நாணாவது - செய்யத்தகாதவற்றில் உள்ளமொடுங்குதல் ; இலச்சை . 
தகாதகாரியத்தில் முயலும்படி இராமனைத் தான் தூண்டியதுமன்றி இல 
க்குமணனையும் தன்னைப் பிரிந்து செல்லும்படி தகுதியில்லாது ஏவியத 
னால் நாணிலேன் என்று தன்னைத்தானே பழித்துக் கொண்டாள் . 


வது ) 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


கஉகூ 


எல்லியல் விசும்பிடையிருந்தநேமியாய் 
சொல்லியலாய்நெறிதொடர்ந்ததோழமை 
நல்லியலருங்கடன்கழித்தநம்பியைப் 
புல்லுதியோவெனப்பொருமிப்பொங்கினாள் . 

( கஙசு ) 
அப்பொழது இராவணன் சீதையுடனேவிரைந்து அப்பாற்செல்லுதல் 

ஏங்குவாடன்மையுமிறகிழந்தவன் 
ஆங்குறுதன்மையுமரக்கனோக்கினால் 

மன் 
வாங்கினன்றேரிடைவைத்தமண்ணொடும் 
வீங்குதோண் மீக்கொடுவிண்ணினேகினான் . 

( கஙஎ ) 
அப்பொழுது சீதை மூர்ச்சித்துத் தரையிற் கிடத்தல் . 
விண்ணிடைவெய்யவனே கும் வேகத்தால் 
கண்ணொடுமனமவைசுழன் றகற்பினாள் 
உண்ணிறையுணர்வழிந்தொன்றுமோர்ந்திலள் 
மண்ணிடைத்தன்னையுமறந்துசாம்பினாள் . 

( கங.அ ) 
இராவணன் அப்பாற் செல்லுதலைக்கண்ட சடாயு இரங்கல் 

ஏகினன ரக்கனுமெருவைவேந்தனும் 
மோகவெந்துயர்சிறிதாறிமூர்ச்சியா 
மாகமேனோக்கினன்வஞ்சன் வல்லையில் 
போகுதல்கண்டகம்புலர்ந்து சொல்லுவான் . 

(கஙக ) 
வந்திலர்மைந்தர்நம்மருகிக்கெய்திய 
வெந்துயர் துடைத்தனரென்னுமெய்ப்புகழ் 
தந்திலர்விதியினார் தருமவேலியைச் 
சிந்தினர்மேலினிச்செயலென்னாங்கொலோ. 

( கச ) 
வெற்றியருளரெனின்மின்னினுண்ணிடைப் 
பொற்றொடிக்கிந்நிலைபுகுதற்பாலதோ 
உற்றதையின்னதென்றுண ரகிற்றிலேன் 
சிற்றவைவஞ்சனை முடியச்செய்ததோ. 

( கசக ) 
பஞ்சணைபாம்பணையாகப்பள்ளிசேர் 
அஞ்சனவண்ணனேயிராமனாதலால் 
வெஞ்சினவரக்கனால் வெல்லற்பாலனோ 
வஞ்சனையிழைத்தனன்கள்ள மாயையால் . 

( கசஉ ) 
வேரறவரக்கரைவென்றுவம்பழி 
தீருமென் சிறுவனுந் தீண்டவஞ்சுமால் 
ஆரியன்றேவியையரக்கனன்மலர்ப் 
பேருலகளித்தவன் பிழைப்பில்சாபத்தால் , 

( கச ) 
17 


காடி 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


பருஞ்சிறையின்னன பன்னியுன்னுவான் 
அருஞ்சிறையுற்றனளாமெனாமனம் 
பொருஞ்சிறையிற்றதேர்பூவைகற்பெனும் 
இருஞ்சிறையிறாதெனவிடரு நீங்கினான் . 

( கசச ) 
சடாயு சோர்ந்து துயில் கொள்ளல் . 
அருஞ்சிறை குருதியாலழிந்து சோர்வுற 
வஞ்சியைமீட்கிலேனென்னுமானமும் 
செஞ்சவே மக்கள் பாற்சென்றகாதலும் 
நெஞ்சுறத்துயின் றன * னுணர்வுநீங்கலான் . ( கசரு ) 
இராவணன் சீதையைக் கொண்டுபோய் 

அசோகவனத்திற் சிறைவைத்தல் . 
வஞ்சியையரக்கனும்வல்லைகொண்டுபோய்ச் 
செஞ்சவேதிருவுருத்தீண்டவஞ்சுவான் 
நஞ்சியலரக்கியர்ஈடுவணாயிடைச் 
சிஞ்சுபவனத்திடைச்சிறைவைத்தானரோ . 

( கசக ) 
இலக்குமணன் செய்தியைக் கூறத் தொடங்கல் . 
இந்நிலையினை யவன் செயலியம் பினாம் 
பொன்னிலைமானின் பின்றொடர்ந்து போகிய 
மன்னிலையறிகென மங்கையே விய 
பின்னிளை யவனிலைபேசுவாமரோ . 

( கசஎ ) 
சீதையின் தனிமைக்காக இலக்குமணன் சிந்தித்தல் . 
ஒருமகடனிமையையுன்னியுள்ளுறும் 
பருவரன் மீதிடப்பதைக்கு நெஞ்சினான் 
பெருமகன் றனைத்தனிபிரிந்துபேதுறும் 
திருநகர் தீருமப்பரதன் செய்சையான் . 

(கசஅ ) 
இலக்குமணன் இராஜனைக் காணுதல் . 
தெண்டிரைக்கலமென விரைவிற் செல்கின்றான் 
புண்டரீகத்தடங்காடுபூத்தொரு 
கொண்டல் வந்திழிந்தெனக்கோலத்தான் றனைக் 
கண்டனன் மனமெனக்களிக்குக்கண்ணினான் . ( கசக ) 

இராமன் இலக்குமணனைக் காணுதல் 
துண்ணெனுமவ்வுரைதொடரத்தோகையும் 

பெண்ணெனும் பேதைமை மயக்கப்பேதினால் 
* உணர்வு நீங்கலான் என்றது எப்பொழுதும் நிலைகுலையாத நல்ல 
றிவுடையானென்ற இயல்பை விளக்குவதோடு இப்பொழுது உயிரொழி 
ந்திலனென்ற செய்தியையும் விளக்கும் . 


. 


வது ] 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


க்கக் 


! 


எ 


உண்ணிறைகோருமென்றூசலாடுமக் 
கண்ணனுமிளவலைக்கண்ணுற்றானரோ. 

( க ) 
வேறு. 
லக்குமணன் வருதலின் காரணத்தை 

இராமன் உள்ளபடி ஆலோசித்தல் . 
புன்சொற்கடந்தபகுவாயரக்கனுரைபொய்யெனாது புகல்வாள் 
வன்சொற்கடந்து மடமங்கையே வநிலைதேரவந்தமருளே 
தன்சொற்கடந்து தளர்கின்றநெஞ்சமுடையேன் மருங்கு தனியே 
என்சொற்கடந்துமன முந்தளர்ந்தவிளவீரன் வந்தவியல்பே . ( கருக ) 

இராமன் இலக்குமணனைத் தழவிவந்தகாரணத்தை வினவல் . 
என்றுன்னியென்னைவிதியார் முடிப்பதெனவெண்ணிநின்ற விறையைப் 
பொன் றுன்னுவிற்கையவீரன்வந்துபுனை தாளிறைஞ்சுபொழுதில் 
மின்றுன்னு நூலின்மணிமார்பழுந்தவிரைவோடு புல்லியுருகா 
நின்றுன்னிவந்தநிலையென்கொலென்று நெடியோன் விளம்பநொடிவான் . 

இலக்குமணன் தான்வந்த காரணங்கூறல் . 
இல்லாநிலத்தினிசையாதவெஞ்சொலெழவஞ்சியேவமுறையால் 
வல்வாயாக்கனுரையாகுமென்ன மதியாண் மறுக்கமுறுவாள் 
நில்லாது மற்றி தறிபோதியென்னநெடியோய்புயத்தின்வலியென் 
சொல்லான் மனத்தினடையாள் சினத்தின் முனிவோடுநின்று துவள்வாள் .() 
ஏகாதுநிற்றியெனின்யானெருப்பினிடை வீழ்வெனென்று முடுகா 
மாகானகத்தினிடையோடலோடுமனமஞ்சிவஞ்சவினையேன் 
போகா திருத்தினிறவாதிருக்கைபுணராளெனக்கொடுணரா 
ஆகாதிறக்கையறனன்றெனக் கொடிவண் வந்ததென்னவமலன் . ( கருச ) 

நடந்த செயலைக் குறித்து இராமன் சிந்தித்தல் . 
சாவா திருத்தலிலளான துற்றதஃதோதடுக்கமுடியா 
ஆவாவலக்கணுறுவாளுரைத்தபொருளோவகத்தினடையாக் 
காவாநிலத்தின் வருமேதமற்ற தொழியாது கைக்கொட்கலப் 
போவார் பிரிக்கமுயல்வார்புணர்த்தபொருளாமிதென்று தெருளா . (கருரு ) 

இராமன் இலக்குமணனைநோக்கிச் சில கூறல் . 
வந்தாய் திறத்தினுளதன்று குற்றமடவாண்மறுக்கமுறுவாள் 
சிந்தாகுலத்தொடுரை செய்த செய்கையது தீருமென்று தெளிவாய் 
முந்தேதடுக்கவொழியாதெடுத்தவினையேன் முடித்த முடிவால் 
அந்தோகெடுத்ததெனவுன்னியுன்னியழியாதவுள்ள மழிவான் . ( கருசு ) 

* நெடியோன் - மூத்தவன் , இனி திருக்கலியாண குணகணங்களாற் 
பெரியவனும் , திரிவிக்கிரமாவதாரத்தில் நீண்டு வளர்ந்தவனும் நெடிய 
விசுவரூபமுடையவனுமாம் . 


கஙஉ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


இனித்தாமதஞ்செய்யலாகாதென்று இராமன்விரைந்து 

பர்ணசாலைக்கு மீளுதல். 
பாணிக்கநின்றுபயனாவதென்னைபயில் பூவையன்னகுயிலைக் 
காணிற்கரந்த துயர் தீருமன்றியயலில்லையென்றுகடுகிச் 
சேணுற்றகன்றநெறியூடுசென்று சிலைவாளியன்னவிசை போய் 
ஆணிப்பசும்பொன்னையாளிருந்தவவிர்சோலைவல்லையணுகா . ( கருஎ) 


வேறு . 


அங்குச்சீதையைக் காணாமல் இராமன் வருந்தல் . 
ஓடிவந்தனன் சாலையின் சோலையினுதவும் 
தோடிவர்ந்தபூஞ்சுரிகுழலாடனைக்காணான் 
கூடுதன்னுடையது பிரிந்தாருயிர் குறியா 
நேடிவந்ததுகண்டிலதாமெனநின்றான் . 

( கடு.அ ) 
கைத்தசிந்தையன்கனங்குழையணங்கினைக்காணா 
துய்த்து வாழ்தரவேறொரு பொருளிலானுதவ 
வைத்தமாநிதி மண்ணொமெறைந்தனவாங்கிப் 
பொய்த்துளோர் கொளத் திகைத்து நின்றானையும் போன்றான் . (கடுக ) 

அப்பொழுது உலகத்திலுண்டான் குழப்பத்தைக்கூறல் , 
மண்சுழன்றது மால்வரைசுழன்றதுமதியோர் 
எண்சுழன்றது சுழன்றதவ்வெறிகடலேழும் 
விண்சுழன்றதுவேதமுஞ்சுழன்றது விரிஞ்சன் 
கண்சுழன்றது சுழன்றதுக்க திரொடுமதியும் . 

( கச 0 ) 
அறத்தைச்சீறுங்கொலருளையேசீறுங்கொலமரர் 
திறத்தைச்சீறுங்கொன் முனிவரைச்சீறுங்கொறீயோர் 
மறத்தைச்சீறுங்கொலென் கொலோமுடிவென்று மறையின் 
நிறத்தைச் சீறுங்கொனெடுந்தகையோனெனநெடுங்கா . ( கசுக ) 
நீலமேனிநன் னெடியவன் மனநிலை திரிய 
மூலகாரணத்தவனொடு முடிவு முற்றும் 
காலமாமெனக்கடையிடுகணிக்கரும்பொருள்கன் 
மேலகீழுறக்கீழனமேலுறும்வேலை . 

(கசு உ ) 
சீதையைக் கொண்டுபோனவனைத் தொடர்வோம் என்று 

இதமணன் கூறல் . 
தேரினாழியுந்தெரிந்தனந் தீண்டுதலஞ்சிப் 
பாரினோடு கொண்டகழ்ந்ததும் பார்த்தனம் பயனின் 
றொருந்தன்மையீதென்னென்பதுரனிலாதவர்போல் 
தூரம்போதன் முன்றொடர்து மென்றிளையவன்றொழலும் . (கசுகூ ) 


| 


வது சடாயுவுயிர் நீத்தபடலம் . கஙங் 
அதற்கு இராமன் உடன்பட இருவரும் தேர்ச்சுவட்டின்வழியே செல்லல் . 

ஆமதேயினியமைவதென்றமலனுமெய்யில் 
தாமவார்கணைப்புட்டிலு முதலிய தாங்கி 
வாமமால்வரைமரனிவைமடிதரவயவர் 
பூமிமேலவன்றேர் சென்ற நெடுநெறிபோனார் . 

( கசுச) 
தரையில் தேர்ச்சுவடு மறைந்தமை கண்டு இராமன் திகைத்தல் : 
மண்ணின் மேலவன்றேர் சென்றசுவடெலாமாய்ந்து 
விண்ணினோங்கியதொரு நிலைமெய்யுறவெந்த 
புண்ணிணூடுறுவேலென மனமிகப்புழுங்கி 
எண்ணினாமினிச்செய்வதென்னிளவலேயென்றான் . ( கசுடு) 
தேர் சென்ற தென்திசையை நோக்கிச் செல்வோமென்று 

இலக்குமணன் கூறல் 
தெற்குநோக்கியதெனும் பொருடெரிந்ததத்திண்டோர் 
மற்குநோக்கிய திரள்புயத்தண்ணலேவானம் 
விற்குநோக்கியபகழியினெடிதன்று விம்மி 
நிற்குநோக்கி தென்பயத்ததென்றிளையவனேர்ந்தான் . 

( கசுசு 
அங்ஙனம் தெற்கே செல்லும் வழியில் வீணைக் 

கொடிவிழந்து கிடக்கக்காணுதல் . 
ஆகுமன்னதேகருமமென் றத்திசை நோக்கி 
ஏகியோசனையிரண்டுசென் காரிடையெதிர்ந்தார் 
மாகமால்வரைகால் பொரமறிந்தது மானப் 
பாக விணையின் கொடியென்று கிடந்தது பார்மேல் . 

( கசுஎ ) 
கண்டு சங்கிக்கையில் இராமன் ஒன்று கூறலுறல் . 
கண்டுகண்டகரோடுமக்காரிகை பொருட்டால் 
அண்டராதியர்க்காரமர் விளைந்ததென் றயிர்த்தார் 
துண்டவாளினிற்சுடர்க்கொடிதுணிந்ததென் றுணராப் 
புண்டரீகக்கண்புனல்வரப்புரவலன்புகல்வான் . 

(கசுசி ) 
சடயுபோர் செய்திருப்பாரென்று இராமன் கூறல் . 
நோக்கினாலைய நொய்திவணெய்திய நுந்தை 
மூக்கினாலிது முறிந்தமை முடிந்ததான் மொய்ம்பின் 
தாக்கினானடுவடுத்தது தெரிகிலந்தமியன் 
யாக்கை தேம்பிடுமெண்ணரும்பருவங்களிறந்தான் . (கசுக) 
ஆயின் விரைவிற் செல்வோம் என்று இலக்குமணன் கூறல் . 
நன்றுசாலவுநடுக்கருமிடுக்கினனாமும் 
சென்றுகூடலாம் பொழுதெலாந்தடுப்பது திடனால் 


/ 


க்கூச 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்ற 


வென்று மீட்கினுமீட்குமால் வேறுறவெண்ணி 
நின்று தாழ்ந்தொருபயனிலையென்றலு நெடியோன் . (கஎன ) 

இராமலக்குமணர் அப்பாற் செல்லுகையில் 

வில்ழறித்து கிடத்தலைக் காணுதல் . 
தொடர்வதே நலமாமெனப்படிமிசைச்சுற்றி 
- படருங்காலெனக்கறங்கெனச்செல்லுலார் பார்த்தார் 
மிடல் கொள்வெஞ்சிலைவிண்ணிடுவின் முறிந்தென்னக் 
கடலின்மாடுயர் திரையெனக்கிடந்தது கண்டார் . 

(கஎக ) 
இராமன் அவ்வில்லின் வலிமையையும் அதைத் 

துணித்தவனது ஆற்றலையும் வியந்துகூறல் . 
சிலைகிடந்ததாலிலக்குவதேவர்நீர்கடைந்த 
மலைகிடந்தெனவலிய தேவடிவினான் மதியின் 
* கலைகிடந்தெனக்காட்சியளிது கடித்தொடித்தான் 
நிலைகிடந்தவாநோக்கெனநோக்கினனின்றான் . 

( கஎஉ ) 
அவர்கள் பின்னுஞ் செல்லுகையில் சூலத்தையும் 

அம்பறத் தூணிகளையுங் காணுதல் , 
நின்று பின்னருநெடுநெறிகடந் துறநிமிரச் 
சென்று நோக்கினர் திரிசிகைத்திருநெடுஞ்சூலம் 
ஒன்றுபல்கணைமழையுறுபுட்டிலோரிரண்டு 
குன்றுபோலவட்கிடந் தன குறுகினருற்றார் . 

( க ) 
அவர்கள் மற்றுஞ் செல்லுகையில் கவசங்கிடக்கல்காணுதல் . 
மறித்துஞ்சென் றனர்வானிடைவயங்குறவழங்கி 
எறிக்குஞ்சோதிகள் யாவையுந்தொக்கனவெனலாம் 
நெறிக்கொள்கானக மறைதரநிருதர்கோனெஞ்சின் 
பறித்து வீசியகவசமுங்கிடந்தது பார்த்தார் . 

( கஎச ) 
குதிரைகளும் சாரதியும் இரத்த வெள்ளமும் கிடக்கக் கண்டு 

சடாயுவிழிந்துகிடக்குமிடத்துக்கு அருகில் வருதல் . 
கான்கிடந்தது மறைதரக்கால்வயக்கலிமாத் 
தான் கிடந்துழிசாரதிகிடந் துழிசார்ந்தார் 
ஊன் கிடந்ததோளுதிரமுங்கிடந்துள துலகின் 
வான் கிடந்தது போல்பவன் கிடந்துழிவந்தார் . 
அவர்கள் குண்டலங்களையும் மற்றும் பல அணிகளையுங் காணுதல் . 
கண்டலங்குதங்கைத்தலம்விதிர்த்தனர்கவினார் 
விண்டலந்து றந்திறுதியின் விரிகதிர்வெய்யோன் 

* கலை - சந்திரன் , பங்கு . 


( கஎரு ) 


வது .) 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


ககூரு 


மண்டலம்பலமண்ணிடைக்கிடந்தனமணியின் 
குண்டலம்பல * குலமணிப்பூண்களின் குவியல் . 

(கஎசு ) 
இராமன்தம்பியை நோக்கிசடாயுடன்பலர் பொருதனர் போலும் என்றல் 

தோளணிக்குலம்பலவுளகுண்டலத்தொகுதி 
வாளிமைப்பனபலவுளமணிமுடிப்பலவால் 
t நாளனைத்தையுங்கடந்தனன் றமியனந்தாதை 
யாளிபோல்பவர் பலருளர்பொருதனரிளையோய் . 

(கஎஎ) 
அதற்கு இலக்குமணன் பொருதவன் இராவணன்போலும் என்றல் . 
திருவினாயகனுரைசெயச் 1 சுமித்திரைசிங்கம் 
தருவினீளியதோள்பலதலைபலவென்றால் 
பொருது தாதையையித்தனைநெறிக்கொ போனான் 
ஒருவனேயவனிராவணணாமெனவுரைத்தான் . 

( கஎ அ ) 
இராமன் சடாயுவிழந்து கிடத்தலைக் காணுதல் . 
மடலுணாட்டிய தாரிளையோன் றனைமதியா 
மிடலுணாட்டங்கடீயுகநோக்கினன் விரைவான் 
உடலுணாட்டிய குருதியம்பாவையினும்பர்க் 
கடலுணாட்டியவரையெனத்தாதையைக்கண்டான் . ( கஎக ) 

இராமன் சடாயுவின் மேல் விழுந்து புலம்பல் . 
துள்ளியோங்கு செந்தாமரைநயனங்கள் சொரியத் 
தள்ளியோங்கியவமலன்றன் றனியுயிர்த்தந்தை 
வள்ளியோன்றிருமேனியிற்றழனிறவண்ணன் 
வெள்ளியோங்கலிலஞ்சன மலையென வீழ்ந்தான் . 

( கஅ) 
இராமன் மூர்ச்சித்துத் தெளிந்து புலம்ப லுறுதல் . 
உயிர்த்திலன்னொருநாழிகையுணர்விலன் கொல்லென் 
றயிர்த்ததம்பிபுக்கங்கையினெடுத்தனனருவிப் 
புயற்கலந்தநீர்தெளித்தலும் புண்டரீகக்கண் 
வயர்த்துப்பைப் பயவயர்வு தீர்ந்தினையன பேசும் .. 

( கஅக ) 


வேறு , 


சடாயுவைக்குறித்து இராமன் புலம்பல் . 
தந்தாதையரைத்தனயர்கொலைநேர்ந்தார் 
முந்தாரேயுள்ளார் முடிந்தான் முனையொருவன் 
* குலமானி -உயர்ந்த சாதியிரத்தினம் . 

நாளனைத்தையுங் கடந்தனன் - என்றது மிகமுதிர்ந்த மூப்புடையவ 
ரென்றவாறு . 

* சுமித்திரை நல்லதோழன் போன் நவனென்று பொருள் . 


ககக 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( க அஉ ) 


எந்தாயோவெற்காகநீயுமிறந்தனையோ 
அந்தோவினையேனருங்கூற்றமானேனே . 
பின்னுறுவதோராதேபேதுறுவேன் பெண்பாலாள் 
தன்னுருவறீர்ப்பான் றனியுறுவதோராதே 
உன்னுறவு நீ தீர்த்தாயோருறவுமில்லாதேன் 
என்னுறுவான் வேண்டியிடருறுவேனென்றாயே 


( க அங ) 


மாண்டேனேயன்றோமறையோர் குறை முடிப்பான் 
பூண்டேன் விரதமதனானுயிர் பொறுப்பேன் 
நீண்டேன் மரம் போலநின்றொழிந்தபுன்றொழிலேன் 
வேண்டேனிம்மாமாயப்புன் பிறவிவேண்டேனே . 


( கஅச ) 


என்றாரம்பற்றுண்ணவேன்றாயைச்சான்றோயைக் 
கொன்றானு நின்றான் கொலையுண்டு நீ கிடந்தாய் 
வன்றாட்சிலையேந் திவாளிக்கடல் சுமந்து 
நின்றேனுநின் றேனெடுமரம்போனின் றேனே . (கஅரு ) 
சொல்லுடையாரென் போலினியுளரோதொல்வினையேன் 
இல்லுடையாள் காண விறகுடையாயெண்ணிலாப் 
பல்லுடையாயுன்னைப்படையுடையான்கொன் றகல 
வில்லுடையேனின்றேன் விறலுடையேனல்லேனோ. (கஅசு ) 
அங்ஙனம் புலம்புகையில் சடாயுசிறிது மூர்ச்சை தெளிதல் . 


அன்னாபலபலவும்பன்னியழுமயங்கும் 
தன்னேரிலாதானுந்தம்பியுமத்தன்மையனாய் 
உன்னாவுணர்வுசிறி துண்முளைப்பப்புள்ளரசும் 
இன்னாவுயிர்ப்பானிருவரையுநோக்கினான் . 

( கஅள ) 
சடாயு இராமலக்குமணரைக்கண்டதனால் மகிழ்தல் . 
உற்றதுணராதுயிருலையவெய்துயிர்ப்பான் 
கொற்றவனைக்கண்டான் றனுள்ளங்குளிர்ப்புற்றான் 
இற்றவிருசிறகுமின்னுயிருமேழுலகும் 
பெற்றனனேயொத்தான் பெயர்த்தேன்பழியென்றான் . (கஅஅ ) 
சடாயு அவர்களை அருகில்அழைத்து உச்சிமோத்தல் . 
பாக்கியத்தாலின்றென் ரயனில்பழியாக்கை 
போக்குகின்றேன்கண்ணுற்றேன் புண்ணியரேவம்மினென்று 
தாக்கியரக்கன் மகுடத்தலை துமித்த 
மூக்கினாலுச்சிமுறைமுறையே மோக்கின்றான் . 

(கஅக ) 


வது ) 


சடாயு 

உயிர் நீத்தப்படலம் . 


கஙஎ . 


சடாயு இரங்கிக்கூறும் வார்த்தை . 
வஞ்சனையால் வந்தவரவென்பதென்னுடைய 
செஞ்சகமே முன்னே நினைவித்ததானாலும் 
அஞ்சொன் மயிலையருந்ததியை நீங்கினிரோ 
எஞ்சலிலாவாற்றலிருவீருமென்றுரைத்தான் . 

( க O ) 
வேறு . 
அப்பொழுது இலக்குமணன் நடந்த செய்தியைத் 

தான் அறிந்தவரையில் கூறுதல் . 
என்றவனியம்பலுமிளையகோமகன் 
ஒன்றுமாண்டுறுபொருளொழிவுறாவகை 
வன்றி றன் மாயமான் வந்ததா தியா 
நின்றது நிகழ்ந்தது நிரப்பினானரோ. 

( ககக ) 
சடாயு அவர்கட்குத்தேறுதல் வார்த்தை கூறத்தொடங்கல் . 

ஆற்றலோனவ்வுரையறையவாணையால் 
ஏற்றுணர்ந்தெண்ணியவ்வெருவைவேந்தனும் 
மாற்றருந்துயரவர்மனக்கொளாவகை 
தேற்றுதனன்றென வினையசெப்புவான் . 

( க கூஉ ) 
சடாயு தேறுதல்கூறல் . 
அதிசயமொருவராலமைக்கலாகுமோ 
துதியறுபிறவியினின்பதுன்பந்தான் 
விதிவயமென்பதை மேற்கொளாவிடின் 
மதிவலியான் விதிவெல்லவல்லமோ . 

( ககூச ) 
தெரிவுறு துன்பம்வர் தூன் றச்சிந்தையை 
யெரிவுசெய்தொழியுமதிழுதைநீரதால் 
பிரிவுசெய்துலகெலாம்பெறுவிப்பான் றலை 
அரிவுசெய்விதியினார்க்கரி துண்டாகுமோ . 

( ககச ) 
அலக்கணுமின் பமுமணுகுநாளிவை 
விலக்குவமென்பதுமெய்யிற்றாகுமோ 
இலக்கமுப்புரங்களையெய்தவில்லியார் 
தலைக்கலத்திரந்தது தவத்தின்பாலதோ. 

(கசுரு ) 
பொங்குவெங்கோளராவிசும்புபூத்தன 
வெங்கதிர்ச்செல்வனை விழுங்கிநீங்குமால் 
அங்கண்மாஞாலத்தைவிளக்குமாய்கதிர்த் 
திங்களுமொருமுறை வளருந்தேயுமால் . 

( ககக 
* ஆற்றல் - வல்லமை, புத்தியலமுமாம் . - அதிசயம் -புதுமை , அதிக 
முமாம் . 

18 


க.அ 


ஆரணியகாண்டம் . 


[மூன்று 


அந்தரம்வருதலுமனைய தீர்தலும் 
சுந்தரத்தோளினீர்தொன்மைநீரவால் 
மந்திரவிமையவர் குருவின் வாய்மொழி 
இந்திரனுற்றனவெண்ணவொண்ணுமோ . 


( ககூஎ ) 


தடைக்கரும்பெருவலிச்சம்பரப்பெயர்க் 
கடைத்தொழிலவுணனாற்குலிசக்கையினான் 
படைத்தனன் பழியது பகழிவில்வலாய் 
துடைத்தனனுந்தை தன் குவவுத்தோளினால் . 


(ககஅ) 


வேறு . 


பிள்ளைச் சொற்கிளியனாளைப்பிரிவுறலுற்றபெற்றி 
தள்ளுற்றவறமுந்தேவர் துயர்முந்தந்ததேயால் 
கள்ளப்போராக்கரென்னுங்களையினைக்களைந்து வாழ்தி 
புள்ளிற்கும் புலனில் பேய்க்குந்தாயன்னபுலவுவேலோய் . க கூக ) 
வடுக்கண்வார்கூந்தலாளையிராவணன் மண்ணினோடும் 
எடுத்தனனே குவானையெதிர்ந்தெனதாற்றல் கொண்டு 
தடுத்தனெனாவதெல்லாந் தவத்தரன் றர் தவாளால் 
படுத்தனனிங்கு வீழ்ந்தேனிது வின்று பட்டதென்றான் . (200 ) 

அது கேட்டவுடனே இராமன் கொண்ட கோபம் . 
கூறினமாற்றஞ்சென்று செலித்தொளை குறுகாமுன்னம் 
ஊறினவுதிரஞ்செங்கணுயிர்த்தன வுயிர்ப்புச்செந்தீ 
ஏறினபுருவமேன் * மேலிரிந் தனசுடர்கனெங்கும் 
கீறின தண்டகோளங்கிழிந்தனகிரிகளெல்லாம் . 

( உ 0 க ) 
அப்பொழுது பிரபஞ்சத்திலுண்டான தடுமாற்றம் . 
+ மண்ணகந்திரியநின் றமால்வரை திரியமற்றைக் 
கண்ணகன்புன லுங்காலுங்கதிரொடுந் திரியக்காவல் 
விண்ணகந்திரிய மேலைவிரிஞ்சனுந் திரிய வீரன் 
எண்ணரும்பொருள்களெல்லாமென்பது தெரிந்ததன்றேறே . ( 202 ) 

இராமன் கோபாவேசத்தோடு சில கூறத்தொடங்கல் . 
குறித்தவெங்கோபம்யார் மேற்கொள்ளுறுங்கொல்லென்றஞ்சி 
வெறித்து நின்றுலகமெல்லாம் விம்முறுகின்ற வேலைப் 
பொறிப்பிதிர்படலைச்செந்தீப்புகையொடுபொடிப்பப்பொம்மென் 
றெறிப்பதோர்முறுவறோன்றவிராமனுமியம்பலுற்றான் . ( உ O ங ) 

* மேலிழிந்தனவென்றும் பாடம் . - அப்பொழுது மண்ணகந்திரிதல் 
முதலியவற்றின் அநுமானத்தால் ஸர்வம் விஷ்ணுமயம்ஜகத் என்றபடி 
உலக முழுவதும் எம்பெருமானது சொரூபமாகவேயிருக்கு மியல்பு அறி 
யப்பட்ட தென்க . 


வது ] 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


ககூக 


இராமன் கூறும் கோபவார்த்தை . 
பெண்டெனியொருத்தி தன்னைப்பேதைவாளரக்கன் பற்றிக் 
கொண்டனனேகநீயிக்கோளுறக் குலுங்கல் செல்லா 
எண்டிசையிறுதியானவுலகங்களிவற்றையின்னே 
கண்டவானவர்களோடுங்களையுமாறின்று காண்டி . 

( உச) 
தாரகையுதிருமாறுந்தனிக்கதிர்பிதிருமாறும் 
பேரகல்வானமெங்கும் பிறங்கெரிபிறக்குமாறும் 
நீரொடுநிலனுங்காலுநின் றவுங்கிடந்தயாவும் 
வேரொடுமழியுமாறும்விண்ணவர்விளியுமாறும் . 

( உ .os ) 
இக்கணமொன்றினின் றவேழினோடேழுசான்ற 
மிக்கன போன்றுதோன்றுமுலகங்கள்விளியுமாறும் 
திக்குடையண்டகோளப்புறத்தவுந் தீந்து நீரின் 
மொக்குளினுடையுமாறுங்காணென முனியும் வேலை . (2.0 சு ) 

அப்பொழது சூரியன்மறைய யாவும் அஞ்சுதல் . 
வெஞ்சுடர்க்கடவுண்மீண்டுமேருவின் மறையலுற்றான் 
எஞ்சலிறிசையினின் றயானையுமிரியல்போய 
துஞ்சினவுலகமெல்லா மென்பதென் றுணிந்தநெஞ்சின் 
அஞ்சினனிளையகோவுமயலுளோர்க்கவதியுண்டோ. ( உ O எ ) 

சடாயு இராமனுக்குக் கூறும் தணிவுரை . 
இவ்வழி நிகழும் வேலையெருவைகட்கிறைவன் யாதும் 
செவ்வியோய்முனியல் வாழிதேவருமுனிவர் தாமும் 
வெல்வலிவீரநின்னால் வெல்லுமென்றேமுற்றுய்வார் 
எவ்வலி கொண்டுவெல்வாரிராவணன் செயலையென்றான் (உ 0 அ ) 
நாட்செய்தக மலத்தண்ணல்கின நவையிலாற்றல் 
தோட்செய்த வீரமென்னிற்கண்டனைசொல்லுமுண்டோ 
தாட்செய்தகமலத்தானே முதலினர்தலைபத்துள்ளாற் 
காட்செய்கின்றார்களன்றியறஞ்செய்கின்றார்கள்யாரே . ( 20+ ) 
தெண்டிரையுலகந் தன்னிற்செறுநர்மாட்டேவல்செய்து 
பெண்டிரின் வாழ்வரன்றேயிதுவன்றோதேவர் பெற்றி 
பண்டுலகளந்தோனல்கப்பாற்கடலமுதமந்நாள் 
உண்டிலராயினிந்நாளன்னவர்க்குய்தலுண்டோ 

( உக ) 
வம்பிழைகொங்கை வஞ்சிவனத்திடைத்தமியள் வைகக் 
கொம்பிழைமானின் பின் போய்க்குலப்பழி கூட்டிக்கொண்டீர் 
அம்பிழைவரிவிற் செங்கையயன்மீராயுங்காலை 
உம்பிழையென்பதல்லாலுலகஞ்செய்பிழையுமுண்டோ, (உக்க ) 


கசம் 


ஆரணியகாண்டம் . 


[ மன்ற 


ஆதலான் முனிவாயல்லையருந்ததியனையகற்பிற் 
காதலாடுயர நீக்கித்தேவர்தங்கருத்து முற்றி 
வேதநூன்முறையின் - யாவும் விதியுளிநிறுவி வேறும் 
தீதுளதுடைத்தியென்றான்சேவடிக்க மலஞ்சேர்வான் . ( உகஉ ) 

இராமன் உலகத் தாற்மேற்கொண்ட கோபந் தணிதல் . 
புயனிறவண்ணனாண்டப்புண்ணியன்புகன் றசொல்லைத் 
தயரதன்பாளியிதென்னச்சிந்தையிற்றழுவிநின்றான் 
அயலினி முனிவதென்னையரக்கரைவருக்கந்தீர்க்கும் 
செயலினிச்செயலென்றெண்ணிக் | கண்ணியசீற்றந் தீர்ந்தான் . () 

பின்பு சடாயு உயிர் நீத்தல் . 
ஆயபின்னமலன்றானுமைய நீயமைதியென்ன 
வாயிடை மொழிந்ததன்றிமற்றொரு செயலுமுண்டோ 
போய தவ்வரக்கனெங்கேபுகலெனப்புள்ளின் வேந்தன் 
ஓய்வினனுணர்வுந்தேயவுரைத்திலனுயிருந்தீர்ந்தான் . ( உகச ) 

சடாயு பரமபத மடைதல் . 
சீதங்கொண்மலருளோனுந்தேவருமென்பதென்னே 
வேதங்கள்காண்கிலாமைவெளிநின்றேமறையும் வீரன் 
பாதங்கள் கண்ணிற்பார்த்தான் படிவங்கொணெடியபஞ்ச 
பூதங்கள் விளியுநாளும் போக்கிலாவுலகம்புக்கான் . 

( உகரு ) 
அப்பொழதனைவருமிரங்கி சடாயுவை நன்குமதித்தல் . 
வீடவனெய்தும் வேலை விரிஞ்சனே முதலமேலோர் 
ஆடவர்க்கரசனோடுதம்பியுமழுது சோரக் 
காடமர் மரமுமாவுங்கற்களுங்கரைந்து சாய்ந்த 
சேடரும்பாரினோர்க்குங்கரஞ்சிரஞ்சேர்ந்தவன்றே . 

( 2 கசு) 
பின்பு இராமன் தம்பியைநோக்கிக்கூறிய இரங்கன்மொழி . 
அறந்தலைநின்றிலாதவரக்கனினாண்மைதீர்ந்தேன் 
றந்தனென்றவஞ்செய்கேனோதுறப்பெனோவுயிரைச்சொல்லாய் 
பிறந்தனென்பெற்று நின்ற பெற்றியார் பெற்றதாதை 
இறந்தனனிருந்துளேன் யானென் செய்கேனிளவலென்றான் . ( உகஎ ) 
இலக்குமணன் அரக்கரையழித்தலே செய்தற்பாற்று என்றல் 
என்றலுமிளையகோவவ்விறையினையிறைஞ்சியாண்டும் 
வென்றியாய் விதியின் றன்மைபழியில் விளைந்ததொன்றோ 
நின் றினிநினைவதென்னைநெருக்கியவ்வாக்கர் தம்மைக் 
கொன்றபினன்றோவெய்யகொடுந்துயர்குளிப்பதென்றான் . ( உ க அ ) 

* யாவும் என் றது உலகாளுதல் வேள்விசெய்தல் முதலியவற்றைக் 
குறிக்கும் . 

கண்ணுதல் கருதுதல் . 


. 


வது ) சடாயுவுயிர் நீத்தப்படலம் . கசக 
எந்தை நீயியம்பிற்றென்னையெண்மையனாகியே 

கியேழைச் 
சந்தவார்குழலினாளைத்து றந்தனைதணி தியேனும் 
உந்தையையுயிர்கொண்டானையுயிருண்ணுமூற்றமில்லாச் 
சிந்தையையாகிநின்று . செய்தவஞ்செய்கையென்றான் . (உகக) 
இராமன் இனிசடாயுவுக்குச் சரமக்கிரியை செய்வோம் என்றல் . 
அவ்வழியிளவல்கூறவறிவறிவனுமயர்வு நீங்கி 
இவ்வழியினையவெண்ணினேழைமைப்பாலதென்னா 
வெவ்வழிபொழியுங்கண்ணீர்விலக்கினன் விளித்ததாதை 
செவ்எழியுரிமையாவுந்திருத்துவஞ்சிறுவவென்றான் . ( உ 20) 

சடாயுவுக்கு இராமன் அந்திமக்கிரியை செய்தல் . 
இந் தனமெனையவென்னக்காரகிலீட்டத்தோடும் 
சந்தனக்குவித்துவேண்டுந் தருப்பையுந் திருத்திப்பூவும் 
சிந்தினன் மணலின்வேதிதீர்தரவியற்றித்தெண்ணீர் 
தந்தனன்றாதை தன்னைத்தடக்கையானெடுத்துச்சார்வான் . ( உ உக ) 
ஏந்தினனிருகைதன்னாலேற்றினனீமந் தன்மேல் 
சாந்தொடுமலருநீருஞ்சொரிந்தனன் றலையின் சாரல் 
காந்தெரிகஞலமூட்டிக்கடன் முறைகடவாவண்ணம் 
நேர்ந்தனனிரம்புநன்னூன் மந்திரநெறியின் வல்லான் . (222 ) 
கிளித்தனகளித்தமேனிதாமரைக் கெழுவுசெம்பூத் 
துளித்தனவனையவென்னத்திள்ளி சார்வெள்ளக்கண்ணன் 
குளித்தனன்கொண்டலாற்றுக்குளித்தபின் கொண்டகன்னீர் 
அளித்தனன ரக்கர்ச்செற்ரசீற்றத்தான வலந் தீர்ந்தான் (உஉ x ) 
மீட்டினியுரைப்பதென்னே விரிஞ்சனே முதலமோகீழ் 
காட்டியவுமர்களெல்லா மருர் தினகளித்தபோலாம் 
t பூட்டியகைகளாலப்புள்ளினுக்கரசைக் கொள்சென் 
றூட்டியநன்னீரையனுண்ட நீரொத்ததன்றே . 

( உஉச ) 
சூரியாஸ்தமனவருணனை . 
பல்வகைத்துறையும் வேதப்பலிக்கடன்பலபூமுற்றி 
வெல்வகைக்குமரனின் றவேலையின் வேலைசார்ந்தான் 
தொல்வகைக்குலத்தின் வந்தான் றுன்பத்தாற்புனலுந்தோய்ந்து 
செல்வகைக்குரியவெல்லாஞ்செய்குவானென்னவெய்யோன் . 

(1) 
அ.வது . சடாயுவுயிர்நீத்தபடலம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் -கஙசு . 


* செய்தவம் சிறந்ததவம் , செய்தற்குரிய தவம் , அன்றி செவ்விய தவ 
முமாம் . t பூட்டியகைகள் சேரவைத்த கைகள் , சேரங்கை . 


கசட் 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( க ) 


( 
2 
) 


யோமுகிம் படலம் . 

-- 
இரம இலக்குமணர் ஒருமலையிற் சேர்தலும் இருள்மிகுதலும் . 
அந்திவந்தணுகும் வேலையவ்வழியவருநீங்கிச் 
கிந்து ரச்சென்னித்தாண்டோர்மைவரைச்சேர்கைகொண்டார் 
இந்திரற்கடங்கல் செல்லாவிராக்கதெரெழுந்ததென்ன 
வெய்துயர்க்க்கூற்றமாயவிரியிருள்வீங்கிற்றன்றே 

அவர்கள் அல்விரவில் மிகப்பரிதபித்தல் 
தேனுகவருவிசிந்தித்தெருமரலுறுவபோலக் 
கான முமலையுமெல்லாங்கண்ணினீருகுக்குங்கங்குல் 
மானமுஞ்சின முந்தாதைமரணமுமைந்தர்சிந்தை 
ஞானமுந் துயருந்தம் முண் மலையெனநலிந்தவன்றே . 
மெய்யுறவுணர்வு செல்லாவறிவினைவினையினூக்கும் 
பொய்யுறுபிறவிபோலப்போக்கரும்பொங்குகங்குல் 
நெய்யுறுநெருப்பின் வீங்கிநிமிர்தரவுயிர்ப்பு நீளக் 
கய்யறவுறுகின்றாராற்காணலாங்கரையிற்றன்றே . 
இராமபிரான் அவ்விரவுமுழவதுஞ் சிறிதுந்துயில் கொள்ளாமை . 
யாமதுதெறிதறேற்றாமின்னகைச்சனகியென்னும் 
காமருதிருவைநீத்தோமுகமதிகாண்கிலாதோ 
தேமருதெரியல் வீரன் கண்ணெனத்தெரிந்தசெய்ய 
தாமரைகங்கும்போதுங்குவியலாத்தன்மையென்னோ ( ச ) 
பெண்ணியற்றீபமன்னபேரெழிலாட்டிமாட்டு 
நண்ணியபிரிவு செய்த * நவையிலாநவையினுள்ளத் 
தெண்ணியதறிதரேற்றாமிமைத்திலவிராமனென்னும் 
புண்ணியன்கண்ணும் வன்றோட்டம்பிகண்போன்றவன்றே . 

சந்திரோதயம் . 
வண்டுளர் கோதைச்சீதைவாண் முகம் பொலியவானிற் 
கண்டனென்னென்று வீரற்காங்கொருகாதல் காட்டத் 
தண்டமிழ்த்தென்றலென்னுங்கோள ராத்தவழுஞ்சாரல் 
விண்டலம்விளங்குஞ்செவ்வி வெண்மதிவிரிந்ததன்றே . (சு ) 

நிலவு இராமனை வருத்துதல் . 
களியுடையநங்கக்கள்வன்காந்துறைகங்குற்காலம் 
வெளிபடுத்துலகமெங்கும்விளக்கியநிலவின் வெள்ளம் 

* நவையென்றது சீதையைப் பிரிந்தவருத்தம் தான் காப்பாற்றவே 
ண்டிய தருமபத்தினியைப் பிரிந்ததனால் வருந்துவது நியாயமே யென்ப 
தை விளக்காவையிலாவென்ற அடைமொழி அதற்குக்கொடுக்கப்பட்டது . 


வது ] 


அயோமுகிப்படலம் . 


கசா 


( எ ) 


நளியிருட்பிழம்பென்றீண்டுநஞ்சொடு கலந்தநாகத் 
தொளையெயிற்றூண்டலுற்றதாமெனச்சுட்டதன்றே . 

இராமன் சீதையை நினைத்து வருந்துதல் . 
இடம்படுமானத்துன்பமிருடரவெண்ணிற்றீர்ந்தான் 
விடம்பரந்தனையதாயவெண்ணிலாவெதுப்பவீரன் 
படம்பரந் தனையவல்குற்பால் பரந்தனையவின் சொற் 
நடம்படுகண்ணினாடன் றனிமையைநினையலுற்றான் . 


( 
அ 
) 


வேறு . 


* மடித்தவாயன் வயங்குமுயிர்ப்பினன் 
துடித்து வீங்கியொடுங்குறுதோளினன் 
பொடித்ததண்டளிர்ப்பூவொடுமால்கரி 
ஒடித்தகொம்பனையாடிறத்துன்னுவான் . 


( க ) 


வாங்கும் வில்லன் வரும் வருமென்றிரு 
பாங்குநீணெறி பார்த்தனளோவெனும் 
வீங்கும் வேலை விரிதிரையாமென 
ஒங்கியோங்கியொடுங்குமுயிர்ப்பினான் . 


( கா ) 


தன்னினைந்திலளென்பது சாலுமே 
மின்னினைந்தவிலங்கு மெயிற்றினான் 
நின்னிலென்று நெருங்கிய போதவள் 
என்னினைந்தனளோவெனவெண்ணுமால் . 


( கக ) 


நஞ்சுகாலு நகைநெடுநாசத்தின் 
வஞ்சவாயின் மதியென மட்குவாள் 
வெஞ்சினஞ்செயரக்கர் தம்வெம்மையை 
அஞ்சினான் கொலென்றையுறுமாலென்பான் . 


( கஉ ) 


பூண்டமானமும் போக்கருங்காதலும் 
தூண்டநின் றிடைதோமுறுமாருயிர் 
மீண்டுமீண்டுவெதுப்பவெதும்பினான் 
வேண்டுமோவெனக்கின்னமும்வில்லென்பான் . 


( 
கங 
) 


வில்லைநோக்கிநகுமிகவீங்குதோட் 
கல்லைநோக்கிநகுங்கடைக்கால் வரும் 
சொல்லைநோக்கித்துணுக்கெனுந்தொன்மறை 

எல்லைகோக்கினர்யாவருநோக்குவான் . 
* வரும் வரும் என்ற அடுக்கு - தன்னை மீட்பதற்கு இராமன் 
து நிச்சயமென்ற கருத்தை விளக்கிற்று , 


( கச ) 


வரு 


கசச 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


கூதிர்வாடைவெங்கூற்றினைநோக்கினன் 
வேதவேள்விவி திமுறைமேவிய 
சீதையென் வயிற்றீர்ந்தனளோவெனும் 
* போதகம்மெனப்பொம்மெனுயிர்ப்பினான் . 
நின்று பல்லுயிர்காத்தற்கு நேர்ந்தயான் 
என் றுணைக்குலமங்கையொரேந்திழை 
தன் றுயர்க்குத்தகவிலெனாயீனேன் 
நன்றுநன்றென் வலியென நாணுமால் . 

( கசு ) 
சாயுந்தம்பிதிருத்திய தண்டளிர் 
தீயுமங்கவைதீர்கெனுஞ்செவ் - விருந் 
தாயுமாவிபுழுங்கவழுங்குமால் 
வாயுநெஞ்சுபுலரமயங்குவான் . 

( கஎ ) 
பிரிந்தவேதுகொல்பேரபிமானங்கொல் 
தெரிந்ததில்லைதிருமலர்க்கண்ணிமை 
பொருந்தவாயிரங் கற்பங்கள் போக்குவான் 
இருந்துகண்டிலன் கங்குலினீறரோ . 

(கஅ ) 
வென்றிவேற்கையிளவலைமேலெலாம் 
ஒன்றுபோலவுலப்பிலநாள்கடாம் 
நின் லுகாண்டியன்றேநெடுங்கங்குறான் 
இன்று நீள்வதற்கே துவெனென்னுமால் . 

(க்க ) 
சந்திரோபாலம்பனம் (சந்திரனைப்பழித்தல் .) 
நீண்டமாலைமதியி ? ன நித்தமும் 
மீண்டுமீண்டுமெலிந்தனை வெள்குவாய் 
பூண்டபூண வள்வாண்முகம்போதர 
ஈண்டுசாலவிளங்கினையென்னுமால் . 

( 
நீணிலாவினிசைநிறைதன் குலத் 
தாணியாயபழிவரவன்னது 
நாணிநாடுகடந்தனனாங்கொலோ 
சேணுலாந்தனித்தேரவனென்னுமால் . 

( உக ) 
சட்டகங்குனெடிதெனச்சோர்கின்றான் 

முட்டமைந்தநெடு முடக்கோனொடு 
* போதகம் - யானைக்கன் று ; பருவப்பெயராகாமல் யானையென்ற மா 
த்திரமாய் நின்றது . - விருந்து புதுமை. - கற்பம் பிரமனாயுள் . 

5 சூரியன் சாரதியான ருணன் துடையில்லாதவனாதலால் முடக் 
கோன் எனப்பட்டான் . இதுபற்றி இவனுக்கு வடமொழியில் அநூரு 
என்று ஒருபெயர். இவன் கருடனது தமையன் , 


( 
20 
) 


வது ) 


அயோமுகிப்படலம் . 


கசரு 


( உக ) 


( உங ) 


( உச ) 


கட்டிவாளரக்கன்கதிரோனையும் 
இட்டனன் கொலிருஞ்சிறையென்னுமால் . 
துடியினேரிடைதோன் றலளாமெனிற் 
கடியகாரிருட்கங்குலின் கற்பம் போய் 
முடிவுமாகின் முடியுமிம்மூரிநீர் 
நெடியமானிலமென்ன நினைக்குமால் . 
திறத்தினாதன - செய்தவத்தோருற 
ஒறுத்துஞலாலத்துயிர் தமையுண்ழெல் 
மறத்தினார்கள் வலிந்தனர்வாழ்வரேல் 
அறத்தினாலினியாவதெனென்னுமால் . 

மன்மதன் செயலைக் கூறுதல் . 
தேனின்றெய்வத்திருநெடுநாட்சிலை 
பூநின்றெய்யும் பொருகணை வீரனும் 
மேனின்றெய்யவிமலனை நோக்கினான் 
தானுர்தேர்கிலனாய்த்தமொறவான் . 
உழந்தயோகத்தொருமுதல்கோபத்தால் 
இழர் தமேனியுமெண்ணியிரங்கினான் 
கெழுந் தகைக்கொருவன்மைகிடக்குமேல் 
பழந்துயர்க்குப்பரிவுறும்பான்மையால் . 

இரவுகழிதல் . 
நீலமாயநிறத்தனினைப்பிடைச் 
சூலமாகத்தொலைவுறுமெல்லையின் 
மூலமா - மலர்முன்னவன் முற்றுறும் 
காலமாமெனக்கங்குல் கழிந்ததே . 


(உரு ) 


(உக ) 


( உஎ ) 


வேறு . 


இராமன் வருத்தம் . 
வெள்ளஞ்சிலம்பு பாற்கடலின் விரும்புந்துயிலை வெறுத்தளியும் 
கள்ளுஞ்சிலம்பும்பூங்கோதைகற்பின் கடலிற்படிவாற்குப் 
புள்ளுஞ்சிலம்பும் பொழில்சிலம்பும்புனலுஞ்சிலம்பும்புனை கோலம் 
உள்ளுஞ்சிலம்புஞ்சிலம்பாவாலுயிருண்டாகும்வகையுண்டோ (உஅ ) 
மயிலும் பெடையுமுடன்றிரியமானுங்கலையுமருவிவரப் 
பயிலும் பிடியுங் கடகரியும் வருவதிரிவபார்க்கின்றான் 

* திறத்தினாயினவென்றும் பாடம் . - மலர்முன்னவன் முற்றுறுங் 
காலம் - பிரமகற்பம் . இது இங்கு மீக்க நீட்சிக்கு உவமைகூறப்பட்டது . 

1 கடகரி - மதம்பிடித்தயானை ; கடம் - கன்னம் ; அதிலுண்டாகும் மதத் 
துக்கு இலக்கணை . 

19 


. 


கசகா ஆரணியகாண்டம் . 

[ மூன்று 
குயிலுங்கரும்புஞ்செழுந்தேனுங்குழலும்யாழுங்கொழும்பாகும் 
அயிலுமமுதுஞ்சுனைநீத்தமொழியைப் பிரிந்தாலழியானோ. ( உக) 

சூரியோதயம் . 
முடிநாட்டிய கோட்டுதயத்து முற்றவுற்றான் முதுகங்குல் 
விடிநாட்கண்டுக்கிளிமிழற்றுமென் சொற்கேளாவீரற்காண் 
டடிராட்செர்தாமரையொதுங்குமன்னமிலளால்யானடைத்த 
கடிநாட்கமலத்தெனவவிழ்த்துக்காட்டுவான் போற்கதிர்வெய்யோன் ( ங O ) 
பொழிலைநோக்கும் பொழிலுறையும்புள்ளை நோக்கும் பூங்கொம்பின் 
எழிலைநோக்குமிளமயிலினியல்பைநோக்குமியல்பானாள் 
குழலைநேக்கிக்கொங்கையிணைக்குவட்டை நோக்கியக்குவட்டின் 
தொழிலைநோக்கித்தன்னுடைய தோளைநோக்கிநாள் கழிப்பான் . ( 

இரமலக்குமணர் தேடிச் செல்லுதல் . 
அன்னகாலையிள வீரனடியின் வணங்கிநெடியோயப் 
பொன்னை நாடா தீண்டிருத்தல்பொருளோவென்னப்புகழோனும் 
சொன்னவரக்கனிருக்குமிடந் துருவியறிதுந்தொடர்ந்தென்ன 
மின்னுஞ்சிலையார் மலைதொடர்ந்தவெயில் வெங்கானம் போயினரால் . ( ங 2 ) 


( 
ஙக 
) 


வேறு . 


ப 


ஆகைசுமந்தெநெடுங்கரியன்னார் 
* பாசிலை துன்றுவனம்பலபின்னாக் 
காசறுகுன்றினொடாறுகடந்தார் 
யோசனையொன்பதொடொன்பது சென்றார் . ( ங ) 
மட்படி செய்ததவத்தினின் வந்த 
கட்படிகோதையைாாடினர்காணார் 
உட்படி கோபமுயிர்ப்பொடுபொங்கப் 
புட்படியுங்குளிர் கார்ப்பொழில்புக்கார் . 

சூரியனஸ்தமனம் . 
ஆரியர்சிந்தையலக்கணறிந்தான் 
சாரியையெங்கணுநாடினனாடிப் 
பேருலகெங்குமுழன்றனன் பின்னா 
மேருவைவெங்கதிர்மீள மறைந்தான் . 

எங்கு மிருள்ழடுதல் . 
அரண்டருகுஞ்செறியஞ்சனபுஞ்சம் 
முரண்டனபோலிருளெங்கணுமுந்தத் 
தெருண்டறிவில்லவர் சிந்தையின் முத்தி 
இருண்டன மாதிரமெட்டுமிரண்டும் . 

( ங.சு ) 
* பாசிலை பண்புப்பெயர் ஈறுபோய் ஆதிநீண்டது . 
கார்பொழில் - பெரியதொரு சோலை ; மேகந்தவழும் சோலையுமாம் . 


அயோமுகிப்படலம் . 


கசஎ 


( 
ஈ.எ 
) 


அவ்விருவரும் அங்கு ஓர்பளிக்கறையில் தங்குதல் . 
* இளிக்கறையின் சொலியைந்தன பூவை 
கிளிக்கறையும் பொழில்சிஞ்சுகவேலி 
ஒளிக்கறைமண்டிலமொத்துள தாங்கோர் 
பளிக்கறைகண்டதில்வைகல்பயின்றார் . 

( 
இராமன் கட்டளைப்படி இலக்கும்ணன் நீர் கொணரச்செல்லுதல் . 

அவ்விடையெய்தியவண்ணலியாமன் 
வெவ்விடைபோலிளவீரனைவீர 
இவ் விடைநாடினைநீர்கொணர்கென்றாண் 
தெவ்விடை வில்லவனுந் தனிசென்றான் . 

( ஙசி ) 
அயோழகி இலக்குமணனைக்கண்டு காழறுதல் . 
எங்கணுநாடினனீரிடைகாணான் 
சிங்கமெனத்தமியன்றிரிவானை 
அங்கவனத்து - ளயோமுகியான 
வெங்கணரக்கிவிரும்பினள்கண்டாள் . 
நன்மதியோர்புகன் மந்திரநாமச் 
சொன்மதியாவரவிற்றொடர்கிற்பாள் 
தன்மதனோதென்வெம்மை தணிந்தாள் 
மன்மதனாமிவெனென்னுமனத்தாள் . 
அழுந்தியசிந்தையரக்கியலக்கண் 
எழுந்துயர்காயலின் வந்தெதிர்நின்றாள் 
புழுக்குமென்னோவொடுபுல்லுவெனன்றி 
விழுங்குவெனோவெனவிம்மலுழன்றான் , 

( சக ) 
இரந்தெனெனெய்தியபோதிசையா, 
கரந்தனனேனனிகொண்கெடந்தென் 
- முரஞ்சினின் மேவிமுயங்கு வெனென்று 
விரைந்தெதிர்வந்தனடீயினும் வெய்யாள் . 

அயோழகியின் தன்மை .. 
உயிர்ப்பினெருப்புமிழ்கின்றனளொன்ற 
எயிற்றின் மலைக்குலமென்றினி துண்ணும் 
வயிற்றுவயக்கொடுமாசுணம்வீசு 
கயிற்றினிசைத்தமுலைக்குழிகண்ணாள் . 

- ஏழிசைகளிலோன்று. - அயோமுகீ என்ற வடமொழிப்பெய 
ர் இரும்பினாலாகியது போன்ற முகமுடையளென்று பொருள்படும் முழை 
ஞ்சு என்பது முரஞ்சுஎன எதுகை நோக்கித் திரிந்தது . முரஞ்சுகுகை . 


( 
ச 
O 
) 


இளி 


கசஅ 


ஆரணியகாண்டம் . 


மன்ற 


( 


பற்றிய கோளரியாளிபணிக்கன் 
தெற்றிய - பாதசிலம்புசிலம்ப 
இற்றுகயாவையுமீறுறுமந்நாள் 
முற்றிய ஞாயிறுபோலுமுகத்தாள் . 

( கச) 
ஆழிவறக்கமுகக்கவமைந்த 

மூழையெனப்பபொலி மொய்ம்பில்வாளாள் 
கூழைபுறத்து விரிந்ததொர்கொட்பால் 
ஊழிநெருப்பினுருத்தனையொப்பாள் . 

( ச ) 
தடிதடவத்தலைபல தழுவத்தாள் 
நெடிதடையக்குடர்கெழுமுநிணத்தூண் 
படி தடவப்பலபாவமிசைக்கும் 
கடிதடவத்தினளுருமுகறிப்பாள் 

( சசு ) 
இவையிறையொப்பன பென்ன விழிப்பாள் 
அவைகுளிரக்கடிதழலுமெயிற்றாள் 
குவைகுலையக்கடல்குவியவளைப்பாள் 
நவையில்புவித்திருநாண நடப்பாள் . 

( சஎ) 
நீளரவெச்சரிதாழ்கைநிரைத்தாள் 
ஆளரவப்புலியாரமணைத்தாள் 
யாளினைப்பலதாலியிசைத்தாள் 
கோளரியைக்கொடுத்தாழ்குழையிட்டாள் . 

( சஅ ) 
இலக்குமணன் அயோழகியைக் காணுதல் . 
நின்றனளான சயினீர்கலுழுங்கண் 
குன்றி நிகர்ப்பகுளிர்ப்பவிழிப்பாள் 
மின்றிரிகின்ற வெயிற்றின் விளக்கால் 
கன்றிருளிற்றிரிகோளரிகண்டான் . 

( சக ) 
இலக்குமணன் அவளை யரக்கி என்றறிதல் . 
பண்டையினாசியிழந்து பதைக்கும் 
திண்டிறலாளொடுதாடகைசீராள் 
கண்டகராயவரக்கர்கணத்தோர் 
ஒண்டொடியாமிவளென்பதுணர்ந்தான் . 

( ரு ) 
இலக்குமணன் அயோழகியை நீயார் என்று வினவல் . 
பாவியராமிவர்பண்பிலர்சம்பால் 

மேவியகாரணம்வேறிலையென்பான் 
* பாதசிலம்பு தரித்தாள் என்றும் பாடம் . 1 மூழை முழைஎன்பதன் 
நீட்டல் மூழையென்றே கொண்டு அகப்பை யென்று கூறினுமாம் மூழை 
முகவையுமாம் . 


வது .] 


அயோமுகிப்படலம் . 


க்சக் 


மாவியல்கானின் வயங்கிருள் வந்தாய் 
யாவளடீயுரைசெய்கடிதென்றான் . 

(ருக ) 
அயோழகிதான் வந்தகாரணத்தைக் கூறுதல் . 
பேசினனங்கவள் பேசுறாராணாள் 
ஊசலுழன் றழிசிந்தையளுந்தான் 
நேசமிலன் பினளாயினுநின்பால் 
ஆசையின் வந்தவயோமுகியென்றாள் . 

( ருஉ ) 
பின்னுமுறைப்பவள் பேரெழில்வீரா 
முன்னமொருத்தர்தொடாமுலையோடும் 
பொன்னின்மணித்தடமார்புபுணர்ந்தென் 
இன்னுயிரைக்கடிதீகுதியென்றாள் . 

( ருங) 
அவன் வேண்டுகையை இலக்குமணன் மறுத்தல் . 
ஆறியசிந்தையளஃதுரை செய்யச் 
சீறியகோளரிகண்கள்சிவந்தான் 
மாறிலவார்கணையிவ்வுரைவாயில் 

கூறிடினின்னுடல்கூறிடுமென்றான் . 
அயோழகி தலைமேற்கைகூப்பி மீண்டு மீலக்குமணனை வேண்டுதல் . 

மற்றவனவ்வுரைசெப்பமனத்தால் 
செற்றிலள்கைத்துணை சென்னியின்வைத்தாள் 
கொற்றவ நீயெனை வந்துயிர் கொள்ளப் 
பெற்றிடி னின் று பிறந்தனெனென்றாள் . 
வெங்க தமில்லவள் பின்னருமேலோய் 
இங்குநறும்புனனாடுதியேனுன் 
அங்கையினாலெனையஞ்சலையென்றால் 
கங்கையினீர் கொணர்வென்கடிதென்றாள் . 

(ருசு ) 
இலக்குமணன் அயோழகியை அச்சமுறுத்தல் . 
சுமித்திரைசேயவள் சொன்னசொலன்ன 
கமித்திலனின்னிருகாதொடுநாசி 
துமிப்பதன் முன்பகலென்பது சொல்ல 

இமைத்திலணின் றனளின்ன நினைந்தாள் . 
* பிறந்து வெகுநாளாயும் : பிறப்பெடுத்தற்குப் பயனாக இலக்கும் 
ணனைக்கூடாது : காலம் வீணே கழித்தமையாற் கீழ்ச்சென்ற காலங்களை 
ப் பிறவாத நாளாக வேவைத்து அவனைக்கூடப்பெறும் அந்த நாளையேதா 
ன் புதிதாகப் பிறந்த நாளாகக்கருதி இன்று பிறந்தனென் , என்றாள் . இனி 
காமநோயால் இறந்தது போன்றுள்ள தனது உயிரை இவ்வீரனுடையசேர் 
க்கையாலேயே பெறுவதாக இவள் நினைத்தமையால் பிழைத்தது பிழை 
த்தது புநர்ஜன்மம் , என்றபடி இன்று பிறந்தனென் , என்றாளுமாம் . 


( ரு எ ) 


கரும் ஆரணியகாண்டம் . 

[ மூன்ற 
அயோழகி இலக்குமணனை எடுத்துச்செல்லக் கருதுதல் . 
எடுத்தனேனேகினேனென் முழை தன்னுள் 
அடைத்திவன் வெம்மையகற்றிய பின்னை 
உடற்படுமாலுடனேயுறான்மை 
திடத்திதுவோல னென் றயல்சென்றாள் . 

( ருஅ ) 
அயோழகி இலக்குமணனை எடுத்துச் செல்லுதல் . 
மோகனையென்பது முந்திமுயன்றாள் 
மாகதெடுங்கிரிபோலியை வௌவா 
ஏகினளும்பரினிந்து வொடே--கும் 
மேகமெனும்படிநொய்தினின் வெய்யாள் . 
மந்தரம் வேலையில் வந்ததும் வானத் 
தந்திரனூர்பிடியென்ன லுமானாள் 
வெந்திறல்வேல் கொடு சூரடும் வீரச் 
சுந்தரனூர் தருதோகையுமொத்தாள் . 

அயோழகி இலக்குமணனைத் தழவு தல் . 
ஆங்கவண் மார்பொடுகையினடங்கிப் 
பூங்கழல்வார்சிலைமீளிபொலிந்தான் 
வீங்கியவெஞ்சின வீழ்மதவெம்போர் 
ஓங்கலுரிக்குமுருத்திரனொத்தான் . 

( சக ) 
இலக்குமணன் வராததுகண்டு இராமன் தேடத் தொடங்குதல் . 

இப்படியேகினளன்னவளிப்பால் 
அப்பிடைதேடிகடந்தவெனாவித் 
துப்புடைமால்வரைதோன் றலனென்னா 
* வெப்புடைமெய்யுடைவீரன் விரைந்தான் . 

( க - உ ) 
இராமன் இலக்குமணனைப்பற்றிப் பலவாறு சிந்தித்துவருந்துதல் . 


( 
10 
) 


வேறு . 


வெய்தாகியகானிடைமேவரு நீ 
ரைதாதலினோவயலொன்றுளதோ 
நொய்தாய்வரவேகமுநொய் திலனால் 
எய்தாதொழியானிது வென்னை கொலாம் . 
நீர்கண்டனையில்வழிநேடினை போய்ச் 
சார்கொண்டெனவித்துணைசார்கிலனால் 
வார்கொண்டணிகொங்கையை வௌவினர்பால் 

போர்கொண்டனனோபொருளுண்டிதெனா. 
* வெப்பு - விரகதாபமும் , தாகதாபமும் , தம்பியைக்காணாமையா லா 
னதாபமும் . 


வது ] 


அயோமுகிப்படலம் . 


கருக 


சு 


( 
சுஎ 
) 


1 


( சு.அ ) 


அஞ்சொற்கிளியன்னவணங்கினை முன் 
வஞ்சித்தவிராவணன் வௌவினனோ 
நஞ்சிற்கொடியானடலைத்தொழிலால் 
துஞ்சுற்றனனோவிதியின் றுணிவால் . 
வரிவிற்கையெனாருயிர்வர் திலனால் 
தருசொற்கருதேனொருதையலையான் 
பிரிவுற்றனெனென்பதொர்பீழைபெருத் 
தெரிவுற்றிடவாவியிழந்தனனோ. 

( சுசு ) 
உண்டாகியகாரிருளோடொருவென் 
கண்டர்னயல் வேறொருகண்ணிலனால் 
புண்டானுறுநெஞ்சுபுழுங்குறுவென் 
உண்டானிலெனெங்கனநாடுகெனோ. 

( 
தள்ளாவினையேன் றனியாருயிராய் 
உள்ளாயொரு நீயுமொளித்தனையோ 
பிள்ளாய்பெரியாய்பிழைசெய்தனையால் 
கொள்ளாவுவ குன்னையிதோகொடிதே . 
பேராவிடர்வர்தனபேர்க்கவலாய் 
தீராவிடர் தந்தனைதெவ்வர் தொழும் 
வீராவெனையிங்கன்வெறுத்தனையோ 
வாராய்புறமித்துணைவைகு தியோ. 
என்னைத்தருமெர்தையையென்னையரைப் 
பொன்னைப்பொருகின் பொலன் குழையாள் 
தன்னைப்பிரிவேனுளெனாவது தான் 
உன்னைப்பிரியாதவுயிர்ப்பலவோ . 

( எ 0 ) 
பொற்றோடிவர்கின் றபொலங்குழையாள் 
தற்றேடிவருந்து தவம்புரிவேன் 
நிற்றேடிவருர்தரப்பினையோ 
வெற்றேடினை வந்தவிளங்களிறே . 

( எக ) 
இன்றேயிறவாதொழியேனெ மரோ 
பொன்றாதொழியார்புகல்வாருளரோ 
ஒன்றாகியவுன்கிளையோரையெலாம் 
கொன்றாய்கொடியாயிதுவுங்குணமோ. 

( எஉ ) 
மாந்தா முதன் மன்னவர்தம் வழியில் 
வேந்தாகை துறந்தபின் * மெய்யுறவோர் 
மெய்யுறவோர் என்றது தந்தை தாய் முதலிய உள்ளன் புடைய சுற் 
றத்தாரை . தேகபர்துக்களென்ற பொருளில் மெய்யுறவோர் என்றாரு 
மாம் . 


(சக ) 


கருஉ ஆரணியகாண்டம் . 

[ ழன்ற 
தந்தாமொழியத்தமியேனுடனே 
போந்தாயெனை விட்டனைபோயினையோ . 
என்னாவுரையாவெழும் வீழுமிருந் 
துன்னாருணர்வோய்வுறுமொன் றலவால் 
மின்னாதிடியாதிருள்வாள்விளைவீ 
தென்னாவெனுமென் றனிநாயகனே . 

( எச ) 
நாடும்பல சூழல்கடோறுகடர் 
தோடும்பெயர் சொல்லியுளைந்துயிர்போய் 
வாடும்வகை சோ றுமயங்குறுமால் 
ஆடுங்களுமாமதயானையனான் . 
காமையாளொடுமென்னுயிர்காவலினின் 
றிமையாதவனைத்துணை தாழ்வுறுமோ 
சுமையாவுல கூடுழறொல் வினையேன் 
அமையாது கொல்வாழ்வறியேனெனுமால் . 

( எடு ) 
இராமன் தற்கொலை செய்யத்துணிதல் . 
அறப்பாலுளதேலவன் முன்னவனாய்ப் 
பிறப்பானுறின் வந்து பிறக்கவெனா 
மறப்பால்வடிவடிவாள் கொடுமன்னுயிரைத் 
துறப்பானுறுகின்ற தொடர்ச்சியின் வாய் . 

( எஎ) 
இலக்குமணன் அயோழகியை அங்கபங்கப்படுத்தல் . 
பேர்ந்தானெமொயையினிற்பிரியா 
ஈர்ந்தானவனாசி பிடித்திளையோன் 
சோர்ந்தாளிடுபூசல் செவித்தொளையில் 
சேர்ந்தார் தலுமேதிருமாறெருளா . 

( எஅ ) 


வேறு , 


இராமன் அக்தரலால் அரக்கியென்று துணி தல் . 


பரற்றருகானகத்தரக்கர்பல்கழல் 
முரற்றருவெஞ்சபமுால்கின்றாரெதிர் 
உரற்றியவோசையன்றொருத்தியூறுபட் 
டாற்றிய குரலவளரக்கியே கொலாம் 

( எக ) 
இராமன் ஆக்கினே யாஸ்திரத்தையெடுத்து விடமுயலுதல் . 

அங்கியினெடும்படைவாங்கியங்கது 
செங்கையிற்கரியவன் றிரிக்குமெல்லையில் 
பொங்கிருளப்புறத்துலகம்புக்கது 
கங்குலும்பகலெனப்பொலிந்து காட்டிற்றே . 

( 40 ) 


வது ) 


அயோமுகிப்படலம் . 


கருங 


( அ 2 . ) 


நெடுவரைபொடிபடநிவந்தமாமரம் 
ஒடிவுறநிலமகளூலையவூங்கெலாம் 
சடசடவெனுமொலிதழைப்பத்தாக்குமா 
முடுகினனிராமன் வெங்காலின் மும்மையான் . 

( அக ) 
இலக்குமணன் வந்த இராமனை வருந்தாதேயென்று சொல்லிக் 

கிட்ட இராமன் மகிழ்தல் . 
ஒருங்குயர்ந் துலகின் மேலூழிப்பேர்ச்சியுள் 
கருங்கடல் வருவதேயனையகாட்சித்தன் 
பெருந்துணைத்தம்முனைநோக்கிப்பின்னவன் 
வருந்தலைவருந்தலைவள்ளியோயெனா. 
வந்தனெனடியனேன் வருந்தல் வாழிநின் 
* அந்தமிலுள்ளமென்றறியக்கூறுவான் 
சந்தமென் றளிர்புரைசரணஞ்சார்ந்தனன் 
சிந்தின நயனம் வந்தனைய செய்கையான் . 

( அங ) 
ஊற்றுறுகண்ணினீரொழுகநின் றவன் 
ஏற்றிளங்கன்றினைப்பிரிவுற்றெங்கணும் 
ஆற்றலினாற்றுவதரிதினெய்திய 
பாற்றிளம்பான் முலையாவின்பான்மையான் . 

(அச ) 
இராமன் இலக்குமணனை நோக்கி மனநெகிழ்தல் . 
தழுவினன் பன் முறைதாரைக்கண்ணினீர் 
கழுவினனாண்டவன் கனகமேனியை 
வழுவினையாமென மனக்கொடேங்கினேன் 
எழுவென மலையெனவியைந்ததோளினாய் . 

( அரு ) 
என்னையங்கெய்திய தியம்புவாயென 
அன்னவனஃதெலாமறியக்கூறலும் 
இன்ன லுமுவகையுமிரண்டுமெய்தினான் 
தன்னலாதொருபொருடனுக்குமேலிலான் , 

( அசு ) 
இராமன் இலக்குமணனைத் தேற்றுதல் . 
ஆய்வுறுபெருங்கடலகத்துளேயவன் 
பாய்திரைவருதொறும் பரிதற்பாலனாம் 
தீவினைப்பிறவிவெஞ்சிறையிற்பட்டயாம் 
நோயுறு துயரெனநுடங்கனோன்மையோ . 

( அஎ ) 
* அந்தமில் உள்ளம் - மயக்கமற்ற மனம் , அழிவற்றமன மெனினுமாம் . 
கனகமேனி - சுவணவண்ணன் . 

20 


கருச 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்ற 


இராமன் இலக்குமணனைப் புனைந்து கூறுதல் . 


மூவகையமரருமுலகமும்மையும் 
மேவரும்பகையெனக்காகமேல்வரின் 
எவரேகடப்பவரெம்பி நீயுளை 
யாவதேவலியினியரணும் வேண்டுமோ . 


( அசி ) 


பிரிபவர்யாவரும் பிரிகபேரிடர் 
வருவனயாவையும்வருக வார்கழற் 
செருவலிவீரநிற்றீருமல்லது 
பருவ லென் வயிற்பயிலர்பாலதோ . 


( அக ) 


இராமன் இலக்குமணனை நோக்கி அரக்கியைக் கொல் 


லாமையைப்பற்றி வினவல் . 


(கூக ) 


வன்றொழில் வீரபோர்வலியரக்கியை 
வென்றபோர்மீண்டனெனென விளம்பினாய் 
புன்றொழுலனையவள்புகன் சீற்றத்தால் 
கொன்றிலைபோலுமாற்கூறுவாயென்றான் . 

( 10 ) 
இலக்குமணன் மறுமொழிகூறல் . 
தொளை படுமூக்கொடுசெவிதுமித்துகத் 
தளைல யினகிலொடுதடிந்து நீக்கிய 
அளவையிர்பூசலிட்டரற்றினாளென 
இளையவன் விளம்பிநின்றிருகை கூப்பினான். 

இராமன்இலக்குமணனைத்தழவுதல் . 
தொல்லிருடனைக்கொலத்தொடர்கின்றாளையும் 
கொல்லலைநாசியைக்கொய்து நீக்கினாய் 
வல்லை நீ * மனு முதன்மரபினோயெனப் 
புல்லின னுவகையிற்பொருமிவிம்முவான் . 

( 2.) 
இராமலக்குமணர் நீர் பருகி ஒரு மலையில் தங்குதல் . 
பேரருந்துயரறப்பேர்ந்துளோரென 
வீரனுந் தம்பியும்விடிவுநோக்குவார் 
வாருணநினைந்தனர்வான் நீரினால் 

தாரணித்தங்கொருகிரியிற்றங்கினார் . 
* மனு - சூரியனது மகன் ; இவனே இச்சூரியகுலத்து அரசர்க்கெல் 
லாம் முதல்வர் , வைவசுவத மநுவெனப் பிரசித்திபெற்றவன் . 

தாரணித்தல் -உடம்பு தரித்தல் 


வது ) 


அயோமுகிப்படலம் . 


கருரு 


இராமன் பள்ளி கொள்ளல் . 


கல்லகல் * வெள்ளிடைக்கானகத்துள 
பல்லவமலர்கொடுபடுத்தபாயலின் 
எல்லையிறுயரினோடிருந்து சாய்ந்தனன் 
மெல்லடியிளையவன் வருடவீரனே . 


( கச ) 


( கரு ) 


இராமன் விரகவேதனையால் வருந்துதல் . 
மயிலியல் பிரிந்தபின்மான நோயினால் 
அயில் விலனொரு பொருளவலமெய்தலால் 
துயில்விலனென்பது சொல்ல ற்பாலதோ 
உயிர்நெடிதுயிர்ப்பிடையூசலாடுவான் . 

இராமன் விரகதாபத்தால் வருந்திக்கூறல் . 
மானவண்மெய்யிறை மறக்கலாமையின் 
ஆனதோவன் றெனின ரக்கர்மாயமோ 
கானகமுழுவதுங்கண்ணினோக்குங்கால் 
சானகிவுருவெனத்தோன் றுந்தன்மையே . 


( கூசு ) 


( கஎ ) 


கருங்குழற்சேயரிக்கண்ணிற்கற்பினோர்க் 
கருங்கலமருங்குவர் திருப்பவாசையால் 
ஒருக்குறத்தழுவுவானொன் றுக்காண்கிலேன் 
மருங்குல்போலானதோவடிவுமெல்லவே . 
புண்டரிகப்புது மலரிற்றேன் பொதி 
தொண்டையஞ்சேயொளித்துவர்த்த + வாயமு 
துண்டனெனீண்டவளுழையளல்லளால் 
கண்டுயிலன்றியுங்கனவுண்டாகுமோ. 
மண்ணினும்வானினுமற்றைமூன்றினும் 
எண்ணினும் பெரியதோரிடர் வந்தெய்தினால் 
தண்ணறுங்கருங்குழற்சனகன்மாமகள் 
கண்ணினுநெடியதோகொடியகங்குலே 

சந்திரோ பாலம்பனம் . 


( அ ) 


( கக ) 


அப்புடையலங்கு மீன மருமார்கலி 

உப்புடையிந்து வென்றுதித்த $ வூழித்தீ 
* வெள்ளிடை - மேல் மறைலில்லாத இடம் 

வாயமுது உண்ணல் - அகாபானம் பருகல் . 
1 உப்பு . அழது . $ ஊழித்தீ - பிரளயகாலத்தில் கடலினின்று வெளிக் 
கிளம்பி உலகத்தையழிக்கும் வடவாமுகாக்கினி, 


கருகா 


ஆரணியகாண்டம் . 


[மூன்று 


( 500 ) 


வெப்புடைவிரிகதிர்விரிப்பமெய்யெலாம் 
கொப்புளம் பொடித்ததோகொதிக்கும் வானமே 

சூரியோதயம் . 
இன்னனவின்னனபன்னியீடழி 
மன்னவர்மன்னவன் மதிமயங்கினான் 
அன்னது கண்டனனல்கினானெனத் 
துன்னிய செங்கதிர்ச்செல்வன்றோன்றினான் . 
கூவது . அயோழகிப்படலம் முற்றிற்று , 

ஆ . திருவிருத்தம் - ககங எ . 


( காக ) 


பத்தாவது 
கவந்தன்படலம் . 


இராமலக்தமணர் சீதையைத் தேடிச் செல்லுதல் . 
நிலம்பொறையிலதென நிமிர்ந்த * கற்பினாள் 
நலம்பொறைகூர் தருமயிலநாடிய 
அலம்புருபறவையுமழுவவாமெனப் 
புலம்புறு விடியலிற்கடிதுபோயினார் . 

( க ) 
வேறு . 
இராமலகீதமணர் நடுப்பகலில் கவந்தவனமடைதல் , 
ஐயைந்தடுத்தயோசனையினிரட்டியடவி புடைபடுத்த 
வையர் திரிந்தார்கதிரவனும்வானினாப்பண்வந் துற்றாள் 
எய்யுஞ்சிலக்கையிருவருஞ்சென்றிருந்தேநீட்டியெவ்வுயிரும் 
கையின்வளைத்து வயிற்றடக்குங்கவந் தன்வனத்தின் கண்ணுற்றார் . ( ) 


வேறு , 


அக்கவந்தன் கையில் அகப்பட்டவற்றின் றன்மை . 
எறுப்பினங்கடையுறயானையே முதல் 
உறுப்புடையுயிரெலா முலைந்து சாய்ந்தன 
வெறிப்புறுநோக்கின வெருவுகின்றன 
பறிப்பருவலை பிடைப்பட்டபான்மைய 
மரபுளிநிறுத்திலன்புரக்கு மாண்பிலன் 
உரனிலானொருவனாட்டுயிர்கள் போல்வன 
* கற்பு - கணவனையே தெய்வமென்றுணர்தல் . 


( ங ) 


வது . ] 


கவந்தன்படலம் 


கரு எ 


( 
ச 
) 


( 
சு 
) 


சா 


வெரிவுவசிந்துவகுவிவ்விம்மலோ 
டிரிவன மயங்குவவியல்புநோக்கினார் . 
- மால்வரையுருண்டனவருவமாமரம் 
கால்பறிந்திடுவனகானயாறுகள் 
மேலுளதிசையொடுவெளிகாப்பன 
சூன் முதிர்மேகங்கள் சுருண்டுவீழ்வன. 
இராமலக்ஷ்மணர் கவந்தன்கையில் அகப்படுதல் . 
நாற்றிசைப்பரவையும்மிறுதிநாளுறக் 
காற்றிசைத்தெழவெழுந் துலகைக்கால்பரந் 
தேற்றிசைதுறந்து வந்திடுங்குகின்றன 

போற்றிசைசுற்றியகரத்துப்புக்குளார் 
இராமலமணர் கவந்தன்கைகளை அரக்கர்சேனையென்று 

கருதிமகிழ்தல் .. 
தேமொழிதிறத்தினாலரக்கர்சேனைவர் . 
தேமுறவளைந்ததென்று வகையெய்தினார் 
நேமிமால்வரைவரநெருக்குகின் றதே 
யாமெனலாயகைம்மதிட்குளாயினார் . 

( எ) 
இது அரக்கர் சேனையாதலால் அரக்கநாருகிலுள்ளது போலும் என்று 

இராமன் இலக்குமணனுக்குக் கூறுதல் . 
இளவலைநோக்கினனிராமனேழையை 
யுளைவு செயிராவணனுறையு மூருமிவ் 
வளவையதாகுதலறிதியையநம் 
கிளர்பெருந்துயரமுங்கீண்டதாமென . 

( அ ) 
அரக்கர் சேனையன்றென்று இலக்குமணன் கூறுதல் . 
முற்றிய வரக்கர்தமுழங்குதானையேல் 
எற்றிய முரசொலியேங்குஞ்சங்கிசை 
பெற்றிலதாகலிற் பிறிதொன்றாமெனச் 

சொற்றனனிளையவன் றொழுது முன்னினான் . 
இலக்குமணன் இது பெருநாகமா யிருக்கலாம் என்று குறித்தல் . 

தெள்ளியவமுதெழத்தேவர்வாங்கிய 
வெள்ளெயிற்றரவந்தான் வேறொர் நாகந்தான் 
தள் ளருவாலொடுதலையினால் வளைத் 
துள்ளுறக்கவர்வதேயொக்குமூழியாய் . 

( 50 ) 
இக்குறியிட்ட மேன் மூன் று கவிகளும் ஒரு தொடர் . 


க 


கரு அ 


ஆரணியகாண்டம் . 


[மூன்று 


இருவரும் கவந்தனெதிரிற் செல்லுதல் . 
என்றிவைவிளம்பிடவிளவல்வாசகம் 
நன்றென நினைந்தனன் நடந்தநாயகன் 
ஒன்றிரண்டியோசனையுள் புக்கோங்கறா 
னின்றென விருந்தவக் * கவர்தனேர்சென்றார் . 


(கக ) 


கவந்தனது தோற்றங்கூறல் . 


வெயிற்சுடரிரண்டினைமேருமால்வரை 
குயிற்றியவாமெனக் கொதிக்குங்கண்ணினன் 
எயிற்றிடைக்கிடையிருகாதமீட்டிய 
வயிற்றிடைவாயெனுமகரவேலையான் . 


(க 2 ) 


( க x ) 


ஈண்டிய புலவரோடவுண 1 ரிந்துவைத் 
தீண்டியநெடுவரைத்தெய்வமத்தினைப் 
பூண்டுயர்வடமிருபுடையும் வாங்கவின் 
நீண்டெனக்கிடந்தன நிமிர்ந்தகையினான் . 
தொகைக்கன ற்கருமகன் றருத்தித்தூம்பெனப் 
புகைக்கொடிகனலொடு பொடிக்குமூக்கினான் 
டகைத்தகைநெடுங்கடற்பருகும்பாவகன் 
சிகைக் கொழுந்திதுவெனத் திருகுநாவினான் . 
புரண் பொம்பிடைவரவெருவிப்புக்குறை 
அரண்டனைநாடியோ ரருவி மால்வரை 
முரண்டொகுமுழை நுழைமுழுவெண்டிங்கனை 
இரண்டுகூறிட்டென விலங்கெயிற்றினான் . 


( 
சு 
) 


( சடு ) 


ஓதநீர்மண்ணிவை முதலவோதிய 
பூதமோரைந்தினிற்பொருந்திற்றன் றியே 
வேத நூன்வரன் முறைவிதிக்குமப்பெரும் 
பாதகந் திரண்டுயிர்படைத்தபண்பினான் . 
வெய்யவெங்கதிர்களை விழுங்கு வெவ்வராச் 
செய்தொழிலிலை துயில் செவியின் - றொள்ளையான் 


(கசு ) 


* வயிற்றுக்குள் தலையடங்கியமைபற்றி வந்தம் போலத் தோற்றமு 
டையவனாயிருந்ததனால் இவனுக்குக் கவந்தனென்று பெயர் . கவர்தம்என் 
ற வடசொல்லின் திரிபு இதற்கு- தலையற்றதும் தொழிலுடன் கூடியது 
மான உடல் என்று பொருள் - இந்துவைத்தீண்டிய நெடுவரை - சந்தி 
ரனை அடைதூணாகக் கொண்ட பெரியமலை ; உயர்ச்சியாற் சந்திரமண்டல 
த்தையளாவிய மலையென்றலும் ஒன்று . தொள்ளை - தொளை . தொளை 


துளை . 


வது . ] 


கவந்தன்படலம் . 


க்ரு கூ 


( 
) 


பொய்கிளர்வன்மையிற்புரியும்புன்மையோர் 
வைகுறுநரசையுககும்வயிற்றினான் . 

( கன ) 
முற்றியவுயிரெலாமுருங்கவாரித்தான் 
பற்றியகரத்தினன் பணைத்தபண்ணையிற் 
றுற்றிய புகுதருந்தோற்றத்தால்யமன் 
கொற்றவாய்தற்செயல் குறித்தவாயினான் . 

(கஅ ) 
ஒலமார்கடலென முழங்குமோதையான் 
ஆலமேயென் விருண்டழன்றவாக்கையான் 
நீலமானேமியிற்றலையைநீக்கிய 
காலநேமியிற்பெருங்கவந்தக்காட்சியான் 

( கக ) 
இராமலக்ஷ்மணர் கவந்தனைக்காணுதல் . 
தாக்கிய தணப்பில்காலெறியத்தன்னுடை 
மேக்குயர் கொடுமுடியிழந்தமேருநேர் 
ஆக்கையினிருந்தவன் தன்னையவ்வழி 
நோக்கினரிருவரு நுணங்குகேள் வியார் . 

( 
இராமலக்ஷ்மணர் கவந்தன்வாயைக் காணுதல் . 
நீர்புகுநெடுங்கடலடங்குநேமிசூழ் 
பார்புகுநெடும்பகுவாயைப்பார்த்தனர் 
சூர்புகலரியதோரரக்கர் தொன்மதில் 
ஊர்புகுவாயிலோ விதுவென் றுன்னினார் . 

(உக ) 
இலகீகுமணன் கவந்தனைப் பூதமென்றுகருதிக் கவலைகொண்டு 

இராமனிடங்கூறல் , 


( 
20 
) 


அவ்வழியிளையவன மர்ந்து நோக்கிய 
வெவ்வியதொருபெரும்பூகம்வில்வளாய் 
வவ்வியதன்கையின் வளைத்து வாய்ப்பெயும் 
செய்வதெனிவணெனச்செம்மல் சொல்லுவான் . 


இராமன் இலக்குமணனை நோக்கிக்கூறல் . 
சு பாரிடமேயிதுபரவைசுற்றுறும் 
t பாரிடமரிதெனப்பரந்தமெய்யது 
பாரிடம் வலம்வரப்பரந்தகையது 
t பாரிடந்தெடுத்தமாவனையபாழியாய் . 


( உ n ) 


பாரிடம் - பூதம் . - பாரிடம் என்பது பரு இடம் என்று பிரிந்து அக 
லிடம் என்றுபொருள்படும் . 1 பாரிடம் பூமி , 


க்கூடு 


ஆரணியகாண்டம் . 


( மூன்று 


( 
உச 
) 


தோகையும் பிரிந்தனளெந்தை துஞ்சினன் 
வேகவெம்பழிசுமந்துழலவேண்டலேன் 
ஆதலின்யானினியிதனுக்காமிட 
மேகுதியீண்டுநின்றிளவலேயென்றான் 
ஈன் றவரிடர்பரவெம்பி துன்புறச் 
சான்றவர் துயருறப்பழிக்குஞ்சார்வுமாய்த் 
தோன் றலினென்னுயிர் துறந்தபோதலால் 
ஊன்றிய பெரும்பழிதுடைக்கவொண்ணுமோ . 
இல்லியல்புடைய ரேளித்தவின்சொலாம் 
வல்லியிவ்வரக்கர்தம்மனையுளாளெனச் 
சொல்லிநன் மலையெனச்சுமந்த தூணியென் 
வில்லினென் செல்வெனோமிதிலைவேந்தன்பால் . 
தலையவிழ்கோதையைத்தாங்கலாற்றலென் 
இளைபுரிந் தளித்தன்மேலிவர்ந்தகாதலேன் 
உளனெனவுரைத்தலினும்பரானென 
விளை தனன்றாதலின்லிளிதனன்றென்றான் . 


(2.ரு ) 


(உசு ) 


( உ.எ ) 


வேறு . 


( உ அ ) 


இலக்குமணன் மறுமொழி . 
ஆண்டானின்னனபன்னிடவையற்கிளை வீரன் 
ஈண்டியானுன் பின்னேகியபின்னிவ்விடர்வந்து 
மூண்டான் முன்னேயாருயிரோடு முடியாதே 
மீண்டபோதற்காமெனினன்றென் வினையென்றான் . 
என்றானென்னாப்பின்னுமிசைப்பானிடர் தன்னை 
வென்றாரன்றே வீரர்களாவார் * விரவாரின் 
தன்றாய்தந்தைதம்முனெனுந்தன்மையர்முன்னே 
பொன்றானென்றானீங்குவதன்றோபுகழம்மா . 
மானேயன்னாடன்னொடுதம்முன் வரையாரும் 
கானேவைகக்கண்டுயில்கொள்ளாதயல்வாத்தற் 
கானானென்னேயென்றவர் முன்னேயவரின்றித் 
தானே வந்தானென் றலின் வேறோர் தவறுண்டோ 
என்றாயுன் முன்னே வியயாவுமிசையின்னல் 
பின்றாதெய்திப்பேரிசையாளற்கழிவுண்டேல் 
பொன்றா முன்னம்பொன்று தியென்றாளுரைபொய்யா 
நின்றாலன்றோநிற்பது வாய்மைநிலையம்மா . 
* விரவார்- தன்னோடு கவ்வாதவர் ; எனவே பகைவர் , 


(உக ) 


( ங O ) 


( ஙக ) 


வது] 


கவந்தன்படலம் . 


ககக 


. 


ந 


எற்பெற்றாளும்யானுமெனைத்தோர்வகையாலு 
நிற்பெற்றாட்குநிற்குநினைப்புப் பிழையாமல் 
நற்பொற்றோளாய்நல்லவர் பேண நனிநிற்குஞ் 
சொற்பெற்றான் மற்றாருயிர்பேணித்துறவேமால் . ( ங ) 
ஓதுங்காலப்பல்பொருண்முற்றுற்றொருவாத 
வேதஞ்சொல்லுந்தேவரும்வீயுங்கடைவீயாய் 
* மாதங்கந் தின்றுய்ந் திவ்வனத்தின் றலைவாழும் 
பூதங்கொல்லப்பொன்றுதிபோலும் பொருளுண்டோ . ( ங.. ) 
கேட்டார்கொள்ளார்கண்டவர்பேணார்கிளர்போரில் 
தோட்டார்கோதைச்சோர்குழ றன்னைத்துவளாமல் 
மீட்டானென்னும்பேரிசைகொள்ளான் செருவெல்ல 
மாட்டான்மரண்டானென்றபின் மேலும்வசையுண்டோ . (ஙச ) 
தணிக்குந் தன்மைத்தன் றெனினன்றித்தகைவாளால் 
கணிக்குத்தன்மைத்தல்ல விடத்திற்கனல்பூதம் 
பிணிக்குங்கையும் பெய்யிலவாயும்பிழையாமல் 
துணிக்கும் வண்ணங்காணுதிதுன்பந்து றவென்றான் . 
இராமலக்ஷ்மணர் கவந்தனிடத்தில் ஒருவரினும் ஒருவர் 

முற்பட்டுச் செல்லுதல் . 
என்னாமுன்னேசொல்லுமிளங்கோ + விறையோற்கு 
முன்னே செல்லமுன்னவன்னானினுமுந்தத் 
தன்னேரில்லாந்தம்பிதடுப்பான் பிறரில்லை 
யன்னோகண்டாரும்பருவெய்துற்றழுதாரால் . (ஙசு ) 

வேறு . 
யாரென்று கவந்தன்கேட்க இருவரும் கோபங்கொள்ளுதல் . 

இனையராகிய விருவருமுகத்திருகண்போற் 
கனையும் வார்கழல்வீரர்சென் றணுகலுங்கவந்தன் 
வினையினெய்திய வீரர்நீர்யாவர்கொலென்ன 

நினையுநெஞ்சினரிமைத் திலருருத்தனர்நின்றார் . (ங எ ) 
இராமலக்ஷ்மணர் கவந்தனது தோள்களை வெட்டித்தள்ளுதல் . 
அழிந்துளாராலரிகழந்தனரென்னையென் றழன்றான் 
பொழிந்தகோபத்தன்புதுப்பொறிமயிர்ப்புறம் பொடிப்ப 
விழுங்குவேனெனவீங்கலும்வின்ணுற வீரர் 
எழுந்ததோள்களை வாள்களாலரிந்தனரிட்டார் . 

( ஙஅ ) 
* மாதங்கம் யானை . மதங்க முனிவரிடத்திணின்று உண்டானதென் 
று பொருள் . இறையோன் கடவுள் இதற்கு (யாவர் மனத்திலுந் ) தங்கு 
கிறவனென்று பொருள். இறுத்தல்- தங்குதல் இறமையுடையோனென்று 
மாம் இறைமை - தலைமை . 

21 


( 


கசுஉ 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


( ஙக ) 


கைகளற்று கவநீதனது தோற்றம் . 
கைகளற்றுகுகுருதியாறொழுகியகவந்தன் 
மெய்யின் மேற்கொடுகிழக்குறப்பெருந்திவிரவும் 
சையமாநெடுந் தாழ்வரைத்தனிவரைதன்னோ 
டையம் நீங்கியபேரெழிலுவமையனானான் . 

அரக்கவுருவை யொழித்துக் கவந்தன் 

நல்லுருப்பெற்று ஆகாயத்தில்விளங்குதல் 
ஆழுநாயகனங்ல யிற்றீண்டியவதனால் 
மூளுஞ்சாபத்தின் முந்திய தீவினை முடித்தான் 
தோளும் வாங்கியதோமுடையாக்கையைத்து றவா 
நீளநீங்கியபறவையின் விண்ணுறநிமிர்ந்தான் . 

கவந்தன் ஆகாயத்தி னின்று இராமனைத்துதித்தல் . 
விண்ணினின் றவன் * விரிஞ்சனே முதலினர்யார்க்கும் 
கண்ணினின் றவனிவனெனக்கருத்து றவுணர்வான் 
எண்ணிலன்னவன் குணங்களை வாய் திறந்திசைத்தான் 
t புண்ணியம்பயக்கின்றுழியரியதெப்பொருளே . 


( 50 ) 


(சக ) 


| 


வேறு . 


ஈன் றவனோவெப்பொருளுமெல்லை தீர் நல்லறத்தின் 
சான்றவனோதேவர் தவத்தின் றனிப்பயனோ 
மூன்றுகடவாய்முளைத்தெழுந்தமூலமோ 
தோன்றியிருவினையென் சாபத்திடர்தொடைத்தாய் . 


( 
சஉ 
) 


+ மூலமேயில்லா முதல்வனே நீமுயலும் 
கோலமேயார்க்குந்தெரிவரிய கொள்கைத்தால் 
ஆலமோவாலினடையோவடைகிடந்த 
பாலனோவாதிப்பரனோபகராயே . 


( 
சக 
) 


காண்பார்க்குங்காணப்படுபொருட்குங்கண்ணாகிப் 
பூண்பாய்போல்நிற்றியால்யாதொன்றும்பூணாதாய் 
மாண்பாலுலகையயிற்றொளித்து வாங்குதியால் 
ஆண்பாலோபெண்பாலோவப்பாலோவெப்பாலோ . 


* விரிஞ்சன் - பூதங்களைப் படைக்கிறவனென்றும் ( அன்னப்பறவை 
யால் தாங்கப்படுகிறவனென்றும் அவையவப்பொருள் . - புண்ணியமாவது 
பகவானுடைய அநுக்கிரகம் . - மூலமேயில்லா மூதல்வனே யாவும்உன்னி 
டத்தினின்று தோன்றினவேயன்றி நீ ஒன்றினினறுந்தோன்றாதவன் என் 
பது கருத்து . 


வது ] 


கவந்தன்படலம் . 


க்காங் 


ஆதிப்பிரமனு நீயாதிப்பரமனு நீ 
ஓதியுறுபொருளுக்கப்பாலுண்டாயினுநீ 
சோதிச்சுடர்ப்பிழம்பு நீயென்று சொல்லுகின்ற 
வேதமுறைசெய்தால் வெள்காரோவேறுள்ளார் . 


எண்டிசையுந் திண்சுவராவேழேழ்நிலைவகுத்த 
வண்டப்பெருங்கோயிற்கெல்லா மழகுடைய 
மண்டலங்கண் மூன்றின்மே லென்றுமலராத 
புண்டரிகமொட்டின் பொகுட்டே புரையம்மா . 


மண்பாலமரர்வரம்பருங்காணாத 
வெண்பாலுயர்ந்தவெரியோங்குநல்வேள்வி 
யுண்பாய் நீயூட்டுவாய் நீயாரண்டுமொக்கின்ற 
பண்பாரறிவார்பகராய் பரமேட்டி , 


( சஎ ) 


நிற்குநெடுநீத்தநீரின் முளைத்தெழுந்த 
மொக்குளேபோலமுரானிற்றவண்டங்கள் 
ஒக்கவுயர்ந்துனுளே தோன்றியொளிக்கின்ற 
பக்கமறி தற்கெளிதோபரம்பரனே . 


( 


( சஅ ) 


நின்செய்கைகண்டுநினைந்தனவோநீண்மறைகள் 
உன் செய்கையன்னவைதான் சொன்னவொழுக்கினவோ 
என்செய்தேன் முன்னமறஞ்செய்கையெய்தனார் 
பின் செல்வ தில்லாப்பெருஞ்செல்வநீதந்தாய் . 

( சக ) 


மாயப்பிறவிமயனீக்கிமாசிலாக் 
காயத்தைநல்கித்துயரின் கரையேற்றிப் 
பேயொத்தேன்பேதப்பிணக்கறுத்தவெம்பெருமான் 
நாயொத்தேனென்ன நலனிழைத்தேனானென்றான் . 


( ரு ) 


காயத்தில் திவ்வியசரீரத்தோடு நின்றகவந்தனை இராமன் காணுதல் . 


என்றாங்கினிதியம்பியின்றறியக்கூறுவனேல் 
ஒன்றாது தேவருறுதிக்கெனவுன்னாத் 
தன்றாயைக்கண்ணுற்றகன் றனையதன்மையனாய் 

நின்றானைக்கண்டானெறிநின்றார்நேர் நின்றான் . 
* , என்று மலராத - எப்பொழுதும் மலராத . சூரியனால் மலராததுமாம் 
என்று - சூரியன் : பெயர்ச்சொல் . 

பரமேஷடி - பரமே எல்லாவுலகத்தினுஞ் சிறந்ததாகிய பரமபதத் 
தில் , ஸ்தி - இருப்பவனென்பது பொருள் . 


( ருக ) 


க்கது 


ஆரணியகாண்டம் . 


[ ழன்று 


இராமன் இலக்குமணனுக்குக் கவந்தனைச் சுட்டிக்காட்ட 

அவன் கவந்தனை நீயாரென்று வினவல் . 
பாராயிளையவனே பட்டவிவன்வேறேயோர் 
பேறாளன்றானாயொளியோங்கும் பெற்றியனாய் 
நேராகாயத்தின் மிசைநிற்கின்றானீயிவனை 
யாராயெனவவனுமார்கொலோ நீயென்றான் . 


( ரு.உ ) 


வேறு . 


கவந்தன் வரலாறு கூறுதல் . 
சந்தப்பூணலங்கல் வீரதனுவெனுநாமத்தேனோர் 
கந்தர்ப்பன் சாபத்தாலிக்கடைப்படுபிறவிகண்டேன் 
வந்துற்றீர்மலர்க்கை தீண்டமுன்னுடைவடிவம் பெற்றேன் 
எந்தைக்கு மெந்தைநீரேயிசைப்பதுகேண்மினென்றான் . ( ருகூ ) 
கவந்தன் இராமலக்ஷ்மணரை நோக்கி உங்களுக்குத் 

துணை வேண்டும் என்றல் . 
கணையுலாஞ்சிலையினீரைக்காக்குநரின்மையேனும் 
இணையிலாடன்னைநாடற்கேயனசெய்தற்கேற்கும் 
புணையிலாதவற்குவேலைபோக்கரிதன்னதேபோற் 
றுணையிலாதவர்க்குமின்னாபகைப்புலந்தொலைத்து நீக்கல் . ( ருச ) 
பழிப்பறுநிலைமையாண்மைபகர்வதென்பது மபீடத் 
துழிப் பெருந் தகைமைசான் றவந்தணனுயிர்த்தவெல்லாம் 
அழிப்பதற்கொருவனான வண்ணலுமறி திரன்றே 
ஒழிப்பருந் திறல்பல்பூதகணத்தொடுமுறையுமுண்மை . ( ருரு ) 
கவந்தன் சீதையைத்தேட நல்லுபாய்ஞ் சொல்லுதல் . 
ஆயது செய்கையென்பதறத்துறைநெறியினெண்ணித் 
தீயவர்ச்சேர்க்கிலாது செவ்வியோர்ச்சேர்த்துச்செய்தல் 
தாயினுமுயிர்க்குநல்குஞ்சவரியைத்தலைப்பட்டன் 
ளேயதோர் நெறியினெய்தி * யிரலையின் குன் றமேறி . ( ருசு ) 
சுதிரவன் சிறுவனாயகனகவாணிறத்தினானை 
எதிரெதிர் தழுவி நட்பினினிதமர்ந்தவனினீண்ட 
* இரலையின் குன்றம் - ருசியமுக பருவதம் . ருச்யமுகம் என்னும் வட 
மொழிபெயர்க்கு -கலைமான்கள் ஒலியாமல் வாழப்பெறும் . மலை என்று 
பொருள் . அப்பெயர்க்கு ஞாபகமாக அதில் ருசியம் என்னும் முதல்மொ 
ழியின் பொருளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அம்மலையை இரலையின் குன் 
றம் என்று குறித்தார் . இது நாமை கதேசே நாமக்கிரகணத்தின் பாற் 
படும் - இரலை - கலைமான் . 


! 


T. 


வது ) 


சவரிபிறப்பு நீங்குபடலம் . 


க கரு 


( ருஎ ) 


வெதிர்பொருந்தோளினாளை நாடுதல் விழுமிதென்றான் 
அதிர்கழல் வீரர் தாமுமன்னதேயமைவதானார் . 
கவந்தன் செல்ல இராமலக்ஷ்மணர் அன்றிரவில் 

மதங்காச்சிரமம் அடைதல் . 
ஆனவன்றொழுது வாழ்த்தியந்தரமெழுந்து போனான் 
மானவக்குமார்தாமுமத்திசைவழிக்கொண்டேகிக் 
கானமுமலையு நீங்கிக்கங்குல் வந்திறுத்தகாலை 
யானையினிரட்டையென்ன மதங்கன திருக்கை சேர்ந்தார் . 

க 0- வது . கவந்தன்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - ககச க . 


( ருஅ ) 


பதினோராவது 
சவரிபிறப்பு நீங்குப்படலம் . 


( 
உ 
) 


மதங்காச்சிரம வர்ணனை 
கண்ணியதருதற்கொத்தகற்பகதருவுமென்ன 
உண்ணியால் குஞ்செல்வமுறுநறுஞ்சோலைஞாலம் 
எண்ணியவின்பமன்றித்துன்பங்களில்லையான 
புண்ணியம் புரிந்தோர்வைகுந்து றக்கமே போன்ற தன்றே . 

இராமன் சவரியைக் கண்டு க்ஷேம்ம் விசாரித்தல் . 
அன்னதாமிருக்கைநண்ணியாண்டுநின்றளவில் காலந் 
தன்னையே நினைந்து நோற்குஞ் சவரியைத்தலைப்பட்டன்னாட் 
கின்னுரையருளித்தீதின்றிருந்தனை போலுமென்றான் 
முன்னிவற்கிது வென்றெண்ணலாவதோர்மூலமில்லான் . ( 

சவரி இராமனுக்கு விருந்து செய்துபசரித்தல் . 
ஆண்டவளன் பினேத்தியழுதிழியருவிக்கண்ணன் 
மாண்டதென்மாயப்பாசம் வந்தது வரம்பில் காலம் 
பூண்டமாதவத்தின் செல்வம் போயது பிறவியென்பாள் 
வேண்டியகொணர்ந்து நல்கவிருந்து செய்திருந்தவேலை . 
பிரமன்முதலியோர் தன்னைத் தத்தம் உலகிற்கு வரும்படி 

அழைத்தன ரென்று சவரிகூறுதல் . 
ஈசனுங்கமலத்தோனுமிமையவர்யாருமெந்தை 
வாசவன்றானுமீண்டுவந்தனர்மகிழ்ந்துநோக்கி 

சவரி - இவள்மதங்கரது சிஷ்யர்களுக்கு உபசாரஞ்செய்து கொண்டு 
அவ்வாச்சிரமத்திலேயே வசித்து வந்த துறவறம் பூண்ட ஓர் தவப்பெண் 


( 
ங 
) 


கீசுசு 


ஆரணியகாண்டம் . 


[ மூன்று 


ஆசறுதவத்திற்கெல்லையணுகிய திராமற்காய 
பூசனை விரும்பியெம்பாற்போதுதியென்றுபோனார் . 

( ச ) 
சவரி இராமனைப்புகழ இராமன் அவளை நோக்கிழகமன் கூறல் 
இருந்தனனெந்தைநீயீண்டெய்து தியென்னுந்தன்மை 
பொருந்திடவின்று தானென் புண்ணியம்பூத்ததென்ன 
அருந்தவத்தரசி தன்னையன் புற நோக்கி நங்கள் 
வருந்துறு துயரந் தீர்த்தாயம்மனைவாழியென்றார் . 
சவரி அவர்களுக்குச் சுக்கிரீவணுள்ள விடத்துக்குச் செல்லும் 

வழியைக் கூறுதல் . 
அனகனுமிளைய கோவுமன் றவணுறைந்தபின்றை 
வினையறுநோன்பினாளுமெய்ம்மையினோக்கிவெய்ய 
னைபரித்தேரோன்மைந்தனிருந்தவத்துளக்கில் குன்ற 
நினைவரிதாயற்கொத்தநெறியெலாநினைந்து சொன்னாள் . ( சு ) 

சவரி கூறினவற்றை இராயன் கேட்டல் . 
வீட்டினுக்கமைவதான மெய்ந்நெறி வெளியிற்றாகக் 
காட்டுறுமறிஞரென்னவன்னவள்கழறிற்றெல்லாங் 
கேட்டனனென்பமன்னோகேள்வியாற்செவிகண் முற்றுந் 
தோட்டவருணர்வினுண்ணும முதத்தின் சுவையாய்நின்றான் . ( எ ) 
சவரிழத்தியடைய இராமலக்ஷ்மணர் அப்பாற்செல்லுதல் . 
பின்னவளுழன்று பெற்றயோகத்தின்பெற்றியாலே 
தன்னுடறுறந்து தானத்தனிமையினினிது சார்ந்தா 
ளன்ன துகண்டவீரரதிசயமளவின்றெய்திப் 
பொன்னடிக்கழல்களார்ப்பப்புகன்றமாநெறியிற்போனார் . ( 
இராமலஷ்மணர் பம்பைப் பொய்கையை யடைதல் . 
தண்ணெனுங்கானுங்குன்றுந் திசைகளுந்தவிரப்போனார் 
மண்ணிடைவைகறோறும் வரம்பிலாமாக்களாடக் 
கண்ணியவினைகளென்னுங்கட்டழல்கது வலாலே 
புண்ணியமூருகிற்றன்னபம்பையாம் * பொய்கைபுக்கார் . 
கக - வது சவரிபிறப்பு நீங்குபடலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் -கஉ Om 


( 
அ 
) 


( 
க 
) 


ஆரணியகாண்டம் . 
முற்றுப்பெற்றது . 


பொய்கை -மானிடராக்காத நீர் நிலை . 


ஆரணியகாண்டம் 


| 


படலங்களின் அட்டவணை . 


பக்கம் . 


கூ 


க 


- 


22 
21 
, 


கஅ 


உச 


ப் 


கூஉ 


1 


விராதன் வதைப்படலம் 
சரபங்கர் பிறப்புநீங்குபடலம் 
அகத்தியப்படலம் 
சடாயுகாண்படலம் 
சூர்ப்பணகைப்படலம் 
கரன் வதைப்படலம் 
மாரீசன் வதைப்படலம் 
சடாயுவுயிர்நீத்தப்படலம் 
அயோமுகிப்படலம் 
கவந் தன்படலம் 
சவரிபிறப்பு நீங்குபடலம் 


ரு o 


- 


எச 


. 


ககம் 


கச 


23 

11 


க 0 . 


6 


- 


கசுரு 


கக . 


ஸ்ரீமத்வரவாமுநயே நம : 
ஸ்ரீமத்கம்பராமாயணம் . 


நான்காவது , 


கிட்கி 
கிந்தாகாண்டம் . 


தெய்வப்புலமைக் 
கம்ப நாட்டாழ்வார் 

அருளிச் செய்தது. 


சென்னை இராசதானி வித்தியாசாலைத் 
தமிழ்த்தலைமைப் புலமை நடாத்திய 

இயற்றமிழாசிரியர் 
கோ - இராசகோபால பிள்ளையவர்கள் 

மாணாக்கரும் 
சென்னை வேப்பேரி எஸ் - பி - ஜி - ஹைஸ்கூல் 

தமிழ்ப்பண்டிதருமாகிய 
திருமயிலை - சண்முகம்பிள்ளையவர்களால் 

பார்வையிடப்பட்டு 


பிருங்கிமாநகரம் 
வேம்புலிழதலியாரவர்கள் குமாரர் 
நமசிவாயமுதலியாரவர்களால் 


தமது 

சென்னை 
நிரஞ்சனவிலாச அச்சியநீதிரசாலையிற் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1913 . 


ஹரிஓம் 
கம்பநாட்டாழ்வார் திருவடிகளே சரணம் 
ஸ்ரீமத்கம்பராமாயணம் . 


* நான்காவது 


. 


கிட்கிந்தாகாண்டம் . 


முதலாவது - பம்பாநதிப்படலம் . 

தனியன் . 
தரலாற்றுங்கவிச்சக்கரவர்த்தி செய்யுடானாழமுடைமை நோக்கி 
வரலாற்று முறையில் மும்மைத் தமிழுணர்ந்தமுதியோருமற்றுளோரும் 
முரலாற்றுங்கடற்பாரிற்கம்ப சூத்திரமுதுசொன்மொழிபவன்னோற் 
கெரலாற்றுமால்சங்கமொக்குமெனின்யாம்வேறொப்பியம்பலாமால் . 

காப்பு. 
மூன்றுருவெனக்குணமும்மையாமுதற் 
றோன்றுருவெவையுமிம் முதலைச்சொல்லுதற் 
கேன்றுருவமைந் தவுமிடையினின் றவர் 
சான் றுருவுணர்வினுக்குலகந்தாயினான் . 


( 
க 
) 


நூல், 


( 
உ 
) 


இதுமுதலிருபத்தொரு பாடல் பம்பையின்வருணனை . 
தேன்படிமலரது செங்கண்வேங்கைமாத் 
தான்படிகின்றது தெளிவுசான்றது 
மீன் படிமேகமும்படிந்துவேலைநீர் 
வான்படிந் துலகிடைக்கிடந்தமாண்பது . 
ஈர்ந்த நுண்பளிங்கெனத்தெளிந் தவீர்ம்புனல் 
பேர்ந்தொளிர்நவமணிபடர்ந்த + பித்திகை 
சேர்ந்துழிச்சேர்ந்துழி நிறத்தைச் சேர்தலான் 
ஓர்ந்துணர்வில்லவருள்ள மொப்பது . 

( ங ) 
குவான் மணித்தடந்தொறும்பவளக்காலிவர் 
கவானரசன்னமும்பெடையுங்காண்டலில் 
தவாநெடுகானகந் தயங்குமீனொடும் 
உவாமதியுலப்பிலவுதித்ததொப்பது . 

( ச ) 
* வரலாற்று முறையாவது அகத்தியன் வழிவந்த அருந்தமிழ்க் கலை 
களை முது மொழிப் பெரும்புலவர் மாட்டுப்புலமை பரம்புக்காறும் பயிறல் . 

+ பித்திரை-கரை , 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கர் 


( 
சு 
) 


( 
எ 
) 


ப 


| 


( 
அ 
) 


ஓதநீருலகமுமுயிர்கள் யாவையும் 
வேதபாரகரையும்விதிப்பவேட்டநாள் 
சீதம்வீங்கு * வரியைச்செகுக்கும்வாறொரு 
காதிகாதலன் றருக்கடலினன்னது . 

( ரு ) 
எற்பொருநாகர் தமிருக்கையீதெனக் 
கிற்பதோர் காட்சியதெளினுங்கீழுறக் 
கற்பக் மனையவக்கவிஞர் நாட்டிய 
சொற்பொருளாமெனத்தோன் றல்சான் றது . 
களனவிலன்னமேமுதலகண்ணகன் 
தளமலர்ப்புள்ளொடு தயங்கவின்னதோர் 
கிளவியென்றறிவருங்கிளர்ச்சித்தாதலான் 
வளாமர்க் - கூலமேபோலுமாண்பது . 
அரிமலர்ப்பங்கயத்தன்னமெங்கணும் 
புரிகுழல் புக்கிடம்புகல்கிலாமையாம் 
திருமுகநோக்கலமிறந்து தீர்துமென் 
றெரிபுகுவன வெனத்தோன்றுமீட்டது . 
காசடைவிளக்கியகாட்சித்தாயினும் 
மாசடைபேதைமையிடைமயக்கலான் 
ஆசடைநல்லுணர்வனையதாமெனப் 
பாசடைவயின்றொறும்பரர்தபண்பது . 
களிப்படாமனத்தவன்காணிற்கற்பெனும் 
கிளிப்படாமொழியவள் விழியின் கேளெனத் 
துளிப்படாநயனங்களிப்பச்சோருமென் 
1 றொளிப்படாதாயிடையொளிக்குமீனது. 

( 50 ) 
கழைப்பமுத்தமுங்கலுழிக்கார்மத 
மழைபடுதரளமுமணியும் வாரிநேர் 
இழைபடர்ர்தனைய நீரருவியெய்தலான் 
குழைபடுமுகத்தியர்கோலமொப்பது . 

( கக ) 
பொங்குவெங்கடகரிபொது வினாடலின் 
கங்குலினெதிர்பொருகலவிப்பூசலின் 
அங்கநொந்தலசியவிலையினாய்வளை 
மங்கையவர்வடிவெனவருந்துமெய்யது . 

(கஉ 
விண்டொடர்நெடுவரைத்தேனும்வேழத்தின் 
வண்டுளர்நறுமதமழையுமண்டலான் 
* உவரி கடல் . ( கூலம் - கடைவீதி . 1 ஒளிப்படாது.விளங்காமல் . 


வது ] 


பம்பாநதிப்படலம் . 


ந 


( 
சச 
) 


( 
கச 
) 


உண்டவர்பெருங்களியு றலினோதியர் 
தொண்டையங்கனியிதழ்த்தோன்றல் சான்றது . 

(கங ) 
ஆரியமுதலியபதினெண்பாடையிற் 
* பூரியரொருவழிபுகுந்தபோன்றன 
ஓர்கிலகிள விகளொன்றொடொப்பில 
சோர்விலவிளம்புபுட்டுவன்றுகின்றது . 

( 
தானுயிருறத்தனிதழுவும்பேடையை 
ஊனுயிர் பிரிந்தெனப்பிரிந்தவோதிமம் 
வான ரம்களிர் தம்வயங்குநூபுரத் 
தேணுகு மழலையைச் செவியினேற்பது . 

( கரு ) 
ஈறிடலரியமால் வரைநின்றீர்த்திழி 
ஆறிடு விரையகிலாரமாதியா 
ஊறிடவொண்ணகருரைத்தவொண்டளச் 
சேறிடு + பாணியிற்றிகழுநேரது . 

வறு . 
நவ்விநோக்கியரிதழ்நிகர் குமுதத்து நறுந்தேன் 
வவ்வுமாந்தரிற்களிமயக்குறுவன - மகரம் 
எவ்வநீங்கியபிறப்பினோடிறப்பிவையென்னக் 
கவ்வுமீனொடு முழுகுவவெழுவன $ கரண்டம் . 
கவளயானையன்னாற்கந் தக்கடிசறுங்கமலத் 
தவளையீகிலமாவது செய்துமென் றருளித் 
திவளவன்னங்கடிருநடைகாட்டுவ . செங்கண் 
குவளைகாட்டுவது வரிதழ்காட்டுவகுமுதம் , 

( 
பெய்கலன்களினிலங்கொளிமருங்கொடுபிறழ 
வய்கலும்புனல்குடைபவர்வானரமகளிர் 

செய்கையன்னங்களேந் தியசேடியரென்னப் 
பொய்கையன்னங்களேந்தியபூங்கொம்பர்பொலிய . (கக ) 
எலுநீர்நிழலிடையிடையெறித்தலிற்படிகம் 
போலும் வார்புனல்புகுந்துளவாமெனப்பொங்கி 
ஆலுமீன்கணமஞ்சினவலம்வரவஞ்சிக் 

கூலமாமரத்திருஞ்சிறைபுலர்த்துவகுரண்டம் . (20 ) 
அங்கொர்பாகத்தினஞ்சன மணிநிழலடையப் 
பங்குபெற்றொளிர்பதுமராகத்தொளிபரப்பக் 
பூரியர் - இழிஞர் . மிக்கோருமாம் . ( பாணி நீர் . - மகரம் - ஓர்மீன் . 
கரண்டம் - நீர்க்காகம் , செய்கையன்னம்- அன்னப்பாவை , 
கூலம் - கரை . 


( 
கஎ 
) 


( 
கஅ 
) 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


கங்குலும்பகலும்மெனப்பொலிவெய்துகரைய 
மங்கைமார்தடமுலையெனப்பொலிவன * வாளம் . 


( 
உக 
) 


வவிநடத்தியவாளெனவாளைகள் பாய 
நிலைநடத்திய திரைதொறுமுருள் வன நீர்நாய் 
கலிநடைக் - கழைக்கண்ணுளரென நடங்கவினப் 

பொலிவுடைத்தெனத்தேரைகள் புகழ்வனபோலும் . ( உஉ ) 
இராமன்பம்பையைக்கண்டு சானகியைநினைந்து புலம்புதல் . 

அன்ன தாகியவகன்புனற்பொய்கையையணுகிக் 
கன்னியன்னமுங்கமலமுமுதலியகண்டான் 
தன்னினீங்கிய தளிரியற்குருகினன் றளர்வான் 
உன்னுநல்லுணர்வொடுங்கிடப்புலம்பிடலுற்றான் . (உங ) 


வேறு. 


வரியார்மணிக்கால்வாளமேமடவன்னங்காளெனை நீய்கத் 
தரியாணடந் தாளில்லளேற்றளர்ந்தபோதுந் தகவேயாம் 
எரியாநின் றவாருயிருக்கிரங்கினாலீ திசையன்றோ 
பிரியாதிருந்தேற்கொருமாற்றம் பேசிற் - பூசல்பெரிதாமோ . (உச ) 
வண்ண நறுந்தாமரைமலரும்வாசக்குவளை நாண்மலரும் 
புண்ணினெரியுமொருநெஞ்சம்பொதியுமருந்திற்றரும்பொய்காய் 
கண்ணு முகமுங்காட்டுவாய்வடிவுமொருகாற்காட்டாயோ 
உண்ணுமென்னின ஃது தவாது $ லோவினாருமுயர்ந்தாரோ . (உரு ) 
விரிந் தகுவளைசேதாம்பல் விரைமென்கமலங்கொடிவள்ளை 
தரங்கங்கெண்டைவராலாமையென்றித்தகையதமை நோக்கி 
மருந்தினனையாளவயங்களவைரிற்கண்டேன் வல்லரக்கன் 
அருந்தியகல்வான்சிந்தினவோவாவியுரைத் தியாமன்றே . ( உசு ) 
ஓடாநின் றகளிமயிலேசாயற்கொதுங்கியுள்ளழிந்து 
கூடாதாரிற்றிரிகின் றநீயுமாகங்குளிர்ந்தாயோ 
தேடாநின் றவென்னுயிரைத்தெரியக்கண்டாய்சிந்தையுவந் 
தாடாநின்றாயாயிரங்கணுடையாய்க்கொளிக்குமாறுண்டோ. ( உ.எ ) 

அடையீரெனிமொருமாற்றமறிக்ததுரையீரன்னத்தின் 
பெடையீரொன்றும் பேசிரோபிழையா தாற்குப்பிழைத்தீரோ 
நடைநீரழியச்செய்தாரோடு விலாதார்கனியவரோ 
இடையீர்பகைதானுமைகோக்கிரிவக்குன்றேனைமுனிலீரோ. ( 2 அ ) 
* வாளம் . சக்ரவாளப்பாவை கழிக்ககூத்தர் . 
1 பூசல்- இரைசல் . $ உலோவினார் - உலோபகுண முடையார் . 
அடையீரெனினும்- அடைகாத்திருப்பவராயினும் . 


வது ]] 


பம்பாந்திப்ப்படலம் . 


பொன்பால்பொருவும் விரையல்லி புல்லிப்பொலிந்தபொலந்தாது 
தன்பாற்றழுவுங்குழல்வண்டு தமிழ்ப்பாட்டிசைக்குந் தாமரையே 
என்பாலில்லையப்பாலோவிருப்பாரல்லர் விருப்புடைய 
உன்பாலில்லையென் றக்காலொளிப்பாரோடு முறவுண்டோ . (உக ) 
ஒருவாசகத்தை வாய் திறந்திட்டுதவாய்பொய்கையுள்ளொடுங்கும் 
திருவாயனையசேதாம்பற்கயலேகிடந்தசெங்கிடையே * 
வெருவாவெதிர்நின் றமுதுயிர்க்கும் வீழிச்செவ்விக்கொழுங்கனிவாய் 
தருவாயவ்வாயின்னமிழ்துந் தண்ணென்மொழியுந்தாராயோ . ( ங O ) 
அலக்கணுற்றேற்குற்றுதவற்கடைவுண்டொன்றோ கொடிவள்ளாய் 
மலர்க்கொம்பனையமடைச்சீதைகாதேமற்றொன்றில்லையால் 
பொலக் குண்டலமுங்கொடுங்குழையும்புனை தாழ்முத்தின் பொற்றோடும் 
விலக்கிவந்தாய்விளம்பாதேயின்னும்பூசல் விரும்புதியோ. 

( ஙக ) 
பஞ்சுபூத்தவிரற்பதுமம்பவளம்பூத்தவடிவாளென் 
நெஞ்சுபூத்ததாமரையினிலயம்பூத்தாணிறம்பூத்த 
மஞ்சுபூத்தமலர்பூத்தகுழலாள்கண்போன் மணிக்குவளாய் 
கஞ்சுபூத்ததாலென்ன நகுவாயென்னைநலிவாயோ . 

( ஙங ) 


வேறு . 


( x...) 


( ந.ச ) 


என்றயாவுயிர்க்கின்றவனேடவிழ் 
கொன்றையாவிப்புறத்திவைகூறியான் 
பொன் நயாதும்புகல்கிலைபோலுமால் 
வன் றயாவிலியென்னவருந்தினான் . 
வாரளித்தழைமாப்பிடிவாயிடைக் 
காரளிக்கலுழிக்கருங்கைம்மலை 
நீரளிப்பது நோக்கினனின்றனன் 
பேரளிக்குப்பிறந்தவில்லாயினான் . 
இளையோனிராமனை நீராடி நெடியோற்றெழுகென்றல் . 
ஆண்டவள்ளலையன்பெனுமாரனி 
பூண்டதம்பிபொழுது கழிந்ததால் 
ஈண்டரும்பினறோய்ந்துன்னிசையென 
நீண்டவன்கழறாழ் நெடியோயென்றான் . 

இராமன்பம்பையின்ழழ்குதல் , 
அரசுமவ்வழிநின் றரிதெய்தியத் 
திரைசெய்தீர்த்தமுஞ்செய்தவவுண்மையால் 
வரைசெய்மாமதவாரண நாணுற 
விரை செய்பூம்புனலாடனைமேயினான் . 
தமிழ்ப்பாட்டு-இனிமையானபாட்டு , 


( ** ) 


* Lam 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


क 


நீத்தநீரினெடியவன் மூழ்கலும் 
தீத்தகாமத்தெறுகதிர்த்தீயினால் 
* காய்த்திரும்பைக்கருமகக்கம்மியன் 
தோய்த்ததண்புனலொத்ததத்தோயமே 


( ங எ) 


வேறு . 


. 


சூரியனத்தமித்தல் . 


( உ.சி ) 


ஆடினானன்னமாயருமறைகள் பாடினான் 
நீடுநீர் முன்னை நூனெறிமுறையி னேமிதாள் 
சூடினான் முனிவர் தந்தொகுதிசேர்சோலைவாய் 
மாடுதான்வைகினானெரிகதிரும்வைகினான் . 

சந்திரனாதித்தல் . 
அந்தியாள் வந்து தானணுகவங்கணுகுறாச் 
சந்தவார் கொங்கையாடனிமைதனிநாயகன் 
சிந்தியாநொந்துதேய்பொழுதுதெறுசீ தநீர் 
இந்து வானுந்து வானெரிகதிரினானென . 


(ஙக ) 


வேறு . 


( 
ங 
.0 
) 


அனைத்துயிரு மொடுங்கல் 
பூவொடுங்கினவிரவுபுள்ளொடுங்கினபொழில்கள் 
மாவொடுங்கின மரணுமிலையொடுங்கினகிளிகள் 
நாவொடுங்கினமயில்கணடமொடுங்கின குயில்கள் 
கூவொடுங்கினபிளிறுகுரலொடுங்கினகளிறு . 

( ) 
அனைத்துயிறுழறங்கல் . 
மண்யிென் றன் நிலையமலை துயின் றன மறுவில் 
பண்டுயின் றனவிரவுபணிதுயின் றனபகரும் 
விண்டுயின் றன - கழுதும் விழிதுயின் றனபழுதில் 
கண்டுயின் றலநெடியகடறுயின் றனகளிறு 

( சக ) 
இரவு நீங்குதல் . 
பொங்கிமுற்றியவுணர்வுபுணர்தலும்புகையினொடு 
பங்கமுற்றனையவினை பரிவுறும்படிமுடிவில் 
கங்குலிற்றது கமலழுகமெடுத்ததுகடலின் 
வெங்கதிர்க்கடவுளெழ $ விமலன் வெந்துயரினெபழ . 

( சஉ ) 
* காய்த்து -காய்ச்சு . எதுகையைநோக்கிச் சகரந்தகரமாநின் றதென்ப 

நேமி - ஈண்டு சந்தியாகாலத்தையுடைய சூரியனென்று பொருள் . 
t கழுது பிசாசு . $ விமலன் - அழுக்கில்லாதவனான இராமன் . 


வது ) 


அனுமப்படலம் . 


பம்பைக்கரையினின்றும் இராமனுமிளையோனுஞ் 

சீதையை நாடிப்போகுதல் . 
காலையேகடிதுவரவேகினார்கடல்க வினு 
சோலையேமலை தழுவுகான நீணெறிதொலைய 
ஆலையேய்து ழனியகனாடரார்கலியமிழ்து 
போலவேயுரைசெய்புனமானை நாடுதல் புரிஞர் , 

பம்பாநதிப்படலம் முற்றிற்று . 
ஆட திருவிருத்தம் . சச . 


( சக ) 


இரண்டாவது . 
அனுமப்படலம் . 


இராமனுமீளையோனும் வானரரிருந்தமலையேறுதலு மவரஞ்சுதலும் 

எய்தினார் சவரிநேடிதேயமால்வரையெளிதின் 
நொய்தினே றினரதனினோன்மைசேர் * கவியரசு 
செய்வதோர்கிலனிவர்கடெவ்வராமெனவெருவி 
உய்து நாமெனவிரைவினோடினான்மலை முழையின் . 
காலின்மாமதலையிவர்காண்மினோகறுவுடைய 
வாலியேவலின் வரவினார்கடாம்வரிசிலையர் 
நீலமால்வரையனையர்நீதியாயநினைதியென 
மூலமோர்சிலர் மறுகியோடினார் முழையதனின் . 

( உ ) 
தாரனீலனைமருவுதாமமாருதியை முதல் 
வீரரோடிரவிசுதன்மேருமால்வரையை நிகர் 
பாரமாமலையினொருபாகமோடுதல் புரிய 
ஆரமார்பருமதனினாகுமாறுறல்கருதி . 
மானைநாடுதல் புரிஞர் வாலியேவலின் வருதல் 
ஆனவாறென மறுகியாவிசோர்நிலையர்தொடர் 
ஏனைவானார்சிலருமேகிமாமுழையின் முழு 
ஞானநாதரையறிவினாடிமாருதிமொழியும் . 

( ச ) 
அவ்விடத்தவர்மறுகியஞ்சிநெஞ்சழியமைதி 
வெவ்விடத்தினை மறுகுதேவர்தானவர்வெருவல் 

தவ்விடத்தினிதருளுந் தாழ்சடைக்கடவுளென 
இவ்விடத்திடையிருமினஞ்சலென் றிடையு தவி . 
* கவியரசு சுக்ரீவன் . - மூலம் -காரணம் . தவ்விடத்து கொண்ட 
விடத்து . 

2 


15 


2 


க 0 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( சு ) 


( எ ) 


அஞ்சனைக்கொருசிறுவனஞ்சனக்கிரியனைய 
மஞ்சனைக்குறுகியொரு மாணவப்படிவமொடு 
வெஞ்சினத்தோழிலர் தவமெய்யர்கைச்சிலையரென 
செஞ்சயிர்த்தயன் மறையநின்றுகற்பினினினையும் . 
- தேவருக்கொருதலைவா ராமுதற்றேவெரெனின் 
மூவர்மற்றிவரிருவர்மூரிவிற்கரரிவரை 
யாவரொப்பவருலகின்யாதிவர்க்கரிய பொருள் 
கேவலத்திவர்நிலைமைதேர்வதெக்கிழமை கொடு . 
சிந்தையிற்சிறிது துயர்சேர்வுறத்தெருமரலின் 
கொந்தையர்தனரனையர்நோவுயச்சிறியரலர் 
அந்தரத்தமராலர்மானுடப்படிவர்மயர் 
சிந்தனைக்குரிய பொருடேடுதற்குறுநிலையார் . 
தருமமுந்தகவுமிவர் தனமெனுந்தகையரிவர் 
கருமமூம்பிறிதொர்பொருள் கருதியன்றது கருத்தின் 
அருமருந்தனையதிடையழிவுவந்துளததனை 
இருமருங்கினு நெடிது துருவுகின் றனரிவர்கள் . 
கதமெனும்பொ துமையிலர்கருணியின்கடனையர் 
இதமெனும்பொருளலதொரியல்புணர்ந்திலரிவர்கள் 
1 சதமனஞ்சுறுநிலையர் தருமனஞ்சுறுசரிதர் 
மதனனஞ்சுறுவடிவர்மறலியஞ்சுறு விறலர் . 


( அ ) 


( 
க 
) 


( 
க 
0 
) 


வேறு . 


என்பன பலவுமெண்ணியிருவரையெய்தநோக்கி 
அன்பினனுருகுகின் றவுள்ளத்தனார்வத்தோரை 
முன் பிரிந்தனையர்தம்மைமுன்னினானென்னநின்றான் 
தன் பெருங்குணத்தாற்றன்னிற்றானலதொப்பிலாதான் . ( கக ) 
தன்கன்று கண்டவன்ன தன்மையதறுகட்பேழ்வாய் 
மின்கன்னு மெயிற்றுக் $ கோண்மாவேங்கையென்றினையவேயும் 
பின் சென்று காதல் கூரப்பேழ்கணித்திரங்குகின்ற 
என் கன்றுகின் றவெண்ணிற்பற்பல விவரையம்மா . 
மயின் முதற்பறவையெல்லாமணி நிறத்திவர்கண்மேனி 
வெயிலுறற்கிரங்கிமீதாவிருஞ்சிறைப்பந்தர் வீசி 
எயில்வகுத்தெய்துகின் றவினமுகிர்கணங்களெங்கும் 
பயில்வுறத்திவலைசிந்திப்பயப்பயத்தழுவும்பாங்கர் . 

( ககூ )) 
* மாணவப்படிவம் பிரமசாரியுருவம் . | தெவர்க்கொரு தலைவராகிய 
முதற்றே வராவார் அயனரியதினென்பார் . - சதமன் இந்திரன் . சதமன் 
யுவென்பது சதமனெனநின் கோண்மாவேங்கை கொலையினையுடை 
ய பெரிய வேங்கை . 


( க- ) 


வது ) 


அனுமப்படலம் . 


க்க 


காயெரிகனலுங்கற்கள் கள்ளுடைமலர்களேபோல் 
தூயசெங்கமலபாதந்தோய்தொறுங்குழைந்து தோன்றும் 
போயின திசைகடோறுமரெனொடுபுல்லுமெல்லாம் 
சாய்வுறுந்தொழுவபோலிங்கிவர்களோதருமமாவார் . 

(கச ) 
துன்புனைத்துடைத்துமாயத்தொல்வினை தன்னைநீக்கித் 
தென்புலத்தன் றமீளாநெறியுய்க்குந்தேவரோதாம் 
என்பெனக்குருகின்ற திவர்கின் றதளவில்காதம் 
அன்பினுக் * கவதியில்லையடைவென் கொலறிதறேற்றேன் . (கரு ) 
இவ்வழியெண்ணியாண்டவ்விருவருமெய்தலோடும் 
செவ்வழியுள்ளத்தானுந்தெரிவு றவெதிர்சென்றெய்திக் 
கவ்வையின்றாக நுங்கள்வாவெனக்கருணையோனும் 
எவ்வழிநீங்குயோய் நீயாரெனவிளம்பலுற்றான் . 

( கசு ) 
அனுமான் தன்வரலாறுகூறல் . 
மஞ்செனந்திரண்டகோலமேனியமகளிர்க்கெல்லாம் 
நஞ்செனத்தகையவாகிகளிரிரும்பனிக்குத்தேம்பாக் 
கஞ்சமொத்தலர்ந்தசெய்யகண்ணயான் - காற்றின் வேந்தற் 
கஞ்சனைவயிற்றில் வந்தேனாமமும நுமனென்றான் . 

( கஎ) 
இம்மலையிருந்துவாழுமெரிகதிர்ப் - பரிதிச்செல்வன் 
செம்மலுக்கேவல் செய்வேன்றேவநும்வரவுநோக்கி 
விம்மலுற்றனையானேவவினவியவந்தேனென்றான் 
எம்மலைக்குலமுந்தாழவிசைசுமந்தெழுந்ததோளான் . 

( கஅ ) 
மாற்றஃதுரைத்தலோடும்வரிசிலைக்குரிசின்மைந்தன் 
தேற்றமுற்றிவனினூங்குச்செவ்வியோரின்மைதேறி 
ஆற்றலுநிறைவுங்கல்வியமைதியுமறிவுமென்னும் 
வேற்றுமையிவனோடில்லையாமென விளம்பலுற்றான் . 

( கச ) 
இராமனிளையவனிட மனுமான் சொல்லாற்றலை 

வியந்துகூறல் 
இல்லாதவுலகத்தெங்குமிங்கிவனிசைகள்கூரக் 
கல்லாதகலையும் வேதக்கடலுமேயென்னுங் காட்சி 
சொல்லாலேதோன்றிற்றன்றேயார்கொலிச்சொல்லின் செல்வன் 
வில்லார்தோளிளையவீரவிரிஞ்சனோவிடைவல்லானோ. 

( 
மாணியாம்படிவமன்றுமற்றிவன் வடிவமைந்த 
ஆணியிவ்வுலகுக்கெல்லாமென்னலாமாற்றற்கேற்ற 

* அவதி எல்லை - காற்றின் வேந்தன் - வாயுதேவன் , 1 பரிதிச்செல்வன் 
செம்மல் சூரியகுமாரனான சுக்கிரீவன் காட்சி - அற்புதம்மாணி- பிரமசாரி . 


( 
20 
) 


கஉ 


கிட்கிந்தர்காண்டம் . 


(நான்கா 


( 
உக 
) 


( 
உ.உ 
) 


( உ 


( 
உக 
) 


சேணுயர் பெருமைதன்னைச்சிக்கறத்தெளிந்தேன் பின்னர்க் 
காணுதிமெய்ம்மையென்றுதம்பிக்குக்கழறிக்கண்ணன் . 
மற்றுமிவ்வுலகத்துள்ளமுனிவந்வானவர்களாரிச் 
சொற்றிரமுடையார்மற்றைச் சுருதியின்றொகுதியாவும் 
முற்றறி தருமிம்மாணிமொழிக்கெதிர்முதல்வராய 
பெற்றியிர்மூவர்க்கேயும் பேராற்றலரிது மன்னோ. 

அனுமனைச் சுக்கிரீவனைகீகாட்டென வீராமன் கேட்டல் 
எவ்வழியிருந்தானசொன்னகவிக்குலத்தரசன்யாங்கள் 
அவ்வழியவனைக்காணு * மருத்தியாலணுக வந்தேம் 
இவ்வழிநின்னைரிற்றவெமக்கு நீயின்சொலன்ன 
செவ்வழியுள்ளத்தோனைக்காட்டுதிதெரியவென்றான் . 

அவ்வாறயிற் சுக்கிரீவன் தவச் செல்வ நல்லதென்றல் . 
மாதிரப்பொருப்போடோங்கிவரம்பிலாவுலகின்மற்றிப் 

பூதரப்புயத்து வீரர் நும்மொக்கும்புனிதர்யாரே 
ஆதரித்தவனைக்காண்டற்கணுகினிரென்னினன்னான் 
தீதவித்தமையைச்செய் தவச்செல்வநன்றே . 
இரவிதன் புதல்வன் றன்னை - யிந்திரன் புதல்வனென்னும் 
$ பரிவிலன் சிறப்போந்து பருவரற்கொருவனாகி 
அருவியங்குன்றினென்னோடிருந்தனனவன்பாற்செல்வம் 
வருவதோரமைவின்வந் தீர்வரையினும் வளந்ததோளீர் . 

அஞ்சினார்க்கபயஞ் மளித்தலே சிறந்ததென்னல் . 
ஒடுங்கலிலுலகம்யாவுமுவந்தனவுதவிவேள்வி 
தொடங்கினமற்று முற்றத்தொல்ல றந் துணிவரன்றேல் 
கொடுங்குலப்பகைஞனாகிக்கொல்லியவந்த கூற்றை 
நடுங்கினர்க்கபயால் குமதனினுநல்லதுண்டோ . 


( உச ) 


(உரு ) 


எம்மையேகாத்திரென்றற்கெளிதரோவிமைப்பிலதோர் 
தம்மையே முதலிட்டான் றசராசரஞ்சமைந்தவாற்றல் 
மும்மையேழுலகுங்காக்கு முதல்வர்நீர் முருகர் செவ்வி 
உம்மெயேபுகல்புக்கே முக்கி தின்வருமுறுதியுண்டோ . 

(உ.எ ) 
யாரெனவிளம்புகெனானெங்குலத்தலைவற்கும்மை 
வீரநீர்பணித்திரென்றான் மெய்ம்மையின் வேலிபோல்வான் 
வார்கழவிளையவீரன்மரபுளிவாய்மையாதும் 
சோர்விலனிலைமையெல்லாந்தெரிவுறச்சொல்லலுற்றான் . ( உ அ ) 

* அருத்தி விருப்பம் . - பூதரம் - மலை - இந்திரன்- புதல்வன் வாலி . 
$ புரிவு - அன்பு இதின் - இதனினும் 


வது ] 


அனுமப்படலம் . 


க 


இதுழதல் நான்கு பாடல் இளையோனனுமானுக்கு இராமன் 

வரலாறுரைத்தல் , 
சூரியன் மரபிற்றோன்றிச்சுடர்நெடுநேமியாண்ட 
ஆரியனமரக்காகியசுரரையாவியுண்ட 
வீரியன்வேள்விசெய்து விண்ணுலகோடுமாண்ட 
காரியன் கருணையன்னகண்ணனக்கவிகைமன்னன் . 

(உக ) 
புயறருமதத்திண்கோட்டுப்புகர்மலைக்கிறயையீர்ந்து 
மயறருமவுணர்யாருமடிதரவரிவிற்கொண்ட 
இயறரும்புலமைச்செங்கோன்மனுமுதல்யாருமொவ்வாத் 
தயரதன்கனகமாடத்தடமதிலயோத்திவேந்தன் . 

( ங O ) 
அன்னவன் சிறுவனாமிவ்வாண்டகையன்னையேவத் 
தன்னுடையுரிமைச்செல்வந்தம்பிக்குத்தகவினல்கி 
தன்னெடுங்கானஞ்சேர்ந்தானாமமுமிராமனென்பான் 
இந்நெடுஞ்சிலைவலானுக்கேவல்செய்யடியன் யானே . 

( ஙக ) 
ராமனடிகளில் அனுமான்வணங்குதல் . 
என்றவன்றோற்றமா தியிராவணனிழைத்தமாயப் 
புன்றொழிலுறு தியாகப்புகுந்துளபொருள்களெல்லாம் 
ஒன்றுமாண்டொழிவுறாமலுணர்த்தினணுணர்தக்கேட்டு 
நின்றவக்காலின் மைந்தனெடிதுவந்தடியிற்றாழ்ந்தான் . 

( ங . ) 
அனுமான் றன்னை வாளரரிலொருவனென்றல் . 
தாழ்தலுந் தகாதசெய்ததென்னை நீ தருமமன்றால் 
கேழ்வி தூன்மறைவலாளாவென் றனனென்னக்கேட்ட 
பாழியந்தடந்தோள்வீரமாருதியது மச்செங்கண் 
ஆழியாயடியேன்றானு மரிக்குலத்தொருவனென்றான் . (ஙக ) 

அனுமான் தன்னுருவெய்திநிற்றல் . 
மின்னுருக்கொண்டவில்லோர் வியப்புறவேதநன்னூல் 
பின்னுருக்கொண்டதென்னும் பெருமையாம் பொருளுந்தாழப் 
பொன்னுருக்கொண்டமேருபுயத்திற்குமுவமைபோதாத் 
தன்னுருக்கொண்டு நின்றான் றருமத்தின் றனிமைதீர்ப்பான் . 
கண்டிலனுகமூன்றுங்காலினாற்கடந்துகொண்ட 
புண்டரீகக்கணாழிப்புரவலன் பொலன் கொள்சோதி 
குண்டலவதனமென்றாற்கூறலாந்தகைமைத்தன்றால் 
பண்டை ஏற்கதிரோன் சொல்லப்படித்தனன்படிவமம்மா . { கூரு ) 

* அரி - குரங்கு . 


( 
ஙச 
) 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


அனுமனுருவினைக் கண்டவிராமன் வியப்பெய்தியுரைத்தல் . 
தாட்படாக்கமலமன்ன தடங்கணான் றம்பிக்கம்மா 
கீட்படாநின்றநீக்கிக்கிளர்படாதாகியென்றும் 
நாட்படாமறைகளாலுநவைபடாஞானத்தாலும் 
கோட்படாப் * பதமேயைய குரக்குருக்கொண்டதென்றான் . 

சுக்கிரீவன்றன்மை சொல்லரிதென்னல் . 
நல்லன நிமித்தம் பெற்றோம்பியைப்பெற்றோம்பால் 
இல்லையே துன்பமான தின் பமுமெய்திற்றின்னும் 
வில்லினாயிவனைப்போலாங்க விகுலக்கும்சில்வீரன் 
சொல்லினாலேவல் செய்வானவனிலை சொல்ல றபாற்றோ. ( ங எ ) 

அனுமன்விடைபெற்றுச் செல்லுதல் . 
என் றகமுவந்து கோலமுகமலர்த் தினிதினின்ற 
குன்றுறழ்தோளினாரைநோக்கியக்குரக்குசீயம் 
சென்றவன் றன்னையின்னே கொணர்கின்றேன் சிறுது போது 
வென்றியிரிருத்திரென்றுவிடைபெற்றுவிரைவிற்போனான் . ( ங.அ 

) 
உ - வது அனுமப்படல முற்றிற்று. 
ஆ படலம் உ.க்கு திருவிருத்தம் - அக . 


மூன்றவது . 


நட்புக்கோட்படலம் . 


வேறு . 


போன மந்தரமணிப்புயநெடும்புகழினான் 
ஆன தன் பொழுசினத்தரசன் மாடணுகினான் 
யானுமுன் குலமுமிவ்வுலகுமுயந்தனமெனா 
மானவன்குணமெலாநினையுமாமதியினான் . 


( 
க) 


வாலியைக் கொல்லுங் காலன் வந்தானென்றல் . 
மேலவன்றிருமகற்குரைசெய்தான் விரைசெய்தார் 
வாலியென் றளவிலாவலியினானுயிர்தெறக் 
காலன் வந்தனனிடர்க்கடல் கடந்தனமெனா 
ஆலமுண்டவனினின் றருநடம்புரிகுவான் . 

* பதம் பதத்திலுள்ள பொருள் . 


( உ ) 


வது ) 


நட்புக்கோட்படலம் . 


கரு 


இதுழதற் ககூ - பாடல்கள் இராமசரிதத்தினை அனுமான் சுக்ரீவற் 

குணர்த்தல் . 
மண்ணுளார் விண்ணுளார் மாறுளார் வேறுளார் 
எண்ணுளார் திசையுளாரியலுளாரிசையுளார் 
கண்ணுளாராயினார்பகையுளார்மழிநெடும் 
புண்ணுளாராருயிர்கமிழ்தமேபோலுளார் . 
* சூழிமால்யானையார்தொழுகழற்றயா தன் 
பாழியாலுலகெலாமொருவழிப்படரவாழ் 
ஆழியான்மைந்தர்போளிவினரழகினார் 
ஊழியாரெளிதினிற்கரசுதந்துதவுவார் . 

( ச ) 
நீதியார்கருணையின்னெறியினார்நெறிவயிற் 
பேதியாநிலைமையாரெவரினும் பெருமையார் 
போதியாதளவிலாவுணர்வினார் புகழினார் 
காதிசேய்தருகடற்கடவுள் வெம்படையினார் . 
வேவிகக்சினவு தாடகைவிளிந் துருவ விற் 
கோலியக் கொடுமையாள் புதல்வரைக்கொன்று தன் 
காலியற்பொடியினானெடியகற்படிவமாம் 

ஆலிகைக்கரியபெருருவளித்தருளினான் . 
நல்லுறுப்பமையுநம்பியரின் முன்பவனயர் 
தெல்லுறுப்பெரிய பேரெழுசுடர்க்கடவுடன் 
பல்லிறுத்தவன் வலிக்கமை திரியம்பகமெனும் 
வில்லிறுத்தருளினான்மிதிலைபுக்களையாள் . 
உளைவயப்புரவியானுதவவுற்றொரு சொலால் 
அளவில்கற்புடையசிற்றவைபணித்தருளலால் 
வளையுடைப்புணரிசூழ்மகிதலத்திருவெலாம் 
இளையவற்குதவியித்தலையெழுந்தருளினான் . 
0 தெவ்விராவகைநெடுஞ்சிகைவிராமழுவினான் 
அவ்விராமனையுமாவலிதொலைத்தருளினான் 
இவ்விராகவன் வெகுண்டெழுமிராவனையனாம் 
வெவ்விராதனையிராவசைதுடைத்தருளினான் . 

( க ) 
) 


( 
க 
) 


( 
எ 
) 


( 
- 
) 


கரன் முதற்கருணையற்றவர்கடற்படையொடும் 
சிரமுகச்சிலைகுனித்து தவுவாந்திசையுனார் 
பரமுகப்பகைதுமித்தருளுவார் பரமராம் 
அரன் முதற்றலைவருக்கதிசயத்திறலினார் . 

( கா ) 
சூழி முகபடாம் . ஆலிகை அகலிகை - உளை புறமயிர் 0 தெவ் - பகை . 


கசு 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( க்க ) 


( 
கஉ 
) 


( கங ) 


ஆயமானாகர் தாழாழியானேயலால் 
காயமானாயினான்யாவனேகாவலா 
நீயமானேர் தியானேருமாரீசனார் 
மாயமானாயினான் மாய * மானாயினான் . 
உக்கவந் தமுமுடற்பகைது றர் துயர்பதம் 
புக்கவந்தமுநமக்குரைசெயும்புரையவோ 
திக்கவந்தரநெடுந் திரள்கரஞ்சினவுதோள் 
அக்கவந்தனுநினைந்தமரர் தாழ்சவரிபோல் . 
முனைவரும்பிறருமேன் முடி வரும்பகலெலாம் 
இனையர்வந் துறுவரென்றிய றவம்புரிகுவார் 
வினையெனுஞ்சிறைது றந்துயர்பதம்விரவினார் 
எனையரென்றுரைசெய்கேனிரவிதன்சிறுவனே . 
மாயையான்மதியிலா நிருதர்கோன் மனைவியைத் 
தீயகானெறியினுய்த்தனனவட்டேடுவார் 
நீயையாதவமிழைத்துடைமையானெடுமனம் 
தூயையாவுடையையாலுறவினைத்துணிகுவார் . 
தந்திருந்தனரருட்டகைநெடும்பகைஞனாம் 
இந்திரன்சிறுவனுக்கிறுதியின் நிசைதரும் 
புந்தின் பெருமையாய்போதரென்றுரைசெய்தான் 
மர்திரங்கெழுமுதூன்மரபுணர்ந்து தவுவான் . 

சுக்கிரீவன் இராமனையடைதல் . 
அன்னவாமுரையெலாமறிவினாலுணர்குவான் 
உன்னையேயுடையவெற்கரிய தெப்பொருளரோ 
பொன்னையேபொருவுவாய்போதெனப்போது வான் 
தன்னையேயனையவன் சரணம்வந்தணுகினான் . 


( கச ) 


(கடு ) 


( 
கசு 
) 


வேறு . 


கண்டனனென்பமன்னே கதிரவன் சிலுவன்காமர் 
குண்டலந்து றந்தகோலவதன முங்குளிர்க்குங்கண்ணும் 
புண்டரிகங்கள் பூத்துப்புய றழீ இப்பொலிந்ததிங்கள் 
மண்டலமுதயஞ்செய்தமரகதக்கிரியனானை . 


( கஎ) 


நோக்கினானெடிதுநின்றானோடிவருங்கமலத்தண்ணல் 
அக்கியஉலகமெல்லாமன்றுதொட்டின் றுகாறும் 
பாக்கியம்புரிந்தவெல்லாம் + குவித்திருபடிவமாகி 
மேக்குயர் தடந்தோள் பெற்று வீரராய்விளைந்தவென்பான் . 
- மான் - மகான் . + குவிர்து ஒன்றாகி. 


( கஅ ) 


வது 


நட்புக்கோட்படலம் . 


கஎ 


( சக ) 


( 
20 
) 


( உக ) 


தேறினன மார்க்கெல்லாந் * தேவராந்தேவரன்றே 
மாறியிப்பிறப்பில் வந்தார்மானுடராகிமன்னோ 
ஆறுகொள்சடிலத்தானுமயனுமென்றிவர்களாதி 
வேறுள குழுவையெல்லாமானுடம் வென்றதன்றே . 

இராமன் சுக்கிரீவனை இருக்கப்பணித்தல் . 
எனநினைந்தினையவெண்ணியிவர்கின் றகாதலோதக் 
கனைகடற்கரைநின்றேறக்கண்ணிணைகளிப்பநோக்கி 
அனகனைக்குறுகினானவ்வண்ணலுமருத்திகூரப் 
புனை மலர்த்தடக்கைநீட்டிப்போர் தினிதிருத்தியென்றான் . 

சுக்கிரீவராமர்கள் சந்திரசூரியரை ஒத்தாரென்னல் . 
தவாவலியரக்கரென்னுந் - தகாவிருட்பகையைத்தள்ளிக் 
குவாலறநிறுத்தற்கேற்றகாலத்தின் கூட்டமொத்தார் 
அவாமுதலறுத்தசிர்தையாகனுமரியின்வேந்தும் 
உவாவுறவர்து கூடுமுபெதியிரவியொத்தார் . 

தவழ முயற்சியும் கல்வியு ஞானழ மொத்தாரென்னல் . 
கூட்ட மொத்திருந்த வீரர் குறித்ததோர்பொருட்கு முன்னாள் 
ஈட்டியதவமும் பின்னர் முயற்சியுமியைந்ததொத்தார் 
மீட்டும் வாளரக்கரென்னுந் தீவினைவேரின் வாங்கக் 
கேட்டுணர்கல்வியோடு ஞானமுங்கிடைத்ததொத்தார் . 

சுக்கிரீவன் யானே தவழடையேனென்றல் . 
ஆயதோரவதியின்கணருக்கன் சேயரசைநோக்கித் 
தீய்வினை தீயநோற்றாரென்னின் யார் செல்வநின்னை 
நாயகமுலகுக்கெல்லாமென்னலாநலமிக்கோயை 
மேயினன் விதியோல்கின் மேவலாகாதென்னென்றான் . 

இராமன் சவரியா லுன்னையுணர்ந்தெய்தினே னென்னல் . 
மய்யறு தவத்தின் வந்தசவரியிம்மலையினீவர் 
தெய்தினையிருந்ததன்மையியம்பினள்யாங்களுற்ற 
கய்யறுதுயரநின்னாற்கடப்பதுகருதிவந்தேம் - 
அய்யநிற்றீருமென்னவரிகுலத்தரசன் சொல்வான் , 


( உஉ ) 


(உங ) 


( உச ) 


சுக்கிரீவன் யானுனக்கபய மென்றல் . 
முரணுடைத்தடக்கையோச்சி முன்னவன் பின்வந்ததேனை 
உருணிலைப்புரத்தின் காறு முலகெங்குந் தொடரவிக்குன் 
* தேவாரந்தேவர்- தலைவராகிய பரமபதநாதர் . 
t தகா - தகுதியற்ற.. கையறு துயரம் - பிரிதற்றுன்பம் . 

3 


ہے 
* 


. 


( 
உ.எ 
) 


கிட்கிந்தாகாண்டம் . 

[ நான்க 
நாணுடைத்தாகியுய்ந்தேனாருயிர்துறக்கலாறேன் 
* சரணுனைப்புகுந்தேனென்னைத்தாங்குதறருமமென்றான் . (உடு ) 
என்றவக்குரக்குவேந்தையிராமனுமிரங்கி நோக்கி 
உன் றனக்குரியவின்பதுன்பங்களுள்ள முன்னாள் 
சென்றன போக்கிமேல்உந்துறுவன தீர்ப்பலன்ன 
நின்றனவெனக்கு நிற்கு நேரென மொழியுநேரா . (உசு ) 

இராமன் சுக்கிரீவனை நீயே யென்தோழனென்றல் . 
மற்றினியுரைப்பதென்னே வானிடைமண்ணினின்னைச் 
1 செற்றவரென்னைச்செற்றார் தீயரேயெனினுமுன்னோ 
குற்றவரெனக்கு முற்றாருன்கிளையெனதென்காதற் 
சுற்றமுன்சுற்றநீயேயின்னுயிர்த்துணைவனென்றான் . ( 

அம்மொழிகேட்டனைவருமகிழல் . 
ஆர்த்தது குரக்குச்சேனையஞ்சனைச்சிறுவன் மேனி 
போர்த்தனபொடித்தரோமப்புளகங்கள் பூவின் மாரி 
தூர்த்தனர்விண்ணோர்மேகஞ்சொரிந்தன வநகன் சொன்ன 
வார்த்தையெக்குலத்துளோர்க்குமறையினுமெய்யென்றுன்னா. (உ அ ) 
ஆண்டெழுந்தடியிற்றாழ்ந்தவஞ்சனைச்சிங்கம்வாழி 
தூண்டிரட்டடந்தோண் மைந்ததோழனுநீயும் வாழி 
ஈண்டு நுங்கோயிலெய்தியினிதினினிருக்கைகாண 
வேண்டு நும்மருளென்னென்றான் வீரனும் விழுமிதென்றான் . ( உக) 

இராமனுமிளையோணுஞ் சோலை புதுதல் . 
ஏகினனிரவிசேயுமிருவருமரிகளேறும் 
ஊகவெஞ்சேனை சூழவறந்தொடர்ந்து வந்து வாழ்த்த 
நாகமுநரந்தக்காவுநளினவாவிகளுநண்ணிப் 
போகபூமியையுமேசும்புதுமலர்ச்சோலை புக்கார் . 

( ங .0 ) 
ஆரமுமகிலுந்துன் றியவிர்பளிக் 0 கறையளாவி 
நாரநின் றனபோற்றோன் றிகவமலர்த்தடங்கணாடும் 
பாரமுமருங்குந்தெய்வத்தருவுநீர்ப்பண்ணையாடும் 
சூரரமகளிரூசறுவன்றியசும்மைத்தன்றே . 

( ஙக ) 


வேறு . 


அயர்வில்கேள் விசாலறிஞர்வேலை முன் 
பயல் வில்கல்வியார்சொலிவில்பான்மைபோல் 


* சரண் . 


டைக்கலம் . நேரென -சமானமென்று . செற்றவர் - 
சிறினோர்கொன்றோருமாம் . அருகன் -பாவமில்லாதவன் , அறை பாறை . 


வது 


நட்புக்கோட்படலம் . 


ககூ 


( 
ந.ச 
) 


குயிலுமாமணிக்குழுவுசோதியால் 
வெயிலும் வெள்ளிவெண்மதியுமேம்படா . 

( கூஉ ) 
ஏயவன்ன தாமினியசோலைவாய் 
மேயமைந்தருங்கவியின்வேர்தனும் 
தூயபூவணைபொலிந்து தோன்றினார் 
ஆயவன்பினோடளவளாவுவார் . 

(ங) 
இராமன் நீராடிக் கந்தழலபலாதியருந்தல் . 
கனியுங்கந்தமுங்காயுந் தூயநன் 
கினியயாவையுங்கொணரயாரினும் 
புனிதன்மஞ்சனத்தொழில்புரிந்து பின் 

* இனிதிருந்து நல்விருந்து மாயினான் . 
இராமன் சுக்கிரீவனை தீயுமனைவியைப் பிரிந்தவனோவெனல் 

விருந்துமாகியம் மெய்ம்மையன்பினோ 
டிருந்து கோக்கிநின்றிறைவன் சிந்தியாப் 
பொருந்து நன்மனைக்குரிய பூவையைப் 
பிரிந்துளாய்கொலோநீயும்பின்னென்றான் . 

( ஈடு ) 
அனுமான் சுக்கிரீவன் சரிதழரைத்தல் . 
என் றவேலையினெழுந்துமாருதி 
குன்றுபோலநின்றிருகை கூப்பினான் 
நின்றநீதியாய் நெடிது கேட்டியால் 
ஒன்றுநானுனக்குரைப்பதுண்டெனா 

( ஙசு ) 
இதுழதல் - கங பாடல்களால் வாலியின் வரலாறுணர்த்தல் . 

சாலுவேதமாகவையிலார்கலி 
வேலியன்னதோர்மலையின் மேலுளான் 

சூலிதன்னருட்டுறையின் முற்றினான் 
வாலியென்றுளான் வரம்பிலாற்றலான் . 

(ஙள் ) 
கழறுதேவரோடவுணர்கண் ரினின் 
றுழலுமந்தரத்துருவுதேயமுன் 
அழலுங்கோளராவகடுதேய்விடச் 
சுழலும் வேலையைக்கடையுந்தோளினான் . 

(ங அ ) 
நிலனுநீருமாய் நெருப்புங்காற்றுமென் 
றுலவில்பூதநான்குடையவாற்றலான் 
அலையின் வேலைசூழ்கிடந்தவாழிமா 
மலையினின்றுமிம்மலையின்வாவுவான் . 

(ஙக ) 
இனிதருந்தி - என்றும் பாடம் . சூலி-சிவபெருமான் . 


( 


கிட்கிந்தாகாண்டம் . 


(நான்கா 


கிட்டினார்பொரக்கிடைக்கினன்னவர் 
பட்டநல்வரம் * பாகமெய்துவான் 
எட்டுமாதிரத்திறு திநாளுமுற் 
றட்டமூர்த்திதாள் பணியு மாற்றலான் . 


( 
ச 
O 
) 


(சக ) 


கால்செலாதவன் முன்னர்க்கந்தவேள் 
வேல் செலாதவன் மார்பின் வென்றியான் 
வால் செலாதவாயலதிராவணன் 
கோல் செலாதவன் குடைசெலாதரோ 
மேருவே முதற்கிரிகள் வேரொடும் 
பேருமேயவன் - பேருமேனெடும் 
காரும்வானமுங்கதிருநாகமும் 
தூருமேயவன் பெரியதோள்களால் , 


( சஉ ) 


பார்கிடந்தவெம்பன்றி பண்டைநாள் 
நீர்கடைந்தபேராமை நேருளான் 
மார்பிடந்த $ மாவெனினுமற்றவன் 
தார்கிடந்ததோடகையவல்லதோ . 


படர்ந்தந்தநீணெடுந்தலைபரப்பிமீ 
தடர்ந்துபாரம்வந்து றவநந்தனுங் 
கிடந்து தாக்குமிக்கிரியை மேயினான் 
நடந்து தாங்குமிப்புவனநாளெலாம் . 


( 
சச 
) 


கட 0 ஓளைப்பதுங்கால்சலிப்பதும் 
மிடலருக்கர்தேர்மீது செல்வதும் 
தொடரமற்றவன் சுழியினெற்றலான் 
அடலின் வெற்றியாயயலினாவவோ. 


( ச ) 


வெள்ளமேழுபத்துள துமேருவைத் 
தள்ளலானதோளரிகடானையான் 
உள்ளமின்றியவ்வுயிரையஞ்சலால் 
வள்ளலேயவன் வாழவாழுமால் . 


( 
சசு 
) 


மழையிடிப்புறாவயவெஞ்சியமா 
முழையிடிப்புறாமுரண்வெங்காலுமென் 
மழை துடிப்புறாச்சார்வுறாதவன் 
விழைவிடத்தின்மேல்விளிவையஞ்சலால் . 


* பாகம் - பாதி . பேருமேல் - அசைவானானால் . மார்பிடந்த - இரணி 
யன் மார்பைப்பிளந்த . $ மா - சிங்கம் 0 உளைப்பது ஒலிப்பது , 


வது ] 


நட்புக்கோட்படலம் , 


மெய்க்கொள்வாலினான் கிடலிராவணன் 
தொக்கதோளுறத்தொடர்படுத்தகாள் 
புக்கிலாதவெம்பொழியாத்தநீர் 
உக்கிலாதவேறுலகம்யாவதோ , 


( சஅ ) 


இந்திரன் றனிப்பு தல்வனின்னளிச் 
சந்திரன் றழைத்தனையதன்மையான் 
அந்தகன் றனக்கரியவாணையான் 
முந்திவந்தனனிவதினின் மொய்ம்பினாய் 


( சக ) 


அன்னவன்னெ மக்கரசனாகவே 
றின்னவன் * னிளம்பதமியற்றுநாள் 
முன்னவன் குலப்பகைஞன் முட்டினான் 
மின்னெயிற்றுவாளவுணன் மேன்மையான் . 


( ரு ) 


( ருக ) 


னான் . 


( உ ) 


முட்டிநின் றவன் முரணுரத்தினேர் 
ஒட்டவஞ்சிநெஞ்சுலைய வோடினான் 
வட்டமண்டலத்தரிதுவாழ்வெனா 
எட்டரும்பெரும் - பிலனுளெய்தினான் . 
எய்துகாலையப்பிலனுளெய்தியான் 
நொய் தினங்கவற்கொணர்வெனோன்மையாய் 
செய்திகாவனீசிறிதுபோழ்தெனா 
வெய்தினெய்தினான் வெகுளிமேயின 
ஏகிவாலியு - மிருதுவேழொடேழ் 
வேகவெம்பிலந்தடவிவெம்மையான் 
மோகவென்றிமேன் முயல்பின்வைகிடச் 
சோகமெய்தினன் றுணை துளங்கினான் . 
அழுதழுங்குறுமிவனையன் பினில் 
தொழுதிரந்து நின்றொழிலிதாதலால் 
எழுது வென்றியாயரசுசெய்கெனாப் 
பழுதிதென்றனன் பரியுநெஞ்சினான் . 
என்றுதானுமவ்வழியிரும்பிலம் 
சென்று முன்னவற்றேடுவேனவற் 
கொன்றுளான் றனைக்கொலவொணாதெனிற் 

பொன்றுவேனெனாப்புகுதன் மேயினான் . 
- இளம்பதம் - இளவரசு . * பிலம் - பாதாளம் . 
இருதுவேழொடேழ் இரண்டேகால் வருடம் . 


( ங ) 


( ருச ) 


( குரு ) 


கிட்கிந்தாகாண்டம் . 


நான்கர் 


( ருசு ) 


( இஎ )) 


தடுத்துவல்லவர் தணிவுசெய்து நோய் 
எடுத்தவேலையோரியை வினாலியைர் 
தடுத்தகாவலு - மரிகளாணையால் 
கொடுத்ததுண்டிவன் கொண்டனன்கொலாம் . 
அன்னநாளின்மாயாவியப்பிலத் 
தின்னவாயினூடெய்துமென்னயாம் 
பொன்னின்மால்வரைப் பொருப்பொழித்துவே 
றுன்னுகுன்றெலாமுடன டுக்கினேம் . 
சேமமவ்வழிச்செய்து செங்கதிர்க் 
கோமகன் றனைக்கொண்டுவந்தியாம் 
மேவுகுன்றின் மேல்வைகும் வேலைவாய் 
ஆவியுண்டன - னவனையன்னவன் . 
ஒளித்தவன்னுயிர்க்கள்ளையுண்டுளம் 
களித்தவாலியுங்கடிதினெய்தினான் 
விளித்து நின்றுவேறுரைபெறானிருந் 
தளித்தவாறுநன் றிளவலாரெனா. 
வால்விசைத்துவான் வளிநிமிர்ந்தெனக் 
கால் விசைத்தவன்கடிதி னெற்றலும் 
நீனிறத்துவிண்ணெடு முகட்டவும் 
வேலைபுக்கவும் பெரியவெற்பெலாம் . 


( ருஅ ) 


( ருக ) 


( ச O ) 


ஏறினானவனெவருமஞ்சுறச் 
சீறினானெடுஞ்சிகரமெய்தினான் 
வேறிலாதவன் புதல்வமெய்ம்மையால் 
ஆறினானும்வந் தடிவணங்கினான் . 


( சுக ) 


வணங்கியண்ணநின்வரவிலாமையான் 
உணங்கியுன் வழிப்படரவுன்னுவேற் 
கிணங்கரின்மையாலிறைவ நும்முடைக் 
கணங்கள் காவலுன் கடன்மையென் றனர் . 

(சுஉ ) 
ஆணையஞ்சிவ்வரசையெய்திவாழ் 
நாணிலாதவென்னவையைநல்குவாய் 
பூணுலாவுதோளிணைபொறாயெனக் 
O கோணினானெடுங்கொடுமைகூறினான் . 

( 6 ) 
* அரிகளாணையால் - வானரங்களின் கட்டளையால் . 

t அவனை - அம்மாயாவியை . 1 எற்றலும் - அடித்தலும் . $ இணங்கர் 
சகாயிகள் . 

- கோணினான் - வணங்கினான் கோபித்தானென்றுமாம். 


வது .) 


நட்புக்கோட்படலம் . 


உங 


அடல் கடந்த தோளவனையஞ்சி 

ஞ்சிவெங் 
குடல்கலங்கியெங்குலமொடுங்கமுன் 
கடல்கடைந்த வெங்கரதலங்களால் 
உடல்கடைந்ந்தனனிவனுலைந்தனன் . 


( சுச ) 


இவனுலைந்துலைந்தெழுகடற்புறத் 
தவனியுங்கடந் தெயிலடைந்தனன் 
கவனமொன்றிலான் கால்கடாயென 
அவனி வேலையேழரியின் வாவினான் . 

( சு ) 
என்றுகான்மகனியம்ப * வீசனும் 
நன்று நன்றெனாநனி தொடர்ந்து பின் 
சென்ற வாலிமுன் சென்ற செம்மறாஎன் 
அன்றுவாவுதற்கறிந்தனன்கொலாம் . 

( சுசு ) 
இராமன் வாலிசுக்கிரீவர்களின் போரினையுரையெனவுரைத்தல் . 


( 


( சுஎ ) 


இனையவாவியந்திளவறன்னொடும் 
வனையும் வார்கழற்கருணை வள்ளல் பின் 
பினையவீரர் செய்தமையியம் பெனப் 
புனையும்வாகையான் புகறன் மேயினான் . 
நக்கரக்கடற்புறத்து நண்ணுநாள் 
செக்கர்மெய்த்தனிச்சோதிசேர்கலாச் 
சக்கரப்பொருப்பிற்றலைக்குமப் 
பக்கமுற்றவன்கடிதுபற்றினான் . 


பற்றியஞ்சலன் பழியின் வெஞ்சினம் 
முற்றி நின்றதன் முரண்வலிக்கையால் 
எற்றுவானெடுத்தெழுதலும்பிழைத் 
தற்றமொன்று பெற்றிவனகன் றனன் . 


( சுக ) 


( 10 ) 


எந்தைமற்றவனெயிறதுக்குமேல் 
அந்தகற்குமோராணுமில்லையால் 
இங்கவெற்பின் வந்திவனிருந்தனன் 
முந்தையுற்றதோர்சாபமுண்மையால் . 
உரிமையென்றிவற்குரியதா ரமாம் 
அருமருந்தையுமவன் விரும்பினான் 
இருமையுந் துறந்திவனிருந்தனன் 

சருமமிங்கிதேகடவுளென் றனன் . 
* ஈசனும் . இராமனும் , 1 அற்றம் - மறைவு , 


( எக ) 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


வேறு . 


. 


( 


( 
எச 
) 


வா லிசரிதங்கேட்ட விராமன் கோபமெய்தல் . 
பொய்யிலாதவன்வரன் முறையிம்மொழிபுகல 
அய்யனாயிரம் பெயருடையமலர்க்குமமலன் 
வய்ய நுங்கியவாயிதழ் துடித்தது மலர்க்கண் 
செய்யதாமரையாம்பலம் போதெனச்சிவந்த 

( எஉ ) 
திறத்து மாமறையய * னொடைம்முகன் பிறர்தேடிப் 
புறத்தகத்துணரரியதன்பொலனடிக்கமலம் 
உறச்சிவப்பவித்தரைமிசையுறலறமாக்கல் 
மறத்தை வீட்டுதலன்றியே பிறிதுமற்றுண்டோ. 

( எங ) 
ஈரநீங்கியசிற்றவைசொற்றனளென்ன 
ஆரம்வீங்கு தோட்டம்பிக்குத் தன்னரசுரிமைப் 
பாரமீர் தவன் t பரிவிலனொருவன் றனிளையோன் 
தாரம் வௌவினனென்ற சொற்றரிக்குமாறுளதோ . ( 
வாலியைக் கொன்ற ரசுந்தாரழ மளிப்பேனென்றல் . 
உலகமேழினோடேழும் வந்தவனுயிர்க்குதவி 
விலகுமென்னினும் வில்லுடைவாளியின் வீட்டித் 

தலைமையோடுநின்றாரமுமுனக்கின்றுதருவேன் 
புலமையோயவனுறைவிடங்காட்டென்றுபுகன்றான் . ( எரு ) 

சுக்கிரீவாதியர் மந்திராலோசனை செய்தல் . 
எழுந்து பேருவகைக்கடற்பெருந்திரையிரைப்ப 
அழுந்து துன்பத்துக்கக்கரைகண்டனனனையான் 
எழுந்ததேயினிவாலிதன் வலியென விரும்பா 
மொழிந்தவீரற்கியாமெண்ணுவதுண்டெனமொழிந்தான் . ( எசு ) 

அனுமான் தேற்றங்கூறல் . 
அனையவாண்டுரைத்தனுமனே முதலியவமைச்சர் 
நினைவுங்கல் வியுநீதியுஞ்சூழ்ச்சியுநிறைந்தார் 
எனையரன்னவரோடும் வேறிருந்தனனிரவி 
தனையவனவ்வழிச்சமீரணன் மகனுரைதருவான் . 

( எஎ ) 
உன்னினேனின துள்ளத்தினுள்ளத்தையுரவோய் 
அன்னவாலியைக்காலனுக்களிப்பதோ ) ராற்றல் 
ன்ன வீரர் பாலில்லையென்றயிர்த்தனையினியான் 
சொன்ன கேட்டவைகடைப்பிடிப்பாயெனச்சொன்னான் . ( எஅ ) 
ஐம்முகன் உருத்திரன் , பரிவிலன் துன்ப மிலன் . 
+ தலைமையோடு - அரசுரிமையுடன் . 0 ஆற்றல் - வன்மை . 


நட்புக்கோட்படலம் . 


) 


திருமாலே இராமனெனல் . 
சங்குசக்கரக்குறியுள தடக்கையிற்றாளில் 
எங்குமித்தனையிலக்கணம்யாவர்க்குமில்லை 
செங்கண்விற்கரத்திராமனத்திருநெடுமாலே 
இங்குதித்தனனீண்டறநிறுத்து தற்கின்னும் . 

( எக ) 
செறுக்கும்வன் நிறற்றிரிபுரந் தீயெழச்சினவிக் 
கறுக்கும்வெஞ்சினக்காலன் றன் -காலமுங்காலால் 
அறுக்கும்புங்கவனாண்டபேராடகத்தனிவில் 
இறுக்குந்தன்மையம்மாயவற்கன் நியுமெளிதோ. (20) 
என்னையீன் றவனிவ்வுலசியாவையுமீன்றான் 
தன்னையீன் றவற்கடிமை செய்தவமஃதையா 
உன்னையீன்றவற்குறுபதமுளதெனவுரைத்தான் 
இன்ன தோன்றலேயவனிதற்கேதுவுண்டிறையோய் . ( அக ) 
துன்புதோன்றியபொழுதுடன்றோன்றுவனெவர்க்கும் 
முன்புதோன் றலையறிதற்குமுடிவெனென்றியம்ப 
அன்புசான்றெனவுரைத்தனனையவென்யாக்கை 
என்புதோன் றலவுருகினவெனிற்பிறிதெவனோ, 

(அஉ ) 
மராமாத்தாலிராமன் வலியையளந்து காண்டியெனல் . 
பிறிது மன்னவன் பெருவலியாற்றலைப்பெரியோய் 
அநீதியென்னினுண்டுபாயமுமஃதருமரங்கள் 
நெறுயினின் றன வேழினொன்றுருவவிந்நெடியோன் 
+ பொறிகொள்வெஞ்சரம்போவதுகாணெனப்புகன்றான் . ( அங ) 
நன் வான்றெனாசன்னெடுங்குன் றமுகாணும் 
தன்றுணைத்தனிமாருதித்தோளிணை தழுவிச் 
சென்று 1 செம்மலைக் குறுகியான்செப்புவதுளதால் 
ஒன்றுனக்கெனவிராமனுமுரைத்தியஃதென்றான் . 
ஏகவேண்டுமிர்கெதியெனவினிதுகொண்டேகி 
மாகநீண்டன குறுகிடநிமிர்ர்தன மரங்கள் 
ஆகவைர்தினோடிரண்டினொன்றுருவநின்னம்பு 
போகவேயென்றன் மனத்திடர்போமெனப்புகன்றான் . (அரு) 
மறுவிலானது கூறலும்வானவர்க்கிறைவன் 
முறுவல் செய்தவன் முன்னியமுயற்சியையுன்னி 
எறுழ்வலித்தடந்தோள்களா ற்சிலையைராணேற்றி 
அறிவினாலளப்பரியவற் றருகுசென்றணைந்தான் . 

கூ - வது நட்புக்கோட்படலம் முற்றிற்று . 
ஆ படலம் கூ - க்கு திருவிருத்தம் -கசுசு . 


அ 


காலம் - ஆயுள் . பொறிகொள் - பெயரெழுதப்பெற்ற . 
1 செம்மல் - இராமன் . 


1 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


நான்காவது 


மராமரப்படலம் . 


( ச ) 


இதுழதல் கூ - பாடல்கள் மராமரவருணனை . 
ஊழிபேரினும் பேர்விலவுலகங்களுலைந்து 
தாழுங்காலத்துந் தாழ்வில தயங்குபேரிருள்சூழ் 
ஆழிமாநிலந்தாங்கியவரும்பெருங்கிரிகள் 
ஏழுமாண்டுசென்றொருவழிநின்றெனவியைந்த . 
கலைகொண்டோங்கியமதியமுங்கதிரவன்றானும் 
தலைகண்டோடுதற்கருந்தவந்தொடங்குறுஞ்சாரல் 
மலைகண்டோமென்பதல்லது மலர்மிசையயற்கும் 
இலைகண்டேர்மெனத்தெரிப்பருந்தரத்தனவேழும் . 
ஒக்கநாளெலாமுழல்வனவுலைவிலவாக 
மிக்கதோர்பொருளுளதென வேறுகண்டிலமால் 
திக்கும் வானமுஞ்செறிந்தவத்தருநிழற்சீதம் 
புக்கு நீங்கலிற்றளர்விலவிரவிதேர்ப்புரவி . 


( 
உ 
) 


( 
க 
) 


( 
ச 
) 


நீடுநாள்களுங்கோள்களுமென்னமேனிமிர்ந்து 
மாடுதோற்றுவமலரெனப்பொலிகின் றவனப்ப 
ஓடுமாச்சுடர்வெண்மதிக்குட்கறுப்புயர்ந்த 
கோடுதேய்த்தலிற்களங்க குற்றாமன்னகுறிய . 
தீதரும்பெருஞ் * சாகைகடழைக்கின் றசெயலால் 
வேதமென்னவுர் தகுவன விசும்பினுமுயர்ந்த 
ஆதியண்டமுன்பளித்தவனுனுலகினங்கவனூர் 
ஓதிமந்தனிப்பெடையொடும்புடையிருந்துறைவ . 
நாற்றமல்குபோதடைகனிகாய்முதனானா 
வீற்றுமண்டலத்தியாவையும் வீழ்கிலயாண்டும் 
காற் | நலம்பினுங்கலிநெடுவானிடைக்கலந்த 
ஆற்றின் வீழ்ந்து போயலை கடற்பாய் தருமியல்ப . 
அடியான் மறையந் தணனடத்துக்கப்பால் 
முடியின் மேற்சென்றமுடியனவாதலின் முடியா 
நெடியமாலெனுநீலையனநீரிடைக்கிடந்த 
படியின் மேனின் றமேருமால்வரையினும்பழைய . 
* சாகை -கிளை . - அலம்பினும் வீசினும் . 


( 
சு 
) 


வது ) 


மராமரப்படலம் . 


உன் 


( 
அ 
) 


( 
50 
) 


( 
கக 
) 


வள்ள * விந்திரன்மைந்தற்கும் - தம்பிக்கும்வயிர்த்த 

ளமேயெனவொன்றினொன்றுள்வயிர்ப்புடைய 
தெள்ளுநீரிடைக்கிடர்ந் தபார்சுமக்கின்றசேடன் 
வெள்ளிவெண்படங்குடைந்து கீழ்போகியவேர . 
சென்று திக்கினையளர்தனபணைகளிற்றேவர் 
என்றுநிற்குமென்றிசைப்பன விருசுடர் திரியும் 
குன்றினுக்குயர்ந்தகன்றனவொன்றினுங்குறுகா 
ஒன்றினுக்கொன்றினிடை நெடிதியோசனையுடைய . ( க ) 

இராமன் வின்னாணெறிதல் . 
ஆயமாமரமனைத்தையுநோக்கிநின் றமலன் 
தூயவார்கணை துரப்பதோராதரந்தோன்றச் 
சேயவான முந்திசைகளுஞ்செவிடுறத்தேவர்க் 
கேய்விலாததோர்பயம்வரச்சிலையைநாணெறிந்தான் . ( 
ஒக்கநின்றதெவ்வுலகமுமங்கங்கேயோசை 
பக்கநின் றவர்க்குற்றதுபகர்வதெப்படியோ 
திக்கயங்களுமயங்கின திசைகளும் திகைத்த 
புக்கயன்பதிசலிப்புறவொலித்ததப்பொருவில் . 
1 அரிந்தமன்சிலைநாணெடிதார்த்தலுமமார் 
இரிந்து நீங்கினர்கற்பத்தினி ) தியென் றயிர்த்தார் 
பரிந்ததம்பியேபாங்குநின்றான் மற்றைப்பல்லோர் 
புரிந்ததன்மையையுரைசெயிற்பழியவர்ப்புணரும் . 

( கஉ ) 
இராமன் மராமரத்திலம்பெய்தல் 
எய்தல்காண்டுங்கொலின்னமென் றரிதின்வந்தெய்திப் 
பொய்யின் மாருதிமுதலினோர்புகழ்வுறும்பொழுதில் 
மொய்கொள்வார்சிலைநாணினை முறையு றவாங்கி 
வெய்யவாளியையாளுடைவில்லியும் விட்டான் . 

க 
ஏழுமாமாமுருவிக்கீழுலகமென் நிசைக்கும் 
ஏழுமூடுபுக்குருவிப்பின்னுடனடுத்தியன்ற 
ஏழிலாமையான் மீண்டதவ்விராகவன் பகழி 
ஏழுகண்டபினுருவுமாலொழிவதன் றின்னும் . 
ஏழுவேலையிமுலக மேலுயர்ந்தனவேழுப் 
ஏழுகுன்றமுமிருடிகளெழுவரும்புரவி 
ஏழுமங்கையரெழுவருநடுங்கின வென்ப 
ஏழுபெற்றதோ விக்கணைக்கிலக்கமென்றெண்ணி . 

( கரு ) 
ந்திரன் மைந்தன்- வாலி - தம்பி - சுக்ரீவன் . அரிந்தமன் - நாராயணன் . 


( 
கட் 
) 


( 
கச 
) 


افے 
ة 


ہے 
۔ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


அன்ன தாயினுமறத்தினுக்காருயிர்த்துணைவன் 
என்னுந்தன்மையை நோக்கினரியாவருமெவையும் 
பொன்னின் வார்கழற்பு துநிறத்தாமரைபூண்டு 


சென்னிமேற்கொளுடவருக்கன் சேயிவையிவை செப்பும் . (க 

) 


வேறு . 


வய்ய நீவானுநீமற்றுநீமலரின் மேல் 
அய்யனீயாழிநீ * யாழிவாழமலனீ 
செய்ய தீவினைதெறுந்தேவு நீகாயினேன் 
உய்யவந்துதவினாயுலகமுண்டு வினாய் . 


( 
கள் 
) 


என்னெனக்கரியதெப்பொருளுமெற்கெளிதலால் 
உன்னையித்தலை விடுத்து தவினார் விதியினார் 
அன்னையொப்புடையவுன்னடியருக்கடியன் யான் 
மன்னவர்க்கரசவென்றுரைசெய்தான் வசயிலான் . 


( 
கஅ 
) 


ஆடினார் பாடினாரங்குமிங்குங்கலக் 
தோடினாருவகையின்ன றவையுண்டுணர்கிலார் 
நேடினாம்வாலிகாலனையெனாநெடிதுநாள் 
வாடினார்தோளெலாம்வளர + மற்றவரெலாம் . 


(கச ) 


துந்துபியினுடலைக்காண்டல் . 


அண்டமும்மகிலமும் மடையவன் றனலிடைப் 
பண்டுவெந்தனநெடும்பசைவறர் திடினும்வான் 
மண்டலந்தொவெதம்மலையின்மேன் மலையெனக் 
கண்டனன்றுந்து பிக்கடலனானுடலரோ . 


( 
20 
) 


1 தென்புலக்கிழவனூர் $ மகுடமோ திசையின்வாழ் 
வன்புலக்கரிமடிந்தது கொலோமகரநீர் 
என்புலப்புறவுலர்ந்தது கொலோவிதுவெனா 
அன்புலப்பரிய நீயுரைசெயாயெனவவன் . 


( உக ) 


ச.வது . மராமரப்படலம் முற்றிற்று . 


ஆ படலம் - ச - க்கு திருவிருத்தம் ச அஎ . 


* ஆழி - கடல் . t மற்றவர்- ஏனையவான ரவீரர் . 
தென்புலக்கிழவன் - யமன் . * மகிடம் - எருமைக்கடா 


23 


02 


தாவது, 
துந்து பிப்படலம் . 


( 
க 
) 


( 
2 
) 


1 


ஓ 


( ச ) 


துந்துபிப்பெயருடைச்சுடுசினத்தவுணன்மீ 
திந்துவைத்தொடநிமிர்ந்தெழு மருப்பிணையினான் 
மர்தரக்கினியெனப்பெரியவன்மகரநீர் 
சிந்திடக்கருநிறத்தரியினைத்தேடுவான் , 
அங்குவந் தரியெதிர்த்தமைதியென்னென்றலும் 
பொங்குவெஞ்செருவினிற்பொருதியென்றுரைசெயக் 
கங்கையின் கணவனக்கறைமிடற் நிறைவனே 
உங்கள் வெங்கதவலிக்கொருவனென் றுரைசெய்தான் 
கதிது சென்றவனுமக்கடவுடன்கைலையைக் 
கொடியகொம்பினின்மடுத்தெழுதலுங்குறுகிமுன் 
நொடிதியின் குறையெனென் றலு நுவன் நனனரோ 
முடிவில் வெஞ்செருவெனக்கருள் செய்லான் முயல் கெனா. 
மூலமேவீரமேமூடினாயோடுபோர் 
ஏலுமேதேவர்பாலேகெனாவேவினான் 
சாலநாள் போர்செய்வாயாதியேற்சாருபோர் 
வாலிபாலே கெனாவானுளோர்வானுளான் . 
அன்னவன் விடவுவந்தவனுவர் - தரிகடம் 
மன்னவன் வருகபோர் செய்கெனாமலையினைச் 
சின்னபின்னம்படுத்தெய்தலுஞ்சினவியென் 
முன்னவன் முன்னர்வந்தனையவன் முனைதலும் . 
இருவருந்திரிவுறும்பொழுதினின்னவர்களென் 
றொருவருஞ்சிறி துணர்ந்திலர்களெவ்வுலகினும் 
வெருவருந்தகைவிலார்விழுவர்நின்றெழுவரால் 
மருவருந்தகையர்தானவர்கள்வானவர்கடாம் . 
தீயெழுர்தது விசும்புறகெடுந்திசையெலாம் 
போயெழுந்தது முழக்குடனெழுந்தது புகை 
தோயநன்புணரியுஞ்சுடர் தடங்கிரிகளும் 
சாயழிந்தனவடித்தலமெடுத்திடுதலால் . 
புயலும்வானசமுமப்புணரியும்புணரிசூழ் 
அயலும்வீழ்ரளியாலறிவருந் தகையவாம் 
* மருப்பிணையினான் - இரண்டு கொம்புடையவன் . 
t அரிகடம்மன்னவன் வானரவரசன் . 


( ரு ) 


( 
சு 
) 


கூ 0 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


( அ ) 


( க ) 


( 50 ) 


மயனின்மாமகனும்வாலியுமறத்துடலினார் 
இயலுமா மதியமீராறும் வந்தெய்தவே . 
அற்றதாகிய செருப்புரிவுறும்மளவினிற் 
கொற்றவாலியுமவன்குவவுதோள் வலியொடும் 
பற்றி * யாசையினெடும்பணை மருப்பிணைபறித் 
தெற்றினானவனும்வானிடியினின்றுறினான் . 
தலையின் மேலடிபடக்கடிது சாய்நெடிதுதான் 
உலையவாய்முழைதிறந்து திரவாறொழுகமா 
மலையின் மேலுருமிடித்தென்னவான்மண்ணொ 
ணாடும் 
குலையமா திசைகளுஞ்செவிடுலக்குத்தினான் , 
கவரியிங்கிதுவெனக்கரதலங்கொடுதிரித் 
திவர்தலுங்குருதிபட்டிசைதொறும் திசைதொறும் 
துவரணிர் தனவெனப்பொசிதுதைந்தன துணைப் 
பவர்நெடும்பணைமதப்பகையின் வன்கரிகளே . 
புயல் கடந்திரவிதன் - புகல்கடந்தயலுளோர் 
இயலுமண்டிலமிகந்தெனையவுந்தவிரமேல் 
வயிரவன் கரதலத்தவன்வலித்தெறியவன் 
றுயிரும்விண்படரவிவ்வுடலுமிப்பரிசரோ , 
முட்டிவான் முகடுசென்றனவியிம்முடையுடற் 
கட்டிமால்வரையைவந்துறுதலுங்கருணையான் 
இட்ட சாபமுமெனக்குதவுமிவ்வியல்யினில் 
பட்டவாமுழுவதும்பரிவினாலுரை செய்தான் . 


( 
கக 
) 


( க 2 ) 


வேறு . 


கேட்டனன மலனுங்கிளந்தவாறெலாம் 
வாட்டொழிலிளவலையிதனைமைந்த நீ 
ஓட்டெனவவன்கழல் விரலினுந்தினான் 
மீட்டது விரிஞ்சனாற்றுமீண்டதெ . 
ஆயிடையரிக்குல மசனியஞ்சுற 
வாய்திறந்தார்த்தது வள்ளலோங்கிய 
தூயநற்சோலையிலிருந்தசூழல்வாய் 
காயகவுணர்த்துவதுண்ரொனெனா. 

ரு -வது . துந்துபிப்படலம் முற்றிற்று . 
ஆ படலம் டூ - க்கு திருவிருத்தம் உ.உ , 


( கரு ) . 


* ஆசை - திக்கு . t கவரி- எருமைக்கடா . 1 புகல்- இருப்பிடம்: 


ஆறுவது 
கலன்காண் படலம் . 


(ச ) 


வ்வழியாமியைந்திருந்ததோரிடை 
வெவ்வழியிராவணன் கொணரமேலைநாள் 
செவ்வழிரோக்கிநின்றேவியே கொலாம் 
* கவ்வையினரற்றினள் கழிந்தசேணுளாள் . 
உழையரினுணர்த்துவதுளவதென்றுன்னியோ 
+ குழைபொருகண்ணினாள் குறித்ததோர் திலம் 
மழைபொருகண்ணிணைவாரியோடுதன 
திழைபொதிந் தீட்டனள்யாங்கனேற்றனம் . 
வய்த்தனமிவ்வழிவள்எனின்வயின் 
உய்த்தன தந்தபோதுணர்தியாலெனாக் 
கய்த்தலத்தன்னவைகொணர்ந்துகாட்டினன் 
நெய்த்தலைப்பால்கலந்தனையரேயத்தான் . 


( 
உ 
) 


( 
கூ 
) 


( 
2 
) 


தெரிவுறநோக்கினன்றெரிவைமெய்யணி 
எரிகனலெய்தியமெழுகின் யாக்கைபோல் 
உருகினனென்கிலமுயிருங்கூற்றமாய்ப் 
பருகில் 

னனென்கிலம்பகர்வதென்கொலாம் 
நல்குவதென்னினிநங்கைகொங்கையைப் 
புல்கியபூணுமக்கொங்கைபோன்றன 
அல்குலினணிகளுமல் குலாயின 
பல்கலன்பிரவுமப்படிவமானவே . 
விட்டபேருணர்வினை விளந்தவென்கெனோ 
அட்டனவுயிரையவ்வணிக்ளென்கெனோ 
கொட்டினசாந்தெனக்குளிர்ந்தவென்கெனோ 
சுட்டனவென்கெனோயாது சொல்லுசேன் . 
மோந்திடாறுமலரானமொய்ம்பினின் 
ஏந்திடவுத்தரியத்தையேய்ந்தன 
சாந்தமுமாயொளிதழுவப் போர்த்தலால் 
பூந்துகிலாயவப்பூவைபூண்களே . 
ஈர்த்தனசெங்கணீர்வெள்ளம்யாவையும் 
போர்த்தன மயிர்ப்புறம்புளகும் பொங்குதோள் 
கவ்லை.ஓசை. குழை காதணி . 


( 
சு 
) 


( எ ) 


வது ] 


ஊர்தேடுபடலம் . 


ஙக 


( கருக ) 


( கசு 0 ) 


) 


( கசுக ) 


( கச உ ) 


இறங்கினநிறங்கொள் பரியேமமுறவெங்கும் 
கறங்கினமறங்கொளெயில்காவலர் துடிக்கண் 
பிறங்கினர்நறுங்குழலரன்பர் பிரியாதோர் 
உறங்கினர்பிணங்கியெ திரூடினவரல்லார் . 
வடந்தருகிடங்கொன் புயமைந்தர்கல்லிப்போர் 
கடந்தனரிடைந்தனர்கரித்தயயில் பாம் 
மடந்தையர்கடந் தன முகட்டிடைமயங்கிக் 
கிடந்தனர் நடந்தது புணர்ச்சி தருகேதம் . 
வாமநறையின்றுறைமயங்கினர்மறந்தார் 
காமகறையின்றி றதுகர்த்தனர்களித்தார் 
பூமனறைவண்டறையலங்கமளிபுக்கார் 
தூமநறையின்றுறைபயின்றிலர் துயின்றார் . 
பண்ணிமையடைத்தபலகட்பொருநர்பாடல் 
விண்ணிமையடைத்தன விளைந்ததிருள் வீணைத் 
தண்ணிமையடைத்தன தழங்கிசைவழங்கும் 
கண்ணிமையடைத்தனவடைத்தனகபாடம் . 
விரிந்தனநரந்தமுதல் வெண்மலர்விளாகத் 
துரிஞ்சவருதென்றலுயிரின் புடையுலா வச் 
சொரிந்தன கருங்கண்வரு துள்ளிதருவெள்ளம் 
எரிந்தனபிரிந்தவர்தமெஞ்சுதலினெஞ்சம் . 

ளக்கரிழுதெஞ்சவிழுமெண்ணருவிளக்கைத் 
துளக்கியதுதென்றல்பகைசோரவுயர்வோரின் 
அளக்கரொடளக்கரியவாசையுறவீசா 
விளக்கினம்விளக்குமணிமெய்யுறு விளக்கம் . 
நித்தநியமத்தொழிலராய்பிறையுஞானத் 
துத்தமருறங்கினர்கள் யோகியர் துயின்றார் 
மத்தமதவெங்களிறு றங்கினமயங்கும் 
பித்தருமுறங்கினரினிப்பிறரிதென்னம் . 
ஆயபொழுதம்மதிலகத்தரசர்வைகும் 
தூயதெருவொன்றொடொருகோடிதுருவிப்போய்த் 
தீயவனிருக்கையயல் செய்தவகழிஞ்சி 
மேய து கடந்தனன் * வினைப்பகையை வென்றான் . 


( கசுக ) 


( கசுச ) 


( கசுரு ) 


( கசுகா ) 


வேறு . 


போரியற்கையிராவணன் பொன்மனை 

சீரியற்கைநிரம்பியதிங்களாத் 
* வினைப்பகை - தீவினைச்செய்கைகளான காமக்குரோதங்கள் . 

5 


கூச 


கிட்கி 


தாகாண்டம் . 


[ நான்கா 


(உசு ) 


என்னநொந்தின்னனபன்னி + யீடழிந் 
துன்னருந்துயரத்துச்சோர்கின்றான் றனைப் 
பன்னருங்க திரவன் புதல்வன்பையுள் பார்த் 
தன்னவெந்துயரெனுமளக்கர்நீக்கினான் . 
அய்ய நீயாற்றலினாற்றினேனல 
துய்யனேயெனக்கிதினுறுதிவேறுண்டோ 
வையகத்திப்பழிதீரமாய்வது 
செய்வனின் குறை முடித்தன்றிச்செய்கலேன் . 
என்றனனிராகவனினையகாலையில் 
வன்றிறன் மாரு திவணங்கினானெடுங் 
குன்றிவர்தோளினாய்கூறவேண்டுவ 
தொன்றுளத்தனை நீயுணர்ந்துகேளெனா. 
கொடுந்தொழில்வாலியைக் கொன்றுகோமகன் 
கடுங்கதிரோன்மகனாக்கிக்கைவளர் 
நெடும்படைகூட்டினாலன்றிநேடரி 
தடும்படையரக்கர் தமிருக்கையாணையாய் . 


( 
உ.எ 
) 


( உ அ ) 


( உக ) 


வானதோமண்ணதோமாறுவெற்பதோ 
எனை மாநகர் தமிருக்கைப்பாலதோ 
தேனுளதெரியலாய் தெரிவதன் றவர் 
ஊர் நமக்குற்றுழியுறுதலுண்மையால் . 
எவ்வுலகங்களுமிமைப்பினெய்துவர் 
வவ்வுவரவ்வழி மகிழ்ந்தயாவையும் 
வெவ்வினைவந்தெனவருவர்மீள்வரால் 
அவ்வவருறைவிடமறியற்பாலவோ . 
ஒருமுறையே பரந்துலகம்யாவையும் 
திருவுறைவேறிடந்தேரவேண்டுமால் 
வரன் முறைநாடிடவாம்பின்றாலுல 
கருமையுண்டளப்பருமாண்டுவேண்டுமால் , 
ஏழுபத்தாகியவெள்ளத்தெம்படை 
ஊழியிற்கடலெனவுலகம்போர்க்குமால் 
ஆழியைக்குடிப்பினுமயன் செயண்டத்தைக் 
கீழ்மடுத்தெடுப்பினுங்கிடைத்தசெய்யுமால் . 


கூ 0 ) 


( 


( 
ஙக 
) 


(x2 ) 


ஆதலாலன்னதேயமைவதாமென 
நீதியாய்நினைந்தனேனெனநிகழ்த்தினான் 

1 ஈடழிந்து நிலைகெட்டு . 


வது ) 


கலன்காண்படலம் . 


சாதுவாமென் றவத்தனுவின் செலவனும் 
போது நாம்வாலிபாலென்னப்போயினார் . 


( ஙங ) 


வேவறு . 


வெங்கணாளியேறுமீளிமாவும் வேகநாகமும் 
சிங்கவேறிரண்டொடுந் திரண்டவன்னசெய்கையார் 
தங்குசாலமூலமார் 

தமாலமேலமாலைபோல் 
பொங்குநாகமுந்துவன்று சாரலூடுபோயினார் 


உழையுலாநெடுங்கண்மாத * ரூசலூசலல்லவேல் 
தழையுலாவுசந்தலர்ந்தசாரல்சாரலல்லவேல் 
மழையுலாவுமூன்றிலல்லமன் றனாறு சண்பகக் 
குழையுலாவுசோலைசோலையல்ல பொன் செய்குன் றமே . 
அறங்கணாறுமேனியாரரிக்கணங்களோடுமங் 
கிறங்குபோது மேறுபோதுமீறிலாதவோசையால் 
சறங்குவார்கழற்கலன்கலிப்பமுந் துகண்முகிழ்த் 
துறங்குமேகான்குணர்ந் துமாக மீதுலாவுமே . 


(ஙக ) 


நீடுநாகமூடுமேகமோடநீருமோடகேர் 
ஆடுநாகமோடமானயானையோடவாளிபோம் 
மாடு நாகநீடுசாரல்வாளையோடும் வாவியூ 
டோடுநாகமோடவேங்கையோடும் 1 யூகமோடவே . 


( ங எ ) 


மருண்டமாமலைத்தடங்கள் செல்லலாவவல்லமால் 
தெருண்டிலாமதத்தயானை சீறிநின்று சிந்தலால் 
இருண்டகாரகிற்றடத்தொடித்து லர்ந் தசந்துவர் 
துருண்டமோதழிந்ததேனொழுக்குபே ரிழுக்கினே . 


( ஙசு , 


0 மினன் மணிக்குலந்துவன்றி வில்லலர்ந்து மண்குலாய் 
அனல்பரப்பவொப்பமீதிமைப்பவந்தவிப்பபோல் - 
புனல்பரப்பவொப்பிருந்தபொன்பரப்பு மென்பரால் 
இனையவிற்றடக்கைவீரரேகுகின் றகுன் றமே . 


(கூக ) 


மருவியாடும்வாவிதோறும்வானயா றுபாயும்வர் 
திருவியார் தடங்கண்மீனினே றுபாயுமாறுபோல் 
அருவிபாயுமொன்றினொன்றினானைபாயுமேனலிற் 
குருவிபாயுமோடிமந் திகோடுபாயுமாடெலாம் . 


( 50 ) 


* ஊசலல்லவேல் -ஊசல் . ஊசலல்லாகன . யூகம்- கருங்குரங்கு . 
- இழுக்கு - வழுக்கல் . ) மினன்மணி ஒளிவிடுமணி . 


கூகூ 

கிட்கிந்தாகாண்டம் . [ நான்கர் 
தேனிழுக்குசாரல்வாரி செல்லமீது செல்ல நாள் 
மீனிழுக்குமன்றிவானவில்லிழுக்கும் வெண்மதிக் 
கூனிழுக்கு மற்றுலாவுகோளிழுக்குமென்பரால் 
வானிழுக்குமேலவாய மன்றனாறுகுன்றமே . 

( சக ) 
அன்ன தாயகுன்றினாறு சென்றவீரரைந்தொடைக் 
துன்னலாயடோசணைக் குமும்பரேரியிம்பரில் 

பொன்னினாடிழிந்ததன்னவாலிவாழ் பொருப்பிடம் 
துன்னினார்கள் செய்வதென்னையென்றுநின்று சொல்லுவார் . ( சஉ ) 

சு -வது கலன்காண்படலம் முற்றிற்று . 
ஆ படலம் கா - க்கு திருவிருத்தம் -உச சு . 


ஏழாவது . 


வாலிவதைப்படலம் . 


அவ்விடத்திராமனீயழைத்து வாலியானதோர் 
+ வெவ்விடத்தின்வந்துபோர்விளைக்கு 0 மேல்வைவேறுநின் 
றெவ்விடத்துணிந்தமைந்ததென்கருத்திதென் றனன் 
$ தெவ்வடக்கும் வென்றியானுநன்றிதென்றுசிந்தியா . 
வார்த்தையன்ன தாக வானியங்குதேரினான்மகன் 
நீர்த்தரங்கவேலையஞ்சநீலமேகநாணநேர் 
வேர்த்துமன்ணுளோரிரிந்து விண்ணுளோர்கள் விம்மமேல் 
ஆர்த்தவோசையீசனுண்டவண்ட முற்றுமுண்டதே . 
இடித்துப்பிவந்துபோரெதிர்த்தியேலடர்ப்பனென் 
றடித்தலங்கள் கொட்டிவாய்மடித்தடுத்தலங்குதோள் 
புடைத்து நின்றுளைத்தபூசல்புக்கதென்பமிக்கிடக் 
துடிப்பவங்குறங்குவாலிதிண் செவித்தொளைக்கணே 


( 
ங 
) 


வேறு . 


மாற்பெருங்கடகரிமுழக்கம்வாளரி 
ஏற்பது செவித்தலத்தென்னவோங்கிய 
ஆர்ப்பொலிகேட்டனனமளிமேலொரு 

பாற்கடல்கிடந்ததேயணையபான்மையான் 
* நாள்மீன் நட்சத்திரம் பொன்னினாடிழிந்தன் சுவர்க்கமே வந்தி 
ருந்தாற்போன்ற . 1 எவிட என்பது - எவ்விடவென்றாயது . 0 ஏல்வை -சம 
யம் . $ தெவ் -பகை . மால் - மதயக்கம் 


வது 
] 


வாலிவதைப்படலம் . 


ஙஎ 


( ரு ) 


( 
எ 
) 


உருத்தனன் பொரவெதிர்ந் திளவலுற்றமை 
வரைத்தடந்தோளினான் மனத்தினெண்ணினான் 
சிரித்தனனவ்வொலிதிசையினப்பு நத் 

திரித்ததவ்வுலக மொரேழொடேழையே . 
எழுந்தனன் வல்விரைந் திறுதியூழியிற் 
கொழுந்திரைக்கடல்கிளர்ந் தனைய கொள்கையான் 
அழுந்தியதக்கிரியருகின்மால்வரை 
விழுந்தன தோள் புடைவிசித்தகாற்றினே . 
போய்ப்பொடித்தன மயிர்ப்புறத்தவெம்பொறி 
* காய்ப்பொடுற்றெழுவடசனலுங்கண்கெடத் 
தீப்பொடித்தன விழிதேவர்நாட்டினும் 
மீப்பொடித்தனபுகையுயிர்ப்புவீங்கவே . 
கைக்கொடுகைத்தலம்புடைப்பக்கரவலின் 
திக்கயங்களுமதச்செருக்குச்சிந்தின 
உக்கனவுருமின முலைந்தவும்பரும் 
நெக்கனநெரிந்தனநின் றகுன் றமே . 
வந்தனென் வந்தனெனென் றவாசகம் 
1 இந்திரிமுதற்றிசையெட்டுக்கேட்டன 
சந்திரன் முதலியதாரகைக்குழாம் 
சிந் தினமணிமுடிசிகாந் தீண்டவே , 
வீசினகாற்றின் வேர்பறிந்தவெற்பினம் 
ஆசையையுற்றனவண்டப்பித்திகை 
பூசினவெண்மயிர்பொடித்தவெம்பொறி 
கூசினனந்தகன் குலைந்ததும்பரே . 
கடித்தவாயெயிறுகுகனல்கள் கார்விசும் 
பிடித்தவாயுருமுகுமினத்திற்சிந்தின 
1 தடித்து வீழ்வனவெனத்தகர்ந்து சிந்தின 
வடித்ததோள்வலயத்தின் வயங்குகாசரோ . 


( அ) 


( க 0 ) 


( 
கக 
) 


(கஉ ) 


ஞாலமுதாற்றிசைப்புனலுநாகரும் 
மூலமுமுற்றிடமுடிவிற்றீக்குமக் 
காலமுமொத்தனன் கடலிற்றன்கடை 
ஆலமுமொத்தனனெவருமஞ்சவே 
ஆயிடைத்தாரையென்றமிழ்திற்றோன்றிய 

வேயிடைந்தோளினளிடைவிலக்கினாள் 
* இரித்தது - அசைந்து விலக்கச் செய்தது . இந்திரி- கிழக்கு 
தடித்து -மின்னல் . 


( நான்கா 


ங அ 


கிட்கிந்தாகாண்டம் . 
வாயிடைப்புகைவரவாலிகண்வரும் 
தீயிடைத்தன்னெடுங்கூந்தறிகின்றாள் . 


( கங ) 


விலக்கலைவிடுவிடுவிளித்துளானுரம் 
கலக்கியக்கடல்கடைந்தமுதுகண்டென 
உலக்கவின்னுயிர் குடித்தொல்லைமீல் குவல் 
மலைக்குலமயிலென மடந்தைகூறுவாள் . 


( கச ) 


கொற்றவரின் பெருக்குவவுத்தோள்வலிக் 
கிற்றையனல்லனா + லீடுண்டேகுவான் 
பெற்றிலன் பிறந்திலன் பெயர்த்தும் போர்செயற் 
குற்றது நெடுந்துணையுடைமையாலென்றாள் . 


(கரு ) 


மூன்றென முற்றிய முடிவில்பேருல 
கேன்றுடனுற்றனவெனக்குநேரெனத் 
தோன்றினுந்தோற்றவைதொலையுமென் றலின் 
சான்றுளவன்னவைதையல்கேட்டியால் . 


0 


சு ) 


( கஎ ) 


மந்தரநெடுவரைமத்துவாசுகி 
அந்தமில்கடைகயிறடைகலாழியான் 
சந்திரன்றூணெதிர்தருக்கின் வாங்குநர் 
இந்திரன் முதலியவமரரேனையோர் . 
பெயர்வுறவலிக்கவு மிடுக்கில் பெற்றியார் 
அயர்வுதலுற்றதைநோக்கியானது 
தயிரெனக்கடைந்தவர்க்கமுதந்தந்தவும் 
மயிலியற்குயின் மொழிமறக்கலாவதேதோ . 


(கஅ ) 


( 


ஆற்றினெனமரருமவுணர்யாவரும் 
தோற்றனரெனையவர் சொல்லற்பாலதோ 
கூற்றுமென்பெயர்சொலக்குலையுமாரினி 
மாற்றவற்காகிவந்தெதிருமாண்பினோர் . 


( கக) 


பேதையரெதிர்குவரெனினும்பெற்றுடை 
ஊதியவரங்களுமுரமுமுள்திற் 
பாதியுமென்ன தாற்பகைப்பதெங்கனம் 
நீதுயரொழிகெனநின்றுகூறினான் . 


(20 ) 


அன்னது கேட்டவளரசவாயவற் 

கின்னுயிர்நட்பமைந்திராமனென்பவன் 
* ஈடுண்டேகுவான் - தோற்றோடுபவன் . வாங்குநர் - கடைவோர் . 
1 மிடுக்கு சாமர்த்தியம் . 


வது ) 


வாலிவதைப்படலம் 


உன்னுயர்கோடலுக்குடன்வந்தானெனத் 
துன்னியவன் பினர்சொல்லினாரென்றாள் . 

(உக ) 
இதுழதல் டூ -வது பாடல் இராமனறம்பிழையாதவனெனத் 
தாரைக்கு வாலி 

கூறுதல் . 
உழைத்தவல்லிருவினைக்கூறுகாண்கிலா 
தழைத்தயருலகினுக் - கறத்தினாறெலாம் 
இழைத்தவற்கியல்பல வியம்பியென் செய்தாய் 
பிழைத்தனைபாவியுன் பெண்மையாலென்றான் 

( உ.உ ) 
இருமையுகோக்குறுமியல்பினாற்கிது 
பெருமையோவிங்கிதிற்பெறுவதென்கொலோ 
அருமையினின்றுயிரளிக்கு + மாறுடைத் 
தருமமேதவிர்க்குமோதன்னைத்தானரோ . 

( 2 ) 
ஏற்றபேருலகெலாமெய்தியீன் றவள் 
மாற்றவளேவமற்றவடன்மைந்தனுக் 
காற்றருமுவகையாலளித்தவையனைப் 
போற்றலையின்னனபுகறற்பாலையோ . 

(உச ) 
நின்றபேருலகெலாநெருக்கிநேரினும் 
வென்றிவெஞ்சிலையலா ற்பிறிது வேண்டுமோ 
தன் றுணையொருவருந் தன்னில்வேறிலான் 
புன்செழிற்குரங்கொடுபுணருநட்பனோ. 
தம்பியால்லது தனக்குவேறுயிர் 
இம்பரினிலதெனவெண்ணியேய்ந்தவன் 
எம்பியும்யானுமுற்றெதிர்ந்தபோரிடை 
அம்பிடைதொடுக்குமோவருளினாழியான் 
இருத்திநீயிறையிவணிமைப்பில்காலையில் 
உருத்தவனுயிர் குடித்துடன் வந்தாரையும் 
கருத்தழித்தெய்து வென்கலங்கலென் றனன் 
விரைக்குழல் பினனுரைவிளம்பவஞ்சினாள் 

(உஎ) 


(உசு ) 


வேறு . 


ஒல்லைச்செருவேட்டுயர்வல்புயவோங்கலும்பர் 
எல்லைக்குமப்பாலிவர்கின்றவிரண்டினோடும் 
மல்லற்கிரியின் றலைவந் தனன் வாலிகீழ்பால் 
தொல்லைக்கிரியின் றலைதோற்றியஞாயிறென்ன . 

! 2 அ ) 
அறத்தினாறெலாம் இழைத்தவற்கு - தருமமார்க்கமனைத்துஞ் செய்த 
விராமற்கு . 
t ஆறுடை வழியினையுடைய . 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


நின்றானெதிர்யாவருநெஞ்சுநடுங்கியஞ்சத் 
தன்றோள் வலியாற்றகைமால்வரைசாலும் வாலி 
குன்றூடுவந் துற்றனன் * கோளவுணன் குறித்த 
வன்றூணிடைத்தோன்றிய மாநரசிங்கமென்ன . 

(உக ) 
ஆர்க்கின்றபின்னோன் றனை நோக்கினன்றானுமார்த்தான் 
வேர்க்கின்றவானத்துரு மேறுவெறித்து வீழப் 
போர்க்கின்றதெல்லாவுலகும்பொதிர்வுற்றபூசல் 
கார்க்குன் றமன்னானிலந்தாவியகாலினென்ன . 

( ) 
அவ்வேலையிராமனுமன் புடைத்தம்பிக்கைய 
செவ்வேசெலநோக்குதிதானவர்தேவர்நிற்க 
எவ்வேலையெம்மேகமெக்காலொடெக்காலவெந்தீ 
வெவ்வேறுல்கத்திவர்மேனியைமானுமென்றான் . 

( டீக ) 
வள்ளற்கிளையான்பகர்வானிவன் றம்முன் வாணாள் 
கொள்ளக் கொடுங்கூற்றுவனைக்கொணர்ந்தான் குரங்கின் 
எள்ளற்கரும்போரஃதிசைகலனென்னுமின்னல் 
உள்ளத்தினூன் றவுணர்வுற்றிலனொன்று மென்றான் . ( ங .. ) 
இளையோன் இராமனிடஞ் சுக்ரீவனை இகழ்ந்துரைத்தல் . 
ஆற்றாது பின்னும்பகர்வான றத்தாறழுங்கத் 
தேற்றாது செய்வார்களைத்தேறுதல் செவ்விதன்றால் 
மாற்றானெனத்தம்முனைக்கொல்லியவந்து நின்றான் 
வேற்றார்கடிறத்திவன்றஞ்சமென் வீரவென்றான் . ( உங ) 
அத்தாவிதுகேளெனவாரியன் கூறுவானிப் 
பித்தாயவிலங்கினொழுக்கினைப்பேசலாமோ 
எத்தாயர்வயிற்றினும்பின் பிறந்தார்களெல்லாம் 
ஒத்தாற்பரதன் பெரிதுத்தமனாதலுண்டோ . 

( ஙச ) 
விற்றாங்குவெற்பன்னவிலங்கெழிற்றோளமெய்ம்மை 
உற்றார்சிலால்லவரேபலரென்பதுண்மை 
பெற்றாருழைப்பெற்ற பயன்பெறும் பெற்றியல்லால் 
அற்றார்நவையென்றலுக்காகுரார்கொலென்றான் . ( கூடு ) 

வாலி சுக்ரீவயுத்தம் . 


வீரத்திறலோரிவையின்னவிளம்பும்வேலை 
தேரிற்றிரிவான் மகனிந்திரன்செம்மலென்றிப் 
பாரிற்றிரியும்பனிமால்உரையன்னபண்பார் 
மூரித்திசையானையிரண்டென முட்டினாரே . 
+ கோளவுணன் - கொலைத்தொழிலினையுடைய இரனியன் . 


( க.க ) 


வது ) 


வாலிவதைப்படலம் . 


( ங எ ) 


(ங அ ) 


(ஙக ) 


குன்றோடு குன்றொத்தனர்கோளரிக்கொற்றவல்லே 
றொன்றோடு சென்றொன்றெதிருற்றனவேயுமொத்தார் 
நின்றார் திரிந்தார் நெடுஞ்சாரிநிலந் திரிந்த 
வன்றோட்குயவன்றிணிமட்கலத்தாழியென்ன . 
தோளோடுதோடேய்த்தலிற்றொன்னிலந்தாங்கலாற்றாத் 
தாளோடுதாடேய்த்தலிற்றந்ததழற் * பிறங்கல் 
வாளோடுமின்னோடுவபோனெடுவானினோடும் 
கோளோடுகோளுற்றனவொத்தடர்ந்தாற்கொதித்தரர் . 
தந்தோள்வலிமிக்கவர் தம்மொருதாய்வயிற்றின் 
வந்தோர் மடமங்கைபொருட்டுமலைக்கலுற்றார் 
சிந்தோடரியொண்கட்டிலோத்தமைகாதல்செற்ற 
சுந்தோபசுர்தப்பெயர்த்தொல்லையினோருமொத்தார் . 
கடலொன் றினொடொன்றுமலைக்கவுங்காவன்மேருத் 
திடலொன்றினொடொன்றமர்செய்யவுஞ்சீற்றமென்ப 
துடல்கொண்டிரண்டாகியுடற்றவுங்கண்டிலேநேர் 
மிடலிங்கவர்வெந்தொழிற்கொப்புரைவேறுகாணேம். 
ஊகங்களினாயகர்வெங்கணுமிழ்ந்ததீயான் 
மேகங்களெரிந் தனவெற்புமெரிந்ததிக்கின் 
நாகங்கணடுங்கினநானிலமுங்குலைந்த 
மாகங்களை நண்ணியவிண்ணவர்போய் மறைந்தார் . 
விண்மேலினரோநெடுவெற்பின் முகட்டினாரோ 
மண்மேலினரோபுறமாதிரவீதியாரோ 
கண்மேலினரோவெனயாவருங்காணநின்றார் 
புண்மேலிரத்தம் பொடிப்பக்கடிப்பார்புடைப்பார் . 


( 50) 


(சக ) 


( ச 2 ) 


ஏழொத்துடனாந்திசையெட்டொடிரண்டு முட்டும் 
ஆழிக்கிளரார்கலிக் கைம்மடங்கார்பினோசை 
பாழித்தடந்தோளினுமார்பினுங்கைகள் பாய 
ஊழிக்கிளர்காரிடியொத்தது குத்துமோதை . 


(சங ) 


வெவ்வாயெயிற்றான் மிடல் வீரர்கடிப்பமேச்சென் 
நவ்வாயெழுசோரியதாசைடோறும்வீச 
எவ்வாயுமெழுந்த கொழுஞ்சுடர் மீன்கள் யாவும் 
செவ்வாயை நிகர்த்தன செக்கரையொத்தபேகம் . 
* பிறங்கல் மலை - சிந்தோடுகடலும்பின்னிடுகின்ற . 
- ஐம்மடங்கு ஐந்து பங்கு . 

6 


( சச ) 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


வேறு . 


(சடு ) 


(சசு ) 


( சஎ ) 


( 
சஅ 
) 


வெந்தவல்ல ரும்பிடை நெடுங் கூடங்கள் வீழ்ப்பச் 
சிந்தியெங்கணுஞ்சிதருவபோற்பொறிதெறிப்ப 
இந்திரன் மகன் புயங்களுமிரவிசேயுரனும் 
சந்தவன்னெடுந்தடக்கைகடாக்கலிற்றகர்வ . 
உரத்தினான்மடுத்துந்நுவர்பாதமிட்டுதைப்பர் 
கரத்தினால் விசைத்தெற்றுவர்கடிப்பர்நின்றிடிப்பர் 
மரத்தினாலடித்துரப்புவர் பொருப்பினம் வாங்கிச் 
சிரத்தின் மேலெறிந்துறுக்குவர்தெழிப்பர் தீவிழிப்பர் . 
எடுப்பவர்பற்றியு ற்றொருவரையொருவர் விட்டெறிவர் 
கொடுப்பவர்வந்துறங்குத்துவர்கைத்தலங்குளிப்பக் 
கடுப்பினிற்பெருங்கறங்கெனச்சாரிகைபிறங்கத் 
தடுப்பர்பின்றுவரொன்றுவர் தழுவுவர்விழுவர் . 
வாலினாலுரம் வரிந்தனர்நெறிந்துகவலிப்பர் 
காலினானெடுங்கால் பிடித்துடற்றுவர்கழல்வர் 
வேவினால் றவெறிந்தனவிறல்வலி + யுகிரால் 
தோவினாலுடனெவெரைமுழையெனத்தொளைப்பர் 
மண்ணகத்தன மலைகளுமரங்களுமற்றும் 
கண்ணகத்தினிற்றோன்றியயாவையுங்கையால் 
எண்ணகப்பறித்தெறிதலினெற்றலினிற்ற 
விண்ணகத்தினை மறைத்தனமறிகடல் வீழ்ந்த . 
வொவருவிச்சாய்ந்தனர்விண்ணவர் வேறென்னை விளம்பின் 
ஒருவர்க்காண்டமரொருவருந்தோற்றிலருடன்று 
செறுவிற்றுய்த்தலிற்செங்கனல்வெண்மமிர்செல்ல 
முரி புற்கானிடையெரிபரந்தனவெனமுனைவார் . 
அன்ன தன்மையராற்றலினமர்புரிபொழுதின் 
வன்னடுந்தடந்திரள்புயத்தடுதிறல் வாலி 
சொன்ன தம்பியைத் " தும்பியையரிதொலைத்தென்ன 
கொன்னகங்களிற்கரங்களிற்குலைந்துகமலைந்தான் . 
இராமன்சுக்கிரீவனை நும்மையறிந்து கொள்ளக் 

கொடிப்பூச்சூடிச் செல்லெனல் . 
மலைந்தபோதி னைந்திரவிசேயையன் மாடணுகி 
உலைந்தசிந்தையோணேங்கினன் வணங்கிடவுள்ளம் 
* கூடங்கள் சம்மட்டிகள் , உகிரால் நகத்தால் . 
தும்பியையானையை. இனைந்துவருந்தி . 


( சா கூ ) 


( ரு ) 


வது . ) 


வாலிவதைப்படலம் . 


( ரூஉ ) 


( ருங ) 


( ருச ) 


( ருரு ) 


குலைந்திடேலுமைவேற்றுமை தெரிந்திலங்கொடிப்பூ 
மிலைந்து செல்கென விடுத்தனனெதிர்த்தனன் மீட்டும் . 
தயங்குதாரகைநிரைதொடுத்தணிந்தனபோல 
வயங்குசென்னியன் வயப்புலிவானவல்லேற்றோ 
டுயங்குமார்ப்பினனொல்லை வந்தடுதிறல் வாலி 
பயங்கொளப்புடைத்தெற்றினன் குத்தினன்பலகால் . 
* அயிர்த்தசிந்தையனந்தகன் குலைகுலைந்தஞ்சச் 
செயிர்த்துநோக்கினன் சினத்தொடுசிறுநகைசெய்யா 
வயிர்த்தகையினுங்காலினுங்கதிர்மகன் மயங்க 
உயிர்த்தலந்தொறும் புடைத்தனனடித்தனனுதைத்தான் . 
கக்கினானுயிருயிர்ப்பொடுஞ்செவிகளிற்கண்ணின் 
உக்கதாங்கெரிப்படலையோடு திரத்திஒழுக்கம் 
திக்குநோக்கினன் செங்கதிரோன்மகன் 

செருக்கிப் 
புக்கு மீக்கொடு நெருக்கினனிந்திரன் புதல்வன் . 

வாலிமீதிராமன் அம்பெய்தல் , 
எடுத்துப்பாரிடையெற்றுவாம்பற்றியென்றிளவல் 

கடித்தலத்தினுங்கழுத்தினுந் தன்னிருகரங்கள் 
மடுத்துமீக்கொண்டவாலிமேற்கோலொன்றுவாங்கித் 
தொடுத்து காணொதோளிறுத்திராகவன் றுரந்தான் . 
காரும்வார் சுவைக்கதலியின் கனியினைக்கழியச் 
சேருஞ்சூசியிற்சென்ற துநின் றதென்செப்பின் 
நிருநீர் தருநெருப்பும் வன்காற்றுங்கீழ்நிமிர்ந்த 
பாருஞ்சார்வலிபடைத்தவனுரைத்தையப்பகழி 
அலங்குதோள்வலியழிந்தனன் றம்பியை யருளான் 
வலங்கொள்பாரிடையெற்றுவானுற்றபோர்வாலி 
கலங்கிவல்விசைக்கால் கிளர்ந்தெறிவுறக்கடைக்கால் 
விலங்கன் மேருவும்வேர்பறிந்தாமெனவீழ்ந்தான் . 
சய்யக் வேரொடுமுருமுறச்சாய்ந்தெனச்சாய்ந்தான் 
வய்யமீதிடைக்கிடந்தபோரடுதிறல் வாலி 
வெய்யவன் றருமதலையைமிடல் கொடுகவரும் 
கய்நெகிழ்ந்தனனெகிழ்ந்திலன்கடுக்கணைகவர்தல் . 


( ருசு ) 


(ருஎ ) 


( 5 அ ) 


வெற்றிவீரன தடுகணையவன்மிடலுரத்தூ 
குற்றதப்புறத்துறாத முனுறுவலிக்கரத்தால் 

அயிர்த்த சந்தேகித்த . t கடித்தலம்- இடுப்பினிடம் . 1 அருளான் 
காவானாய் . 


கிட்கிந்தர்காண்டம் . 


[ நான்கா 


( 
60 
) 





( சுக ) 


( சுஉ ) 


பற்றிவாலினும்காலினும் பிணித்தகப்படுத்தான் 
கொற்றவெங்கொடு மறலியுஞ்சிரதலங்குலைந்தான் . 
எழுந்துவான் முகடிடித்துகப்படுப்பலென்றிவரும் 
உழந்துபேர்வுழீ இத்திசைதிரிந்திறுப்பலென்றுறுக்கும் 
விழுந்து பாரினைவேரொடும்பரிப்பலென்றோரும் 
அழுந்துமிச்சரமெய்தவனார்கொலென் றயிர்க்கும் . 
எற்றுங்கையினை நிலத்தொடுமெரிப்பொறிபறப்பச் 
சுற்றுநோக்குறுஞ்சுடுசரத்தைத் துணைக்கரத்தால் 
பற்றிவாலினுங்காலினும்வலியுறப்பறிப்பான் 
உற்றுறாமையினுலைவுறுமலையெனவுருளும் . 
தேவரோவெனவயிர்க்குமத்தேவரிச்செயலுக் 
காவரோவவர்க்காற்றலுண்டோவெனுமயலோர் 
யாவரோவென நகைசெயுமொருவனேயிறைவர் 
மூவரோடுமொப்பான் செயலாமெனமொழியும் . 
நேமிதான்கொலோநீலகண்டென்னெடுஞ்சூலம் 
ஆமிதாங்கொலோவன்றெனிற்குன்றுருவயிலும் 
நாமவிந் திரன்வச்சிரப்படையுமென்னவெட் 
போமெனுந் - துணைபோதுமோயாதெனப்புழுங்கும் . 
வில்லினாற்றுரப்பரிதிவ்வெஞ்சரமென வியக்கும் 
சொல்லினானெடு முனிவரோதூண்டினாரென்னும் 
பல்லினாற்கடிப்புறும்பலகாலுந் தன்னுரத்தைக் 
கல்லியார்ப்பொடுபறிக்குமப்பகழியைக்கண்டான் 


. 


( சுங ) 


( சுச ) 


( காசு ) 


சரமெனும்படி தெரிந்தது பலபடச்சலித்தென் 
உரமெனும்பதமுயிரொடு முருவியவொன்றைக் 
கரமிரண்டினும்வாலினுங்காலினுங்கழற்றிப் 
பரமனின்னவன் பெயரறிகுவெனெனப்பறிப்பான் . 
ஓங்கரும்பெருந்திறலுடை மனத்தனுள்ளத்தன் 
வர்ங்கினான் மற்றவாளியையாளிபோல்வாலி 
ஆங்குநோக்கினரமரருமவுணரும்பிறரும் 
வீங்கினார்கடோள் வீரரையார் வியவாதார் . 
மோடுதெண்டிரைமுரிதருகடலென முழங்கி 
ஈடுபேருலகிறந்துளதாமென ற்கெளிதோ 
* மறலி - யமன் . - உற்றுறாமையின் - முயன்று முடியாமையின் 
t துளைபோதுமே - கூர்போது மானதோ. 


( சுஎ ) 


வது . ] 


வாலிவதைப்படலம் . 


காடுமானெடுவிலங்கல்கள் கடந்தக்கடலின் 
ஊடுபோதலுற்றதனை யொத்துயர்ந்துளது திரம் . 
வாலிமார்பிலி ரத்தங்கண்ட சுக்கிரீவன்வருந்தி மயங்கிவிழதல் . 
வாசத்தாரவன்மார்பெனுமலை வழங்கருவி 
ஓசைச்சோரியை நோக்கினனுடன் பிறப்பென்னும் 
பாசத்தாற்பிணிப்புண்டவத்தம்பியும் பசுங்கண் 
நேசத்தாரைகள் சொரிதரநெடுநிலஞ்சேர்ந்தான் . 

( காக ) 
பறித்தவாளியைப்பருஉவலித்தடக்கையாற்பற்றி 
இறுப்பனென்றுகொண்டெழுந்தனன் மேருவையிறுப்போன் 
முறிப்பெனென்னினுமுறிவதன் றாமெனமொழியாப் 
பொறித்த நாமத்தையறிகுவனோக்கினன் புகழோன் . ( எ ) 


வேறு . 


( எஉ ) 


மும்மைசாலுலகுக்கெல்லா * மூலமந்திரத்தை முற்றும் 
தம்மையே தமர்க்கு நல்குந் தனிப்பெரும்பதத்தைத்தானே 
இம்மையேயெழுமைநோய்க்கு மருந்தினையிராமனென்னும் 
செம்மைசேர்நாமந்தனைக்கண்களிற்றெரியக்கண்டான் . ( எக ) 
இல்லறந்துறந்தநம்பியெம்மனோர்க்காகத்தங்கள் 
வில்லறந்து றந்த வீரன்றோன்றலால்வேத நூலிற் 
சொல்லறந்துறந்திலாத சூரியன் மரபுந்தொல்லை 
நல்லறந்துறந்ததென்னாநகைவரநாணுட்கொண்டான் 
வெள்கிடமகுடஞ்சாய்க்கும் வெடிபடச்சிரிக்கு மீட்டும் 
உள்கிடுமிதுவுந்தானோரோங்கறமோவென் றுன்னும் 
முள்கிடுங்குழியிற்புக்கமூரிவெங்களிநல்யானை 
தொள்கொடுங்கிடந்ததென்னத்துயருழன்றழிந்து சோர்வான் . (எங ) 

இராமன் வாலியெதிரே வருதல் . 
இறைதிறம்பினனாலென்னேயிழிந்துளோரியற்கையென்னின் 

முறைதிறம்பினனாலென்று மொழிகின் றமுகத்தான் முன்னர் 
மறைதிறம்பாதவாய்மைமன்னவர்க்கு முன்னஞ்சொல்லும் 
துறைதிறப்பாமற்காக்கத்தோன்றினான் வந்து தோன்ற ( எச ) 

இராமனைப் பார்த்து வாலியுரைத்தல் . 
கண்ணுற்றான்வாலி நீலக்கார்முகில்கமலம்பூத்து 
மண்ணுற்றுவரிவிலேந்திவருவதேபோலுமாலைப் 
புண்ணுற்றதனைய சோரிப்பொறியொடும் பொடிப்பநோக்கி 
எண்ணுற்றாயென்செய்தாயென்றேசுவானியம்பலுற்றான் , 
* மூலமந்திரம் - தாரக மந்திரம் முறை - நீதி . 


சுசு 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


வாய்மையுமரபுங்காத்து மன்னுயிர் துறந்தவள்ளற் 
றூயவன்மைந்தனே நீபரதன் முன்றோன்றினாயே 
தீமைதான் பிறரைக்காத்துத்தான் செய்தாற்றீங்கன்றாமோ 
தாய்மையுமன்றி நட்புந் தருமமுந்தழுவிநின்றாய் . 


( எசு ) 


குலமிதுகல்வியீது கொற்றமீதுற்றுநின்ற 
நலமிது புவன மூன்று நாயக முன்ன தன்றோ 
வலமிதிவ்வுலகந் தாங்கும்வண்மையீதென்றாற்றிண்மை 
அலமரச்செய்யலாமோவறிந்திருந் * தயர்ந்துளார்போல் . 

( எஎ ) 
-கோவியற்றருமமுங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் 
ஒவியத்தெழுதவொண்ணாவுருவத்தாயுடைமையன்றோ 
ஆவியைச்சனகன்பெற்றவன்னத்தையமிழ்தின்வந்த 
தேவியைப் பிரிந்தபின்னைத்திகைத்தனைபோலுஞ்செய்கை . ( எ.அ 

) 
அரக்கரோரழிவுசெய்துகழிவரேலதற்குவேறோர் 
குரக்கினத்தரசைக்கொல்லமனுநெறி கூறிற்றுண்டோ 
இரக்கமெங்குகுத்தாயென்பாலெப்பிழைகண்டாயப்பா 
பரக்கழியிதுநீபூண்டாற்புகழையார் பரிக்கற்பாலார் . 
ஒலிகடலுலகந்தன்னினூர்தரு குரங்கின் மாடே 
கலியது காலம்வந்து பரந்ததோகருணைவள்ளால் 
மெலியவர்பாலதேயோவொழுக்கழும்விழுப்பந்தானும் 
வலியவர்மெலிவுசெய்தாற்புகழன் றன் றிவசையுமுண்டோ. ( ( அ 0) 


( எக ) 


கூட்டொருவரையும் வேண்டாக்கொற்றபெற்றதாதை 
பூட்டிய செல்வமாங்கேதம்பிக்குக்கொடுத்துப்போந்து 
நாட்டொருகருமஞ்செய்தாயெம்பிக்கிவ்வரசைநல்கிக் 
காட்டொருகருமஞ்செய்தாய் - கருமந்தானிதின் மேலுண்டே 


டா . 


() 


அறைகழலலங்கல் வீரராயவர்புரிவதாண்மைத் 
துறையெனலாயிற்றன்றேதொன்மையினன்னூற்கெல்லாம் 
இறைவனீயென்னைச்செய்த தீதெனிலிலங்கைவேந்தன் 
முறையல செய்தானென்றுமுனிதியோமுனிவிலா தாய் . 

( அ s ) 
இருவர்போரெதிருங்காலையிருவருநல்லுற்றாரே 
ஒருவர்மேற்கருணை தூண்டியொருவர்மேலொளித்து நின்று 
வரிசிலைகுழையவாங்கிவாயம்புமருமத்தெய்தல் 
தருமமோபிறிதொன்றாமோதகுகிலதென்னும்பக்கம் . ( அங ) 
* அயர்ந்துளார்- மறந்தார் . - பரக்கழி - நிந்தை . இது திசைச்சொல் . 
கருமம் - பாவம் , 


வது .] 


வாலிவதைப்படலம் . 


சஎ 


வேறு . 


வீரமன்று * விதியன்று மெய்ம்மையின் 
வாரமன்றுநின்மண்ணினுக்கென்னுடல் 
பாரமன்றுபகையன்றுபண்பொழிந் 
தீரமன் றிது வென் செய்தவாறு . 

( அச) 
இருமைநோக்கிநின் றியாவர்க்குமொக்கின்ற 
அருமையாற்றலன்றோவறங்காக்கின்ற 
பெருமையென்பதிதென்பிழைபேணல் விட் 
டொருமைநோக்கியொருவற்குதவலோ. 

( அரு ) 
செயலைச்செற்றபகைதெறுவான்றெரிந் 
தயலைப்பற்றித்துணையமைந்தாயெனின் 
புயலைப்பற்றுமப்பொங்கரிபோக்கியோர் 
முயலைப்பற்றுவதென முயற்சியோ. 

( அசு ) 
காரியன்றகளநிகநிறத்தொன்மை 
ஊரியன் றமதிக்குளதாமெனச் 
சூரியன்மரபுக்குமோர்தொன்மறு 
ஆரியன் பிறந்தாக்கினையாமரோ . 

( அஎ) 
மற்றொருத்தன் வலிந்தறைகூவவந் 
துற்றவென்னையொளித்துயிருண்ட நீ 
1 இற்றையிற்பிறர்க்கும்மிகலேறென 
நிற்றிபோலுங்கிடந்தநிலத்தரோ . 

(அ அ ) 
நூலியற்கையுநுங்குலத்துந்தையர் 
போலியற்கையுஞ்சீலமும்போற்றலை 
வாலியைப்படுத்தாயலை மன்னற 
வேலியைப்படுத்தாய்விறல் வீரனே . 

( அக ) 
தாரமற்றொருவன் கொளத்தன்கையிற் 
பாரவெஞ்சினாவீரம்பழிப்பதே 
நேருநன்று மறைந்து நிராயுதன் 
மார்பினெய்யவோவில்லிகல்வல்லதே , 

( கூ 0 ) 
என்று தானுமெயிறிபொடிப்படத் 
தின்றுகான்று விழிவழித்தீயுக 
அன் றவாலியனையனகூறினான் 
நின் றலீரனினையநிகழ்த்தினான் , 

( சுக ) 
* விதிநியாயம் . - ஆரியன் - அழகனாகிய நீ . 
1 இற்றையில் - இன்று முதல் . மன்னறவேலி- இராசநீ தியாகியவேலி 


கிட்கிந்தாகாண்டம் . 


(நான்கா 


இராமன் வாலியைத்தான் கொலை புரிந்ததுநியாயமெனவுரைத்தல் . 

பிலம்புக்காய்நெடுநாள் பெயராயெனாப் 
புலம்புற்றுன் வழிபோதலுற்றான் றனைக் 
குலம்புக்கான் றமுதியர் குறிக்கொணீ 
அலம்பொற்றாரவனேயரசென் றலும் . 

( கடி ) 
வானமாளவென்றம் முனைவைத்தவன் 
தானுமாளக்கிளையினிறத்தடிந் 
தியானுமாள் வெனிருந்தரசாள்கிலென் 
ஊனமானவுரைபகர்ந் தீரென . 


( 
கங 
) 


பற்றியான் றபடைத்தலை வீரரும் 
முற்றுணர்ந்தமுதியருமுன்பரும் 
எற்று நும்மரசெய்துவையாமெனக் 
கொற்றநன் முடிகொண்டதக்கோதிலான் . 
வந்தவுன்னைவணங்கி மகிழ்ந்தனன் 
எந்தையென்கணினத்தவராற்றலிற் 
றந்தவுன்னரசென்று தருக்கிலான் 
முந்தையுற்றது * சொற்றமுனிந்து நீ . 


( 
கச 
) 


( கரு ) 


கொல்லலுற்றனையும்பியைக் + கோதவற் 
கில்லையென்பதுணர்ந்துமிரங்கலை 
அல்லல்செய்யேலுனக்கபயம்பிழை 
புல்லலென்னவும்புல்லலைபொங்கினாய் . 


( கசு ) 


உற்றமுற்றுடையானுனக்காரமர் 
தோற்றுமென்று தொழுதுயர்கையனைக் 
கூற்றமுண்ணக்கொடுப்பனென்றெண்ணினாய் 
நாற்றிசைக்கும்புறத்தையுநண்ணினான் . 


( 
கன 
) 


அன்ன தன்மையறிந்து மருனலை 
பின்னவனிவனென்பதும்பேணலை 
வன்னிதானிசொபவரம்புடைப் 
பொன்மலைக்கவனண்ணலிற்போகலை . 


( 


( 
கஅ 
) 


க 


ஈரமாவதுமிற்பிறப்பாவதும் 
வீரமாவதுங்கல்வியின் மெய்ந்நெறி 
வாரமாவது மற்றொருவன்புணர் 

தாரமாவதைதாங்குத் தருக்கதோ . 
* சொற்ற உரைத்தன . - கோது - குற்றம் . - ஈரம் - இரக்கம் . 


( கசு ) 


வது ] 


வாலிவதைப்படலம் . 


(க 00) 


மறந் திறம்பல்வலிய மெனாமனம் 
புறந்திரம்பலெளியவர்ப் * பொங்குதல் 
அறந்திறம்பலருங்கடிமங்கையர் 
திறந்திறம்பறெளிவுடையோர்க்கெலாம் . 
தருமமின்னதெனுந் தகைத்தன்மையும் 
இருமையுந்தெரிந்தெண்ணலையெண்ணினால் . 
அருமை - யும்பிதன்னாருயிர்த்தேவியைப் 
பெருமைநீங்கினையெய்தப்பெறுதியோ . 


( 50 ச ) 


ஆதலானுமவனெனக்காருயிர்க் 
காதலானெனலானுநிற்கட்டனென் 

ஏதிலாருமெளியரென்றாரையும் 
தீது தீர்ப்பதென்சிந்தைக்கருத்தரோ . 


( க 02 ) 


பிழைத்ததன்மையிது வெனப்பேரெழில் 
தழைத்தவீரனுரை செயத்தக்கிலா 
திழைத்தவாலியியல்பலவித் துணை 
விழைத்திறத்தொழிலென்ன விளம்புவான் . 


( க on ) 


அய்ய நுங்களருங்குலக்கற்பினப் 
பொய்யின்மங்கையர்க்கேய்ந்தபுணர்ச்சிபோல் 
செய்திலன்னெமைத்தேமலர்மேலவன் 
எய்தினெய்தியதாக வியற்றினான் . 


( கச) 


மணமுமில்லைமறைநெறிவந்தன 
குணமுமில்லைக்குலமுதற்கொத்தன 
உணர்வுசென்றுழிச்செல்லுமொழுக்கலால் 
நிணமுநெய்யுமிணங்கிய நேமியாய் . 


(கரு) 


பெற்றிமற்றி து பெற்றதொர்பெற்றியிற் 
குற்றமுற்றிலெனீயது கோடியால் 
வெற்றியுற்றதொர்வெற்றியினாயெனாச் 
சொற்றசொற்றகைக் குற்றது சொல்லுவான் . 


(காசு ) 


நலங்கோடேவரிற்றோன்றிநவையறக் 
கலங்கலாவறநன்னெறிகாண்டலின் 
விலங்கலாமைவிளங்கியதாதலான் 

8 அலங்கலார்க்கிதடுப்பகன்றாமவரோ. 
* பொங்குதல் சீறுதல் . உம்பி உன் தம்பி . 
- ஏதிலார் - பகைவர் . அலங்கலார் - இரக்கமுடையார் , 

7 


( க o எ ) 


ரு O 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


பொறியின் யாக்கையதோபுலனோக்கிய 
அறிவின் மேலதன்றோவறத்தாறுதான் 
நெறியு ** நோன்மையைநேர்நின் றுணர்ந்த நீ 
பெறுதியோபிழையுற்றுறுபெற்றிதான் . 


. 


( க o அ ) 


மாடுபற்றியிடங்கர் வலித்திடக் 
* கோடுபற்றிய கொற்றவற்கூயதோர் 
பாடுபெற்றவுணர்வின் மயத்தினால் 
வீடுபெற்றவிலங்கும் விலங்கரோ 


( க 0 க ) 


(கக ) 


சிந்தைநல்லறத்தின் வழிச்சேர்தலால் 
பைந்தொடித்திருவின் பரிவாற்றுவான் 
வெந்தொழிற்றிறல் வீடுபெற்றெய்திய 
- எந்தையும் $ மெருவைக்காசல்லனோ. 
நன்று தீதென்றியறெரிநல்லறி 
வின்றி வாழ்வதன்றோவிலங்கின்னிடை 
நின்றான்னெறி நீயறியா நெறி 
ஒன்றுமின்மையுன் வாய்மையுணர்த்துமால் . 


( ககக ) 


ன 


( கக உ ) 


( க ) 


தக்கவின்ன தகாதன 

வின் வென் 
றொக்கவுன்னலராயினுயர்ந்துள 
மக்களும் விலங்கேமனுவின்னெறி 
புக்கவேலவ்விலங்கும்புத்தேளிரே . 
காலனாற்றல் கடிந்தகணிச்சியான் 
பாலினாற்றியபத்திபயத்தலான் 
மாலினாற்றருவன் பெரும்பூதங்கள் 
நாலினாற்றலுமாற்றுழிநண்ணினாய் . 
மேவருந்தருமத்துறைமேவினார் 
எவரும்பவத்தாலிழிந்தோர்களும் 
தாவருந்தவரும்பலதன்மைசால் 
தேவரும் முளர் தீமைதிருந்தினார் . 
னையதாதலினெக்குலத்தியாவர்க்கும் 
வினையினால் வருமேன்மையுங்கீழ்மையும் 
அனையதன்மையறிந்துமழித்தனை 

0 மனையின் மாட்சியென்றாமனுநீதியான் . 
* நோன்மை - தவத்திறம் கோடு சங்கு , 
எந்தையும் - எனது சிறியதந்தையும் . $ எருவை - கழுகு . 
வாய்மை - சொல் . 0 மனையின் மாட்சி - இல்லறதருமம் . 


(ககச ) 


( ககரு ) 


வது - 


வாலிவதைப்படலம் 


வேறு . 


அவ்வுரைய மயக்கேட்டவரிகுலத்தரசுமாண்ட 
செவ்வியோயனையதாகச்செருக்களத்துருத்தெய்யாதே 
வெவ்விய * புளிஞரென்ன விலங்கியே மறைந்து வில்லால் 
எவ்வியதென்னையென்றானிலக்குவனியம்பலுற்றான் ( ககசு ) 
முன்புநின் றம்பி வந்து சரண்புகமுறையிலோயைத் 
தென்புலத்துய்ப்பனென்றுசெப்பினன் செருவினீயும் 
அன்பினையுயிருக்காகியடைக்கலமியானுமென்றி 
என்பது கருதியண்ணன் மறைந்து நின்றெய்ததென்றான் . ( ககள ) 
கவிகுலத்தரசுமன்னன் கட்டுரைமனத்திற்கொண்டான் 
அவியுறுமனத்தனாகியறத்திறனழியச்செய்யான் 
புவியிடையண்ணலென்பதெண்ணினன் பொருந்தி முன்னே 
செவியுறுகேள்விச்செல்வன்சென்னியையிறைஞ்சிச்சொன்னான் . ( ) 
தாயெனவுயிர்க்கு நல்கித்தருமமுந்தகவுஞ்சால்பும் 
நீயெனநின்ற நம்பி நெறியினிநோக்குநேர்மைழை 
நாயெனநின்ற வெம்பானவையறவுணரலாமே 
தீயெனபொறுத்தியென்றான் சிறியன சிந்தியாதான் . ( ககக ) 
இரந்தனன் பின்னுமெந்தையாவதுமெண்ண + றேற்றாக் 
குரங்கெனகருதிநாயேன் கூறியமனத்துக்கொள்ளேல் 
அறந்தைவெம்பிறவியென்னோய்க்கருமருந்தனையவையா 
வரந்தருவள்ளாலொன்றுகேளெனமறுத்துஞ்சொல்வான் . 

( க20 ) 


வேறு . 


ஏவுகூர்வாளியாலெய்து நாயடியனேன் 
ஆவிபோம் வேலைவாயறிவுதந்தருளினாய் 
மூவர் நீ முதல்வனீமுற்று நீ மற்று நீ 
பாவநீதரும நீபகையுநீயுறவு நீ 

( கஉக ) 
புரமெலாமெரிசெய்தோன் முதலினோர் பொருவிலா 
வரமெலாமுருவியென் வசையிலாவலிமைசால் 
உரமெலாமுருவியென்னுயிரெலா நுகருநின் 
சரமலாற்பிறிது வேறுளதரோதருமமே . 

( கஉ உ ) 
* மாவலச்சூலியார் வாழ்த்துநர்க்குயர்வரம் 
ஓவலற்றுதவனின்னொரு தனிப்பெயரியம் 
பாவலிப்புடைமையாலாகுமப்பொருளையாம் 
தேவநிற்கண்டவெற்கரிதெனோதேரினே 

(கஉக ) 
* புளிஞர் - வேடர் .- தேற்று -தெளிவிலாத . 1 பொருவிலா - ஒப்பற்ற. 
இப்பாடல் சிலவேடுகளின் மாத்திரங் காணப்படுகின் 


ரூஉ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( கஉச ) 


யாவருமெவையுமாயிருதுவும்பயனுமாய்ப் 
பூவுநல் * வெறியுமொத்தொருவரும் பொதுமையாய் 
ஆவனியாவதென்றறிவினாரருளினார் 
தாவரும்பதமெனக்கருமையோதனிமையோ. 
உண்டெனுந் தருமமேயுருவமாயுடையநிற் 
கண்டுகொண்டேனினிக்காணவென்கடவெனோ 
பண்டொடின்றளவுமேயென் பெரும்பழவினைத் 
தண்டமேயடியனேற்குறுபதந்தருவதே . 


( கஉரு ) 


வேறு . 


மற்றினியுதவியுண்டோவானினுமுயர்ந்தமானக் 
கொற்றவநின்னையென்னைக்கொல்லிய கொணர்ந்து தொல்லைச் 
சிற்றினக்குரங்கினோடுந்தெரிவுறச்செய்த செய்கை 
வெற்ற செய்தியெம்பி | வீட்டரசெனக்கு விட்டான் . ( கஉசு ) 
ஓவியவுருவநாயேனுளதொன்று பெறுவதுன்பால் 
பூவிய னறவமாந்திப்புந்திவேறற்றபோது 
தீவினையியற்று மேனுமெம்பிமேற்சீறியென்மேல் 
ஏவியாயபகழியென்னுங்கூற்றினையேவலென்றான் . 

( கஉஎ ) 
இன்னுமொன்றிரப்பதுண்டாலெம்பியையும் பிமார்கள் 
தன்முனைக்கொல்வித்தானென்றிகழ்வரேற்றடுத்திதக்கோய் 
முன்முனே மொழிந்தாயன்றேயிவன்குறை முடிப்பதையா 
பின்னவன் வினையின் செய்கையதனையும் பிழைக்கலாமோ . ( க 2 அ ) 
மற்றிலேனெனினுமாயவரக்கனைவாலிற்பற்றிக் 
கொற்றவநின்கட்டந்து குரக்கியற்றொழிலுங்காட்டப் 
பெற்றிலேன் கடந்த சொல்லிப்பயனிலை பிறிதொன்றேனும் 
முற்றமுசெய்கென்றாலுமுரியனிவ்வனுமனென்றான் . (கஉ க ) 
அனுமனென்பவனையாழியையநின் செய்ய செங்கைத் 
தனுவென நினை திமற்றென் றம்பிநின் றம்பியாக 
நினை தியோர் துணைவரின்னோரனையவரிலை நீயீண்டவ் 
வனிதையைநாடிற்கோடிவானினுமுயர்ந்ததோளாய் . ( 570 ) 
என்றவர்க்கியம்பிப்பின்னரிருந்தனனிளவறன்னை 
வன் றுணைத்தடச்கை நீட்டி வாங்கினன் றழுவிமைந்த 
ஒன்றுனக்குரைப்பதுண்டாலுறுதியஃதுணர்ந்து கோடி 
குன்றினுமுயர்ந்த தோளாய்வருந்தலையென்றுகூறும் . 

(கஙக ) 
* வெறி - மணம் . ( வீட்டாசு - முத்தித்தானங்களுளுயர்ந்த பரமபதம் . 
1 நறவமாந்தி-கட்குடித்து . 


வது ] 


வாலிவதைப்படலம் . 


ருங 


மறைகளுமுனிவர் யாருமலர்மிசையயனுமற்றைத் 
துறைகளின் முடிவுஞ்சொல்லுந்துணிபொரு * 6 ணிவிற்றூக்கி 
அறைகழலிராமனாகிய றநெறிநிறுத்தவந்த 
இறையொருசங்கையின் றியெண்ணு தியெண்ணமிக்கோய் . ( கஉங ) 
t நிற்கின் றசெல்வம்வேண்டி நெறிநின் றபொருள்களெல்லாம் 
கற்கின்றவிவன்றனாமங்கருதுவவிவனைக்கண்டாய் 
பொற்குன் றமனையதோளாய்பொது நின்றதலைமைநோக்கின் 
எற்கொன் றவலியேசாலுமிதற்கொன்றுமேதுவேண்டா . (கங n ) 
கை தவமியற்றியாண்டுங்கழிப்பருங்கணக்கிறீமை 
வைகலும் புரிந்துளாரும் - வானுயர் நிலையை வள்ளல் 
எய்தவர் பெறுவரென்றாலிணையடியிறைஞ்சியேவல் 
செய்தவர்பெறுவதையர்செப்பலாஞ்சீர்மைத்தாமோ . ( கஙச ) 


அருமையென்விதியினாரேயுதவுவானமைந்தகாலை 
இருமையுமெய்தினாய்மற்றினிச்செயற்பாலதெண்ணின் 
திருமறுமார்பனேவல்சென்னியிற்சேர்த்திச்சிந்தை 
ஒருமையினிறுவிமும்மையுலகினுமுயர் தியன்றே. 

( கஙரு) 
மதவியல் குரக்குச் செய்கைமயர்வொடுமாற்றிவள்ளல் 
உதவியையுன்னியாவியுற்றிடத்துதவுகிற்றி 
* பதவியையெவர்க்குகல்கும்பண்ணவன்பணித்தயாவும் 
சிதைவில் செய்து நொய்திற்றீர்வரும்பிறவிதீர்தி . ( கஙசு ) 
ரசியற்பாரம் பூரித்தயர்ந்தனையிகழாதையன் 
மரைமலர்ப்பாத நீங்காவாழுதிமன்னரென்பார் 
எரியனற்குரியாரென்றேயெண்ணு தியெண்ணம்யாவும் 
புரிதிசிற்றடிமைகுற்றம் பொறுப்பரென்றெண்ணவேண்டா . (கஙஎ ) 
என்னவித்தகையவாயவுறுதிகள் யாவுமேங்கும் 
பின்னவற்கியம்பிநின் றபேரெழிலானை நோக்கி 
மன்னவர்க்கரசன்மைந்தமற்றிவன் சுற்றத்தோடும் 
உன்னடைக்கலமென்றுந்தியுயர் கரமுச்சிவைத்தான் . ( கஙஅ ) 
வைத்தபின்னுரிமைத்தம்பிமாமுகநோக்கிவல்லே 
உய்த்தனை கொணர்தியுன் றனோங்கருமகனையென்ன 
அத்தலையவனையேவியழைத்தலினணைந்தானென் 
கைத்தலத்து வரி நீரைக்கலக்கினான் பயந்தகாளை . 

( கஙசு ) 
* தூணிவிலெனற்பாலது துணிவிலென்றாயது . 
+ பிற்கின் றசெல்வம் - இடையிலழியாத பரமபதச்செல்வம் 
வானுயர் நிலை - வானத்திலுயர்ந்தவிடம் . சிதைவில் -சிதை விலவாக , 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


சுடருடைமைதியமென்ன த்தோன் றினன்றோன்றியாண்டும் 
இடருடையுள்ளத்தோரையெண்ணினுமுணர்ந்திலாதான் 
மடருடைநறுமென் சேக்கைமலையன்றியுதிரவாரிக் 
கடலிடைக்கிடந்தகாதற்றாதையைக்கண்ணிற்கண்டான் . 


(50 


கண்டனன்கலுழிநீருங்குருதியுங்காலைமாலைக் 
குண்டலமலம்புகின்ற குவவுத்தோட்குரிசிறிங்கள் 
மண்டிலமுலகில் வந்து கிடந்ததம்மதியின் மீதா 
விண்டலந்தன்னினின்றோர் * மீன் விழுந்தென்னவீழ்ந்தான் . 


() 


( கச 2 ) 


எந்தையேயெந்தையேயிவ்வெழுதிரைவளாகத்தியார்க்கும் 
சிந்தையாற்செய்கையாலோர் தீவினைசெய் திலா தாய் 
நொந்தனையது தானிற்கநின்முகநோக்கிக்கூற்றம் 
வந்ததேயன்றோவஞ்சாதாரதன் வலியைத் தீர்ப்பார் . 
தறையடித்தது போற்றீராத்தகையவித்திசைகடாங்கும் 
கறையடிக்கழிவு செய்த t கண்டகனெஞ்சமுன் றன் 
நிறையடிக்கோலவாலினிலைமையையுன் னுந்தோறும் 
பறையடிக்கின்றவந்தப்பயமறப்பறந் தவன்றே. 


(கங) 


குலவரைநேமிக்குன் றமென் றுவானுயர்ந்தகோட்டின் 
தலைகளுநின் பொற்றாளிற் ரழும்பினிற்றவிர்ந்தவன்றே 
மலைகொளுமரவுமற்றுமதியமும்பலவுந் தாங்கி 
லைகடல்கடைய வேண்டினாரினிக்கடைவரையா . 


(கசசு ) 


V 


பஞ்சின் மெல்லடியாள் பாலன்பாதுகமல்லயாவும் 
அஞ்சலித்தறியாச்செங்கையாணையாயமரர்யாரும் 
எஞ்சலரிருந்தாருன்னாலின்னமுதீந்தநீயோ 
துஞ்சினை + வள்ளியோர்கணின்னின்யார்சொல்லற்பாலார் . ( கசடு ) 
ஆயனபலவும்பன்னியழுங்கினன் புழுங்கி நோக்கித் 
தீயுறுமெழுகிற்சிந்தையலம்வருஞ்செங்கண்வாலி 
நீயினியயர்வாயல்லையென்று தன்னெஞ்சிற்புல்லி 
நாயகனிராமன் செய்தால் வினைப்பயனிதென்றான் . ( கசசு ) 
தோன்றலுமிறத்தறானுந்துகளறத்துணிந்துநோக்கின் 
மூன்றுலகத்தினோர்க்குமூலத்தேமுடிந்தவன்றே 
யான் றவமுடைமையாலிவ்விறுதிவந்திசைந்ததியார்க்கும் 
சான்றென நின் றவீரன்றான் வந்து வீடு தந்தான் , 

( கசஎ ) 
நட்சத்திரம் . நண்டகன் கண்டி ராவணன் . 
வள்ளியோர்.கொடையாளர் 


* மீன் 


வது ] 


வாலிவதைப்படலம் . 


ருரு 


பாலமை தவிர் நீயென் சொற்பற்று தியென்னினைய 
மேலொரு பொருளுமில்லாமெய்ப்பொருள்வில்லுந்தாங்கிக் 
கால் தரைதோயநின்று கட்புலக்குற்றதம்மா 
மால் தரும்பிறவி நோய்க்கு மருந்தெனவணங்குமைந்த 


(கசஅ ) 


என்னுயிர்க்கிறுதி செய்தானென்பதை * யிறையுமெண்ணா 
துன்னுயிர்க்குறுதிசெய்தியிவற்கமருற்றதுண்டேல் 
பொன்னுயிர்த்தொளிரும்பூணாய்போது திநிலைமைநோக்கி 
மன்னுயிர்க்குறுதிசெய்வான்மலரடிசுமந்து வாழ்தி . 


( கசா க) 


என்றனனினையவாயவுறுதிகள் யாவுஞ்சொல்லித் 
தன் றுணைத்தடக்கையாரத்தனயனைத்தழுவிச்சாலக் 
குன்றினுமுயர்ந்ததீண்டோட்குரக்கினத்தரசன் கொற்றப் 
பொன் றிணிவயிரப்பைம்பூட்புரவலன் றன்னைநோக்கி . 


(கரு ) 


நெய்யடைநெடுவேற்றானைநீனிறநிருதரென்னும் 
துய்யடைக்கனலியன்னதோளினன் றொழிலுந் தூயன் 
பொய்யடையுள்ளத்தார்க்குப்புலப்படாப்புலவமற்றுன் 
* கய்யடையாகுமென் றவ்விராமர்குக்காட்டுங்காலை 


கருக ) 


தன்னடிதாழ்தலோடுந்தாமரைத்தடங்கணானும் 
பொன்னுடைவாளை நீட்டி நீயிது பொறுத்தியென்றான் 
என்ன லுமுலகமேழுமேத்தின விறந்து வாலி 
அந்நிலை துறந்து வானுக்கப்புறத்துலகனானான் . 

( கடூஉ ) 
கய்யவணெகிழ்தலோடுங்கடுங்கணைகாலவாலி 
வெய்யமார்பகதுட்டங்காலுருவிமேக்குயரமீப்போய்த் 
துய்யநீர்க்கடலுட்டோய்ந்து தூய்மலரமரர்சூட்ட 
அய்யன்வெந் விடாதகொற்றத் 1 தாவம்வந்தடைந்ததன்றே. ( கருங ) 


எ - வது . வாலிவதைப்படலம் முற்றிற்று , 


ஆ . படலம் எ - க்கு திருவிருத்தம் - கூ க்க , 


இறையும் -சிறிதும் . கையடை - அடைக்கலம் . 
- ஆவம் - அம்புக்கூடு , 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


| 


எட்டாவது 
அரசியற் படலம் . 

* 
வாலியுமேகினான் விண்வரம்பிலாவாற்றலோடும் 
பாலியா முன்னர்நின்றபரிதிச்சேய்செங்கைபற்றி 
ஆலிலைப்பள்ளியானும்மங்கதனோடும் போனான் 
வேல்விழித்தாரைகேட்டாள் வந்தவன்மேலின் வீழ்ந்தாள் . 
குங்குமங்கொட்டியன்னகுவிமுலைக் * குவட்டுக்கொக்கப் 
பொங்குவெங்குருதிபோர்ப்பப்புரிகுழல்சிவப்பப் பொற்றோள் 
அங்கவனலங்கன் மார்பிற்புரண்டனளகன்றசெக்கர் 
வெங்கதிர் விசும்பிற்றோன்றுமின்னெனத்திகழுமெய்யாள் . 
வேய்ங்குழல் விழிகொணல்யாழ்வீணையென்றினையநாண 
ஏங்கினளிரங்கிவிம்மியுருகினளிருகை - கூப்பித் 
தாங்கினடலையிற்சோர்ந்து சரிந்து தாழ்குழல்கடள்ளி 
ஒங்கிய குரலாற்பன்னியினையனவுரைக்கலுற்றாள் . 


( உ ) 


( ங ) 


வேறு , 


( ச ) 


( 5 ) 


வரைசேர்தோளிடநாளும் வைகுவேன் 
கரைசேரா விடர்வேலைகாண்கலேன் 
உரைசேராருபிரேயென்னுள்ளமே 
அரைசேயானி துகாணவஞ்சினேன் . 
துயராலே தொலையாதவென்னையும் 
$ பயிராயோபகையாதபண்பினொய் 
செயிர் தீராய்விதியான தெய்வமே 
உயிர்போனாலுடலாருமுய்வரோ 
நறிதாநல்லமிர் துண்ணநல்க வின் 
பிறியா வின்னுயிர்பெற்றபெற்றி தாம் 
அறியாரோ நமனாரதன்றெனின் 
சிறியாரோவுபகாரஞ்சிந்தியார் 
அணங்கார்பாகனையாசைதோறுமுற் 
றுணங்காவொண்மலர்கொண்டுளன்பொடும் 
இணங்காக்காலமிரண்டொடொன்றினும் 

வணங்காதித்துணைவைகவல்லையோ. 
* குவடு மலை . - கூப்பி - சேர்த்து . 
- இடர்வேலை - துக்கசமுத்திரம் . $ பயிராயோ- அழையாயோ 


( 
சு 
) 


( 
எ 
) 


வது ) 


அரசியற்படலம் . 


ருஎ 


( 
அ 
) 


( 
க 
) 


( 


( 
க 
0 
) 


வரையார்தோள்பொடியாடவைகுவாய் 
தரைமேலாயுறு தன்மையீதெனக் 
கரையாதேனிடுபூசல்கண்டுமொன் 
றுரையாயென் வயினூனம்யாவதோ . 
நய்யாநின் றனெனானிருந்திங்கன் 
மெய்வானோர்திருநாடுமேவினாய் 
அய்யா நீயெனதாவியென்பது 
பொய்யோபொய்யுரையாத புண்ணியா . 
செருவார்தோளநின் சிந்தையுளெனெனின் 
* மருவார்வெஞ்சரமெனையும் வௌவுமால் 
ஒருவேனுள்ளுளையாகினுய்தியால் 
இருவேமுள்ளிருவேமிருந் திலேம் . 
எந்தாய் நீயமிழ்தீயயாமெலாம் 
உய்ந்தேமென்றுபகாரமுன்னுவார் 
நந்தாநாண்மலர்சிந்திநண்பொடு 
வந்தாரோவெதிர்வானுளோரெலாம் . 
ஓயாவாளியொளித்து நின்றெய்வான் 
ஏயாவந்தவி ராமனென்றுளான் 
வாயாலேயின னென்னின் வாழ்வெலாம் 
ஈயாயோ வமிழ்தேயுமீகுவாய் . 
சொற்றேன் முந்துறவன்ன சொற்கொளாய் 
அற்றானன்ன து செய்கலானென 
உற்றாயும்பியை - யூழிகாணுநீ 
இற்றாய்நானுனையென்றுகாண்கெனோ. 


( 
கக 
) 


( க 2 ) 


( கங ) 


நீருமேருவு நீ நெருக்கினால் 
மாறோர்வாளியுன் மார்பையீர்வதோ 
தேறேன்யானிது தேவர்மாயமோ 
வேறோர்வாலிகொலாம்விளிந்துளான் . 


( 
கச 
) 


( கரு ) 


தகைநேர்வண்புகழ்நின்று தம்பியார் 
பகைநேர்வாருளரான பண்பினால் 
உக நேர்சிந்தியுலர்ந்தழிந்தவால் 
மகனேகண்டிலையோநம்வாழ்வெலாம் . 
அருமந்தற்றமகற்றும்வில்லியார் 

ஒருமைந்தற்குமடாததுன்னினார் 
* மருவார்-பகைவர் . | ஊழி . அழிவு . 

8 


ருஅ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( கசு ) 


தருமம்பற்றியதக்கவர்க்கெலாம் 
கருமங்கட்டளையென்றல் * கட்டதோ . 
என்றாளின்னனபன்னியின்னலோ 
டொன்றானாளுணர்வே து முற்றிலாள் 
நின்றாளந்நிலைநோக்கி நீதிசால் 
வன்றாண்மால்வரையன்னமாருதி . 


( கள்) 


மடவாராலமடந்தைமுன்னர்வாழ் 
இடமேவும்படியேவிவாலிபால் 
கடன்யாவுங்கடைகண்டுகண்ணனோ 
டெனாவுற்றவெலாமுணர்த்தலும் . 


( கஅ ) 





( க்க ) 


அகம்வேரற்றுகவீசருக்கனார் 
புகமேலைக்கிரிபுக்கபோழ்தினின் 
நகமேயொத்த குரக்குநாயகன் 
முகமேயொத்தது மூரிமண்டிலம் . 
மறைந்தான் மாலையருக்கன்வள்ளியோன் 
உறைந்தான் மங்கைதிறத்தையுன்னுவான் 
குறைந்தானெஞ்சிகுறைந்தழுங்குவான் 
நிறைந்தார்கங்குலின் வேலை நீங்கினான் . 
புதல்வன் பொன் மகுடம் - பொறுக்கலான் 
முதல்வன் பேருவகைக்கு முந்துவான் 
உதவும்பூமகள்சேரவொண்மலர்க் 
கதவஞ்செய்யகரத்தினீக்கினான் . 


(20 ) 


( உக ) 


( 


அதுகாலத்தவருட்குநாயகன் 
மதிசாறம்பியைவல்லையேவினான் 
சதிரோன்மைந்தனையையகைகளான் 
விதியான்மௌலிமிலைச்சுவாயென்றான் . 


( உஉ ) 


( உ x ) 


அப்போதேயருணின் றவண்ணலும் 
மெய்ப்போர் மாருதிதன்னைவீரநீ 
இப்போதேகொணரின்னசெய்வினைக் 
கொப்பாம்யாவையுமென்றுணர்த்தலும் . 
மண்ணுந்நீர் முதன்மங்கலங்களும் 
எண்ணும்பொன்முடியாதும்யாவையும் 
* கட்டதோ - பொய்யோ . * பொறுக்கலான்-தரித்தலால் . 
மண்ணும் - அபிடேகிக்கின்ற . 


வது. ] 


அரசியற்படலம் . 


ருகூ 


நண்ணும் வேலையினம்பிதம்பியிம் 
திண்ணஞ்செய்வன செய்து செம்மலை . 


( உச ) 


| 


. 


( உரு) 


மறையோராசிவழங்கவானுளோர் 
நறைதோய்நாண்மலர் தூவநன்னெறிக் 
கிரையோன் றன்னிளையோனவ்வேந்தலைத் 
துறையோர் நூன் முறைமௌலி சூட்டினான் 
பொன்மா * மௌவிபுனைந்து பொய்யிலான் 
தான் மனக்கழறாழும் வேலையின் 
நன்மார்பிற்றழுவுற்ற நாயகன் 
சொன்னான் முற்றிய சொல்லினெல்லையான் . 


( உசு ) 


வேறு . 


(உஎ) 


( உ.அ ) 


( உக ) 


ஈண்டுநின்றேகி நீநின்னியல்பமையிருக்கையெய்தி 
வேண் வெமரபினெண்வி திமுறையியற்றி வீர 
பூண்டபேரரசுக்கேற்றயாவையும்புரிந்து போரில் 
மாண்டவன்மைந்தனோடும் வாழ்திநற்றிருவின்வைகி . 
வாய்மைசாலறிவின் வாய்த்தமந்திரமாந்தரோடும் 
தீமைதீரொழுக்கின் வந்ததிறத்தொழின்மறவரோடும் 
தூய்மைசால் - புணர்ச்சிபேணித்துகளறுதொழிலையாகிச் 
சேய்மையோடணிமையின்றித்தேவரிற்றெரிய சிற்றி . 
புகையுடைத்தென்னினுண்டுபொங்கனலங்கென் றுன்னும் 
மிகையுடைத்துலக ஏலோர்வினையமும்வேண்டற்பாற்றே 
பகையுடைச்சிந்தையார்க்கும்பயனுறுபண்பிற்றீரா 
நகையுடைமுகத்தையாகியின்னுரைநல்குநாவால் 
தேவருமருடர்கொத்தசெயிரறு செல்வமஃதுன் 
காவலுக்குரியதென்றாலன்ன துக்கருதிக்காண்டி 
எவருமினியாண்பாயலவர்விரவாரென் றிம் 
மூவகையியல்பிற்றாகுமுனைவர்க்குமுலகமூன்றின் . 
செய்வன செய்தல்யாண்டுந் தீயன சிந்தியாமல் 
வய்யனவந்துபோதும்வசையிலவினியகூறல் 
மெய்யனவழங்கல்யாவுமேவினவெஃகலின்மை 
உய்வனவாக்கித்தம்மோடுயர்வறவுயர்ந்ததோளாய் 
சிறியரென்றிகழ்ந்து நொய்வு செய்வன செய்யன் மற்றிக் 
நெறியிகழ்ந்தியானோர்தீமையிழைத்தலாலுணர்ச்சி நீண்டு 
* மௌலி- மகுடம் . - புணர்ச்சிபேணி - கலந்தாலோசித்து . 
நொய்வு - இகழ்வு . 


( ங O ) 


(ஙக ) 


• d 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


குரியதாமேனியாயகூனியாற்குவவுத்தோளாய் 
வெறியன வெய்திநொய் தின் வெந்துயர்க்கடலின் வீழ்ந்தேன் . ( உ ) 


மங்கையர்பொருட்டாலெய்து மாந்தர்க்குமரணமென்றல் 
சங்கையின் றுணர் திவாலிசெய்கையா ற்சாலுமின்னும் 
அங்கவர் திறத்தினானேயல்லலும்பழியுமாதல் 
ஏங்களிற்காண்டியன்றேயிதற்குவேறே தியாதோ . 


( ந.. ) 


நாயகனல்லனம்மைநனிபயந்தெடுத்து நல்கும் 
தாயெனவினிது பேணத்தாங்குதிதாங்குவாரை 
ஆயது தன்மையேனுமறவரம்பிகவாவண்ணம் 
தீயனவந்தபோது * சுடுதியாற்றீமையோரை. 


( 
ந.ச 
) 


இறத்தலும்பிறத்தறானுமென்பனவிரண்டும்யாண்டும் 
திறத்துளிநோக்கிற்செய்தவினைதரத்தெரிந்தவன்றே 
புறத்தினியுரைப்பதென்னேபூவின்மேற்புனிதற்கேனும் 
அறத்தின திறுதிவாழ்நாட்கிறு தியஃதுறுதியென்ப . 


ஆக்கமுங்கேடுந்தாஞ்செயறத்தொடுபாவமாய 
சொக்கிவேறண்மைதேரார்பொருவரும்புலமை நூலோர் 
தாக்கினவொன்றோடொன்று தருக்குருஞ்செருவிற்றக்கோய் 
பாக்கியமின்றிமற்றும்பாவத்தைப்பற்றலாமோ . 

( ஙசு) 
இன்னவை தகமையென்பவியல்புளிமரபினெண்ணி 
மன்னாசியற்றியென்கண்வருவழிமாரிக்காலம் 
பின்னுறமுறையினுன்றன் பெருங்கடற்சேனையோடும் 
t துன்னு திபோதியென்றான் சுந்தானவனுஞ்சொல்வான் ( கூஎ ) 
குரங்குறையிருக்கையென்னுங்குற்றமே குற்றமல்லால் 
அரங்கெழுதுறக்க நாட்டுக்கரசெனலாமதன்றே 
மரங்கிளரருவிக் குன்றம்வள்ளனீமனத்தினெம்மை 
இரங்கியபணியாமெய்த விருத்தியாற்சிலநாளெம்பால் . 

( 
அரிந்தமநின்னையண்மியருளுக்குமுரியேமாகிப் 
பிரிந்து வேறெய்துஞ்செல்வம் வெறுமையிற்பிறிதொன்றாமால் 
கருந்தடங்கண்ணிணாளை நாடலாங்காலங்காறும் 
இருந்தருடருதியெம்மோடென்றடியிணையின் வீழ்ந்தான் . ( ஙக ) 


( 
ஈ 
அ 
) 


( 


எந்தலுமிதனைக்கேளாவின்னிளமுறுவ னாற 
வேந்தமையிருக்கையெம்போல் விரதியர் விழைதற்கொவ்வா 
* சுடுதி - தண்டித்தி - துன்னுதி அடைவாய் . - குன்றம் - குன்றத்தில் 
$ அரிந்தம் - நாராயணனே. நாற தோன்ற . 


வது . ] 


அரசியற்படலம் . 


சுக் 


போந்தவணிருப்பினெம்மைப்போற்றவேபொழுதுபோமால் 
சேர்ந்தனைநிற்க முன்பவ்வரசியற்றருமந் தீர்தி . 


( ச O ) 


( 
சக 
) 


( 
52 
) 


ஏழிரண்டாண்டியான்போந்தெரிவனத்திருக்கவென்றேன் 
வாழியாயாசர்வைகும்வலநகர்வைக * லொல்லேன் 
பாழியந்தடந்தோள் வீரபார்த்திலை போலுமன்றே 
யாழிசைமொழியோடன்றியானுறையின்பமென்னோ. 
+ தேவுவேறரக்கன்வைத்தசேமத்துளிருப்பத்தான் றன் 
ஆவிபோற்றுணைவரோடுமளவிடற்கரியவின்பம் 
மேவினானிராமெனென் றாலைய விவ் வெய்யமாற்றம் 
மூவகையுலகமுற்றுங்காலத்து முற்றவற்றோ. 
இல்ல றந்து றந் திலாதோரியற்கையையிழந்துபோரின் 
வில்ல றந்துறந்து வாழ்வேனென்கின்னமேன்மையில்லாச் 
சில்ல றம்புரிந்து நின்ற தீமைகடீருமாறு 
நல்லறந்துறந்தநோன் பினவையறநோற்பலென்றான் . 
அரசியற்குரியயாவுமாற்றுழியாற்றியான்ற 
திரைசெயற்கரியசேனைக்கடலொடுந் திங்கணான்கின் 
$ விரைசுகவென்பானின்னைவேண்டினென் வீரவென்றான் 
உரைசெயற்கெளிதுமாகியரிது மாமொழுக்கினின்றான் . 
மறித்தொருமாற்றங்கூறான்வானுயர்கொற்றத்தன்னான் 
குறிப்பறிந்தொழுகன்மாதோகோதிலாதலென்னா 
நெறிப்படர்கண்கள் பொங்கிநீர்வரநெடிது தாழ்ந்து 
பொறிப்பருந்துன்ப முன்னாக்கவிக்குலத்தரசன் போனான் . 


( சாட ) 


( 
சச 
) 


( 
சடு 
) 


வாலிகாதலனுமாண்டுமலரடிவணங்கினானை 
நீலமாமேகமன்னநெடியவனருளினோக்கிச் 
சீலநீயுடையையா தலிவன் சிறுதாதையென்னா 
மூலமேதந்த நுந்தையாமெனமுறையினிற்றி . 


(சசு ) 


என்னமற்றினையகூறியேகவற்றொடரவென்றான் 
பொன்னடிவணங்கிமற்றைப்புகழுடைக்குரிசில் போனான் 
பின்னர்மாருதியை நோக்கிப்பேரெழில் வீரநீயும் 
அன்னவனரசுக்கேற்றதாற்றுதியறிவினென்றான் . 


(சஎ ) 


பொய்த்தலிலுள்ளத்தன்பு பொழிகின்றபுணர்ச்சியானும் 
இத்தலையிருந்து நானேயினவெனக்குத்தக்க 
* ஒல்லேன் - கூடாதவனாக இருக்கின்றேன் . தேவி - சானகி . 
1 திங்கள் -மாதம் . $ விரைசுக - நெருங்குக . 


உ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கர் 


( சஅ ) 


கைத்தொழில் செய்வனென்றுகழலிணைவணங்குங்காலை 
மெய்த்தலைநின் றவீரனிவ்வுரைவிளம்பிவிட்டான் . 
நிரம்பினாகே 

னானொருவன் காத்த நிறையரசிறுதிநின்ற 
வரம்பிலாததனைமற்றோர் தலைமகன் வலி திற்கொண்டால் 
* அரும்புவாலனுந் தீங்குமாகலினையரின்போற் 
பெரும்பொறையறிவினோரானிலையினைப் பெறுவதம்மா . 


( ச . ) 


+ ஆன் றவற்குரியதாயவரசினைநிறுவியப்பால் 
ஏன்றெனக்குரியதாயதானகருமமுமியற்றற்கொத்த 
சான்றவர் நின்னினில்லையாதலாற்றருமந்தானே 
போன் நநீயானேவேண்டவத்தலைபோதியென்றான் . 


( 
30 
) 


ஆழியானனையகூறவாணையீதாகினஃதே 
வழியாய்புரிவனென் றுவணங்கிமாருதியும் போனான் 
சூழிமால்யானையன்ன தம்பியுந்தானாந்தொல்லை 
ஊழிநாயகனும் வேறோருயர் தடங்குன் றமுற்றார் . 


( ருக ) 


ஆரியனருளிற்போயவ்வகன்மலையகத்தனான 
சூரியன் மகனுமானத்துணைவருங்கிளையுஞ்சுற்றத் 
தாரையை வணங்கியன்னாடாயெனத்தந்தைமுந்தைச் 
சீரியன்சொல்லேயென்ன செவ்விதினரசுசெய்தான் . 


( ருஉ ) 


வளவரசெய்திமற்றைவானரவீரர் யாரும் 
கிளைஞரினு தவவாணைகிளர்திசையளப்பக்கேளோ 
டளவிலவாற்றலாற்றவான்மையங்கதன்றங்கள்செல்வத் 
திளவரசியற்றவேவியினிதினினிருந்தானிப்பால் . 


( ருகூ ) 


வள்ளலுமவணின்றேகிமதங்கன திருக்கையான 
வெள்ளவான் குடுமிக்குன்றத்தொருசிறைமேவிமெய்ம்மை 
அள்ளுறுகாதற்றம்பியன் பினாலமைக்கப்பட்ட 
எள்ளலில்சாலையெய்தியினிதினினிருந்தகாலை , 


(ருச) 


அ - வது அரசியற் படலம் முற்றிற்று . 


ஆ திருவிருத்தம் 

சருக . 


* அரும்புவ - தோன்றுவ . t ஆன் றவர் -உயர்ந்தோர் . 
வள்ளல் - வரையாது கொடுப்போன் . 


பதாவது . 
கார்காலப்படலம் . 


இதுமுதல் டூ - பாடல்கள் மழைக்கால வருணனை . 
மாவியல் வடதிசைநின் றுவானவன் 
ஓவியமேயெனவொளிக்கவின் குலாம் 
தேவியைநாடியமுந்தித்தென்றிசைக் 
கே விய தூதெனவிரவியேகினான் . 


* பய்யனைப்பஃறப்பாந்தளேந்திய 
மொய்நிலத்தகளியின் முழங்கு நீர்நெயின் 
வெய்யவன் விளக்கமாமேருப்பொன்றிரி 
மய்யெடுத்தொத்தது மழைத்தவானமே . 
t நண்ணுதலருங்கடனஞ்சதுங்கிய 
கண்ணுதல்கண்டத்தின் காட்சி காணலாய் 
விண்ணகமிருண்டது வெயிழுன் வெங்கதிர் 
தண்ணியமெலிந்தன தழைத்தமேகமே . 
நஞ்சினினளிர்நெடுங்கடலினெங்கையர் 
அஞ்சன நயனத்தினவிழ்ந்தகூந்தலின் 
வஞ்சனையரக்கர்தம் வடிவிற்செல்கையின் 
கெஞ்சினினிருண்டது நீலவானமே . 


( 
ங 
) 


( 
ச 
) 


நாட்களினளிர்கடனாரநாவுற 
வேட்கையிற்பருகிய மேகமின்னுவ 
வாட்கைகண் மயங்கி - செருவின் வார்மதப் 

பூட்கைகணிறைந்த புண்டிறப்பபோன்றவே . 
நீனிறப்பெருங்கரிநிறைத்தநீர்த் தெனச் 
சூனிற முகிற்குலந்துவன்றிச்சூழ்திரை 
மானிறநெடுங்கடல்வாரி ) மூரிவான் 
மேனிரைத்துளதென முழக்கமிக்கதே . 
அரிப்பெரும்பெயரவன் | தலினோரணி 
விரிப்பவுமொத்தனவெற்புமீது) தீ 
எரிப்பவுமொத்தன வேசிலாசைகள் 
சிரிப்பவுமொத்தனதெரிந்சமின்னெவாம் . 

( எ ) 
பையணை விடப்பையினையுடைய பாம்பாகிய அணை இஃதாகுபெயர் . 
நண்ணுதலரும் அருகிலடைதற்கரிய - பூட்கை யானை - மூரிபெரிய 


( 
சு 
) 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


( அ ) 


மாதிரக்கருமகன் மாரிக்கார்மழை 
யாதினுமிருண்டவிண்ணிருந்தைக்குப்பையின் 
கூதிர்வெங்கானெடுந் துருத்திக்கோளமைத் 
தூதுவெங்கன லுமிழுலையுமொத்ததே . 
பிரிந்துறைமகளிறும்பிலத்தபாந்தளும் 
எரிந் துயிர் நடுங்கிடவிரவியின் கதிர் 
அரிந்தனவாமெனவசனிநாவென 
விநிந்தன திசைதொறுமிசையின் மின்னெலாம் . 


( க ) 


( 
க 
0 
) 


( க்க ) 


( 
க 
) 


சூடினமணிமுடித்துகளின் விஞ்சையர் 
கூடுறை நீக்கிய குருதிவாட்களும் 
ஆடவர்பெயர்தொறுமாசையானையின் 
ஓடகைளொளிபிறழ்வனவுமொத்ததே . 
எண்வகைநாகங்கடிசைகளெட்டையும் 
நண்ணினநாவளைத்தனையமின்னகக் 
கண்ணுன் மெய்வடிவெனக்கருகிக்கார்விசும் 
புண்ணிறையுயிர்ப்பென $ வூதைபொங்கவே . 
தலைமையுங்கீழ்மையுந் தவிர்தலின்றியே 
மலையினுமரத்தினுமற்று முற்றினும் 
விலைநினைந்துளவழிவிலங்கும் வேசையர் 
உலைவுறுமனமெனவுலாய தூதையே . 
அழுங்குறுமகளிர்த மன்பர்த்தீர்ந்தவர் 
புழுங்குறுபுணர்முலைகொதிப்பப்புக்குலாய்க் 
கொழுங்குறைத்தசையெனவீர்ந்து கொண்டது 
விழுங்குறுபேயெனவாடைவீங்கிற்றே . 
ஆர்த்தெழுதுகள்விசும்படைத்தலானுமின் 
கூர்த்தெழுவாளெனப்பிறழுங்கோட்பினும் 
தார்ப்பெரும்பணையின் விண்டழங்குதாவினும் 
போர்ப்பெருங்களமெனப்பொலிந்ததும்பரே . 
இன்னகைச்சனகியைப்பிரிந்தவேந்தன் மேல் 
மன்மதன் மலர்க்கணை வழங்கினானெனப் 
பொன்னெடுங்குன்றின் மேற்பொழிந்ததாரைகள் 

மின்னொடுந்துவன்றினமேகராசியே . 
* கருமகன் - தொழிலாளி , அவன் கொல்லன் 
* கண்ணு தன் மிடரெனக்கருகி என்றும்பாடம் . 
ஊதை - ஒருவகைக் காற்று , அன்பர் நாயகர் 


( ங ) 


(கச ) 


வது ] 


கார்காலப்படலம் . 


கரு 


கல்லிடைப்படுந் துளித்து வலைகாரிடு 
வில்லிடைச்சரமெனவிசையின் வீழ்ந்தன 
* செல்விடைப்பிறந்தசெங்கனலிற்சிந்தின 
எல்லிடைமானிசிதர்ந்தழலியற்றல்மேல் . 


(கசு ) 


மள்ளர்கண்மறுபடைமானயானைமேல் 
வெள்ளிவேலெறிவன போன்ற மேகங்கள் 
தள்ளருந்துளிபடத்தகர்ந்து சாய்கிரி 
புள்ளிவெங்கடகரிபுரள்வபோன் றவே . 


(கஎ ) 


( கஅ ) | 


வானிடுதனுநெடுங்கருப்புவின்மழை 
மீனெடுங்கொடியவன் பகழிவீழ்துளி 
தானெடுஞ்சார் துணைபிரிந்ததன்மையர் . 
ஊனுடையுடம்பெலாமூழ்கலொத்தவே . 
+ தீர்த்தனுங்கவிகளுஞ்செறிந்துநம்பகை 
பேர்த்தனரினியெனப்பேசிவர்னவர் 
ஆர்த்தெனவார்த்தனமேகமாய்மலர் 
தூர்த்தனவொத்தன துள்ளிவெள்ளமே . 


( கக ) 


( 
20 
) 


வண்ண விற்கரதலத்தரக்கன் வாளினன் 
விண்ணிடைக்கடிது கொண்டேகும் வேலையில் 
பெண்ணினிற்கருங்கலமனையபெய்வளை 
கண்ணெனப் பொழிந்தது காலமாரியே . 
சிரஞ்சுடர்மதிபுனை தேவன் விண்டொடர் 
புரஞ்சுடவிடுசரம்புரையுமின்னினம் 
அரஞ்சுடப்பொறிநிமிர யிழினாடவர் 
உரஞ்சுடவுளைந்தன பிரிந்துளோர்க்கெலாம் . 
பொருடாப்போயினர்ப் பிரிந்தபொய்யுடற் 
குருடருதேர்மிசையுயிர்கொண்டுய்த்தலான் 
மருடருபிரிவினோய் $ மாசுணங்கெடக் 
கருடனைப்பொருவினகாலமாரியே . 


(உக ) 


( 22 ) 


முழங்கின முறைமுறைமூரிமேகநீர் 
வழங்கினமிடைவன மானயானைகள் 
தழங்கினபொழிமதத்திவலைதாழ்தரப் 

புழுங்கினவெதிரெதிர்பொருவபோன்றவே . 
* செல் - மேகம் . மள்ளர் -போர்வீரர் . 1 தீர்த்தன் - தூயவன் . ஈண்டி 
ராமன் மற்று . - அபில் - வேலாயுதம் . $ மாசுணம் - பாம்பு , 

9 


(உங ) 


கிட்கிந்தாகாண்டம் . [ நான்கா 
விசைகொமொருதமறித்து வீசலால் 
அசைவுறுசிறு துளியப்புமாரியின் 
இசைவுறவெய்வனவியைவாயிருந் 
திசையொடுதிசைசெருச்செய்தசெய்தவே . 

( உச ) 
விழைவுறுபொருடாப்பிரிந்தவேந்தர்வர் 
துழையுறவுயிருறவுயிர்க்குமாதரின் 
மழையுறமாமுகமலர்ந்து தோன்றின 
குழையுறப்பொலிந்தன * உலவைக்கொம்பெலாம் . (உடு ) 


( 


வேறு . 


பாடலம்வறுமைகூரப்பகலவன் பசுமைகூரக் 
கோடல்கள் பெருமைகூரக்குவலயஞ்சிறுமைகூர 
ஆடினமயில்கள் பேசா தடங்கின குயில்களன்பர்த் 
தேடுறத்தளர்ந்தார்போன்றுந் திருவுறக்கிளர்ந்தார்போன்றும் . (உசு ) 
நானிறச்சுரும்பும்வண் டுநன் மணியணியுஞ்சாரற் 
றேனுகமலர்ந்து சாய்ந்தசேயிதழ்க்காந்தட்செம்பூ 
வேனிலைவென்றதம்மாகாரென வியந்துநோக்கி 
மானிலக்கிழத்திகைகண்மறித்தனபோன்ற்மன்னோ, ( உஎ ) . 
வாளெயிற்றரவம்போலவன் றலைகான் றமானத் 
தாளுடைக்கோடறம்மைத்தழீ இயனகாதறங்க 
மீளலவவையுமன்னவிழைவனவுணர்வுவீந்த 
கோளரவென்னப்பின்னியவற்றொடுங்குழைந்து சாய்ந்த . (உஅ ) 
எள்ளிடவிடனுமின்றியெழுந்தனவிலங்கு + கோபம் 
தள்ளுறத்தலைவர் தம்மைப் பிரிந்தவர் தழீஇயதுமக் 
கள்ளுடையோதியார் தங்கலவியிற்பலகாற்கான்ற 
வெள்ளடைத்தம்பற்குப்பைசிதர்ந்தெனவிரிந்தமாதோ. (உக ) 
தீங்கனிநாவலோங்குஞ்சேணுயர் குன்றிற் செம்பொன் 
வாங்கினகொண்டுபாரின் மண்டுமால்யாறுமான 
வெங்கையின் மலருங்கொன்றைவிரிந்தன் வீயுமீர்த்துத் 
தாங்கினகலுழி சென்று தலைமயக்குறுவதம்மில் . 

( ங O ) 


நன்னெடுங்காந்தட்போதினறைவிரிகடுக்கைமென்பூத் 
துன்னியகோபத்தோடுந்தோன்றியதோற்றந் தும்பி 
இன்னிசைமுரல்வநோக்கியிருநிலமலர்க்கையேந்திப் 
பொன்னொடுங்காசையீட்டுக்கொடுப்பதேபோன்றவன்றே . 
* உலவைக்கொம்பு - பட்டமரக்கிளை . 
t கோயம்-இந்திரகோபம் - பட்டுபூச்சியென்ப . 


வது . ] 


கார்காலப்படலம் . 


கஎ 


கிளைத்துணைமழலைவண் கின்னரநிகர்த்தமின்னும் 
துளிக்குரன் மேகம்வள்ளார் துரியந்துவைப்பபோன்ற 
வளைக்கையர்போன் றமஞ்ஞைதோன்றிசளரங்கின்மாடே 
விளக்கினமொத்தகாண்போர்விழியொத்தவிளையின்மென்பூ . ( ங 2 ) 
பேடையு * திமிறும்பாயப்பெயர்வுழிப்பிறக்குமோசை 
ஊடுறத்தாக்குந்தோறுமொல்லொலிபிறப்பநல்லார் 
ஆடியற்பாணிக்கொக்குமாரியவமிழ்தப்பாடற் 
கோடியதாளங்கொட்டன் மலர்ந்தகூதாளமொக்க . 

(ஙங ) 
வழைதுறுகானயாறுமாநிலக்கிழத்திமக்கட் 
குழைதுறுமலைமாக்கொங்கைசுரந்தபாலொழுக்கையொத்த 
விழைவுறுவேட்கைநாலும்வேண்டினர்க்குதவவேண்டிக் 
குழைதொறுங்கனகந்தூங்குகற்பகநிகர்த்தகொன்றை , 
பூவியல்புறவமெங்கும் பொறிவரிவண்டுபோர்ப்பத் 
தீவியகளியவாகிச்செருக்கியகாமச்செவ்வி 
ஓவியமரன்கடோறுமுரைத்தறவுரிஞ்சியொன்கேழ் 
நாவிய செவ்வி நாறக்கலையொடும்புலந் தகவ்வி . 

(கூடு ) 


( 
உச 
) 


. 


வேறு . 


(ஙசு ) 


( ங எ ) 


தேரினன்னெடுந் திசைசெலச்செருக்கழிந்தொடுங்கும் 
கூரயிற்றருங்கண்ணெனக்குவிந்தனகுவளை 
மாரனன்னவர்வரவுகண்டுவக்கின் றமகளிர் 
+ மூரன்மென்குரு - முறுவலொத்தரும்பின முல்லை . 
களிக்குமஞ்ஞையைக்கண்ணுளரினமெனக்கண்ணுற் 
றளிக்குமன்னரிற்பொன்மழைவழங்கினவவருவி 
வெளிக்கன்வந்தகார்விருந்தென விருந்து கண்டுள்ளம் 
களிக்குமங்கையர் முகமெனப்பொலிந்தனகமலம் . 
சரதநாண்மலரியாவையுங்குடைந்தன தடவிச் 
சுரதநூறெரிவிடரெனத்தேன் கொண்டுதொகுப்ப 
பரதரன் முறைநாடகம்பயனுறப்பகுப்பான் 
இரதமீட்டுறுங்கவிஞரைப்பொருவினதேனீ. 
நோக்கினானமைநோக்கழிகண்ட நுண்ட நுண்மருங்குற் 
ராக்கணங்கருஞ்சீதைக்குத்தரக்கருந்துன்பம் 
ஆக்கினான மதுருவினென் றரும்பெறலுவகை . 
வாக்கினானுரையாமெனக்களித்தனமான்கள் . 
D மிறு.ஆண்வண்டு, 1 மூரல் - நகையினையுடைய, 
முறுவல் - பற்கள் . 


( ந.அ ) 


( ஙசு ) 


சு அ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கர் 


நீடுநெஞ்சுறுநேயத்தானெடிது றப்பிரிந்து 
வாடுகின் நன மருளுறு காதலின் மயங்கிக் 
கூடுநன்ன தித்தடர்தொறுங்குடைந்தபடிவுற் 
முடுகின் றனகொழுநரைப்பெறுவினவன்னம் . 


( 
ச 
) 


( 
சக 
) 


காரெனும்பெயர்க்கரியவன் மார்பினிற்க திர்முத் 
தாரமென்னவும் பொலிந்தனவளக்கருமளக்கர் 
நீர்முகந்தமாமேகத்தினருகுறநிறைத்துக் 
கூறும் வெண்ணிறத்திறத்தனபறப்பன * குரண்டம் 
மருவி நீங்கல் செல்லாநெடுமாலையவானிற் 
பருவமேகத்தினருகுறக்குருகினம்பறப்ப 
திருவினாயகனிவனெனத்தேமறைதெரிக்கும் 
ஒருவன் மார்பினினுத்தரீயத்தையுமொத்த . 


(( se ) 


(சங ) 


( சசு ) 


உறவெதுப்புறுங்கொடுந்தொழில்வேனிலானொழியத் 
திறநினைப்பருங்காரெனுஞ்செவ்வியோன் சேர 
நிறமனத்துறுகுளிர்ப்பினினெ டுநிலமடந்தை 
புறமயிர்த்தலம் பொடித்தனபோன் றன பசும்புல் . 
தேனவாமலர்த்திசைமுகன் முதலினர்தெளிந்தோர் 
ஞான நாயகனவையுறநோக்கினநல்கக் 
கானம்யாவையும்பரப்பியகண்ணெனச்சனகன் 
மானை நாடிநின் றழைப்பனபோன்றன - மஞ்ஞை. 
செஞ்சேவேலவர் செறிசிலைக்குரிசிலரிருண்ட 
குஞ்சிசேயொளிகதுவுறப்பு து நிறங்கொடுக்கும் . 
பஞ்சிபோர்த்தமெல்லடியெனப்பொலிந்தனபதுமம் 
வஞ்சிபோலியர்மருங்கென நுடங்கினவல்லி 
நீயிரன்னவர் குதலையராதலினேடிப் 
போயதையலைத்தரு திரென் றிராகவன் புகலத் 
தேயமெங்கணுந் திரிந்தனபோந்திடைத்தேடிக் 
1 கூயவாய்க்குரல் குறைந்தபோற்குறைந்தன குயில்கள். - 
பொழிந்தமாநிலம்புற்றரக்குமட்டியபுனிற்றா 
எழுந்தவாம்பிகளிடறினசெறி தயிரேய்த்த 
மொழிந்ததேனுடைமுகிழ்முலையாய்ச்சியர் முழவிற் 
பிழிந்தபால்வழி நுரையெனப்பொருவுவ பிடவம் . 
* குரண்டம் - வெண்கொக்கு . - மஞ்ஞை- மயில் . 
t கூய - அழைத்த , தீ பிடவம் - ஒருமலர் . 


( சசு ) 


( சஎ ) 


கார்காலப்படலம் 


) 


சசு 
) 


க 


வேங்கைநாறின கொடிச்சியர் வடிக்குழல் விரைவண் 
டேங்கநாகமுநாறின நுளைச்சியரைம்பால் 
ஆங்குநாண் முல்லைநாறினவாச்சியரோதி 
ஞாங்கருற்பலமுழத்தியர் * பித்திகைநாற . 

( சஅ ) 
தேரைக்கொண்டபேரல் குலாடிருமுகங்காணான் 
ஆரைக்கண்டுயிராற்றுவானல்லுணர்வழிந்தான் 
மாரற்கெண்ணில்பல்லாயிரமலர்க்கணைவகுத்த 
காரைக்கண்டனன் வெந்துயர்க்கொருகரைகாணான் . 
அளவில் காரெனுமப்பெரும்பருவம் வந்தணைந்தால் 
தளர்வரென்மது தவம்புரிவோருக்குந்தகுமால் 
கிளவிதேனினுமமிழ்தினுங்கிளைத்தவெள்வலை தோள் 
வளவியுண்டவன் வருந்துமென்றாலது வருத்தோ. ( 
கார்வளங்கண்ட ராமன் காதலியை நினைந்து வருந்துதல் . 
காவியுங்கருங்குவளையுநெய்தலுங்காயாம் 
பூவையும் பொருவானவன்புலம்பினன் றளர்வான் 
ஆவியுஞ்சிறி துண்டுகொலாமெனவயிர்த்தான் 
தூவியன்ன மன்னாடிறத்திவையிவை கொல்லும் . 

(ருக ) 


( 
F0 
) 


வேறு . 


( உ) 


( ருகூ ) 


வாரேர்முலையாளை மறைக்குநர்வாழ் 
ஊரேயறியேனுயிரோடுழல்வேன் 
நீரேயுடையாயருணின்னிலையோ 
காரேயென தா விகலக்குதியோ . 
வெப்பார்நெடுமின்னினெயிற்றைவெகுண் 
டெப்பாலும் விசும்பினிருண்டெழுவாய் 
அப்பாதகவஞ்சவரக்கரையே 
ஒப்பாயுயிர்கொண்டல + தோவலையோ . 
அயிலே விழியார் விளையாரமிழ்தின் 
குயிலேமெழியார்க்கொணராய்கொடியாய் 
துயிலேனொருவேனுயிர்சோர்வுணர்வாய் 
மயிலேயெனை நீவலியாடு தியோ , 
மழைவாடையொடாடிவலிந்துயிர்மேல் . 
நுழைமாய்மலர்வாய் நொடியாய் கொடியே 
இழைவாணுதலாளிடைபோலிடையே 

குழைவாயென தாவிகுழைக்குதியோ 
* பித்திகை-கூந்தல் . | நீர்சலமும் , நெகிழ்ந்த குணமும் . 
- ஒவலையோ - ஒழியாயோ . நொடியாய்பேசுவாயாக 


( ருச ) 


எ O 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


( ருசு ) 


விழையேன் விழைவானவைமேன்மையினின் 
றிழையேனுணர்வேனவையின்மையினால் 
பிழையேனுயிரோடு பிரிந்தனரால் 
உழையேயவரெவ்வுழையாருரையாய் 
பயில் பாடகமெல்லடிபஞ்சனையார் 
செயிரே துமிலாரொடு தீருதியோ 
அயிராதுடனேயகல்வாயலையோ 
உயிரேகெடுவாயுறவோர்கிலையோ . 


( 
ருஎ 
) 


ஒன்றைப்பகராய்குழலுக்குடையாய் 
வன்றைப்புறு நீள்வயிரத்தினையே 
கொன்றைக்கொடியாய்கொணர்கின்றிலையே 
என்றைக்குறவாகவிருந்தனையே . 


( ருஅ ) 


வேறு , 


( 
சு 
0 
) 


குராவரும்பனையகூர்வாளெயிற்றுவெங்குருளை நாகம் 
விராவுவெங்கடுவிற்கொல்லுமெல் * லிணர்முல்லைவெய்தின் 
உராவருந்துயரமூட்டியோய்வறமலைவதொன்றோ 
இராவணகோபநிற்கவிந்திரகோபமென்னோ. 

( ருக ) 
ஓடைவாணுதலினாளையொளிக்கலாமுபாய முன்னி 
நாடிமாரீசனாரோராடகாவ்வியானார் 
வாடையாய்க்கூற்றினாருமுருவினைமாற்றி வந்தார் 
கேடு சூழ்வார்க்குவேண்டு முருக்கொளக்கிடைத்தவன்றே . 
அருவினையாக்கரென்னவந் தரமதனின்யாரும் 
வெருவாமுழங்குகின்றமேகமேமின்னுகின்றாய் 
தருவலென் றிரங்கினாயோதாமரைமறந்ததையல் 
உருவினைக்காட்டிக்காட்டியொளிக்கின்றாயொளிக்கின்றாயால் . ( சுக ) 
உண்ணிறைந் துயிர்க்கும் வெம்மையுயிர்சுடவுடலையுள்ளம் 
புண்ணுறவாளி தூர்த்தல்பழுதினிப்போதிமாரா 
எண்ணுறுகல்வியுள்ளத்திளையவனின்னேயுன்னைக் 
கண்ணுறுமாயிற்பின்னையாரவன் சீற்றங்காப்பார் . 

( சுஉ ) 
வில்லும் வெங்கணையும் வீரர்வெஞ்சமத்தஞ்சினார் மேல் 
புல்லுவவல்லவாற்றல் போற்றலர் குறித்தல் போலாம் 
அல்லுநன்பகலுநீங்காயநங்கநீயருளிற்றீர்ந்தாய் 
செல்லுமென்றெளிவந்தோமேற்செத்தலுஞ்சீர்மைத்தாமோ . ( சுகூ ) 


* இணர்- கொத்து . 


வது ) 


கார்காலப்படலம் . 


எக 


என்ன வித்தகையபன்னியீடழிந் திரங்குகின்ற 
தன்னையொப்பானை நோக்கித் + தகையழிந் தயர்ந்ததம்பி 
நின்னையொத்தகையையாகநினைந்தனைநெடியோயென்னாச் 
சென்னியிற் சுமந்தகையன்றேற்றுவான் செப்பலுற்றான் . 


( கச ) 


வேறு . 


காலநீளிது காருமாரியும் வந்ததென்றகவர்ச்சியோ 
நீலமேனியரக்கர்வீரநினைந்தழுங்கிய நேர்மையோ 
வாலி சேனை மடந்தைவைகிடநாடவாரலதாமையோ 
சாலுநல்லுணர் கேள்வி வீரதளர்ந்ததென்னை தவத்தினாய் 
மறைதுளங்கினுமதிதுளங்கினும் வானுமாழ்கடல் வையமும் 
நிறைதுளங்கினுநிலை துளங்குறுநிலைமைகின் வயினிற்குமோ 
பிறை துளங்குவவனையபேரெயிறுடைய பேதையர் பெருமைநின் 
றை துளங்குறுபுருவமென் சிலையிடைதுளங்குறவிசையுமோ . (சுசு) 
அனு 

னுமனென்பவனளவறிந்தனமறிஞனங்கதனாதியோர் 
எளையரென்பதொரிறுதிகண்டிலமெழுபதென்றெனுமியல்பினார் 
வினையின் வெந்துயர்விரவு திங்களும்விரைவு சென் றனவெளிதினின் 
தனுவெனுந் திருநுதலுவந் தனள் - சாரதம்வன் றுயர் தவிர்தியே . () 


மறையறிந்தவர்வரவுகண்டுமைவலியும்வஞ்சகர்வழியொடும் 
குறையவென் றிடர்களைவெனென் றனை குறைமுடிந்தது விதியினால் 
இறைவவங்கவரிறுதிகண்டினிதிசைபுனைந்திமையவர்கடாம் 
உரையுமும்பருமுதவிநின் றருளுணர்வழிந் திடலுறுதியோ . 


சுசு 


காது கொற்றநினக்கலாமைபிறர்க்கெவ்வாறு கலக்குமோ 
வேதனைக்கிடமாதல் வீரதையன் றுபேதைமையாமரோ 
போது பிற்படலுண்டிதோர்பொளிளன்றியின்றுபுணர்த்தியேல் 
யாதுனக்கியலாததெந்தை வருந்தலென்ன வியம்பினான் . ( சுக ) 
சொற்றதம்பியுரைக்குணந்துயிர்சோர்வொடுங்கிய தொல்லையோன் 
இற்றவின்னலியக்கமெய்திட $ வைகல்பற்பலவேகமேல் 
உற்றுநின் றவினைக்கொடும்பிணியொன்றின்மேலுடனொன்றுராய் 
மற்றும்வெம்பிணிபற்றினாலெனவந்தெதிர்ந்த துமாரியே . 

( எ) 


வேறு . 


நிறைந்தனநெடுங்குளனெருங்கின தரங்கம் 

குறைந்தனகருங்குயில் குளித்தவுயர் குன் றற் 
தகையழிந்து நிலைமை கெட்டு , + பேதையர் அறிவிலிகளான அசரர் . 
சரதம் - உண்மை . $ வைகல் - நாள் . 


எஉ 


கிட்கிந்தாகாண்டம் . 


(நான்கா 


மறைந்தன தடந் திசைவருந்தினர் பிரிந்தார் 
உறைந்தன * வகன்றிலுட + னன்றிலுயிரொன்றி . 


( எக ) 


பாசிழைமடந்தையர்பழிப்பிலகலல் குற் 
லூசுதொடரூசனனிவெம்மைதொடர்வுற்றே 
வீசிய துவாடையெரிவெந்தவிரிபுண்வீழ் 
ஆசிலயில் வாளியெனவாசைபுரிவார்மேல் . 


( என் ) 


வேலைநிறைவுற்றனவெயிற்கதிர்வெதும்பும் 
சீலமழிவுற்றபுனலுற்றுருகு செப்பின் 
காலமறிவுற்றுணர்தல் கன்னலளவல்லால் 
மலைபகனுற்றதெனவோர்வரிது மாதோ . 


( 
எங 
) 


நெற்கிழியநெற்பொதிநிரம்பினநிரம்பாச் 
சொற்கிழியநற்கிளிகடோகையவர் தூய்மின் 
பற்கிழிமணிப்படர் திரைப்பரதர் முன்றில் 
பொற்கிழிவிரித்தனசினைப்பொதுள்வபுன்னை. 


(எச) 


நிறங்கருகுகங்குல்பகனின் றநிலைநீங்கா 
அறங்கருதுசிந்தைமுனியந் தணரினாலிப் 
பிறங்கருநெடுந்துளிபடப்பெயர்வில் குன்றின் 
உறங்கலில் விலங்கலிலநின்றவுயர்வேழம் . 


( எடு ) 


சந்தினடையிற்படலைவேதிகைதடந்தோ 
றந்தியிடகிற்புகை நுழைந்தகுளிரன்னம் 
மந்தியிலுற்ற முழைவன்கடுவ னெங்கத் 
திந்தியமவித்ததனியோகரினிருந்த . 


( எசு ) 


ஆசில் சுனை வாலருவியாயிழையரைம்பால் 
வாசமணநாறலில் வான மணிவன்கால் 
ஊசல்வறிதான விதனொண்மணிகள் விண்மேல் 
வீசலிலவானினெடுமாரிதுளிவீச . 


( எஎ ) 


கருந்தகைய தண்சினையகைதைமடல் காதல் 
தருந்தகையபோதுகிளையிற்புடைதயங்கப் 
பெருந்தகையபொற்சிறையொடுங்கியுடல்பேரா 
திருந்தகுருகின் பெடைபிரிந்தவர்களென்ன . 


( எஅ ) 


* அகன்றில் ஒரு சாதிப்பறவை . - அன்றில் ஒரு சாதிப்புறா. 

கன்னல் நாழிகைவட்டில் . அங்கத்திந்தியமவித்த உடலிலுள்ள 
பஞ்சேந்திரியங்களை ஒடுக்கிய . 


வது ] 


கார்காலப்படலம் . 


எங 


( எக ) 


( அ 0 ) 


(அக ) 


* பதங்கமுழ + வொத்தவிசைபன் திமிறுபன்ன 
விதங்களினடித்திடுவிகற்பவழிமேவும் 
மதங்கியரையொத்தமயில் வைகுமரமூலத் 
தொதுங்கின மழைக்குலமுழக்க . 
விளக்கொளியகிற்புகைவிழுங்கமளிமென் கொம் 
பிளைக்குமிடைமங்கையருமைந்தர்களுமேறத் 
தளத்தகுமலர்த்தவிசிகந்துநகுசந்தின் 
றொளைத்துயிலுவந்து துயில்வுற்ற குளிர் தும்பி . 
தாமரைமலர்த்தவிகசிந்து தகையன்னம் 
மாமரநிரைத் தொகுபொதும்பருழைவைகத் 
தேமரனடிக்கிதணிடைச்செறிகுரம்பைத் 
தூமருவெயிற்றியரொடன்பர் துயில்வுற்றார் . 
வள்ளிபுடைசுற்றியுயர்சிற்றிலைமரந்தோ 
றெள்ளருமறிக்குருளொடண்டர்களிருந்தார் 
கள்ளரினொளித் துழனெடுங்கழு தொடுங்கி 
முள்ளெயிறு தின்றுபசிமூழ்கிடவிருந்த . 
சரம்பயினெடுந் துளிகிமிர்ந்தபுயல்சார 
உரம்பெயர்வில்வன்கரிகரந்து றவொடுங்கா 
வரம்பகனெடும் பிரசம்வைகல் பலவைகும் 
முரம்பினினிரம்பலமுழைஞ்சிடை நுழைந்த 
இத்தகையமாரியிடைதுன்னியிருளெய்த 
மைத்தகுமணிக்குறுநகைச்சனசன்மான்மேல் 
உய்த்தவுணர்வத்தினனெருப்பிடையுயிர்ப்பான் 
வித்தகனிலக்குவனை முன்னினன் விளம்பும் . 


( அஉ ) 


( அரு ) 


(அச ) 


வேறு . 


மழைக்கருமின்னெயிற்றரக்கன்வஞ்சனை 
இழைப்பருங்கொங்கையுமெதிர்வுற்றின்னலின் 
உழைத்தனளுலைந்துயிருலக்குமொன்றினும் 
பிழைப்பரிதெனக்குமிதென்ன பெற்றியோ . 

(அரு ) 
தூநிறச்சுடுசுரந்தூணி தூங்கிட 
வானுறப்பிறங்கிய வயிரத்தோளொடும் 
யானுறக்கடவதேயிதுவுமிந்நிலை 
வேனிறத்து ற்றதொத்துழியும்வீகிலேன் . 

( அசு ) 
* பதங்கம் - விட்டுவிட்டொலிக்கு மொருவகைப்பறவை , சிள்வீடுமாம் 
ஒத்த - அடிக்க . 

10 


எச 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


தெரிகணை மலரொடுந் திறந்தநெஞ்சொடும் 
அரியவன் றுயரொடும்யானும்வைகுவேன் 
ஏரியுமின்மினிமணிவிளக்கினின் றுணைக் 
குரீஇயினம்பெடையொடுந்துயில்வகூட்டினுள் . 


( 
அள 
) 


! அஅ ) 


வானகமின்னினுமழைமுழங்கினும் 
யானகமெலிகுவேனெயிற்றராவெனக் 
கானகம்புகுந் தியான் முடித்தகாரியம் 
மெனகுங்கீழ்நகுமினியென்வேண்டுமால் . 
மறந்திருந்துய்கலேன்மாரியீதெனின் 
இறந்து விண்சேர்வது * சரதமிப்பழி 
பிறந்து பின் றீர்வலோபின்ன ரன்னது 
துறந்து சென்றுறுவலோ துயரின்வைகுவேன் . 


( 
அக 
) 


ஈண்டு நின்றரக்கர் தமிருக்கையாமினிக் 
காண்டலிற்பற்பலகாலங்காண்டுமால் 
வேண்டுவதன்றி துவீரநோய்தெற 
மாண்டனெனென்றது மாட்சிப்பாலதால் . 


( 10 ) 


+ செப்புருக்கினையவிம்மாரிச்சீகரம் 
வெப்புறப்புரஞ்சுடவெந்து வீவதோ 
அப்புருக்கொண்டவாணெடுங்கணாபிழை 
துப்புருக்குமுதவாய் நுகர்ந்து துய்த்தயான் . 


( கூக ) 


நெய்யடைதீயெதிர்நிறுவிநிற்கவள் 
கய்யடையென்றவச்சனகன்கட்டுரை 
பொய்யடையாக்கிய பொறியிலேனொடு 
மெய்யடையாதினி விளிதனன் றரோ . 


( கூஉ ) 


தேற்றுவாய் நீயுளையாகத்தேறிநின் 
றாற்றுவேனானுளனாகவாய்வளை 
தோற்றுவாளல்லளித் துன்பமாரினி 
மாற்றுவார் துயர்க்கொருவரம்புண்டாகுமோ . 


( கங ) 


விட்ட போர்வாளிகள் விரிஞ்சன் விண்ணையும் 
சுட்டபோதிமையவர் முதல் தொல்லையோர் 
பட்டபோ துலகமுமுயிரும்பற்றறக் 
கட்டபோதல்ல துமயிலைக்காண்டுமோ . 


( கச ) 


* சரதம் - உண்மை . செப்புருக்கனைய -செம்புருகினாற்போன்ற . 
1 பொறி - அறிவு . 


வது ) 


கார்காலப்படலம் . 


எரு 


தருமமென்றொரு பொருடன்னையஞ்சியான் 
தெருமருகின்றது செறுநர்தேவரோ 
டருமையின் வீந்தனரென்னுமஃகுதலால் 
உருமெனவொலிபடு * முரவிலோயென் றான் . 


( கரு ) 


இளவலுமுரைசெய்வானெண்ணுநாளினும் 
உளவலகூதிருமிறுதியுற்றதால் 
களவுசெய்தவ ருரைகாணுங்காலமீ 
தளவியலாகியதாணையாழியாய் . 


( கூசு) 


திரைசெயத்திண் கடலமிழ்தஞ்செங்கணான் 
உரைசெயத்தரினுமத்தொழிலுவந்திலன் 
வரைமுதற்கலப்பைகண்மாடுநாட்டித்தன் 
குரை மலர்த்தடக்கையாற்கடைந்து கொண்டனன் . 


( கஎ ) 


( கஅ ) 


மனத்தினினுலகெலாம் வகுத்து வாய்ப்பெயும் 
நினைப்பினனாயினுநேமியானெடு 
மெனைப்பலபடைக்கலமேந் தியாரையும் 
வினைப்பெருஞ்சூட்சியிற்பொருதுவெல்லுமால் . 
கண்ணுடை நுதலினன் - கணிச்சிவானவன் 
விண்ணிடைப்புரஞ்சுடவெகுண்டமேலைநாள் 
எண்ணிய சூழ்ச்சியுமீட்டிக்கொண்டவும் 
அண்னலேயொருவராலறியற்பாலவோ . 


( கசு ) 


( 500) 


ஆகுநர்யாரையுந் துணைவராக்கிப்பின் 
ஏகுறுநாளிடையெய்தியெண்ணுவ 
சேகறப்பன் முறைதெருட்டிச்செய்தபின் 
வாகையென்றொருபொருள்வழுவற்பாலதோ. 
அறத்துறைதிறம்பினரரக்கராற்றலர் 
மறத்துறைநமக்கெனவலிக்கும் வன்மையோர் 
திறத்துறைநன்னெறி திறம்பலுண்டெனின் 
புறத்தினியார் திறம்புகழும் வாகையும் , 


( க 0 க ) 


பைந்தொடிக்கிடர்களை பருவம்பையவே 
வந்தடுத்துள தினிவருத்த நீங்குவாய் 
அந்தணர்க்காகுநாமரக்கர்க்காகுமோ 

சுந்தரத்தனுவலாய் சொல்லு நீயென்றான் . 
* உரவிலோய் - வலிய வில்லினையுடையாய் . 
உறை - இருப்பிடம் . - கணிச்சி மழு . 


( 502 ) 


எக 


கிட்கிந்தாகாண்டம் . 


(நான்கா 


உறுதியஃதேயெனவுணர்ந்தவூழியான் 
இறுதியுண்டேகொலிம்மாரிக்கென்பதோர் 
தெறுதுயருழந்தனன் றேயத்தேய்வு சென் 
உறுதியையடைந்தப்பருவமாண்டுபோய் , 


(50x ) 


மள்கலில் பெருங்கொடைமருவி மண்ணுளோர் 
உள்கிய பொருளெலாமுதவியற்றபோ 
தெள்கலிலிரவலர்க்கீவதின்மையால் 
வெள்கியமாந்தரின் வெளுத்தமேகமே . 


( கச ) 


தீவினை நல்வினையென்னத்தேற்றிய 
பேர்வினைப் பொருடளையறிர் துபெற்றதோர் 
ஆய்வினைமெய்யுணர்வணுகவாசுறு 
மாயையின் மாய்ந்ததுமாரிப்பேரிருள் . 


( காரு ) 


- 


1 


மூளமர் தொலைவுறமுரசவிந்தபோல் 
கோளமைக்கொண்முகில் குமுறலோவின 
நீளடுகணையெனத்துளியு நீங்கின 
வாளுறையுற்றெனமறைந்தமின்னெலாம் . 


( சசு ) 


தடுத்தாணெடுந்தடங்கிரிகடாழ்வரை 
அடுத்த நீரொழிந்தன வருவி தூங்கின 
எடுத்த நூலுத்தரியத்தொடெய்திநின் 
அடுத்தவானிறத்துகிலொழிந்தபோலுமே . 


( க 0 எ ) 


மேகமாமலைகளின் புறத்து வீதலால் 
* மாகயாறியாவையும் வாரியற்றன 
வாகையாற்றக வழந்தழிவினன் பொருள் 
போகவாறொழுகலான் செல்வம்போன்றவே . 


( க o அ ) 


கடந்திறந்தெழுகளிறனையகார்முகில் 
டந் திறந்தேகலிற்பொலிந்ததிந்துவும் 
நடந்திறன வில்வுறுநங்கைமார்முகம் 
படந்திறந்துருவலிற்பொலியும்பான்மைபோல் , 


( காக ) 


பாசிழைமடந்தையர் - பகட்டுவெம்முலை 
பூசியசாந்தினைப்புலர்த்து குங்குமம் 
மூசின முயங்குசேறொழியமொண்டுற 
வீசியாறுமலர்விண்டுவாடை 

டயே . 


( 550 ) 


* மாகயாறு.ஆகாயவழி . - கடம் - மத்தாரை. 
1 பகட்டு தோற்றம் . 


வது ] 


கார்காலப்படலம் . 


என் 


மன்னவன் றலைமகன் வருத்தமாற்றுவான் 
அந்நெறிப்பருவம் வந்தணுகிற்றாகலால் 
பொன்னினை நாடியபோதுமென்பபோல் 
அன்னமுந் திசைதிசையகன் றவிண்னின்வாய் . 


( ககக ) 


தஞ்சிறையொடுக்கினதழுவுமின்னல 
நெஞ்சுறுபயனில நினைப்பு நீண்டன 
மஞ்சுறுநெடுமழை பிரிந்தமாமயில் 
அஞ்சினமிதிலை நாட்டன்ன மன்னவாய் . 


(கக 2 ) 


வஞ்சனை தீவினைமறந்தமாதவர் 
நெஞ்செனத்தெளிந்தன நீரநீர்தொறும் 
பஞ்செனச்சிவக்ருமென்பாதப்பேதையர் 
அஞ்சனக்கண்ணெனப்பிறழ்ந்தவாடன் மீன் . 


( ககங ) 


வாடியமடந்தையர்வதனமொத்தன 
தாடொகமலர்ந்தன முதிர்ந்ததாமரை 
கூடினர் துவரிதழ்க்கோலங்கொண்டன 
சேடுறுாறுமுகைவிரிந்தசெங்கிடை . 


(ககச ) 


கல்வியிற்றிகழ் * கணக்காயர்கம்பலை 
பல்விதச்சிறாஅரெனப்பகர்வபல்லரி 
செல்விறுத்தல்லதொன்றுரைத்தல் செய்கலா 
நல்லறிவாளரினவிந்தநாவெலாம் . 


( ககரு ) 


செறிபுனற்பூந்துகிறிரைக்கையாற்றிரைத் 
துறு துணைக்கான்மடுத்தொத்தவோதநீர் 
எறுழ்வலிக்கணவனையெய்தியாறெலாம் 
முறுவலிக்கின் றனபோன் றமுத்தெலாம் . 


(ககசு ) 


சொன்னிறைகேள்வியிற்றொடர்ந்தமாந்தரின் 
இன்னிறப் + பசலையுற்றிருந்தமாதரின் 
தன்னிறம்பயப்பயநீங்கித்தள்ளரும் 
பொன்னிறம் பொருந்தினபூகத்தாறெலாம் . 

( ககள் ) 
பயின்றுடல் குளிர்ப்பவும்பழன நீத்தவண் 
இயன் றனலவிளவெயிலேந்தமெய்யன 
வயின்றொறும் வயின்றொறுமடித்தவாயன 
துயின் றனவிடங்கர்மாத்தடங்கடோறுமே . 

( ககஅ ) 
* கணக்காயர் - உபாத்தியாயர் . 
t பசலை - மகளீர்மாட்டுக்காமங்கைமிக்க காலத்துக்காணுமொருவகை 


நிறம் . 


/ 


எஅ 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


(ககக ) 


கொஞ்சுறுங்கிளிநெடுங்குதலை கூடின 
அஞ்சிறையறுபதமளகவோளிய 
ஏஞ்சலில் குழையனவிடை நுடங்குவ 
வஞ்சிகள் பொலிந்தன மகளிர்மாலைபோல் . 
அளித்தனமுத்தினந்தோற்பமானனார் 
5 வெளித்தெதிர்விழிக்கவும் வெள்கிமேன்மையால் 
ஒளித்தனவாமெனவொடுங்குகண்ணன 
குளித்தன மண்ணிடைக்கூனனந்தெலாம் . 
மழைபடப்பொதுளிய மருதத்தாமரை 
தழைபடப்பேரிலைப்புரையிற்றங்குவ 
விழைபடப் பெடையொடுமெள்ளி * னள்ளிகள் 
புழையடுத்தொடுங்கின வச்சைமாக்கள் போல் . 


( க20) 


(கஉக ) 


கூவது . கார்காலப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - ரு எச . 


பத்தாவது 
கிட்கிந்தைப்படலம் . 


அன்னகாலமகலுமளவினில் 
முன்னவீரனிளவலைமொய்ம்பினோய் 
சொன்னவெல்லையினூங்குமத் 1 தூங்கிய 
மன்னன் வந்திலனென் செய்தவா றரோ . 


(க ) 


பெறலருந் திருப்பெற்றுதவிப்பெருந் 
திறனினைந்திலன் சீர்மையிற்றீர்ந்தனன் 
அறமறந்தனனன்புகிடக்க நம் 
மறனறிந்திலன் வாழ்வின் மயங்கினான் . 


(உ ) 


நன்றி கொன் றருநட்பினை நாரறுத் 
தொன்றுமெய்ம்மைசிதைத்துரைபொய்த்துளாற் 
கொன்று நீக்குதல் குற்றத்தி $ னீங்குமால் 

சென்றுமற்றவன்சிந்தையைத்தேர்குவாய் . 
0 இளிங்கெதிர் விழிக்கலமென்று வெள்கியே . என்றும்பாடம் 
* நள்ளிகள் - நண்டுகள் . வச்சைமாக்கள் உலோபிகள் . 
- தாங்கிய தாமதஞ்செய்த . $ நீங்கும் - கழியும் . 


( ங ) 


வது ] 


எக 


கிட்கிந்தைப்படலம் . 


வெம்புகண்டகர்விண்புகவேரறுத் 
திம்மர்நல்லறஞ்செய்யவெடுத்தவிற் 
கொம்புமுண்டருங்கூற்றமுமுண்டுங்கள் 
அம்புமுண்டென்றுசொல்லுதம்மாணையே. 


( 
ச 
) 


நஞ்சமன்னவரைநலிந்தாலது 
வஞ்சமன்று மனுவழக்காதலான் 
* அஞ்சிலம்பதிலொன்றறியாதவன் 
நெஞ்சினின்று நிலாவநிறுத்துவாய் . 


இ 


( சு ) 


ஊருமாளுமரசுநுஞ்சுற்றமும் 
நீருமாளுதிரென்பது நேர்ந்தநாள் 
வாரும் வாரலிராமெனின் வானரப் 
பேருமாளுமெனும்பொருள் பேசுவாய் . 
இன்னுநாடு துமிங்கிவர்க்கும்வலி 
துன்னினாரையெனத்துணிந்தாரெனின் 
உன்னை வெல்லவுலகொருமூன்றினும் 
நின்னலாற்பிறரின்மைநிகழ்த்துவாய் . 


நீதியாதி நிகழ்த்தினைநின்றது 
வேதியாதபொழுதுவெகுண்டவண் 
சாதியாதவர்சொற்றரத்தக்கனை 
போதியாதியென்றான் புகழ்ப்பூணினான் . 


( அ ) 


ஆணை சூடியடி தொழுதாண்டிறை 
பாணியாது படர்வெரிந்பாழ்படாத் 
தூணிபூட்டித்தொடுசிலை தொட்டருஞ் 
சேணினீங்கினன் சிந்தையுணீங்கலான் . 


( 
க 
) 


க 


மாறுநின் றமரனுமலைகளும் 
நீறுசென்றுநெடுநெறிங்கிட 
வேறுசென் றனன் மென்மையனாயினும் 
ஆறுசென்றிலனாணையினே குவான் . 

( க 0) 
விண்ணுறத்தொடர் மேருவின் சீர்வரை 
மண்ணுறப்புக்கழுந்தினமாதிரம் 
கண்ணுறத்தெரிவுற்றது கட்செவி 
உண்ணிறக்கழற்சேவடியூன் றலால் . 

( கக ) 
* அஞ்சியல்லதொன்றாரறிவாரவர் என்றும் அஞ்சிலைம்பதில் என்றும் 
பாடம் . உன்னை - என்றதிலக்கு மணனை . பாணியாது காலதாமதஞ் செ 
ய்யாமல் . ஆறு - வழி . 


அப் 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கர் 


வெம்புகானிடைப்போகின்ற வேகத்தால் 
உம்பர்தோயுமராமரத்துடுசெல் 
அம்பிற் சென்றனன் றடல்வாலிதன் 
தம்பிமேற்செலு மானவன் றம்பியே . 


( க 2 ) 


மாடுவென்றியொர் - மாதிரயானையின் 
சேடுசென்றுசெடிலொருதிக்கின்மா 
நாடுகின்றது நண்ணியகால்பிடித் 
தோடுகின்றது மொத்துளனாயினான் . 


( 
கக 
) 


உருக்கொளொண்கிரியொன்றினின்னொன்றினைப் 
பொருக்க வெய்தினன் பொன்னொளிர்மேனியான் 
அருக்கன் மாவுதயத்தினின் றத்தமாம் 
பருப்பதத்தினையெய்திய பண்பினால் . 


( 
கச 
) 


தன்றுணைத்தவையன் றனிவாளியிற் 
சென்றுசேணுயர்கிட்கிந்தை சேர்ந்தவன் 
குன்றினின்றொரு குன்றினிற்குப்புறும் 
பொன்றுளங்குளைச் சீயமும் போன்றனன் . 


(கரு ) 


கண்டவானரங்காலனைக்கண்டபோல் 
மண்டியோடினவாலி மகற்கைய 
கொண்டசீற்றத்திளையோன் குறுகினான் 
சண்டவேகத்தினாலென்று சாற்றலும் . 


( கசு ) 


அன்ன தோன்றலுமாண்டொழிலான்வர 
வின்னதென்றறிவான் மருங்கெய்தினான் 
மன்னன்மைந்தன் மனக்கருத்துட்கொளாப் 
பொன்னின் வார்கழற்றாதையிற்போயினான் . 


( கஎ ) 


( கஅ ) 


நளனியற்றியநாயகக் கோயிலுள் 
தளமலர்த்தகப்பள்ளியிற்றாழ்குழல் 
இளமுலைச்சியரேந்தடிதைவா 
விளை துயிற்கு விருந்து விரும்புவான் . 
தெள்ளியோருதவப்பெருஞ்செல்வமாம் 
கள்ளினால திகங்களித்தான்கதிர்ப் 
புள்ளிமாநெடுப்பொன் வரைபுக்கதோர் 

வெள்ளிமால்வரையென்ன விளிங்குவான் , 
* மானவன் - போர்வீரன் . - மாதிரம் - திக்கு . 
1 பொருக்க விரைவாக . $ சீயம் - சிங்கம் , 


( க கூ ) 


வது ] 


கிட்கிந்தைப்படலம் . 


அக 


( 
20 
) 


* சிந்துவாரத்தருநறைதேக்ககில் 
சந்தமாமயிற்சாயலர்தாழ்குழற் 
கந்தமாமலர்க்காடுகடாவிய 
மந்தமாருதம்வர் துறவைகுவான் . 
தித்தியாநின் றசெங்கிடைவாச்சியர் 
முத்தவாண்முகைமுள்ளெயிற்றூறுதேன் 
பித்துமாலும் பிறவும் பெருக்கலான் 
மத்தவாரணமென்ன மயங்கினான் . 
மகுடகுண்டலமே முதன் மண்டலத் 
துகுநெடுஞ்சுடர்க்கற்றையுலாவலால் 
பகலவன் சுடர்பாய்பனிமால்வரைத் 
தக மலர்ந்து பொலிந்து தயங்குவான் . 


( உக ) 


(உஉ ) 


கிடந்தனன்கிடந்தானைக் + கிடைத்திரு 
தடங்கைகூப்பினன் முரைமுன்னாட்டந்த 
மடங்கல் வீரனம்மாற்றம் விளம்புவான் 
தொடங்கினான வனைத்துயினீக்குவான் . 


( உங ) 


எந்தைகேளவ்விராமற்கிளையவன் 
சிந்தையுண்ணெடுஞ்சீற்றத்திருமுகம் 
தந்தளிப்பத்தடுப்பரும்வேகத்தன் 
வந்தனனுன் மனக்கருத்தியாதென் றான் . 


(உடு ) 


இனையமாற்றமிசைத்தனனென்பதோர் 
நினை விலானெடுஞ்செல்வசெருக்கவும் 
நனைநறுந் துளிரஞ்சுமயக்கவும் 
தனையுணர்ந் திலன் மெல்லணைதங்கினான் . 
ஆதலோடுமரசிளங்கோளரி 
யாது முன்னின் றியற்றுவதிண்மையால் 
கோதில்சிந்தைய நுமனைக் கூவுவான் 
+ போதமேயினன் போதகமேயனான் , 


மந்திரத்தனிமாருதிதன்னொடும் 
வெந்திறற்படை வீரர்விராய்வர 
அந்தரத்தின் வந்தன்னை தன் கோயிலை 
இந்திரற்குமகன் மகனெய்தினான் . 

* ( உஎ ) 
* சிந்து வாரத்தருநறை - அரும் நறை சிந்து ஆரத்து என்று கொண்டு 
சுட்டுக . + கிடைத்தது- அடைந்தது . 
1 போத - போக , $ இந்திரற்குமகன் மகன் - அங்கதன் , 

11 


அஉ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


(உ அ ) 


எய்திமேற்செயத்தக்கதென்னென்றலும் 
செய்திர்செய்தற்கருநெடுந்தீயன 
நொய்திலன்னவைநீக்கவுநோக்குதிர் 
உய்திர்போலுமுதவிகொன் றீரெனா . 
மீட்டுமொன்று விளம்புகின்றாள் படை 
கூட்டுமென்றுமைக்கொற்றவன்கூறிய 
நாட்டிறம்பி னுந்நாட்டிறம்பும் மெனக் 
கேட்டிலீரினிக்காண்டிர்கிடைத்திரால் . 


( 
) 


( உக ) 


வாலியாருயிர்காலனும் வாங்கவிற் 
கோலிவாலியசெல்வங்கொடுத்தவர் 
போலுமாலும்புறத்திருப்பாரிது 
சாலுமாலுங்கடன்மையினோர்க்கெலாம் . 


( 
3.0 
) 


தேவி நீங்கவத்தேவரிற்சீரியன் 
ஆவிநீங்கினன் போலயர்வானது 

பாவியாது பருகுதிர்போலுனும் 
காவிநாண்மலர்க்கண்ணியர்காதனீர் . 


( ஙக ) 


(ங 2 ) 


திறம்பினீர்மெய்சிதைத்திருதவியை 
நிறம்பொலீஇருங்கடீவினைநேர்ந்ததால் 
மறஞ்செய்வானுறின் மாளுதிர்மற்றினிப் 
புறஞ்செய்தாவதெனென்கிறபோதின் வாய் . 
கோளுறுத்தற்கரிய குரக்கினம் 
நீளெழுத்தொடருநெடுவாயிலைத் 
தாளுறுத்தித்தடவரைதந்தன 
மூளுறுத்தியடுக்கினமொய்ம்பினால் . 
சிக்குறக்கடைசேமித்தசெய்கைய 
தொக்குறுத்தமாத்ததுவன்றின 
புக்குறுக்கிப்புடைத்துமெனப்புறம் 
மிக்கிறுத்தனவெற்புமிறுத்தன . 


(ஙங ) 


(ஙச ) 


காக்கவோகருத்தென்றகதத்தினால் 
பூக்கமூரற்புரவலர்புங்கவன் 
தாக்கணங்குறைதாமரைத்தாளினால் 

நூக்கினானக்கதவினைநொய்தினின் . 
- நுந்நாள் -உமது வாழ்நாள் . - பாவியாது - கருதாது . 
- தாங்கணங்கு - வீரலட்சுமி . 


வது ) 


கிட்கிந்தைப்படலம் . 


அ . 


(ஙசு ) 


. 


( ங எ ) 


காவன் மாமதிலுங்கதவுங்கடி 
மேவும்வாயிலடுக்கியவெற்பொடும் 
தேவுசேவடி தீண்டலுந் தீண்டரும் 
பாவமாமெனப்பற்றழிந்திற்றவால் . 
நொய்தினோன்கதவும்முதுவாயிலும் 
செய்தகன்மதிலுந் திசையோசனை 
அய்யிரண்டினளவடியற்றுக 
வெய்துநின் றகுரக்கும் வெருக்கொள . 
பரியமாமதிலும்படர்வாயிலும் 
சரியவீழ்ந்ததடித்திலிடித்தலை 
நெரியநெஞ்சுபிளக்கநெடுந்திசை . 
இரியலுற்றனவிற்றிலவின்னுயிர் . 
பகரவேயுமரிது பரித்தெழு 
புகரில்வானரமஞ்சிய பூசலான் 
* சிகரமால் வரை சென்று திரிந்து ழீ இ 
மகரவேலையையொத்தது மாநகர் . 


( ங.அ ) 


( ஙக ) 


( 
ச 
O 
) 


( சக ) 


வானரங்கள் வெருவிமலை யொரீஇக் 
கானொருங்குபடரவக்கார்வனர 
மீனெருங்கியவானகமீனெலாம் 
போனபின்பொலிவற்றது போன் றதே . 
அன்னகாலையினாண்டகையாழியான் 
பொன்னினன்னகர்வீதியிற்புக்கனன் 
சொன்ன தாரையைச்சுற்றினர்நின் றவர் 
என்ன செய்குவதெய் தினனென் றனர் . 
அனையனுள்ள முமாய்வளையாயலாம் 
மனையின் வாயில் வழியினைமாற்றினான் 
நினையும் வீரனந்நீணெறிநோக்கலன் 
வினைய மீதென்ற நுமன் விளம்பினான் . 
நீரெலாமயனீங்குமினேர்ந்தியான் 
வீரனுள்ளம் விளங்குவலென் றலும் 
பேரகின் றனர்யாவரும்பேர்கலாத் 
தாரைசென்றனடார் குழலாரொடும் , 
உரைசெய்வானரவீரருவந் துறை 

அரைசர்வீதிகடந்தகன் கோயிலைப் 
* சிகரமால்வரை - கொடுமுடிகளையுடைய பெரியமலை . 


( சஉ ) 


( சங்.) 


அ 


கிட்கிந்தாகாண்டம் . 


நான்கா 


புரைசையானையன்னான்புகலோடுமவ் 
விரைசெய்வார் குழற்றாரைவிலக்கினாள் . 
விலங்குமெல்லியல் வெண்ணகைவெண்மதி 
இலங்கு நுண்ணிடையேந் திளமென் முலைக் 
குலங்கடோகை மகளிர் குழாத்தினால் 
வலங் கொள்வீதிநெ வேழிமாற்றினாள் . 
வில்லும் வாளுமணிதொறுமின்னிட 
மெல்லரிக்குரன் மேகலையார்த்தெழப் 
பல்வகைப்புருவக்கொடிபம்பிட 
* வல்லியாயம் வலத்தினில் வந்ததே . 


( சசு ) 


வேறு . 


( சஎ ) 


ஆர்க்கு நூபுரங்கள் பேரியல் குலாந்தடந்தேரொத்த 
வேற்கண்வெம்புருவம் போர்வின் மெல்லியர்வளைந்தபோது 
பெர்க்கருஞ்சீற்றம் பேர முகம்பெயர்ந்தொதுங்கிற்றல்லால் 
பார்க்கவுமஞ்சினானப்பணையினுமுயர்ந்ததோளான் . 
தாமரைவதனஞ்சாய்த்துத்தனுநெடுந்தரையினூன்றி 
மாமியர் குழுவின் வந்தானாமெனமைந்தனிற்பப் 
பூமியிலணங்கனார் தம்பொதுவிடைப்புகுந்து பொற்றோள் 
தூமனநெடுங்கட்டாரைாடுங்குவாளினைய சொன்னாள் . 


( சஅ ) 


(சசு) 


( ரு ) 


* 


அந்தமில் காலநோற்றவாற்றலுண்டாயினன்றி 
இந்திரன் முதலினோராலெய்தலாமியல்பிற்றன்றே 
மைந்தநின் பாதங்கொண்டெம்மனைவரப்பெற்று வாழ்ந்தேம் 
உய்ந்தனம்வினையுந் தீர்ந்தேமுறுதிவேறிதினூங்குண்டோ . 

வெய்தினீவருதனோக்கி வெருவு நுஞ்சேனை வீர 
செய்திதானுணர்கிலாது திருவுளந்தெரித்தியென்றாள் 
அய்ய நீயாழிவேந்தனடியிணைபிரிகலா தாய் 
எய்தியதென்னையென்றாளிசையினுமினிய சொல்லாள் . 
ஆர்கொலோவுரைசெய்தாரென் றருள்வரச்சீற்றமஃகாப் 
பார்குலாமுழுவெண்டிங்கள் பகல்வந்தபடிவம்போலும் 
ஏர்குலாமுகத்தினாளையிறைமுகமெடுத்து நோக்கித் 
தார் குலாமலங்கன் மார்பன்றாயரைநினைந்துநைந்தான் . 
மங்கலவணியை நீக்கி மணியணி துறந்து வாசக் 
கொங்கலர் கோதைமாற்றிக்குங்குமஞ்சாந்தங்கொட்டாப் 
* வல்லியாயம் - மடவார் கூட்டம் . - வெய்தில்-விரைவாக . 
t மங்கலவணி - மங்கல சூத்திரம் . 


( ருக ) 


வது ) 


கிட்கிந்தைப்படலம் . 


அரு 


( உ) 


( ருகூ ) 


பொங்குமெம்முலைகள் பூகக்கழுத்தொமெறையப்போர்த்த 
நங்கையைக்கண்டவள்ளனயனங்கள்பனிப்பநின்றான் . 
இனையராமென்னையீன் றவிருவருமென்னவந்த 
நினைவினானயர்ப்புச்சென் றநெஞ்சினனெடிது நின்றான் 
வினவினாட்கெதிரோற்மாற்றும் விளம்பவும் வேண்டுமென்றப் 
புளை குழலாட்குவந் தகாரியம்புகல்வதானான் . 
சேனையும்யானுந்தேடித்தேவியைத்தருவனென்று 
மானவற்குரைத்தமாற்றமறந்தனனருக்கன்மைந்தன் 
ஆனவனமைதிவல்லையறியெனவருளின் வந்தேன் 
மேனிலைபனையான்செய்கை விளைந்தவாவிளம்பு கென்றான் . 
* சீறுவாயல்லையையசிறியவர் தீமை செய்தால் 
ஆறுவாய் நீயலான் மற்றாருளரயர்ந்தானல்லன் 
வேறுவேறுலகமெங்குந் தூதரைவிடுத்தவெல்லை 
ஊறுமாநோக்கித்தாழ்த்தானுதவி மாறுதவியுண்டோ. 


( ருச ) 


( ருசு ) 


( ருஎ ) 


ஆயிரகோடி தூதரரிக்கணமழைப்பவானை 
போயினர்புகுது நாளும்புகுந்தது புகல்புக்கோர்க்குத் 
தாயினுநல்ல நீரேதணிதிராற்றருமஃதால் 
தீயன செய்யாராயின்யாவரே செறுநராவார் . 
அடைந்தவர்க்கபய நீவிரருளியவள வில் செல்வம் 
தொடர்ந்து நும்பணியிற்றீர்ந்தாலதுவுந் தொழிலேயன்றோ 
மடந்தைதன் பொருட்டால் வந்தவாளமர்க்களத்து மாண்டு 
கிடந்திலரென்னிற்பின்னுநிற்குமோகேண்மையம்மா . 
செம்மை சேருள்ளத்தீர்கள் செய்தபேருதவி தீரா 
வெம்மைசேர்பகையுமாற்றியரசுவீற்றிருக்க விட்டீர் 
உம்மையேயிகழ்வரென்னினெளிமையாயொழிவதொன்றோ 
இம்மையே வறுமையெய்தியிருமையுயுமிழப்பான்றே . 
ஆண்டு போர்வாலியற்றன் மாற்றியதம் பொன்றாயின் 
வேண்டுமோ துணைவர் நும்பால் வில்லினுமிக்க துண்டோ 
தேண்டுவார்த்தேடுகின்றீர்தேவியையதனைச்செவ்வே 
பூண்டுநின்றுய்தற்பாலார் நுங்கழல்புகுந்துளோரும் . 
என் றவளுரைத்த + மாற்றம்யாவையுமினிதுகேட்டு 
நன்றுணர்கேள்வியாளனருள்வரநானுட்கொண்டான் 
நின்றனனிற்றலோடுநீத்தனள் முனிவென்றுன்னா 
வன்றுணைவயிரத்திண்டோண் மாருதி மருங்கின் வந்தான் . 
* சீறுவாயல்லை - கோபங்கொள்ளாதே . மாற்றம் - சொல் . 


( ருக ) 


( 50 ) 


அசு 


கிட்கிந்தாகாண்டம் . 


(நான்கா 


கா 


வந்தடிவணங்கின்றமாரு திவதனநோக்கி 
அந்தமில்கேள்வி நீயுமயர்த்தனையாகுமன்றே 
முந்தின செய்கையென்றான் முனிவினுமுளைக்குமன்பான் 
எந்தை கேட்டருளுகென்னாவியம்பினனியம்பவல்லான் . ( சுக ) 
சிதைவகல்கா தற்றாயைத்தந்தையைக் குருவைத்தெய்வப் 
பதவியந்தணரையாவைப்பாலரைப்பாவைமாரை 
* வதைபுரிகுநர்க்குமுண்டாமாற்றலாமாற்றன் மாயா 
உதவிகொன்றார்க்கென்றேனுமொழிக்கலாமுபாயமுண்டோ. ( சுஉ ) 
அய்ய நும்மோடுமெங்களரிக் குலத்தரசனோடும் 
மெய்யுறுகேண்மையாகமேலை நாள் விளைவதாய 
செய்கையென் செய்கையன்றோவன்ன துசிதையுமாயின் 
உய்வகையெவர்க்குமுண்டோவுணர்வு - மாசுண்டதன்றோ. ( சுகூ ) 
தேவருந் தவமுஞ்செய்யு நல்லறத்திறமுமற்றும் 
யாவருநீரேயென்பதென் வயிற்கிடந்ததெந்தாய் 
ஆவது நிற்கச்சேரு - மரணுண்டோவருளுண்டன்றே 
மூவகையுலகுங்காக்குமொய்ம்பினீமுனிவுண்டானால் . ( சுச ) 
மறந் திலன்கவியின்வேந்தன் வயப்படைவருவிப்பாரைத் 
திறந்திறமேவியன்னான் செம்மையிற்சிறியனானான் 
அறந்துணை நுமக்குத்தான் றன்வாய்வையையழிக்குமாயின் 
பிறந்திலனன்றேயன்றோநரகமும்பிழைப்பதன்றால் . 
உதவாமலொருவன் செய்தவுதவிக்குக்கைம்மாறாக 
மதவானையனையமைந்தமற்று முண்டாகவற்றோ 
சிதையாதசெருவிலன்னான் முன் சென்றுசெறுநர்மார்பின் 
உதையானே லுதையுண்டாவியுலையானே லுலகின்மன்னோ. 
ஈண்டினிநிற்றலென்பதனியதோரியல்பிற்றன்றால் 
வேண்டலரறிவரேனுங்சேண்மைதீர்வினையிற்றாமால் 
ஆண்டகை 0 யாளிமொய்ம்பினைய நீரளித்தசெல்வம் 
காண்டியாலுன் முன்வந்தக விக்குலக்கோனொடென்றான் . ( காஎ ) 


( 


சு 


மாருதிமாற்றங்கேட்டமலைபுரைவயிரத்தோளான் 
தீர்வினை சென்றுநின் றசீற்றத்தான்சிந்தை செய்தான் 
ஆரியனருளிற்றீர்ந்தாரல்லர்வந்தடுத்தசெல்வம் 
பேரரிதாகச்செய்தசிறுமையானென்னும்பெற்றி . 

(சுஅ ) 
* வதைபுரிகுநர் - கொலைபுரிவோர் - மாசுண்டது அழுக்கடைந்தது . 
1 அரண் காவல் . உதவாமல் தானொன்றுஞ் செய்யாமல் . 
் யாளி -சிங்கம் . யானையாளியுமாம் , 


வது ) 


கிட்கிந்தைப்படலம் . 


அஎ 


அனையதுக்கருதிப்பின்னரரிக்குலத்தவனை நோக்கி 
நினையொருமாற்றமின்னே நிகழ்த்துவதுளதுநின்பால் 
னையன வுரைத்தற்கேற்றவெண்ணுதியிவைநீயென் 
வனைகழல் வயிரத்திண்டோண்மன்னிளங்குமரன் சொல்வான் . ( கா கூ ) 


தேவியைக்குறித்துச்செய்த சீற்றமுமானத்தீயும் 
ஆவியைக் குறித்து நின்றதையனையதனைக்கண்டேன் 
கோவியற்றருமநீங்கக்கொடுமையோடு றவுகூடிப் 
பாவியர்க்கேற்ற செய்கைகருதுவல்பழியும்பாரேன் . 


(என்) 


ஆயினு மென்னையானேயாற்றிநின்றாவியுற்று 
நாயகன் றனையுந்தேற்றநாள்பலகழிந்தவன்றேல் 
தீயுமிவ்வுலகமூன்றுந்தேவரும் வீவரொன்றோ 
வீயுநல்லறமும் போகா விதியதுவிலக்கற்பாலார் . 


( எக ) 


உன்னைக்கண்டுங்கோன் றன்னையுற்றிடத்து தவும் பெற்றி 
என்னைக் கண்டன்னதோர்ந்திந்நாளிடைநெடிதுவைகித் 
தன்னைக்கொண்டிருந்தே தாழ்த்தானன் றெனிற்றனுவொன்றாலே 
மின்னைக்கண்டளையாடன்னைநாடுதல் விலக்கற்பாற்றோ. ( எ 2 ) 


ஒன்றுமோவானமின்றியுலகமும்பதினாலுள்ள 
வென்றிமாக்கடலுமேழேழ்மலையுள்ளவென்னவேயாய் 
நின்றதோரண்டத்துள்ளேயெனினது நெடியதொன்றோ 
அன்று நீர் சொன்ன * மாற்றந்தாழ்வித்தறருமமன்றால் . 


( எங ) 


வாழ் 


தாழ்வித்தீரல்லீர்பன்னாடருக்கியவாக்கர் தம்மை 

வித்தீரிமையோர்க்கின்னல்வருவித்தீர் மரபிற்றீராக் 
கேள்வித்தீயாளர் துன்பங்கிளர்வித்தீர்பாவந்தன்னை 
மூள்வித்தீர் முனியாதானை முனிவித்தீர்முடிதிரென்றான் . 


( எச ) 


தோன் றலஃதுரைத்தலோடுமாருதிதொழுது தொல்லை 
ஆன்ற நூலறிஞபோயபொருண்மனத் - தடைப்பாயல்லை 
என்றது முடியேமென்னிறத்துமித்திறத்துக்கெல்லாம் 
சான்றெனவறவோய்போந்துன்றம் முனைச்சார்தியென்றான் . ( எடு ) 


முன்னு நீ சொல்லிற்றன்றோமுயன்றது முயற்சிதானும் 
இன்னு நீயிசைத்தசெய்வானியைந்தனமென்று கூறி 
அன்னதோரமைதியான் றனருள் சிறிதறிவானோக்கிப் 
பொன்னின்வார்சிலையினானுமாருதியோடும்போனான் . 


( எசு ) 


* மாற்றம் - சொல் . - அடைப்பாயல்லை - வையாதே . 


அ அ 


[ நான்கா 


கிட்கிந்தாகாண்டம் . 


அயில்விழிக்குமுதச் செவ்வாய்ச்சிலைநுதலன்னப் போக்கின் 
மயிலியற்கொடித்தோல்குன் மணிநகைத்திணிவேய்மென்றோட் 
குயின் மொழிக்கலசக் கொங்கைமின்னிடைக்குமிழோமூக்கின் 
புயலியற்கூந்தன் மாதர் குழாத்தொடுந்தாரைபோனாள் . ( எஎ ) 


வல்லமந்திரியரோடுவாலிகாதலனுமைந்தன் 
அல்லியங்கமலமன்னவடிபணிந்தச்சந் தீர்ந்தான் 
வில்லியு மவனைநோக்கி விரைவினென்வரவுவீர 
சொல்லுதிநுத்தைக்கென்றானன் றெனத்தொழுதுபோனான் . ( எ.அ ) 


போனபின்றாதைகோயில்புக்கவன்பொலங்கொள்பாதம் 
தானுறப்பற்றிமுற்றுந்தைவந்ததடக்கை வீரன் 
மான வற்கிளையோன் வந்துன்வாசலின்புறத்தான் சீற்றம் 
மீனுயர் வேலை மேலும் பெரிதிது விளைந்ததென்றான் . 


( எக ) 


அறிவுற்றுமகளிர் வெள்ளமனைவருமவனைப்பற்றிப் 
பிறிவற்றமயக்கத்தான் முந்துற்றதோர்பெற்றியோரான் 
செறிபொற்றாரலங்கல்வீரசெய் திலங்குற்றகம்மைக் 
கறுவுற்ற பொருளுக்கென்னோகாரணங்கண்டதென்றான் . 


( 


( 
அ 
0 
) 


இயைந் தநாளெல்லை நீசென்றெய்தலைசெல்வமெய்தி 
வியந்தனையுதவி கொன்றாய்மெய்யிலையென்னவீங்கி 
உயர்ந்தது சீற்றமற்றதுற்றது செய்கை தானும் 
நயந்தெரிய நுமன்வேண்டநல்கினனம்மையின்னும் . 


( 
அச 
) 


வருகின்ற வேகநோக்கிவான ரவீரர்வானைப் 
பொருகின் றாகாவாயிற்பொற்கதவடைத்துக்கார்க்குன் 
றருகொன்றுமில்லாவண்ணம் + வாங்கினரடுக்கிமற்றும் 
தெரிகின் ரசினத் தீபொங்கச்செருச்செய்வானமைந்து நின்றார் . ( அ 2 ) 


ஆண்டகையதனைநோக்கியம்மலர்க்கமலத்தாளிற் 
றீண்டினன் றீண்டாமுன்னந்தெற்கொடுவடக்குத்தெய்வ 
நீண்டகன்மதிலுங்கொற்றவாயிலுநிரைத்தகுன்றும் 
கீண்டன தகர்ந்து பின்னைப்பொடியொங்கெழீஇயவன்றே . ( அக ) 


அந்நிலைகண்டதிண்டோளரிக்குலத்தனிகமம்மா 
எந்நிலையுற்றதென்கேன்யாண்டுபுக்கொளித்ததென்கேன் 
இந்நிலைகண்டவன்னையேந்திழையாயத்தோடு 
மின்னிலைவேலினானை வழியெதிர்விலக்கி நின்றாள் . 
* போக்கு-நடை . வாங்கினர் - எடுத்து . 


( அச ) 


அக 


எயினவிதுவலான் மற்றேழைமைப்பாலதென்னோ 
வது ] 

கிட்கிந்தைப்படலம் . 
மங்கையர்மேனிநோக்கான்மைந்தனுமனத்துவந்த 
பொங்கியசீற்றம் பற்றிப்புகுந் திலன்பொருமிநின்றான் 
நங்கையுமினிது கூறிநாயகநடந்ததென்னோ 
எங்கள் பாலென்னச்சொன்னாளண்ணலுமினைய சொன்னான் . ( அரு) 

து பெரிதறிந்தவன்னையன்னவன் சீற்றமாற்றி 
விதிமுறைமறந்தானல்லன் வெஞ்சினச்சேனை வெள்ளம் 
சதுமெனக்கொணருந் தூதுகல்ல தர்செல்லவேவி 
எதிர்முறையிருந்தானென்றாளிதுவிங்குப்புகுந்ததென்றான் . ( அசு ) 
சொற்றலுமருக்கன்றோன் றல் சொல்லுவான்மண்ணின் விண்ணின் 
நிற்குரியார்கள் யாவரனையவர்சினத்தினேர்ந்தால் 
விர் குரியாரித்தன்மைவெகுளியின் விரைவினெய்தின் 
எற்குரையாது நீரிதியற்றிய தென்கொலென்றான் . 

( அஎ ) 
உணர்த்தினேன் முன்னர்நீயஃதுணர்ந்திலையுணர்விற்றீர்ந்த 

தாய் 
புணர்ப்பதொன் றின்மைநோக்கிமாருதிக்குரைப்பான்போனேன் 
* இணர்த்தொகையீன் றபொற்றாரெறுழ்வலித்தடந்தோளெந்தாய் 
கணத்திடையவனை நீயுங்காணுதல் கருமமென்றான் . 

( அ அ ) 
உறவுண்டசிந்தையானுமுரை செய்வானொருவர்க்கின்னம் 
பெறலுண்டேயவராலீண்டியான் பெற்றபேருதவியுற்ற 
திறலுண்டோவென்னிற்றீர்வானி றந்தபேரிடரையெல்லாம் 
நறவுண்டு மறந்தேன் காண நாணுவன்மைந்தவென்றான் . ( அக ) 


. 


தாயிவண் மனைவியென்னுந்தெளிவன்றேற்றருமமென்னாம் 
தீவினையைர் தினொன்றாமன் றியுந் திருக்கு நீங்கா 
மாயையின் மயங்குகின்றாமயக்கின் மேன் மயக்கும்வைத்தாம் . 


( +0 ) 


தெளிந்து தீவினையைத்தீர்ந்தோர் பிறவியைத் தீர்வரென்னா 
விளிந்திலாவுணர்வினோரும் வேதமும் விளம்பவேயும் 
நெளிந்துறைபுழுவைநீக்கிநறவுண்டுநிறைகின்றேனால் 
அளிந்தகத்தெரியுந் தீயைசெய்யினாலவிக்கின்றாரில் . 


( கூக ) 


தன்னைத்தானுணரத்திருந்தகையறுபிறவியென்ப 
தென்னைத்தான் மறையுமற்ற துறைகளுமிரைத்தவெல்லாம் 
முன்னைத்தான் றன்னையோபாமுழிப்பிணியழுக்கின் மேலே 
பின்னைத்தான் பெறுவதம்மா நறவுண்டு திகைக்கும் பித்தோ . ( கஉ ) 
* இணர்த்தொகை - கொத்தின் கூட்டம் . நறவுண்டு - கட்குடித்து . 
அளிந்து -கனிந்து . 

12 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கர் 


( 
க.சு 
) 


அளித்தவரஞ்சுநெஞ்சினடைந்தவரறிவு மூழ்கிக் 
குளித்தவரின்பதுன்பங்குடைந்தவர்குடைந்தவேரி 
ஒளித்தவருண்டுமீண்டிவ்வுலகெலாமுணரவோடிக் 
களித்தவரெய்திநின்ற கதியொன்று கண்டதுண்டோ. ( க - கூ ) 
செற்றதும்பகைஞர் நட்டார் செய்த பேருதவிதானும் 
கற்றதுங்கண் கூடாகக்கண்டதுங்கலைவலாளர் 
சொற்றது மானம் வந்து தொடர்ந்ததும்படர்ந்ததுன்பம் 
உற்றது முணராராயி * னிறுதிவேறிதனினுண்டோ . 
வஞ்சமுங்களவும் பொய்யு மயக்கமுமரபில் கொட்பும் 
தஞ்சமென்றாரைநீக்குந் தன்மையுங்களிப்புந் தாக்கும் 
கஞ்சமெல்லணங்குந் தீருங்கள்ளினாலருந்தினாரை 
நஞ்சமுங்கொல்வதல்லான ரகினை நல்கா தன்றே . 

( கரு ) 
கேட்டனனறவா ற்கேடுவருமெனக்கிடைத்தவச்சொல் 
காட்டியதனுமனீதிக்கல்வியாற்கடந்ததல்லால் 
மீட்டினியுரைப்பதென்னே விரைவின் வந்தடைந்தவீரன் 
மூட்டியவெகுளியானான் முடிவதற்கையமுண்டோ. ( ) 
அய்யநானஞ்சினேனிந்தறவினினரியகேடு 
கய்யினாலன்றியேயுங்கருதுதல் கருமமன்றால் 
1 வெய்யதாமதுவையின்னும் விரும்பினேனென்னின்வீரன் 
செய்யதாமரைகளன்னசேவடிசிதைக்கவென்றான் . 

( கூஎ ) 
என்று கொண்டியம்பியண்ணற்கெதிர்கொளற்கியைந்தவெல்லாம் 
நன்று கொண்டின்னுநீயோணுமெனவலனையே வித் 
தன் றுணைத்தேவிமாருந்தமரொடுந் கழுவத்தானும் 
நின்றனனெடியவாயிற்கடைத்தலை நிறைந்த சீரான் . 
உரைத்தசெஞ்சாந்தும்பூவுஞ்சுண்ண மும்புகையு மூழின் 
நிரைத்தபொற்குடமுந் தீபசாலமுநிகழ்ந்தமுத்தும் 
குரைரத்தெழுவிதானத்தோடு தொங்கலுங்கொடியுஞ்சங்கும் 
இரைத்துமிழ்முரசுமுற்றுமியங்கின வீதியெல்லாம் . 

( கக ) 
தூயதிண்பளிக்கிற்செய்தசுவர்களிற்றலத்திற்சுற்றில் 
நாயகமணியிற்செய்தநனிநெடுந் தூணினாப்பண் 
சாயைபுக்குறலாற்கண்டோரயர்வுறக்கைவிலோடும் 
ஆயிரமைந்தர் வந்தாருளரெனப்பொலிந்ததவ்வூர் . 

( க 00 ) 
அங்க தன்பெயர்த்தும்வந்தாண்டடியிணைதொழுதானைய 
எங்கிருந்தானுங்கோமானென்றலுமெதிர்கோளெண்ணி 
இறுதி - அழிவு . - கொட்பு - சுழற்சி . அது - தலைச்சுற்று . 
வெய்ய தாம் - கொடிதாகிய . 


வது ) 


கிட்கிந்தைப்படலம் 


கூக 


மங்குறோய் கோயில் கொற்றக்கடைத்தலைமருங்குநின்றான் 
சிங்கவேறனையவீரசெய்தவச்செல்வனென்றான் . 


( 50 க ) 


சுண்ண முந்தூசும் வீசிச்சூடகத்தொடிக்கைமாதர் 
கண்ணகன்கவரிக்கற்றைக்காலுறக்கலைவெண்டிங்கள் 
விண்ணுறவளர்ந்ததென்னவெண் குடைவிளங்க வீர 
வண்ணவிற்கரத்தான் முன்னர்க்க விருலத்தரசன் வந்தான் . 


( க 02 ) 


அருக்கிய முதல வாயவருச்சனைக்கமைந்தயாவும் 
முருக்கிதழ்மகளிரேந்தமுரசின முகிலினார்ப்ப 
இருக்கின முனிவரோதவிசைதிசையளப்பயாணர்த் 
திருக்கிளர் செல்வநோக்கித்தேவருமருளச்சென்றான் 


(காங) 


. 


வெம்முலைமகளிர் வெள்ளமீனென விளங்க விண்ணிற் 
சும்மைவான்மதியங்குன் றிற்றோன்றியதெனவுந் தோன்றிச் 
செம்மலை யெதிர்கோளெண்ணத்திருவொமெலர்ந்தசெல்வன் 
அம்மலையுதயஞ்செய்த * தாதையுமனையனானான் . 


(சச ) 


வேறு . 


( கரு ) 


தோற்றியவரிகுலத்தாசைபோன்றலும் 
ஏற்றெதிர்நோக்கின னெழுந்ததவ்வழி 
சீற்றமங்கது தனைத்தெளிந்த சிந்தையால் 
ஆற்றினன் றருமத்தினமைதியுன் னுவான் . 
எழுவினு மலையினுமெழுந்ததோள்களால் 
தழுவினரிருவரு தழுவித்தையலார் 
குழுவொடும் வீரர்தங் கழாத்தினோம்புக் 
கொழிவிலாப் பொற்குழாத் துறையுளெய்தினார் . 
அரியணையமைந்ததுகாட்டியையவீண் 
டிருவெனக்க விகுலத்தரசனேவலும் 
திருமகடலைமகன் - புல்லிற்சேரவெற் 
குரிய தோவிஃதென மனத்தினுன்னுவான் .. 


( கசு ) 


( க 0 எ ) 


கல்லணை மனத்தினை யுடைக்கைகேசியால் 
எல்லணைமணிமுடிதுறந்தவெம்பிரான் 
புல்வணைவைகயான்பொன் செய்பூத்தொடர் 
மெல்லணைவைகவும் வேண்டுமோவென்றான் . 


( 404) 


என் றவனுரைத்தலுமிரவிகாதலன் 

றனன் விம்மினன்மலர்க்கணீருகக் 
தாதை சூரியன் 1 புல்லில் -தருப்பாசனத்தில் , 


நின் 


கூஉ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( க.க ) 


( கக 0 ) 


( ககக ) 


குன்றெனவுயர்ந்தவக்கோயிற் * குட்டிம 
வான் றலத்திருந்தனன் மனுவின் கோமகன் . 
மைத் தருமுதியருமகளிர்வெள்ளமும் 
அந்தமினோக்கினரழுதகண்ணினர் 
இந்தியமவித்தவரென விருந்தனர் 
நொந்தனர் தளர்ந்தனர் நுவல்வதோர்கிலர் . 
மஞ்சன விதிமுறைமரமினாடினை 
எஞ்சலினின் மிழ்தருர் தின் யாமெலாம் 
உஞ்சனமினியெனவரசரைத்தலும் 
அஞ்சனவண்ணனுக்கனுசன் கூறுமால் . 
வருத்தமும்பழியுமே வயிறுமீக்கொள் 
அருத்து மென்றாலெமக்கினிய தியாவாதோர் 
அருத்தியுண்டாயினு மவலந்தான் றழீ இக் 
கருத்துவேறுற்றபினமிழ்துங்கைக்குமால் . 
மூட்டிய பழியெனு முருங்கு தீயவித் 
தாட்டினைகங்கைநீரரசன்றேவியைக் 
காட்டினையெனினெமைக்கடலினாரமிழ் 
தூட்டினையாற்பிறிதுயிருமில்லையால் . 
பச்சிலைகிழங்குகாய்பரமனுங்கிய 
+ மிச்சிலே நுகர்வதுவேறுதானொன்று 
நச்சிலேனச்சினேனாயினாயுண்ட 
எச்சிலேயது விதற்கேதுவில்லையால் . 


( ககஉ ) 


( கககூ ) 


( ககச ) 


(ககரு) 


அன்றியுமொன் றுளதையயானினிச் 
சென் றனென்கொ னர்ந் திடை திருத்தினாலது 
நுன் றணைக்கோமகனுகர்வதாதலான் 
இன்றிறைதாழ்த்தலுமினிதன்றாமென்றான் . 
வானரவேந்தனுமினிதின்வைகுதற் 
மானவர் தலைமகனிடரின்வைகவே 
ஆன து குரக்கினத்தெமர்கட்காமெனா 
மேனிலையழிந்துயிர்விம்மினானரோ. 
எழுந்தனன் பொருக்கெனவிரவிகான் முளை 
விழுந்தகண்ணீரினன் வெறுத்தவாழ்வினன் 
அழிந்தயர்சிந்தையனனுமற்காண்டொன்று 

மொழிந்தனன்வரன்முறைபோதன் முன்னுவான் . 
* குட்டிமவன்றலம் கற்படுத்ததரை . 
மிச்சில் உண்டமிகுதி - எச்சிலென்ப . 


( ககசு ) 


( ககள ) 


வது .] 


கிட்கிந்தைப்படலம் . 


கங் 


பொயின தூதரிற்புகுதுஞ்சேணையை 
நீயுடன் கொணருதிநெறிவலோயென 
ஏயினனனுமனையிருத்தியீண்டென 
நாயகனிருந்துழிக்கடிது நண்ணுவான் . 


( ககஅ ) 


( ககக) 


அங்கதனுடன் செலவரிகண் முன் செல 
மங்கையருள்ளமும்வழியும்பின் செலச் 
சங்கையிலிலக்குவற்றழுவித்தம்முனிற் 
செங்கதிரோன்மகன்கடிது சென்றனன் . 
ஒன்பதினாயிரகோடி + யூகந்தன் 
முன்செலப்பின் செலமருங்குமொய்ப்புற 
மன்பெருங்கிளை ஞருமருங்குசுற்றுற 
மின்பொருபூணினான் செல்லும் வேலையில் . 


( க 10 ) 


கொடிவனமிடைந்தன + குமுறுபேரியின் 
இடிவனமிடைந்தன பணிலமேங்கின 
தடிவனமிடைந் தன தயங்குபூணொளி 
பொடியெழுந்தனபடிவானம் போர்த்ததே . 


( கஉக ) 


பொன்னினின் முத்தினிற்புனைமென் றூசினின் 
மின்னினின் மணியினிற்பளிங்கின் வெள்ளியிற் 
பின்னினவிசும்பினும்பெரியபெட்புறத் 
துன்னினசிவிகைவெண்கவிகைசுற்றின . 


( க 22 ) 


( கஉங ) 


வீரனுக்கிளையவன் விரும்புஞ்சேவடி 
பாரினிற்சேறலிற்பரிதிமைந்தனும் 
தாரினிற்பொலங் $ கழறழங்கத்தாரணித் 
தேரினிற்சேன் றனன் சிவிகை பின் செல . 
எய்தினன்மானவனிருந்த மால்வரை 
நொய்தினிற்சேனை பின் பொழியநோன்கழல் 
அய்யவிற்குமானுந் தானுமங்கதன் 
கய்தொடர்ந்தயல் செலக்காதன் முன் செல . 


| 


( கஉச ) 


கண்ணியகணிப்பருஞ்செல்வக்காதல்விட் 
டண்ணலையடிதொழவணையுமன்பினால் 
நண்னியகவிக்குலத்தரசனாடொறும் 
புண்ணியற்றொழுகழற் பரதன் போன்றனன் . 

( கஉரு ) 
* யூகம் - குரங்கு . - வேலை - சமயம் . 1 குமுறும் -இரைகின்ற . $ கழற 
டி ங்க - கழல் முழங்க . ( மால்வரை பெருமலை . 


சுசி 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்சர் 


(கஉசு ) 


( கஉஎ) 


( கஉ அ ) 


(கஉக) 


பிறிவருந்தம்பியும் பிரியப்பேருல 
கிறுதியிற்றானென விருந்தவேந்தலை 
அறைமணித்தாரினோடாரம்பார்தொடச் 
செறிமலர்ச்சேவடிமுடியிற்றீண்டவே . 
தீண்டலுமா : பிடைத்திருவுநோவுற 
நீண்டபொற்றடக்கையானெடிது புல்லினான் 
மூண்டெழுவெகுளி போயொளிப்ப முன்பு போல் 
ஈண்டியகருனை தந்திருக்கையேவியே . 
அயலினிதிருத்திநின்னரசுமாணையும் 
இயல்பினினியைந்தவே யினிதின்வைகுமே 
புயல்பொரு தடக்கைநீபுரக்கும்பல்லுயிர் 
வெயிலிலதேகுடைபென விளம்பினான் . 
பொருளுடையவ்வுரை கேட்டபோழ்து வான் 
உருளுடைத்தேரினோன்பு சல்வனூழியின் 
இருளுடையுலகினுக்கிரவியன்னநின் 
* அருளுடையேற்கவையரியவோவென்றான் . 
பின்னரும் விளம்புவான் பெருமையோய்நின 
தின்னருளுதவிய செல்வமெய்தினேன் 
மன்னவநின் பணி மறுத்து வைகியென் 
புன்னிலைக்குரக்கியல்பு துக்கினே னென்றான் . 
பெருந் திசையனைத்தையும்பிசைந்துநேடினேன் 
தருந்தகையமைந்துமத்தன்மை செய்திலேன் 
திருந்திழை திறத்தினாற்றெளிந்தசிந்தைநீ 
வருந்தினையிருப்பயான் வாழ்வின் வைகினேன் . 
இனையனயானுடையியல்புமெண்ணமும் 
நினைவுமென்றாலினிநின்றியான் செயும் 
வினையுநல்லாண்மையும் விளம்பவேண்டுமோ 
வனைகழல் வரிசிலைவள்ளியோயென்றான் . 
திருவுறைமார்பனுந் தீர்ந்ததேயும்வந் 
தொருவருங்கால முன்னுரிமையோருரை 
தருவினைத்தாகையிற்றாழ்விற்றாகுமோ 
பரதனீயினையனபகரற்பாலையோ . 
ஆரியன் பின்னருமமைந்து நன்குணர் 

மாரு தியெவ்வழிமருவினானெனச் 
* அருள் -தயவு . புன்னிலை- இழிந்தசெயல் . 


( கங 0 ) 

) 


(கஙக ) 


! 


( கஙஉ ) 


( கங கூ) 


வது ) 


கிட்கிந்தைப்படலம் . 


சூரியன் கான்முளை தோன்றுமாலவன் 
நீரறும்பரவையினெடிதுசேனையான் . 


( கஙச) 


கோடியோராயிரங்குறித்தகோதிறூ 
தோடினநெடும்படைகொணரலுற்றவால் 
நாடறக்குறித்ததுமின்று நாளையல் 
* வாடலந்தானையோடவனுமெய் துமால் 


( கூரு ) 


ஒன்பதினாயிரகோடியுற்றது 
நின்பெருஞ்சேனையந்நெடிய சேனைக்கு 
நன்பெயரவதிநாணளை நண்ணிய 
பின்செயத்தக்கது பேசற்பாற்றென் றான் . 


( கஙசு ) 


(கங.எ ) 


விரும்பியவிராமனும் வீரநிற்கதோர் 
அரும்பொருளாகுமோவமைதி நன்றெனாப் 
பெரும்பகலிறந்தது பெயர் திநின் படை 
பொருந்துதியெனவவன்றொழுதுபோயினான் . 
அங்கதற்கினியனவருளியைய போய்த் 
தங்கு தியுந்தையோடென்று தாமரைச் 
செங்கணான் றம்பியுந்தானுஞ்சிந்தையின் 
மங்கையுமவ்வழியன் றுவைகினான் , 


( கஙஅ ) 


சேயுயர் கீர்த்தியான் கதிரின் செம்மல்பாற் 
போயது மவ்வயிற்புகுந்தயாவையும் 
ஓய்வுறாதுணர்த்தெனவுணர்த்தினானரோ 
வாய்மையாவுணர்வுறுவலியமொய்ம்பினோன் . 


(க.க ) 


அன் றவணிறுத்தன + னலரிகீட்டிசைப் 
பொன் றிணிநெடுவரைபொவிவுறாத முன் 
வன்றிறற்றூதுவர் கூவவானரக் 
குன்று றழ்நெடும்படையடைந்தகூறுவாம் . 


( கச ) 


க 0 - வது . கிட்கிந்தைப்படலம் முற்றிற்று . 


ஆட திருவிருத்தம் - எகச . 


* ஆடல் - வெற்றி அலலதுபோர். - அலரி - சூரியன் . 


கிட்கிந்தாகாண்டம் . 


நான்கா 


பதினொன்றுவது 
தானைகாண் படலம் . 


சதவலிவருதல் . 
ஆனையாயிரமாயிரத் * தெறுழ்வலிக்கமைந்த 
வான ராதிபராயிரருடன் வரவகுத்த 
கூனன்மாக்குரங்கையிரண்டாயிரகோடித் 
தானையோடுமச்சதவலியென்பவன் சார்ந்தான் . 

சுசேடணன் வருதல் . 
ஊன்றிமேருவையெடுக்குறுமிடுக்கினுக்குரிய 
தேன்றெரிந்துண்டுதெளிவுறுவானரச்சேனை 
+ ஆன் றபத்து நூறாயிரகோடியோடமையத் 
தோன்றினான் வந்துசுசேடணனெனும் பெயர்த்தோன்றல் . (2 ) 

உரோமை தந்தைவருதல் . 
ஈறில் வேலையையிமைப்புறுமளவினிற்கலக்கிச் 
சேறுகாண் குறுந் திறல்கெழுவானரச்சேனை 
ஆறெணாயிரகோடியதுடன்வரவமிழ்தம் 
மாறிலாமொழியுருமையைப் பயந்தவன் வந்தான் . 

) 
கேசரி வருதல் . 
ஐம்பதாய நூறாயிரகோடியெண்ணமைந்த 
மொய்ம்புமால்வரைபுரை நெடுவான ரமொய்ப்ப 
இம்பர்ஞாலத்தும்வானத்து மெழுதியசீர்த்தி 
+ ரம்பனைத்தந்தகேசரிகடலென நடந்தான் . 

இடும்பன் வருதல் . 
மண்கொள்வாளெயிற்றேனத்தின் வலியெனவயிரத் 
திண்கொண்மால்வரைமயிர்ப்புறத்தனவெனத்திரண்ட 
கண்கொளாயிரகோடியினிரட்டியிற்கணித்த 
எண்கினீட்டங்கொண்டெறுழ்வலியிடும்பன் மந்திறுத்தான் . ( ரு ) 

கவாட்சன் வருதல் . 
முனியுமாமெனினருக்கனை முரணறமுருக்கும் 
தனிமைதாங்கியவுலகையுஞ்சலம் வரிற்குமைக்கும் 
குனியமாக்குரங்கீண்டியதாயிரகோடி 
அனிக முன்வரவான்பெயர்க்கண்ணன் வந்தடைந்தான்" . 
* எறுழ்வலி மிக்கவலி . - ஆன்ற -மிகுந்த . t நம்பனை . அனுமானை . 


( 
ச 
) 


( 
சு 
) 


சா 


வது . ) 


தானைகாண்படலம் . 


கூ எ 


( எ ) 


( 
க 
) 


15 


பனசன் வருதல் . 
தனிவருந்தடங்கிரியெனப்பெரியவன் சலத்தால் 
நினையுநெஞ்சிறவுருமெனவுறுக்குறுநிலையன் 
பனசெனென்பவன்பன்னிரண்டாயிரகோடிப் 
புனிதவெஞ்சினவானரப்படைகொண்டு புகுந்தான் . 

தீலன் வருதல். 
இடியுமாக்கடன் முழக்கமும் வெருக்கொளவிசைக்கும் 
முடிவில்பேருறுக்குடையனவிசையனமுரண 
கொடிய கூற்றையுமொப்பனப்பனபதிற்றைந்து கோடி 
செடியவானரப்படைகொண்டுபுகுந்தனனீலன் 

( அ ) 
ததிழகன் வருதல் . 
மாகரத்தனவுரத்தனவலியனநிலைய 
வேகரத்தவெங்கண்ணுமிழ்வெயுலனமலையின் 
* ஆகரத்தினும் பெரியனவாறைந்துகோடி 
சாகரத்தொடுந் ததிமுகனென் பலன்சார்ந்தான் , 

கயன் வருதல் . 
இனைத்து வேறொருமாநிலம் வேண்டுமென்றிரங்க 
முளைத்தமுப்பதினாயிரகோடியின் முற்றும் 
விளைத்தவெஞ்கினத்தரியினம்வெருவுறவிரிந்த 
அளக்கரோமெக்கயனெனும்பெயரன் வந்தடைந்தான் ( க 0) 

சாம்பன் வருதல் . 
ஆயிரத்தறு நூறுகோடியிற்கடையமைந்த 
பாயிரப்பெரும்படைகொண்பேரவையிற்றிரையிற் 
முயுருத்துடனே வரத்தடகெடுவரையை 
ஏயுருப்புயச்சாம்பனென்பவனும்வந்திறுத்தான் . ( 

துன்ழகன் வருதல் . 
வகுத்ததாமரைமலரயனிசிசரர்வாணா 
உகுத்தநீயெனப்பொருவரும் பெருவலியுடையான் 
பகுத்தபத்து ஏறாயிர்ப்பத்தியினிரட்டி 
தொகுத்தகோடிவெம்படைகொண்டுதுன்முகன்றொடர்ந்தான் ( க 2 ) 

துமீந்தன் வருதல் . 
கோடி கோடி நூறாயிரவெண்ணெனக்கு விந்த 
நீடுவெஞ்சினத்தரியினமிருபுடைநெருங்க 

* ஆகாரம் - உருவம் . 
13 


( 
கக 
) 


கூ அ 


( 
கச 
) 


கிட்கிந்தாகாண்டம் . 

[ நான்க் 
மூடுமும்பருமிம்பரும்பூழியின் மூழ்கத் 
தோடிவர்ந்ததார்க்கிரிபுரை துமிந்தனுந்தொடர்ந்தான் . ( கங ) 

மயிந்தனும் மற்கசனும் கோழகனும் வருதல் . 
இயைந்தபத்து நூறாயிரப்பத்தெனுங்கோடி 
உயர்ந்தவெஞ்சின வானரப்படையொடுமொருங்கே 
சயந்தனக்கொருவடிவெனத்திறல் கொடுத்தழைத்த 
மயிந்தன் மற்கசகோமுகன் றன்னொடும் வந்தான் . 

துதன் வருதல் . 
* கறங்குபோல்வனகாற்றினுங்கூற்றினுங்கடிய 
பிறங்குதெண்டிரைக்கடல் புடைபெயர்ந்தெனப்பெயர்வ 
மறங் கொள்வான ரமொன்பது கோடி யெண்வகுத்த 
திறங்கொள்வெஞ்சினப்படைகொடுகுமுதனுஞ்சேர்ந்தான் . (கரு ) 

பதுழகன் வருதல் . 
ஏழினேழுநூறாயிரகோடியென்றிசைந்த 
பாழிநன்னெடுந்தோள் கிளர்படை கொண்டு பரவை 
ஊழிபேரிளுமுலைவிலவுலகினிலுயர்ந்த 
பூழி விண்புகப்பது முகனென்பவன் புகுந்தான் . 

( கசு ) 
இடபன் வருதல் . 
எழுமேழுமென்றுரைக்கின் றவுலகங்களெவையும் 
தாழுங்காலத்துந்தாழ்விலாத்தடவரைக்குலங்கள் 
சூழுந்தோற்றத்தவலி கொடொள்ளாயிரகோடிப் 
பாழிவெம்புயத்தரியொடுமிடபனும்படர்ந்தான் . 

(கஎ ) 
தீர்க்கபாதனும் வினதனும் சரபனும் வருதல் . 


( க ) 


தீர்க்கபாதனும் வினதனுஞ்சரபனுந் திரைக்கும் 
ஆர்க்கருங்கடற்குயர்ந்துளமைம்முகத்தனீகம் 
ஆர்க்குமெண்ணருங்கோடி கொண்டண்டமும்புறமும் 
போர்க்கும்பூழியின் மறைதரமுறையினிற்புகுந்தார் . 

அனுமான் வருதல் 
கய்யஞ்சாயு தமுடையவக்கடவுளைக்கண்டு 
மெய்யஞ்சாதவன் மாதிரஞ்சிறிதெனவிரிந்த 
வய்யஞ்சாய்தரத்திரிதருவானாச்சேனை 
அய்யஞ்சாயிரகோடிகொண்ட நுமன் வந்தடைந்தான் . 

* கறங்கு -காற்றாடி . 


( கக ) 


வது ) 


தானைகாண்படலம் . 


கூகூ 


(20 ) 


( உக ) 


( உ . ) 


நளன் வருதல் . 
* நொய்திற்கூடிய சேனை நூறாயிரகோடி 
எய்தத்தேவருமென் கொலோமுடிவென்பதெண்ண 
மய்யற்சிந்தையாலந்தகன் மறுக்குற்று மயங்கத் 
தெய்வத்தச்சன்மெய்த் திருநெடுங்காதலன் சேர்ந்தான் . 

கும்பனுஞ்சங்கனும் வருதல் . 
கும்பனுங்குலச்சங்கனு முதலினர் குரங்கிற் 
றம்பெரும்படைத்தலைவர்கடரவந்ததானை 
இம்பர்நின் றவர்க்கெண்ணரிதிராகவனாமத் 
தம்பெனுந் துணைக்குரியமா றுரைப்பரிதளவே . 

வானர சேனையின் மிகுதியுரைத்தல் 
தோயினாழியோரேழுநீர்சுவறிவெண்டுகளாம் 
சாயினண்டமுமேருவுமொருங்குடன் சாயும் 
ஏயின் மண்டலமெள்ளிடவிடமின்றியிரியும் 
காயின் வெங்கனற்கடவுளுமிரவியுங்கரியும். 

வானரசேனையை அளவிடமுடியாதெனல் . 
எண்ணினான் முகரெழுபதினாயிரர்க்கியலா 
உண்ணினண்டங்களோர் பிடியுண்ணவுமுதவா 
கண்ணினோக்குறிற்கண்ணு தலானுக்குங்கதுவா 
மண்ணின் மேல் வந்தவானரச்சேனையின் வரம்பே . 

வானர சேனையின் ஆற்றல் கூறல் 
ஒடிக்குமேல்வடமேருவைவேரொடுமொடிக்கும் 
இடிக்குமேனெடுவானகமுகட்டையுமிடிக்கும் 
பிடிக்குமேற்பெருங்காற்றையுங் கூற்றையும் பிடிக்கும் 
குடிக்குமேற்கடலேழையும் குடங்கையிற்குடிக்கும் . 

சேனாதிபதிகள் தொகை கூறுதல் . 
ஆறுபத்தெழுகோடியர்வானரர்க்கதிபர் 
கூறுதிக்கினுக்கப்புறங்குப்புறற்குரியார் 
மாறில் கொற்றவனினைத்தன முடிக்குறும்வலியர் 
ஊறுமிப் பெருஞ்சேனைகொண்டெளிதின் வந்துற்றார் . 

சேனாதிபதிகள் சுக்கிரீவனை வணங்குதல் 
எழுமாகடற்பரப்பினும்பரப்பெனவிசைப்பச் 
சூழும்வானரப்படையொடவ்வீரருங் - துவன்றி 
* நொய்தில் - விரைவில் துவன்றி - நெருங்கி 


(உங ) 


( உச ) 


க00 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கர் 


ஆழிமாபரித்தேரவன்காதலனடிகள் 
வாழி வாழியென்றுரைத்தலர் தூவினர்வணங்கி . 


( உகா) 


சுக்கிரீவன் இராமனை வானர சேளைகளைக் காணுமாறு வேண்டுதல் . 


அனையதாகிய சேனைவந் திறுத்தலுமருக்கன் 
தனையனொய்தினிற்றயரதன் புதல்வனைச்சார்ந்தான் 
நினையுமுன்னம் வந்தடைந்தது நின் பெருஞ்சேனை 
வினையின் கூ 

பற்றுவகண்டருணீயென விளம்ப . 


( உ.எ ) 


சேனைகளைக்காண மலைச்சிகரத்தில் ஏறுதல் . 


( உ.அ ) 


அய்யனும்முவந்தகமென முகமலர்ந்தருளித் 
தய்யலாள்வரக்கண்டனனாமெனத்தளிப்பான் 
எய்தினானங்கொர் நெடுவரைச்சிகரத்தினிருக்கை 
வெய்யவன் மகன் பெயர்த்துமச்சேனையின் மீண்டான் . 

சுக்கிரீவன் வானரப்படைக்ளை அழைத்துவருதல் . 
அஞ்சொடையிரண்டியோசனையகலத்ததாகிச் 
* செஞ்சவவடதிசைநின்றுந்தென் றிசைசெல்ல 
எஞ்சலில் பெருஞ்சேனையையெழுகெனவேவி 
வெஞ்சினப்படைவீரரையுடன் கொண்டுமீண்டான் . 

வநீதசேனையைக் காணுமாறு சுக்கிரீவனுரைத்தல் . 
மீண்டிராமனையடைந்திகல்வென்றி வேல் வீர 
காண்டி நீயெனவரன் முறைதெரிவுறக்காட்டி 
ஆண்டிருந்தனனார்த்துளைத்தெழுந்ததையன்றே 
ஈண்டுசேனைபாலெறிகடனெறி படர்ந்தென்ன . 


( உக ) 


( 
ங 
.0 
) 


(ஙக ) 


எட்டுத்திக்கையுமிருநிலப்பரப்பையுமிமையோர் 
வட்ட - விண்ணையுமறிகடலனைத்தையுமறையத் 
தொட்டுமேலெழுந்தோங்கிய தூளியிற்பூழி 
அட்டிச்செம்பியனிறைகுடமொத்ததவ்வண்டம் 
அத்தியொப்பெனினன்னவையுணர்ந்தவருளரால் 
வித்தகர்க்கினியுரைக்கலாமுவமைவேறியாதோ 
பத்திரட்டிநன்பகலிரவொருவலர்பார்ப்பார் 
எத்திறத்தினுநடுவுகண்டிலர்முடிவென்னோ. 
விண்ணிற்றீம்புன லுலகத்தினாகரின் வெற்றி 
எண்ணிற்றன்னல்தொப்பிலனென நின்றவிராமன் 
* செஞ்சவே - நேரே . விண் - சுவர்க்கம் . 


( உட ) 


வது .] 


தானைகாண்படலம் . 


க்கே 


கண்ணிற்சிந்தையிற்கல்லியின் ஞானத்திற்கருதி 
அண்ணற்றம்பியைநோக்கின்னுரைசெய்வதானான் . 


( ஙங ) 


அடல் கொண்டோங்கிய சேனைக்குநாமுநம்மறிவான் 
உடல்கண்டோமினிமுடிவுளகாணுமாறுளதோ 
மடல் கொண்டோங்கியவலங்கலாய்மண்ணிடைமாக்கள் 
கடல்கண்டோமென்பர்யாவரேமுடிவு றக்கண்டார் . 


(ஙச ) 


* ஈசன்மேனியையீரைந்து திசைகளையீண்டிவ் 
வாசில் சேனையையைம் பெரும்பூதத்தையறிவைப் 
பேசும்பேச்சினைச்சமயங்கள்பிணக்குறும் - பிணக்கை 
வாசமாலையாயாவரே முடிவெண்ணவல்லார் . 


இன்னசேனையை முடிவு றவிருந்திவணோக்கிப் 
பின்னைக்காரியம்புரிது மேனாள் பலபெயரும் 
முன்னைச்செய்கைமேலொருப்படலுறுவதேயுறுதி 
என்னவீரனைக்கைதொழுதிளையவன்விளம்பும் . 


( ஙசு ) 


யாவதெவ்வுலகத்தினினீங்கிவர்க்கியற்றல் 
ஆவதாகுவதரியதொன் றுளதென லாமே 
தேவ : தேவியைத்தேடுவதென்பது சிறிதால் 
பாவந்தோற்றது தருமமேவென்றதிப்படையால் . 


(ங எ ) 


( அ ) 


$ தரங்கநீரெழுதாமரைநான்முகன் றந்த 
வரங்கொள்பேருலகத்தினின் மற்றைமன்னுயிர்கள் 
உரங்கொண் மால்வரையுயிர்படைத்தெழுந்தனவொக்கும் 
குரங்கின் மாப்படைக்குறையிடப்படைத்தனன் கொல்லாம் . 
ஈண்டுதாழ்க்கின்றதென்னினியெண்டிசைமருங்கும் 
தேண்டுவார்களைவல்லையிற்செலுத்துவதல்லால் 
நீண்ட நூல்வலாயென் றனனிளையவனெடியோன் 
பூண்டதேரவன்காதலற்கொருமொழிபுகலும் . 

கக்வது . தானைகாண்படலம் முற்றிற்று . 


( ஙக ) 


ஆ திருவிருத்தம் - எருகூ , 


. 


* ஈசன் - கடவுள் . + பிணக்கு - விரோதம் . 1 தேவ - தேவனே . 
* தரங்கம்- அலை . தேண்டுவார் - தேடுவோர் . 


கஉ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


பன்னிரண்டாவது 


நாட விட்ட படலம் . 


இராமன் சுக்கிரீவனைப்பார்த்து நின்சேனைக் களவில்லையென்றல் . 

வகையுமானமுமாறெதிர்ந்தாற்றுறு 
பகையுமின் நிரைந்து பரந்தெழு 
தகைவில்சேனைக்கமை திசமைந்ததோர் , 
தொகையுமுண்டுகொலோவெனச்சொல்லினான் . 
ஏற்றவெள்ளமெழுபதினிற்றவென் 
றாற்றலாளாறிவினமைந்ததோர் 
மாற்றமுண்டதுவல்லது மற்றுமோர் 
தோற்றமென்னிதற்கெண்ணிமுன் சொல்வரோ . ( உ ) 

நீலன் தாற்றலைவியத்தல் . 
ஆறுபத்தெழுகோடியனீகருக் 
கேறுகொற்றத்தலைவரிவர்க்குமுன் 
கூறுசேனைப்பதி கொடுங்கூற்றையும் 

நீறுசெய்திருநீல னென்றோதினான் . 
சுக்கிரீவனை இராமன் ஆகவேண்டிய காரியத்தினைச் செய்யெனல் . 

என்றுரைத்தவெரிகதிர்மைந்தனை 
வென்றிவிற்கையிராமன் விருப்பினான் 
நின் றினிப்பலபேசியென்னோநெறி 
சென்றிழைப்பனசிந்தனை செய்கென்றான் . 

( ச ) 


( 
ஈ 
) 


சுக்கிரீவன் அனுமனைப்பார்த்துரைத்தல் 


அவனு * மண்ணல நுமனையைய நீ 
புவன மூன்றுநின்றாதையிற்புக்குழல் 
தவனவேகத்தையோர்கிலைதாழ்த்தனை 
கவனமாக்குரங்கின் செயல்காட்டியோ . 


ஏகியேந்திழைதன்னையிருந்துழீ இ 
நாகநாடுகநானிலனாக 
போகபூமிபொருந்திடவல்லரின் 
வேகமீண்டுவெளிப்படவேண்டுமால் . 


* அண்ணல் - பெருமை . 


வது ) 


நாடவிட்டபடலம் . 


ககே 


( 
அ 
) 


சுக்ரீவன் இராவண நகரத் தென்றிசையிலெனக் கூறக் கேட்டேனெனல் 

தென்றிசைக்கணிராவணன் சேணகர் 
என்றிசைக்கின்றதென்னறிவின்னணம் 
வன் றிசைக்கினிமாருதிநீயலால் 
வென்றிசைக்குரியார் பிறர்வேண்டுமோ 

( எ ) 
பிறர் கூறுமாறே யானுநினைக்கின்றேனெனல் . 
வள்ளறேவியைவஞ்சித்து வௌவிய 
கள்ள வாளரக்கன் செலக்கண்டது 
தெள்ளியோயது தென்றிசையென்பதோர் 
உள்ளமும்மெனக்குன் டெனவுன்னுவாய் . 
அங்கதனுடன் இரண்டுவெள்ளஞ் சேனையோடே கென 

அனு மனுக்கிசைத் தல் . 
தாரைமைந்தனுஞ்சாம்பனுந்தாமுதல் 
வீரர்யாவருமேம்படுமேன்மையாற் 
சேர்கரின்னொடுந்திண்டிறற்சேனைகள் 
பேர்கவெள்ளமிரண்டொடும் பெற்றியால் . 

( க ) 
மேற்கிற் சுசேடணனும் வடக்கில் சதவலியும் கிழக்கில் . 

வினதனும் செல்க என்றல் . 
குடதிசைக்கட்சுசேடணன் குபேன்வாழ் 
வடதிசைக்கட்சதவலிவாசவன் 
இடதிசைக்கண் வினதன் விறற்றரு 
படையொடுற்றுப்படர் கெனப்பன்னினான் . 

( 
ஒருமாதத்திற்குள் வருதிரென்றல் . 
வெற்றிவான ரவெள்ளமிரண்டொடும் 
சுற்றியோடித் துருவியொருமதி 
முற்றுறாதமுன் முற்று திரிவ்வி 
கொற்றவாகையினீரெனக்கூறினான் . 

( கக ) 
விந்தமலைக்குச் செல்லுங்களெனல் . 
ஈண்டுநின் றிறந்தீரைந்து நூறெழில் 
தூண்டுசோதிக்கொடுமுடிதோன்றலால் 
நீண்டநேமிகொலாமென நேர்தொழ 
வேண்டும் விந்தமலையினைமேவுலீர் . 

( கஉ ) 
நருமதைக்குச் செல்லுங்களெனல் . 
தேடியவ்வழிதீர்ந்தபின்றேவரும் 

டுகின்றதறுபதமைந்திணை 
துருவி - தேடி . - இறந்து- கடந்து . 


( 
50 
) 


டை 


கச 


கிட்கிந்தாகாண்டம் . 


நான்கா 


( 
கங 
) 


பாடுகின்றது பன்மணிபாயிருள் 
நாடுகின் நநருமதைநாடுவீர் . 

ஏமகூட மெய்துதிரெனல் . 
* வாமமேகலைவானரமங்கையர் 
காமப்பூசற்களியிசைக்கள்ளினால் 
தூமமேனியசுணந்துயில்வுறும் 
எமகூடமெனுமலையெய்துவீர் . 


( 
கச 
) 


(கரு ) 


நொய் தினம்மலைநீங்கி நுமரொடும் 
பொய்கையின்கரைபிற்படப்போ திரால் 
செய்ய பெண்ணுக்கரிய பெண்ணைச்சில 
வைகறேடிக்கடிதுவழிக்கொள்வீர். 

தண்டகம்புகுங்களெனல் . 
தாங்குவாரிற்றருவளர்சந்தனம் 
வீங்குவேலிவிதர்ப்பமுமெல்லென 
நீங்குநாடுநெடியனபிற்படத் 
தேங்குவார்புனற்றண்டகஞ்சேர்திரால் . 
முண்டத்துறையென்னுஞ்சோலைக்குச் செல்லுதிரெனல் . 
பண்டகத்தியன்வைகியதாப்பகர் 
தண்டகத்தது தாபதர் தம்மையுட் 
கண்டகத்துயர் தீர்வதுகாண்டிரால் 
முண்டகத்துறையென்றொருமொய்ம்பொழில். 
ஞாலநல்லறத்தோருன்னுாற்பொருள் 
போலநின்றுபொலிவதுபூம்பொழில் 
சீலமங்ன யர்வாயெனத்தீங்கனி 
காலமின்றிக்கனிவதுகாண்டிரால் . 


( 
கசு 
) 


( கஎ ) 


f 


( 
கஅ 
) 


( க.க ) 


நயனநன்கிமையார் துயிலார்நனி 
அயனமில்லையருக்கனுக்கல்வழி 
சயனமாதர்கலவித்தலை தரும் 
பயனுமின்பமுநீரும்பயக்குமால் . 

பாண்டுகிரிக் கேதங்களெனல் . 
ஆண்டிறந்து பின்னந்தரத்திந்துவைத் 
தீண்டுகின்றது செங்கதிர்ச்செல்வனும் 
ஈண்டுறைந்தலதேகலனென்பது 
பாண்டுவின் மலையென்னும் பருப்பதம் . 


(20 ) 


* வாமம்- அழகு . 


வது ) 


நாடவிட்டப்படலம் . 


காரு 


வேறு .. 


கோதாவியடையுங்கள் எனல் . 
முத்தீர்த்துப்பொன்றிரட்டிமணியுருட்டிமுதுநீத்தமுன்றிலாயர் 
மத்தீரத்து மானீர்த்து மலையீர்த்து மானீர்த்து வருவதியார்க்கும் 
புத்தீர்த்திட்டலையாமற்புலவர்நாடு தவுவது புனிதமான 
அத்தீர்த்தமகன் கோதாவிரியென்பரம்மலையினருகிற்றம்மா . ( உக ) 

சுவணம் புத்திரெனல் . 
அவ்வாறுகடந்தப்பாலறத்தாறேயெனத்தெனிந்தவருளினாறும் 
வெவ்வாறுமெனக்குளிர்ந்து வெயிலியங்காவகையியங்கும் விரிபூஞ்சோலை 
எவ்வாறு முறத்துவன்றியிருளோடமணியிமைப்பதியையோர்வேண்டத் 
தெவ்வாறு முகத்தொருவன் றனிக்கிடந்தசுவணத்தைச் சேர்திர்மாதோ . ( ) 
சூரியகாந்தி சந்திரகாந்தி கொங்கணதலிந்தங்களை யடைதிரெனல் . 
சுவணத்தைக்கடந்தப்பாற்சூரியகாந்தகமென்னத்தோன்றிமாதர் 
கவணுமிழ்கல் வெயிலியங்குங்கனவரையுஞ்சந்திரகாந்தகமுங்காண்பீர் 
அவணவைநீத்தேகியபின்னகனாபெலகடந்தாலாந்தனென்பான் ( தோ 
உவணபதிக்கொளித்துரையுங்கொங்கணமுங்குலிந்தமுஞ்சென்று திர்மா 

அருந்ததி கிருயை யடை திரெனல் . 
அரன திகனுலகளந்தவரியதிகனென்றுரைக்குமறிவிலோர்க்குப் 
பரகதிசென் றடைவரிய + பரிசேபோற்புகலரியபண்பிற்றாமால் ( லாம் 
சுரநதியினயல துவான்றோய்குடுமிச்சுடர்த்தொகையதொழுதோர்க்கெல் 
வரன திகந்தருந்தகை வருந்ததியாநெடுமலையைவணங்கியப்பால் . ( உச ) 

மரகதகிரியை யெய்துதிரெனல் . 
அஞ்சிவருஞ்வெஞ்சுரனுமாறுமகன் பெருஞ்சுனையுமகிலோங்கார 
மஞ்சிவருநெடுங்கிரியும் வளநாடும் பிற்படப்போய்வழிமேற்சென்றால் 
கஞ்சுவருமிடற்றரவுக்கமிழ்துநனிகொடுத்தாயைக்கலுழனண்ணும் 
எஞ்சின் மரகதப் பொருப்பையிறைஞ்சியதன் புறஞ்சாரவேகிர்மாதோ ( உ ரு ) 

வெங்கட மடைகிரெனல் . 
வடசொற்குர்தென் சொற்கும் வரம்பாகுநான் மறையுமற்றை நூலும் 
இடைசொற்றபொருட்கெல்லாமெல்லையதாய்நல்லறத்துக்கீறாய்வேறு 
புடைசுற்றுந் துணையின்றிப்புகழ் பொதிந்தமெய்யே போர்பூத்து நின்ற 
உடைசுற்றுர் தண்சாரலோங்கியவேங்கிடத்திற்சென்றுறுதிர்மாதோ (உசு ) 

வேங்கடத்து ஞானியரைப் புகழ்தல் . 
இருவினையுமிடைவிடாவெவ்வினையுமியற்றாதேயிமையோரேத்தும் 
திருவினையுமிடுபதந்தேர்சிறுமையையுமுறையொப்பத்தெளிந்து நோக்கிக் 

* புத்து ஒருநரகம் . பரிசேபோல் - தன்மைபோல . 


ககோ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


கருவினையதிப்பிறவிக்கென்றுணர்ந் தங்கதுகளையுங்கடையின் ஞானத் 
தருவினையின் பெரும்பகைராண்டுளரீண்டிருந்து மடிவணங்கற்பாலார் . () 

வேங்கடத்தின் தன்மை . 
சூதகற்றுந் திருமறையோர் துரையாடுநிறையாறுஞ்சுருதித்தொன்னூல் 
மாதவத்தோருறைவிடனுமழையு றங்குமணித்தடனும்வானமாதர் 
கீதமொத்தகின்னரங்களின்ன ரம்புவருடுதொறுங்கிளக்குமோதை 
போதகத்தின்மழக்கன்றும்புலிப்பறழுமுறங்கிடனும் பொருத்திற்றம்மா. () 

தொண்டை நாட்டின்வழி காவிரியிங்கு மெய்துதிரெனல் . 
* கோடுறு மால்வரையதனைக்குறுகுதிரேலுந் நெடிய கோடுமைநீங்கி 
வீடுறு திராதலான் விலங்குதிரப்புறத்துணீர்மேவு தொண்டை 
நாறுே திருற்றதனை நாடியதற்பின்னையவைகளிர்நீர்ப்பொன்னிச் 
சேடுறுதண்புனற்றெய்வத்திருந்தியினிருகரையுஞ் சேர்திர்மாதோ ( உக ) 

சோணாடுமலை நாடு தமிழ் நாடுகளிற் புத்திரெனல் . 
துக்கமுற்றார் மனமென்னத்துறைகெழுநீர்ச்சோணாடு கடர்தாற்றொல்லை 
மறக்கமுற்றான தனயலேமறைந்துறைவாவ்வழிநீர்வல்லையேகி 
உறக்கமுற்றார்கனவுற்றாரெனுமுணர்வினோடுமொதுங்கிமணியாலோங்கர் 
பிறக்கமுற்றமலைகாடுநாடியகன் லமிழ்நாட்டிற்பெயர் திர்மாதோ . (ங 0 

மயெந்திரழங்கடலுங் காண்டிரென்றல் . 
தென் றமிழ்நாட்டகன்பொதியிற்றிருமுனிவன் றமிச்சங்கஞ்சேர்கிற்றிரேல் 
என்றுமவணுறைவிடமாமாதலானம்மலையையிடத்திட்டேகிப் ( கக் 
பொன்றிணிந்த புனல்பெருகும் பொருநையெனுந் திருந்தி பின்யொழியநா 
கன்றுவளர் தடஞ்சாரன் மயேந் திரமாநெடுவரையுங்கடலுங்காண்டிர் . ( ங க ) 
அனுமானை இராமன் தனியேயழைத்து சீதை இலக்கணழரைத்தல் . 
ஆண்டு கடந்தப்புறத்துமெப்புறத்துமொரு திங்களவதியாகத் 
தேண்டியிவண்வந்தடைதிர் விடைகொடீர்கடி தென்னச்செப்பும் வேலை 
நீண்டவனுமாரு தியைநிறையருளாலுறநோக்கிநீ திவல்லோய் 
காண்டியெனுற்குறி கேட்டியென வேறுகொண்டிருந்து கழறலுற்றான் . () 


வறு . 


சீதையின் பாதவருணனை . 
பாற்கடற்பிறந்தசெய்யபவளத்தைப் பஞ்சியூட்டி 
மேற்படமதியஞ்சூட்டிவிளங்குறநிரைத்தமெய்ய 
காற்றகை விரல்களையகமலமும்பிறவுங்கண்ட 
ஏற்பிலவென்பதன்றியிணையடிக்குவமையென்னோ 

* கோடு - சிகரம் , 


( ஙங ) 


வது] 


நாடவிட்டப்படலம் . 


காள 


( 
ஙச 
) 


. 


புறவடித்திறம் புகறல் . 
நீமெயாயுணர் தியையநிரைவளைமகளிர்க்கெல்லாம் 
வாய்மையாலுவமையாக மதியறி புலவர்வைத்த 
ஆமையாமென் றபோது மல்லன சொல்லினாலும் 
யாமயாழ்மழலையாடன்புறவடிக்கிழக்கமன்னே 

( 
கணைக்காற்றிறழரைத்தல் . 
வனை 

எவராலரியகோதைபேதைமென்கணைக்கான்மெய்ய 
நினைவராலரியவின்னநேர்படப்புலவர்போற்றும் 
சினைவராற்பகழியாவநெற்சினையென்னுஞ்செப்பம் 
எனைவராற்பகருமீட்டயானுரைத்தின்பமென்னோ. 

தொடைத்திறஞ்சொல்லல் . 
* அரம்பையென் றற்குமாதர் குறங்கினுக்கமைந்தவொப்பின் 
வரம்பையுங்கடந்தபோதுமற்றுரைவகுக்கலாமோ 
நரம்பையுமமிழ்தநாறுந றவையுநன்னீர்ப்பண்ணைக் 
கரும்பையுங்கடந்தசொல்லாள்கவாற்கி துகருதுகண்டாய் . (ஈசா) 

கடிதடத்திறங்கட்டுரைத்தல் . 
வாராழிக்கலசக்கொங்கைவஞ்சிபோன் மருங்குலாடன் 
தாராழிக்கலைசாரல்குறடங்கடற்குவமைதக்கோய் 
பாராழி பிடரிற்றங்கும் பாந்தளும்பனிவென்றோங்கும் 
ஒராழித்தேருங்கண்டவுனக்குரானுரைப்பதென்னோ. ( ஙஎ) 

இடைத்திறம் இசைத்தல் . 
t சட்டகந் தன்னைநோக்கியாரையுஞ்சமைக்கத்தக்காள் 
இட்டிடையிருக்குந் தன்மையியம்பக்கேட்டுணர் தியென்னின் 
கட்டுரைத்துவமைகாட்டக்கட்பொறிகதுவாகையிற் 
றொட்ட வெற்குணரலாமற்றுண்டெனுஞ்சொல்லுமில்லை . ( ஙஅ ) 

வயிற்றின் திறம்வகுத்தல் . 
ஆலிலைப்படிவந் தீட்ைெமய நுண்பலகைநொய்ய 
பால் நிறத்தட்டம்வட்டக்கண்ணடிபலவுமின்ன 
போலுமென் றுரைத்தபோதும்புனைந்துரைபொதுமைபார்க்கின் 
ஏலுமென்றிசைக்கினேலாவி துவயிற்றியற்கையின்னும் . (ஙக ) 

நாபியின்றிறத்தை நவிலுதல் . 
சிங்கலில்சிறு + கூதாளிகந்தியின் றிரட்பூச்சேர்ந்த 
பொங்குபொற்றோளையென்றாலும்புல்லிதுபுதுமைத்தாமால் 
* அரம்பை - வாழை . - சட்டகம் - வடிவம் . 
கூதாளி - ஒருவகைத்தாளி . 


) 


க0 அ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( 
50 
) 


( 
சஉ 
) 


அங்கவளுந்தியொக்குஞ்சுழியெனக்கணித்ததுண்டால் 
கங்கையைநோக்கிச்சேறிகடலினுநெடிதுகற்றோய் . 

உரோமரேகைத்திறம் உரைத்தல் . 
மயிரொழுக்கெனவொன்றுண்டால் வல்லிசேர்வயிற்றின் மற்றென் 
உயிரொழுக்கதற்குவேண்டுமுவமையொன் றுரைக்கவேண்டின் 
செயிரில்சிற்றிடையாயுற்றசிறுகொடி நுடக்கந்தீரக் 
குயிலுறுத்தமையவைத்தகொள்கொம்பென்றுணர்ந்துகோடி . (சக ) 

வயிற்றிலுள்ள மூன்றிரேகைகளைக் குறித்துரைத்தல் . 
* அல்லியூன்றிடுமென்றஞ்சிய ரயிந்தத்துறந்தாட்கம்பொன் 
வல்லி மூன்றுள வாற்கோலவயிற்றின் மற்றவையுமார 
வில்லி மூன்றுலகின் வாழுமா தருந்தொற்றமெய்ம்மை 
சொல்லியூன்றியவாம் வெற்றிவரையெனத்தோன்று மன்றே . ( ) 

தனபாரத்திறஞ்சாற்றல் . 
செப்பென்பென்கலசமென்பென்செவ்விளநீருந்தேர்வென் 
துப்பொன்று திரள் சூதென்பன் சொல்லுவென்றும்பிக் கொம்பைத் 
தப்பின்றிப்பகலின் வந்தசக்கரவாகமென்பென் 
ஒப்பொன்று முலகிற்காணேன் பலநினைந்துலைவெனின்னும் . (சங .) 

தோட்டிறஞ்சொல்லல் , 
கரும்புகண்டாலும் மாலைக்காம்புகண்டாலுமாலி 
அரும்புகண்டாரைசோரவழுங்குவேனறிவதுண்டோ 
சுரும்புகண்டானுங்கோதைதோணினைந்து வமை சொல்ல 
இரும்புகண்டனையநெஞ்சமெனக்கிலையிசைப்பதென்னோ. ( சசு ) 

முன்கைகளின் தன்மைகூறுதல் 
முன்கையேயொப்பதொன்று முண்டு மூன்றுலகத்துள்ளும் 
என்கையேயிழுக்குமன்றேயியம்பினுங்காந்தளென்றல் 
வன்கையாழ்மணிக்கை யென் றன் மற்றொன்றையுணர்த்தலன்றி 
நன்கையாட்டக்கையாமோநலத்தின் மேனலமுண்டாமோ , 

கைகளின் தன்மை ஒப்பற்றதெனல் . 
ஏலக்கொண்டீன்ற - பிண்டியிளந்தளிர்கிடக்கயாணர் 
காலைக்கற்பகத்தின் காமர்குழைபடுங்கமலமென்பூ 
நூலொக்குமருங்குலாடனூபுரம்புலம்புங்கோலக் 
காலுச்குத்தொலையுமென்றார் கைக்கொப்புவைக்கலாமோ . 
* அல்லி- அகவிதழ் . - துப்பு- தூய்மை , 
பிண்டி - அசோகு . 


வது ) 


நாடவிட்டப்படலம் . 


க்கே 


( 
அ 


( 
சக 
) 


நகங்களின் தன்மை கூறல் . 
வெள்ளியமுறுவற்செவ்வாய்விளங்கிழையிளம்பொற்கொம்பின் 
* வள்ளுகிர்க்குவமைநம்மான் மயர்வறவகுக்கலாமோ 
எள்ளுதிர்நீரேமூக்கையென்று கொண்டிவறிப்பின்னும் 
கிள்ளைகண் முருக்கின் பூவைக்கிழிக்குமஃதழிக்கலாமோ. (சஎ) 

கழுத்தின் தன்மைகழறுதல் 
அங்கையுமடியுங்கண்டாலரவிந்தநினையுமாபோல் 
செங்களிசிதறி நீலஞ்செருககிய தெய்வவாட்கண் 
மங்கைதன்கழுத்தைநோக்கிவளரிளங்கமுகும்வாரிச் 
சங்கமுநினை தியாயினவையென்றுதுணிதிதக்கோய் . ( சஅ ) 

அதரமுறுந்திறமறைதல் . 
பவளமுங்கிடையுங்கொவ்வைப்பழனும்பைங்கு முதப்போதும் 
துவளில வங்கங்கோபமுருக்கென்றித்தொடக்கஞ்சாலத் 
தவளமென்றுரைக்கும் வண்ணஞ்சிவந்து தேன்றதும்புமாகின் 
குவளையுண்கண்ணிவண்ணவாயது குறியுமஃதே . 

( 
வாயின்திரம்வகுத்தல் . 
சிவந்ததோரமிழ்தமில்லைத்தேனில்லையுகாவென்றாலும் 
கவர்ந்தபோதன்றியுள்ளநினைப்பவோர்களிப்புநல்கா 
பவர்ந்தவாணுதலினாடன் பவளவாய்க்குவமைபாவித் 
துவந்போது வந் தவண்ணமுரைத்தபோதுரைத்ததாமோ . ( 30 ) 

பற்களின்தன்மை பகர்தல் . 
முல்லையுமுருந்து முத்து முறுவலென்றுரைத்தபோது 
சொல்லையுமமிழ்தும்பாலுந்தேனுமென்றுரைக்கத்தோன்றும் 
அல்லதொன்றாவதில்லையமிழ்திற்குமுவமையுண்டோ 
வல்லையேலறிந்து கோடிமாறிலாவாறு சான்றோய் . 

( ருக ) 
மூக்கின் திறழரைத்தல் 
ஓதியுமெள்ளுந்தொள்ளைக்குமிழுமூக்கொக்குமேற்ற 
சோதிசெம்பொன்னுமின்னுமணியும் போற்றுளங்கித் தோன்றா 
எதுவுமில்லைவல்லா ரெழுதுவார்க்கெழுதவொண்ணா 
நீதியை நோக்கியேநினை தியானெடிது காண்பாய் . 

காதின் தன்மைகழறுதல் . 
வள்ளை கத்தரிகை வாமமயிர்வினைக்கருவியென்னப் 
பிள்ளைகளுரைத்தவொப்பைப் பெரியவருரைக்கிற்பித்தாம் 
* வள்ளுகிர் - கூரியநகம் . - வள்ளை - ஒரு கொடி , 


(2 ) 


க்கம் 


கிட்கிந்தாகாண்டம் . 


(நான்கா 


வெள்ளை வெண்டோடு செய்தவிழுத்தவம் விளைந்ததென்றே 
உள்ளுதியுலகுக்கெல்லாமுவமைக்குமுவமையுண்டோ . 

கண்களின் திறங்கள் கூறுதல் 


( ருஉ .) 


பெரியவாய்ப்பரவை யொவ்வாபிறிதொன்றுநினைந்து பேச 
உரியவாயொருவருள்ளத்தடங்குவவல்லவுண்மை 
தெரியவாயிரக்கானோக்கிற்றேவர்க்குந் தெய்வமென்னக் 
கரியவாய்வெளியவாகும்வாட்டடங்கண்களம்மா . 


( 
ருச 
) 


. 


புருவங்களின் தன்மைகூறுதல் 
கேளாக்குமன்றியொன் றுகிளத்தினாற்கீழ்மைத்தாமே 
கோளொக்குமென்னினல்லாற்குறியொக்கக்கூறிற்றன்றால் 
வாளொக்கும்வடிக்கணாடன் புருவத்துக்குவமைவைக்கின் 
தாளொக்க + வளைந்து நிற்பவிரண்டில்லையாங்கசாபம் . 


( ருரு ) 


முகம் நெற்றி இவைகளையுரைத்தல் . 


நன்னாளுநளினநாணுமுகத்தினை நுதலை நாடிப் 
பன்னாளும்பன்னியாற்றாமதியெனும்பண்பதாகி 
முன்னாளின் முளைவெண்டிங்கண் முறைநாளுங்குறைவேயாகி 
என்னாளும் வளர்ந்ததென்னினிறையொக்குமியல்பிற்றாமே 


( ருசு ) 


( ருஎ) 


பின்னுழகத்தின் திறங்கூறுதல் . 
வனைபவரில்லையன்றேவனத்துணாம் வந்தபின்னை 
னையனவெனினுந்தாந்தமழகுக்கோரழிவுண்டாகா 
வினைசெயக்குழன் றவல்லவிதிசெயவிளைந்த நீலம் 
புனைமணிப்பவளமின்னும்பு துமையாமுவமைபூனா. 

முகத்தின் தன்மையுரைத்தல் . 
கொண்டலின் குழவியாம்பல்குனிசிலைவள்ளை கொற்றக் 
கெண்டையொண்டரளமென்றிக்கேண்மையகிடந்ததிங்கண் 
மண்டிலவதனமென்றுவைத்தனன் விதியே நீயப் 
புண்டரீகத்தையுற்றபொழுதது பொருந்தித்தேர்வாய் . 

கூந்தலின் திறங் கூறுதல் . 
காரினைக்கழித்துக்கட்டிக்கள்ளினோடாவிகாட்டிப் 
பேரிருட்பிழம்பு தோய்ந்து நெறிவுறீஇப்பிறங்குகற்றைச் 
சோர்குழற்றொகுதிச்சூழல் சும்மை செய்தனையதம்மா 
நேர்மையைப்பருமைசெய்தநிறைகுறுங்கூந்தனீத்தம் . 

+ வளர்ந்தே என்றும்பாடம் . 


( அ ) 


ககக 


வது ] 


நாடவிட்டப்படலம் . 


* புல்லிதழ்கமலத்தெய்வப்பூவிற்குமுண்டு பொற்பின் 
எல்லை சூழ்மதிக்குமுண்டாங்களங்கமென்றுரைக்குமேதம் 
அல்லவுஞ்சிறிது குற்றமகன் றிலவன்னமன்ன 
நல்லியலாளுக்கெல்லாநலனன்றிப்பிறிதுண்டாமோ . 

( சு ) 
திரிமகளினுஞ் சீதை இலக்கணநிரம்பினவள் எனல் . 
மங்கையர்க்கோதிவைத்தவிலக்கணம்வண்ணவாசப் 
பங்கயத்தவட்குமையாரிரம்பலபற்றிநோக்கின் 
செங்கயற்கருங்கட்செவ்வாய்த்தேவரும்வணங்குந்தெய்வக் 
கொங்கையைக் குயிலுக்கொன்றுங்குறைவிலகுறியு மஃதே . ( சுக ) 

சொல்லின் தன்மை சொல்லுதல் . 
குழல் படைத்தியாழைச்செய்து குயிலொடுகிளியுங் கூட்டி 
மழலையும்பிறவுந் தந்து வடித்தகைம்மலரின் மேலான் 
இழைபொருமுலையினாடனின் சொற்களியையச் செய்தான் 
பிழையிலனுவமைகாட்டப் பெற்றிலன் பெறுங்கொலின்னும் . ( சு ... ) 

மொழிக்குவமையிலையெனல் . 
வானின் றவுலகமூன் றும்வரம்பின்றி வளர்ந்தவேணும் 
நாநின்றசுவைமற்றொன்றோவமிழ்தன்றி நல்லதில்லை 
மீனின் றகண்ணினாடன்மென்மொழிக்குவமைவேண்டின் 
தேனொன்றோவமிழ்தமொன்றோவகைசெவிக்கின்பஞ்செய்யா ,{சுங.) 

நடத்திரங்கூறுதல் . 
பூவருமழலையன்னம்புனை மடப்பிடியென்றின்ன 
தேவருமருளத்தக்கசெலவினவெனவுந்தேரேன் 
பாவருங்கிழமைத்தொன்மைப்பரு ரிதர் தொடுத்தபத்தி 
நாவரும்கிளவிச்செல் விநடைவருநடையணல்லோய் . 

நிறத்தின் தன்மைகூறுதல் , 
என்னிறமுரைக்கேன்மாவினிளநிறமுதிருமற்றைப் 
பொன்னிறங்கறுக்குமென்றான் மணிநிறமுவமைபோதா 
மின்னிறநாணியெங்கும் வெளிப்படாவொளிக்கும் வேண்டின் 
தன்னிறர்தானேயொக்குமலர் நிறஞ்சமழ்க்குமன்றே 

எம்மங்கையும் இவட்கொப்பன்றெனல் , 
மங்கையரவளையொப்பார்மற்றுளரில்லையென்னும் 
சங்கையிலுள்ளந்தானே சான்றெனக்கொண்டுசான்றோய் 
அங்கவணிலமையெல்லாமளந்தறிந் தருகுசார்ந்து 
தி ங்கள்வாண் முகத்தினாட்குச் செப்பெனப்பின்னுஞ்செப்பும் . ( காசு ) 
* புல்லிதழ் - புறவிதழ் . சங்கையில் -சந்தேகமற்ற 


( 
சு 
) 


ககஉ 


ட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


வேறு 


கன்னிமாடத்திடைகீகண்டதுகூறெனல் . 


முன்னைநான் முனியொடும் முதிய நீர்மிதிலைவாய்ச் 
சென்னிநீண்மாலையான்வேள்விகாணியசெல 
அன்னமாடுறையுளுக்கருகுநின் றாளையக் 
கன்னிமாடத்திடைக்கண்டதுங்கழறுவாய் , 


( சுஎ) 


சனகன்சபையில் கண்டதை யுரையெனல் . 


* சூழிமால்யானையின் றுனைமருப்பிணைபெனக் 
கேழிலாவனமுலைக்கிரிசுமந்திடைவதோர் 
வாழிவான்மின்னிளங்கொடியின் வந்தாளையன் 
சாழியான ரசவைக்கண்டதும்மறைகுவாய் 


வில்லிறுத்தவன் வேறெருவனேல்உயிர்விடுவேனென்றதையுரையெனல் 


வரைசெய்தாள் வில்லிறுத்தவன மாமுனியொடும் 
விரசினானல்லனேல் விவேல்யானுபிரெனாக் 
கரைசெயாவேலையிற்பெரியகற்பினடெரிக் 
துரைசெய்தாளஃதெலாமுண ரநீயுரைசெய்வாய் 
வனத்துக்குவந்து துன்பந்தரிதியோ வென்றேனதனையுரையெனல் . 
முன்புநாநறிகிலாமுளிநெடுங்கானிலே 
என்பினேபோதுவாய் கினை தியோவேழை 
இன்பமாயாருயிர்க்கினியையாயினையினித் 
துன்பமாய்முடிதியோவென் றதுஞ்சொல்லுவாய் . 

(10) 
யானலாதனவெலா மீனியவோவெனக் கேட்டதையுரையெனல் . 
ஆனபேரரசிழந்தடவி சேர்வாயுனக் 
கியான லாதனவேலாமினியவோவினியெனா 
மீனுலாநெடுமலர்க்கண்கணீர் விழவிழுக் 
தூனிலாவுயிரின் வந்தயர்வதும்முரைசெவ்வாய் . 

(எக ) 
மதிற்கதவுகடத்தற்கு முன்னரே கான்மெங்கனென்றதையுரையெனல் . 

+ மல்லன் மரநகர் துரந்தேகுநாண்மதிதொடும் 
கல்லின் மாமதின் மணிக்கடைகடந் திடுதன் முன் 
எல்லை தீர்வரிய வெங்கானம்யாதோவெனாச் 
சொல்லினாளஃதெலாமுன ரநீசொல்லுவாய் . 

( எ 2 ) 
சூழி - முகபடாம் . 1 மல்லல் வளம் 


வது ] 


பில நீங்குப்படலம் . 


ககக 


மோதிரமளித்தல் . 
இனையவா றுரைசெயாவினிதினே குதியெனா 
வனையுமாமணிநன் மோதிரமளித்தறிஞநின் 
வினையெலாமுடிகெனாவிடை கொடுத்துதவலும் 
புனையும்வார்கழலினானருளொடும்போயினான் . 

சீதையைத்தேட வானரவீரர் போதல் . 
அங்கதக்குரிசிலோட்டுசினத்து ழவராம் 
வெங்கதத்தலைவரும் விரிகடற்படையொடும் 
பொங்குவிற்றலைவரைத்தொழுது முன் போயினார் 
செங்கதிர்ச்செல்வனைப்பணிவுறுஞ்சென்னியார் . 


( எங ) 


( எச ) 


க 2 - வது . நாடவீட்டப்படலம் முற்றிற்று , 

ஆ திருவிருத்தம் அஉஎ . 


பதின்ழன்றவது . 
பில நீங்கு படலம். 


( க ) 


( 
உ 
) 


போயினார் போயபின்புறநெடுந்திசைகடோ 
றேயினானிரவிகாதலனுமேயினபொருட் 
காயினாரவரையங்கன்ன நாளவதியிற் 
ராயினாருலகினைத்தகைநெடுந்தானையார் . 
குன்றிசைத்தனவெனக்குவவுதோள்வலியினார் 
மின் றிகைத்திடுமிடைக்கொடியை நாடினர்விராய் 
வன்றிசைப்படருமாறொழியவண்டமிழுடைத் 
தென்றிசைச்சென்றுளார்திறனெடுத்துரைசெய்வாம் . 

வானரர் விந்தபர்வதமடைதல் . 
சிந்து ராகத்தொடுந் திரண்மணிச்சுடர்செறிந் 
தந்திவானத்தினின் றவிர்தலான ரவினோ 
டிந்தியாறெய்தலானிறைவன் மாமௌலிபோல் 
விந்தைநாகத்தின் மாடெய்தினார்வெய்தினால் . 

சீதையை விந்தத்திற்தேடுதல் . 
அந்நெடுங்குன் றமோடவிர்மணிச்சிகரமும் 
பொன்னெடுக்கொடுமுடிப்புரைகளும்புடைகளும் 

15 


( ங ) 


ககச 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


நன்னெடுந்தாழ்வரைநாடினார் நவையிலார் 
பன்னெடுங்காலமாமென்னவோர்பகலிடை . 


( ச ) 


மல்லன் மாஞாலமோர்மறுவுறாவகையினச் 

சில்லலோதியையிருந்துறைவிடந்தேடுவார் 
புல்லினாருலகினைப் பொதுவிலாலகையினால் 
எல்லைமரகடல்களேயாகுமாயெய்தினார் 
விண்டுபோயிழிவர்மேனியிரவர்விண்படர் லர்வேர் 
உண்டமாமரனினம்மலையும் வாயுறையுநீர் 
மண்பொரதனின் வாழுயிர்களம்மதியினார் 
கண்டிலாதனவயன்கண்டிலாதன கொலாம் . 


( சு ) 


வேறு . 


. 


வானரர் நருமதைநதியையடை தல் . 


( 
எ 
) 


( 
அ 
) 


ஏகினார்யோசனையேழொடேழுபார் 
சேகரத்தென்றிசைக்கடிதுசெல்கின்றார் 
மேகமாலையினொடும் விரவிமேதியின் 
நாகுசேர்நருமதையாறுநண்ணினார் . 
வானரர் நருமதைக்கரைகளிலுந் துறைகளிலுந்தேடுதல் . 
அன்னமாடிடங்களுமமரர்நாடியர் 
துன்னியாடிடங்களுந்து றக்கமேயவர் 
முன்னியாடிடங்களுஞ் - சுரும்பு மூசுதேன் 
பன்னியாடிடங்களும்பரந்து சுற்றினார் . 
பெறலருந் தெரிவையைநாடும்பெற்றியார் 
அறனறுங்கூந்தலுமளகவண்டு சூழ் 
நிநைநறுந்தாமரைமுகமுநித்தில 
முறுவலுங்காண்பரான் முழுதுங்காண்கிலார் 

( க ) 
செருமதயாக்கையர் திருக்கில்சிந்தையர் 
தருமதயாவிவைதழுவுந் தன்மையர் 
பொருமதயானையும் பிடியும்புக்குழல் 
நருமதையாமெனும் தியைநீங்கினார் . 

( 
வானரர் ஏமகூடமலையையடைதல் . 
தாமகூடத்திரைத்தீர்த்த சங்கமும் 

நாமகூடப்பெருந்திசையைநல்கிய 
* சவையிலார் குற்றமிலாதார் . | சில்லலோதி- தகட்டணி நீத்தகூந்தல்" 
சுரும்புமூசும - வண்டுகள் மொய்க்கும் , தெரிவை - சனகி . 


( 
50 
) 


ககரு 


( 
கக 
) 


( 
கஉ 
) 


வது ] 

பில நீங்குப்படலம் . 
வாமகூடச்சுடர்மணி வயங்குறும் 
ஏமகூடத்தடங்கிரியையெய்தினார் . 

( ) 
இதுழதல் ச - பாடல் ஏமகூடத்திறழரைத்தல் . 
மாற்றுகிரிகளுமரனுமற்றவும் 
சூடுறுபொன்னெனப் பொலிந்து தோன்றுறப் 
பாடுறுசுடரொளிபரப்புகின்றது 
வீடுறுமுலகினும் விளங்குமெய்யது 
பறவையும்பல்வகைவிலங்கும்பாடமைந் 
துறைவனகனக நுண்பூழியொட்டலான் 
நிறைநெடுமேருவைச்சேர்ந்தநீரவாய்ப் 
பொறைநெடும்பொன்னொளிமுழுதும் போர்ப்பது . (கங ) 
பரவியகனக நுண் * பராகம்பாடுற 
எரிசுடர்க்செம்மணியீட்டத்தோடிழி 
அருவியுநதிகளுமலங்குதீயிடை 
உருகுபொன்பாய்வபோன்றொழுகுகின்றது . 

( கச ) 
விஞ்சையர்பாடலும் விசும்பின் வெள்வளைப் 
பஞ்சின் மெல்லடியினாராடற்பாணியும் 
குஞ்சரமுழக்க முங்குமுறுபேரியின் 
மஞ்சினமுற்றலும் வயங்குமாண்பது . 

( கரு ) 
இதுமுதல் ச - பாடல் அவ்வேம கூடத்தில் சீதையைத் தேடுதல் . 

அனையது நோக்கினாரமிர்தமாமயில் 
இனையவேலிராவணனிருக்கும் வெற்பெனும் 
நினைவினருவந்துயர்ந்தோங்கு நெஞ்சினர் 
சினமிகக்கன பொறிசிந் துசெங்கணார் . 

(கச ) 
இம்மலைகாணுதுமேழைமானையச் 
செம்மலை நீக்குதுஞ்சிந்தைத் தீவினை 
விம்மலுற்றுவகையின் விளங்குமுள்ளத்தார் . 
அம்மலையேறினாரச்சநீங்கினார் . 

(கஎ ) 
இரிந்தனகரிகளும்யாளியீட்டமும் 
விரிந்த * கோளரிகளும் வெருவிநீங்கின 
திரிந்தனரெங்கணுந்திருவைக்காண்கிலார் 
பரிந்தனசிந்தனை பரிகின்றாமென . 

( கஅ ) 
ஐம்பதிற்றிரட்டிகாவதத்தினாலகன் 
றும்பரைத்தொடுவதொத்துயர்வினோங்கிய 

* பராகம்- பொடி . கோளரி -சிங்கம் , 


ககசு 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


செம்பொனற்கிரியையோர்பகலிற்றேடினார் 
கொம்பினைக்கண்டிலர்குப்புற்றேகினார் . 

( கக) 
வெள்ளமோரிரண்டென விரிந்தசேனையைத் 
தெள்ளுநீருலகெலாந்தெரிந்து தேடினார் 
எள்ளருமகேந்திரத்தெம்மிற்கூடுமென் 
றுள்ளினாருயர்ரெடுமோங்கனீங்கினார் . 

( 20) 
வானரர் பாலைவனமடைதல் . 
மாருதிமுதலியவயிரத்தோள்வயப் 
போர்கெழுவீரரேகுழுமிப்போகின்றார் 
நீரெனும் பெருமந்நெறியினீங்கலால் 
சூரியன் வெருவுமோர்சுரத்தைநண்ணினார் . 

( உக ) 
இதுழதன் மூன்று பாடல் பாலைத்திறம் . 
புள்ளடையாவிலங்கரிது புல்லொடும் 
கள்ளடைமரனிலகல்லுந் தீந்தக 
ஒள்ளிடையரவ நுண்பொடியொடொட்டலின் 
வெள்ளிடையல்லதொன் றரி தவ்வெஞ்சுரம் . 

((ee ) 
நன்புலனடுக்குறவுணர்வுநாமறப் 
பொன்பொலியாக்கைகள் புழுங்கிப்பொங்குவார் 
தென்புலந்தங் கெரிநரகிற்சிந்திய 
* என்பில் பல்லுயிரெனவெம்மையெய்தினார் . 

(உங ) 
நீட்டியநாவினர்நிலத்திற்றீண்டுதோ 
நூட்டியவெம்மையாலுலையுங்காலினர் 
காட்டினுங்காய்ந்ததங்காயந் தீதலால் 
சூட்டகன்மேலெழுபொரியிற்றுள்ளினார் . 

( உச ) 
வானரர் பிலவழியடைதல் . 
ஒதுங்கலாநிழலினைக்காண்கிலா துயிர் 
யிதுங்கலாமுடலினர் முடிவில் - பீழையார் 
பதங்கடீப்பருசிடப்பதைக்கின்றார் பல 
விதங்கொளாநெடும்பிலவழியின் மேவினார் . 

( 
பிலத்தினுட் புகுதல் , 
மிச்செலவரிதினிவிளியினல்லது 

தீச்செலவொழியவுர் தடுக்குந் திண்பில 
* என் பில்பல்லுயிர் -சலும்பற்ற பலவகைக்கீடமாதியவுயிர் . கீடம்புழு 
பீழையார்- துன்பத்தினார் . 


( 
உரு 
) 





வது ] 


பில நீங்குப்படலம் . 


க்கள் 


(உக ) 


வாய்ச்செலனன்றெனமனத்தினெண்ணினார் 
போய்ச்சிலவறி துமென் றதனிற்போயினார் . 

பிலத்தினுட்புரைக்கட் புதுதல் . 
அக்கணத்திப்பிலத்தந்தமெய்தினார் 
திக்கினொ 

னொடுலகுறச்செறிந்ததேங்கிருள் 
எக்கியக திரவற்கஞ்சியேமுறப் 
புக்கதேயனைய தோர்புரைபுக்கெய்தினார் . 

இருட்டினால் மூச்சுழட்டுதல் . 
எழுகிலர்காலெடுத்தேகுமெண்ணிலர் 
வழியுளதாமெனுமுணர்வுமாற்றினார் 
இழுகியநெய்யெனுமிருளினேகத்துள் 
முழுகியமெய்யன - வுயிர்ப்பு முட்டினார் . 
வானரர் அனுமனைத் தம்மைகீகாக்கவேண்டுதல் . 


( 
உள 
) 


( உ.அ ) 


( 


நின்றனர் செய்வதோர்நிலைமைநோக்கலர் 
பொன் றினராமெனப்பொருமும்புத்தியர் 
வன்றி றன் மாருதிவல்லையோ வெமை 
இன்றிது காக்கவென்றிரந்து கூறினார் . 

(உக) 
அனுமான் தன்வாலை வானரரைப்பிடிக்கச்செய்துகையாற் 

தடவிப்போதல் . 
உய்வுறுத்து வென் மனமுலையிரூழின்வால் 
மெய்யுறப்பற்றுதிர்விடுகிலீரென 
அய்யனக்கணத்தினின் நகலு நீணெறி 
கய்யினிற்றடவிவெங்காலினேகினான் . 

( ங O ) 
பன்னிரண்டியோசனைபடர்ந்தமெய்யினன் 
மின்னிரண்டனையகுண்டலங்கள் வில்லிடத் 
துன்னிருடொலைந் திடத் - துருவியேகினான் 
பொன்னெடுங்கிரிநிகர்பொலிந்ததோளினான் .. 

( ஙக ) 
பிலத்துளொரு நகரங்காணுதல் . 
கண்டனர் 1 கடிநகர்கமலத்தொண்கதிர் 
மண்டல மறைந்துறைந்தனையமாண்பது 
விண்டலநாணுறவிளங்குகின்றது 
புண்டரிகத்தவள்வதனம்போன்றது . 

( தூஉ ) 
* உயிர்ப்பு - சுவாசம் . - துருவி - ஆராய்ந்து . 1 கடி - ஒளி , 


ககஅ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


. 


இதுமுதலைத்து பாடல் பிலநகர் வருணனை . 


( ங ங ) . 


( 
ஙச 
) 


கற்பகக்கான துகமலக்காடது 
பொற்பெருங்கோபுரப் * புரிசைபுக்கது 
அற்புதவமரருமெய்தலாவது 
சிற்பமுமயன்மனம் வருந்திச்செய்தது . 
இந்திராகரமுரிகரிலாதது 
மந்திரமணியினிற்பொன்னின் மண்ணினின் 
அந்தரத்திழி சுடரவையின்றாயினும் 
உந்தருமிருரெந்தொளிரநின்றது . 
புவிபுகழ் சென்னி பேரமலன்றோள் புகழ் 
கவிகடமனையெனக்கனகராசியும் 
சவியுடைத்தூசுமென் சாந்து மாலையும் 
அவிரிழைக்குப்பையுமளவிலாதது . 
பயில் குரற்கிண்கிணிபரந்தபாவையர் 
இயல்புடைமைந்தரென் றியக்கிலாமையால் 
துயிலவுநோக்கவுந்துணையதன்றியும் 
உயிரிலாவோவியமென்னவொப்பது . 
அமிழ்துலையயினியையடுத்தவுண்டியம் 
தமிழ்நிகர்நறவமுந்தணிதண்டோலும் 
இமிழ்கனிப்பிறக்கமும் பிறவுமின்னன 
கமழ்வுறத்தோன்றியகணக்கில் கொட்பது 


* 


( ஙசு ) 


( ங எ ) 


வேறு . 


இஃதிராவண நகரமென வானரர் கருதிச் செல்லுதல் 
கன்னிநெடுமாநகரமன்னதெதிர்கண்டார் 
இந்நகரவாமிகலிராவணன தூரென் 
றுன்னியுரையாடினருவந்தனர்வியர்ந்தார் 

பொன்னினெவொயிலதனூடுநனிபுக்கார் . 
அந்நகரினுள் மனிதர்ழதலிய எவ்வுயிருமில்லாமைகாணுதல் . 

புக்கநகரத்தினிது நாடினர் புகுந்தார் 
மக்கள் கடைதேவர் தலைவானுலகின்னையத் 
தொக்கவுறைவோருருவமோவியமலான்மற் 
றெக்குறியினுள்ளவுமெதிர்ந்திலர் திரிந்தார் . 

( ஙக ) 
* புரிசை-மதில் .- இயக்கிலாமையால் -சஞ்சாரமின்மையால் . 


| 


வது ) 


பில நீங்குப்படலம் . 


ககக 


( 
சக 
) 


வாவியுளபொய்கையுளவாசமணநாறும் 
சாவுமுளகாவிவிழியார்மொழிகளென்னக் 
கூவுமிளமென் குயில்கள் பூவைகிளிகோலத் 
தூவி மடவன்னமிவையுள்ள சுவடில்லை . 

( ச O ) 
அந்நகரினை மாயாசாலமோ அல்லதுசுவர்க்கமோவென அவர் நினைதல் . 

ஆயாகரத்தினியல்புள்ளுறவறிந்தார் 
மாயை கொலெனக்கருதிமற்றுநினைவுற்றார் 
தீயபிலனுட்பிறவிசென்றவிவையொன்றோ 
தூயது துறக்கமெனநெஞ்சுதுணிவுற்றார் . 

( 
என் செய்வதென் வானரர்மயங்குதல் . 
இறந்திலமிதற்குரியதெண்ணியிலமேது 
மறந்தில * மயிர்ப்பினொடிமைப்புளமயக்கம் 
பிறந்தவர்செயற்குரிய செய்தல் பிழையின்றால் 
திறந்தருவதென்னெனவிசைத்தனர்திகைத்தார் . ( சஉ ) 
சாம்பன் இது இராவணனமைத்த தந்திரமெனல் . 
சாம்பனவனொன்றுரைசெய்வானெழுசலத்தால் 
காம்பனையதோளியையொளித்தபடுகள்வன் 
நாம்புகவமைத்தபொறிநன்று முடிவின்றால் 
ஏம்பலினிமேலைவிதியான் முடியுமென்றான் . 

(சங ) 
அனுமன் சீற்றங்கொண் டுரைத்தல் . 
இன்றுபிலனீதிடையினே றரிதெனிற்பார் 
தின்று சகரர்க்கதிகமாகிநனிசேறும் 
அன் றதெனின் வஞ்சனையரக்கரையடங்கக் 

கொன்றெழுதுமஞ்சலென மாருதிகொதித்தான் . (சசு) 
அந்நகருள் சடையோடு கூடிய மாதொருத்தி இருக்ககாண்டல் 

மற்றவருமற்றது மனக்கொளவலித்தார் 
உற்றனர்புரத்திடையவ்வொண்சுடரினுள்ளோர் 
நற்றவமனைத்து முருகண்ணியொளிபெற்ற 
கற்றைவிரிபொற்சடையினாளையெதிர்கண்டார் . ( சடு ) 

அவள் நாசிநுனி விழியுடைமளாயிருத்தல் , 
t மருங்கலசவற்கலைவரிந்து வரிவாளம் 
பொருங்கலசமொக்குமுலைமாசுபுடைபூசிப் 
பெருங்கலைமதித்திருமுகத்தள் பிறழ்செங்கேழ் 
கருங்கயல்களிப்புறவு மூக்கினுதிகண்ணாள் . 

(சசு ) 
* அயிர்ப்பினொடு சந்தேகத்துடன் . 
மருங்கு - இடை - அலச - வருந்த வற்கலை - மரவுரி - வரிந்து -கட்டி . 


கஉ 0 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


( 
சஅ 
) 


( சசு) 


அவள் திருப்பின்றிறமுரைத்தல் . 
தேரனையவல்குல் செறிதிண்கதலி செப்பும் 
ஊருவினொடொப்புறவொடுக்கியு றவொல்கும் 
நேரிடைசலிப்பதநிதித்திநிமிர்கொங்கைப் 
பாரமுளொடுக்குளவுயிர்ப்பிடைபரிப்ப . 

(சஎ ) 
அவள்கரங்கள் தொடையிற் பொருந்தியிருத்தலுரைத்தல் . 
தாமரைமலர்க்குவமைசால்புறுதளிர்க்கைப் 
பூமருவுபொற்செறிகுறங்கிடை பொருந்தக் 
காமமுதலுற்றபகைகாறளாவாசை 
நாமமறியப்புலனுநல்லறிவுபுல்க . 

( 
அவள் விழிகளில் கருணையிருக்கக் காண்டல் . 
நெறிந்து நிமிர்கற்றை நிறையோ திரெடுநீலம் 
செறிந்த சடையுற்றது தலத்தினெறி செல்லப் 
பறிந்து வினைபற்றறமனப்பெரிய பாசம் 
பிறிந்துபெயரக்கருணைகண்வழிபிறங்க . 

அவளைச் சீதையென வானரர் கருதல் . 
இருந்தனளிருந்தவளை யெய்தினரிறைஞ்சா 
அருந்ததியெனத்தகையசீதையவளாகப் 
பரிந் தனர்பதைத்தனர்பணித்தகுறிபண்பிற் 

றெரிர் துணர் திமற்றிவள் கொறேவியெனலோடும் .. ( 50 ) 
சங்குமணிழத்து மணியானால் இவளுஞ்சானகியாகலாமெனல் . 

எக்குறியொடெக்குணமெடுத்திவணுரைக்கேன் 
இக்குறியுடைக்கொடியிராமன் மனையாளோ 
* அக்கின் மணிமுத்தமணியாரமதினேர்நின் 
றொக்குமெனினொக்குமெனமாருதியுரைத்தான் . 

( ருக ) 
அப்பெண் இவரைநீவிர் யாவரெனல் . 
அன்னபொழுதின்கணவணங்குமறிவுற்றாள் 
முன்னனையர் சேறன் முறையன்றென முனிந்தாள் 
துன்னரியபொன்னகரியின்னுறைவிரல்லீர் 
என்னவாவியாவருரைசெய்மென விசைத்தாள் . ( ருஉ ) 

வானரர்தாம் வந்த செயலுரைத்தல் . 
வேதனையாக்கரொருமாயைவிளைவித்தார் 
சீதையையொளித்தனர்மறைத்த புரைதேர்வுற் 


* அக்கின் மணி -சங்குமணி - கவடியுமாம் . - புரை - வீடு, இடமுமாம் . 


வது ) 


பில நீங்குப்படலம் . 


க.க 


றேதமிலறத்துறைநிறுத்தியவிராமன் 
தூதருலகிற்றிரிதுமென்னுமூரைசொன்னார் .. 

( ருங) 
அதுகேட்டு மகிழ்ந்தவவள் நும்வரவு நல்வரவாக என்றல் . 
என்றலுமிருந்தவளெழுந்தனளிரங்கிக் 
குன்றனையதாயதொருபேருவகை கொண்டாள் 
நன்றுவரவாக நடனம்புரிவலென்னா 
நின் றனணெடுங்கணினை நீர்கலுழிகொள்ள . 

( ருச ) 
அவள் இராமன் எவ்விடத்தானெனலிம் மாருதிகூறுதலும் . 
எவ்வுழையிருந்தனனிராமனென * யாணர்ச் 
செவ்வுழைநெடுங்கணவள் செப்பிதலோடும் 
அவ்வுழைநிகழ்ந்ததனையாதியினொடந்தம் 
வெவ்விழைவில்சிந்தைநெடுமாருதிவிரித்தான் 

( ருரு ) 
பாத்யாதியளித் துபசரித்தல் . 
கேட்டவளுமென்னுடைய கேடிறவமின்னே 
காட்டியதுவீடென விரும்பிகனிகானீர் 
ஆட்டியமிழ்தன்ன சுவையின்னடிசிலன்போ 
டூட்டிமனனுள் குளிரவின் னுரையுரைத்தாள் . 

(ருகா ) 
அனுமனவளைவணங்கி இந்நகர்த்தலைவர் யாவர்நின் பெயர்யாது 

எனாவினாவுதல் . 
மாருதியுமற்றவண்மலர்ச்சரண்வணங்கி 
யாரிநகருக்கிறைவர்யாது - னியற்பேர் 
பார்புகழ்தவத்தினைபணித்தருளுகென்றான் 
சோர்குழலுமற்றையவணுற்றபடி சொன்னாள் . 

( ருஎ ) 
அயன்மனுக்காக அமைத்ததிந்நகரமெனல் 
நூண் முகநுனித்தநெறி 

நூறுவரநொய்தாய் 
மேன் முகநிமிர்த்து வெயில்காலொடுவிழுங்கா 
- மான் முகமுகத்தவன் மயன் செய்த தவத்தால் 
கான்முகனளித்துள திமாநகரால்லோய் . 

( ரு அ ) 
அரம்பையருளொருத்தியை அவன் விருப்பத்திற் கிணங்கியானிவண் 

சேர்த்தேனெனல் . 


* 


. 


அன்ன திது தானவரம்பையருளாங்கோர் 
நன்னுதலினாண்முலைநயந்தனனநல்லாள் 

யாணர் அழகிய . - இயற்பெயர் - நாமகரணகாலத்திட்டு வழங்கும் 
பெயர் அல்லது வழங்கும் பெயருமாம். 
1 மான் முசமுசத்தவன் . மானின் முகம்போலு முடையவன் . 

16 


கஉஉ 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


என்னுயிரனாளவளையானவனிரப்பப் 
பொன்னுலகினின்றியல் பிலத்திடைபுணர்த்தேன் . ( ருக ) 

அவனுமவளுந்தானு மிங்கிருந்தேமெனல் . 
புணர்ந்தவளுமன்னவனுமன்றில் விழைபோகத் 
துணர்ந்திலர் நெடும்பகலிம்மாநகருறைந்தார் 
கணங்குழையினாளொடுயர்காதலொருவாது 
நிணங்கிவருபாசமுடையேனுடனிருந்தேன் . 

(40) 
அவளைத்தேடிக்கொண்ட விந்திரன் மயனைக் கொன்ற ரம்பையைச் 

சீறினுனெனல் . 
இருந்து பலநாள்கழியுமெல்லையினின் வல்லோய் 
திருந்திழையை நாடி வருதேவரிறைசீறிப் 
பெருந்திறலினானையுயிருண்டு பிழையென்றம் 
முருந்து நிகர்மூரனகையாளையுமுனிந்தான் . ( சுக ) 
இந்திரனிந்நகருக்கென்னைக் காவலாக்கினானெனல் . 
முனிர்தவளையுற்றமுறைமுற்றுமொழிகென்னக் 
கனிந்ததுவர்வாயவளுமென்னையிவள் - கண்ணால் 
இனிந்தை முடிவுற்றதெனவண்ணலுமிதெல்லாம் 
நினைந்திவணிருத்திநகர்வானினதென்றான் . 

( க உ ) 
இந்திரனிந்நகரவழியை யிருளாமாறு சபித்தானெனல் . 
என்றனனிருத்தியிருளாகநெறியென்ன 
ஒன்றுரையெனக்குமுடிவென்றுரைசெயாமுன் 
வன்றிலவ்வானரமிராமனருள் வந்தால் 
அன்று முடிவாகுமிடரென்றவனகன்றான் . 

( சுங ) 
யான் உம்மைக்காணுமாறு தவஞ்செய்தேனெனல் . 
உண்ணவுளபூசவுளசூடவுளவொன்றோ 
வண்ணமணியாடையுளமற்றுமுளபெற்றேன் 
அண்ணலவைவிட்டுமையடைந்திடுதல் 
வேண்டி 
எண்ணரிய பல்பகலிருந்தவமிழைத்தேன் . 

( சுச ) 
சுவர்க்கம்புகமார்க்க முளதேல் நினையுங்களெனல் . 
அய்யிருபதோசனையமைந்தபிலமையா 
மெய்யுள துமேலுலகமேறுநெறிகூறா 
உய்யுநெறியுண்டுதவுவீரெனினுபாயம் 
செய்யும்வசையுண் டெனினினைத்திர்சிறிதென்றாள் . 
சண்ணால் நினைவால் , 


( 


---- 


வது ) 


பில் நீங்குப்படலம் . 


கஉ 


அனுமானவளைவணங்கி நினக்கிச்சுவர்க்க மளிப்பலெனல் . 

• அன்ன குறித்தரிவைகூறவநுமானும் 
மன்னுபுலன் வென்றுவருமாதவண்மலர்த்தாள் 
சென்னியின்வணங்கிகனிவானவர்கள் சேரும் 
பொன் னுலகமீகுவனினக்கெனல்புகன்றான் . 

( காசு ) 
வானரர் அனுமானைப்பிரத்தினீங்க வழிதேடெனல் . 
முழைத்தலையிருட்கடலின் மூழ்கி முடிவேமைப் 
பிழைத் - துயிருயிர்க்கவருள் செய்தபெரியோனே 
இழைத்திசெயலாயலினையென் றனரிரந்தார் 
வழுத்தரியமாருதியுமன்ன துவலிப்பான் . 

- ( சஎ ) 
அஞ்சலிரென்றனுமன் விசுவருபங் கொள்ளுதல் . 
நடுங்கன்மினெனச்சோலைநவின்றுநகைநாற 
மடங்கலினெழுந் துமழையே றரியவானத் 
தொடுங்கலில்பிலந்தலைதிறந்துலகொடொன்ற 
நெடுங்கைகள் சுமந்துநெடுவானுறநிமிர்ந்தான் . 

(சுஅ ) 
அனுமன் ஆதிவராகத்தை யொத்தானெனல் . 
எருத்துறுசுடர்ப்புயமிரண்டுமெயிறென்ன 
மருத்துமக னிப்படியிடந் துறவளர்ந்தான் 
கருத்து நிமிர்கணணினெதிர்கண்டவர்கலங்க 
உருத்துலகெடுத்த கருமாவினையுமொத்தான் . ( சுக) 
அனுமனுயர்ந்து வாமனன் சேவடியையொத்தானெனல் . 
மாவடிவுடைக்கமலநான் முகன் வகுக்கும் 
தூவடிவுடைச்சுடர்கொள்விண்டலைதொளைக்கும் 
மூவடி குறித்து முறையீரடிமுடித்தான் 
பூவடிவுடைப்பொருவில்சேவடிபுரைந்தான் . 

(10 ) 
பிலத்தின் மேற்றட்டை அனுமன் கடலிலெறிந்து கர்ச்சித்தானெனல் . 

ஏழிருபதோசனையிடந்து படியின்மேல் 
0 ஊழுறவெழுந்தெனையும்பருமொடுங்கப் 
பாழிநெடுவன்பிலனுணின்றுபடர்மேல்பால் 
ஆழியினெறிந்த நுமன் மேகமெனவார்த்தான் . 

அனைவரும் பிலத்தினின்றும் வெளிப்படுத்தல் . 
இன்று முளமேல்கடலியக்கில் பிலதீவா 

நின்றுநிலைபெற்றுளதுநீணுதலியோடும் 
* அன்னது - சுயம்பிரபைகூற . என்றும்பாடம். உயிருயிர்க்க- உயிருண்டாக 
1 இப்படியிடத் துற-இப்பூமிபிளக்க, கருமா- பன்றிப்பொதுப்பெயர். 
0 ஊமுற - நேராக , 


( 


( 
எக 
) 


கஉச 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


குன்றுபுரைதோளவரெழுந்து நெறிகொண்டார் 
பொன்றிணி விசும்பினிடைநன்னு தலிபோனாள் . ( எஉ ) 
பிலத்துளிருந்த பெண்ணின் பெயர் சுயம்பிரபையெனல் . 

மேருவரைமா முலையண்மென்சொலினள்விஞ்சு 
மாரு தீயினைப்பலவுவந்து மகிழ்வுற்றே 
எருறுசுயம்பிரபையேமைநெறியெய்தத் 
தாருவளர் பொற்றலனிடைக்கடிது சார்ந்தாள் . 

( எங ) 
வானரர் சக்கரதீர்த்தக்கரையையடைதல் . 
மாருதிவலித்தகைமைபேசி - மறவோரும் 
பாரிடைநடந்து பகலெல்லைபடரப்போய் 
நீருடையபொய்கையெனுநேமீயிடைநின்றார் 
தேருடைநெடுந்தகையுமேலைமலை சென்றான் . 

( எச ) 
கஈ - வது பில நீங்குபடலம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் ககே . 


( 


பதினான்காவது 
று செல்படலம். 


(க ) 


வானரருறங்குங்காலத்தில் அரக்கன்வருதல் 
கண்டார் பொய்கைக்கண்ணகன்ன்னீர்க்கரைகாமுற் 
றுண்டார்தேனுமொண்கனிகாயுமொரு சூழல் 
கொண்டாரன்றோவின்றுயில் குன்றிற்குறியெய்தித் 
தண்டார் வென்றித்தானவன் வந்தான் றகைவில்லான் . 

அவ்வரக்கனுருவத்திற மாதியவுரைத்தல் . 
மலையே போல்வான் மால்கடலொப்பான் மறமுற்றக் 
கொலையேயொப்பான் கூற்றைநிகர்ப்பான் கொடுமைக்கோர் 
நிலையேபோல்வானீர்மையிலாதானிமிர்திங்கட் 
கலையே போலுங்காலவெயிற்றான் கனல்கண்ணான் . 


( 
உ 
) 


வேறு . 


கருவிமாமழைகடாவிமீ 

துருவமேனிசென்றுலவியொற்றலால் 
* இந்த எங -ம் பாடல் பலபிரதிகளிற் காணப்படவில்லை . 
tuமறவோர் - வானவீரர் . 
கருவிமாமழை-உலக பாலனத்திற்குபகரணமாகவுள்ள சிறந்த மேகம் . 


வது ) 


ஆறுசெல்படலம் . 


கட்டு 


( 
ச 
) 


பொருவின் மாரிமேலொழுதிபொற்பினால் 
அருவிபாய் தருங்குன் றமேயனான் . 

( ங ) 
வானவர்க்குமற்றவர் வலிக்குநேர் 
தானவர்க்குமேயரியதன்மையான் 
ஆனபுட்கலன்மகனோடாடவே 
றேனயர்க்குமொன்றெண்ணவொண்ணுமோ . 

அரக்கன் வானரரைச் சமீபித்தல் . 
பிறங்குபங்கிபான் பெயரும்பெட்பினிற் 
கறங்குபோன்றுளான் பிசையுங்கையினான் 
அறங்கொள் சிந்தையார்நெறிசலோய்வினால் 
உறங்குவாரைவந்தொல்லையெய்தினான் . 

( ரு ) 
அரகீகன் என்குளத்தருகிலெய்தினரியாவரெனஅங்கதன்மார் பிலறைதல் 

பொய்கையென்னதென்றுணர்ந்தும்புல்லியோர் 
எய்தினார்கள் யாரிது வெனாவெனா 
அய்யனங்க தனலங்கன்மார்பினிற் 
கய்யின்மோதினான்காலனேயனான் 

( சு ) 
அங்கதன்வனை இராவணனென்க்கருதி அடித்தலுமவனிறத்தலுங்கூறல் . 

மற்றிமைந்தனுமுறக்கமாறினான் 
இற்றிவன்கொலாமிலங்கைவேந்தேனா 
ஏற்றினானைநேரெற்றினானவன் 
முற்றினானிகற்காதிமூர்த்தியான் . 

வானாதுறக்க நீங்குதல் . 
இடியுண்டாங்கணோலோங்கலிற்றதொத் 
தடியுண்டான் றளர்ந் தலறிவீழ்தலும் 
தொடியின்றோள் விசைத்தெழுந்து சுற்றினார் 

பிடியுண்டாரெனத்துயிலும் பெற்றியார் . 
அனுமனங்கதனை இவன்யாவனெனலு மவனறியென்னலும் . 

யார்கொலாமிவனிழைத்ததென்னெனாத் 
தரைசேயினைத்தனிவினாயினான் 
* மாருதேயன்மற்றவனும்வாய்மையால் 
ஆரியா தெரிந்தறிகிலேனென்றான் . 

( க ) 
சாம்பவன் பெயர் துமிரனெனல் 


( 
அ 
) 


யானிவன் றனைத்தெரியவெண்பனினேன் 
தூநிவந்தவேற்றுமிரனென்னும்பே 

* மாருதேயன் - வாயுகுமாரன் . 


கஉசு 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( க ) 


( க்க ) 


ரானிவ்வாழ்புனற்பொய்கையாளுமோர் 
தானவன்னெனச்சாம்பன் சாற்றினான் . 

பின்னருறங்கா திருத்தல் . 
வேறுமெய்து வாருளர்கொலாமெனாத் 
தேறியின் றுயிற்செலவு தீர்ந்துளார் 
வீறுசெஞ்சுடர்க்கடவுள் வேலைவாய் 
* நாறுநாண்மலர்ப்பெண்ணைநாவொன் . 

வானரர் பெண்ணையையடைதல் . 
புண்ணைவெம்முலைப்புளின மேய்தடத் 
துன்னவாம்பலின்னமிழ்தமூறுவாய் 
பண்ணவெண்ணகைத்தாளவாண்முகப் 
பெண்ணை நண்ணினார்பெண்ணைகாடுவார் . 

பெண்ணையிற் சீதையைத்தேடுதல் . 
துறையுந் தோகைநின்றாடு சூழலும் 
குறையுந்சோலையுங்குளிர்ந்தசாரனீர்ச் 
சிறையுந்தெள்ளுபூந்தடமுந்தெண்பளிக் 
கரையுந் தேடினாரறிவின் கோடியார் . 
அணிகொழித்துவர்தெவருமாடினார் 
பிளிகொழித்தவெம்பிறவி வேரின்வன் 
றுணிகொழித்தருஞ்சுழிகடோறுநன் 
மணிகொழித்திடுந்துறையின்வைகினார் . 


( 
கங 
) 


( 
கச 
) 


வானரர் த்சனவ நாடடைதல் . 


ஆடு 1 பெண்ணை நீராறுமேறினார் 
காநெண்ணினார் மலைகடந்துடார் 
வீடுரண்ணினாரென்னவீசு நீர் 
நாடுநண்ணினார் நாடுகண்ணினார் . 

( கரு ) 
வானரர் விதர்ப்பநாடு புகுதல். 
தசன்வப்பெயர்த்தாளசண்பகத் 
தசனவப்பிரந்தகனகநாடொரீஇ 
உசனவப்பெயர்க்கவியுதித்தபேர் 

இசைவிதர்ப்பகாடெளிதினெய்தினார் . 
: * * நாறுகாள் -உதிக்குங்காலத்தில் . t புண்ணை - ஒப்பின்மையால் சக்ர 
வாகப்புள் வருந்துகின்ற பெண்ணை - உத்தரபினாகி . $ நீர்நாடு -தசாவமே 
ன்னுநாடு. நாடு நண்ணினார் - தேடுதலுக்காக வந்தவர்கள் . 

எ சரளசண்பகம் வரிசையாகிய சண்பகமரங்களுடன் , 


வது . ] 


ஆறுசெல்படலம் . 


கஉஎ 


விதர்ப்பநாட்டில் முனிவர்வேடங்கொண்டு வானரர் சீதையைநாடுதல் 

வைதருப்பமண்டலனில் வந்து புக் 
கெய்தருப்பமத்தனையுமெய்தினார் 
மெய்தருப்பை எல்பிறழுமேனியார் 
செய்தவத்துளார்வடிவிற்றேடினார் . 

( சஎ ) 


. 


வானரர் தண்டகாரணியம் எய்துதல் . 
அன்ன தன்மையாலறிஞர்நாடியச் 
செந்நெல்வேலிசூழ்திருநன்னாடொரீஇத் 
தன்னையெண்ணுமத்தகைபுகுந்துளார் 
துன்னுதண்டகங்கடிது துன்னினார் . 

(கஅ ) 
சீதையை தண்டகத்திற்றேடிக்காணாது முண்டகத்துறை யெய்துதல் . 

உண்டகத்துளாருறையுமைம் பொறிக் 
கண்டகர்க்கருங்காலனாயினார் 
தண்டகத்தையுத் தடவியேகினார் 
- முண்டகத்துறைகடிது முற்றினார் . 

(கக ) 
முண்டகத்துறைத்தன்மை . 
அளளனீரெலாமமரர்மாதரார் 
கொள்ளை மாமுலைக்கலவைகோதையிற் 
கள்ளுநா றலிற்கமலவேலிவாழ் 
புள்ளுவீனுணாப்புலவு தீர்தலால் . 

( ) 
குஞ்சரங்குடைந்தொழுகுகொட்பதால் 
விஞ்சைமன்னர்பால்விரசமங்கைமார் 
நஞ்சுவீணையினடத்து பாடலான் 
அஞ்சுவார்கணீரருவியாறரோ . 
கமுகவார்நெடுங்கனகவூசலிற் 
குமுதவாயினார்குயிலையே சுவார் 
சமுகவாளியுந்தனுவும்வாண்முகத் 
தமுதபாடலார்மருவியாடுவார் . 

( உ ) 
இனையவாயவொண்டுறையையெய்தினார் 
நினையும் வேலைவாய்நெடிதுதேடுவார் 
வினையவார் குழற்றிருவைமேவலார் 
புனையுநோயினார்கடிதுபோயினார் . 

(உங ) 
* வைதருப்பம் - விதர்ப்ப சம்பந்தம் . 
t முண்டகத்துறை ஒரு தீர்த்தம் ; சிலர் கடற்றுறை என்ப . 


( 
20 
) 


( 
உக 
) 


1 


கஉஅ 


கிட்கிந்தாகாண்டம் . 


[ நான்கா 


( உச 


வானார் பாண்டுகிரியெய்தல் . 
நீண்டமேனியானெடியதாளினின் 
றீண்டுகங்கைவந்திழிவதென்னலாய்ப் 
பாண்டுவம்மலைபடர்விசும்பினைத் 
தீண்டுகின்ற தண்சிகரமெய்தினார் . 

பாண்டுகிரித்தன்மை . 
இருளுறுத்துமீதெழுந் துதெண்ணிலா 
மருளுறுத்துவண்சுடர்வழங்கலால் 
அருளுறுத்திலாவடலரக்கன்மேல் 
உருளுறுத்த திண்கயிலையொத்தலால் . 


(உரு ) 


வேறு 


( 


சீதை 


சீதையையங்குத் தேடிக்காணாது வருந்துதல் . 
விண்ணுறநிவந்தசோதிவெள்ளியங்குன் றமேவிக் 
கண்ணுறநோக்கலுற்றார்களியு றக்கனிந்தகாமர்ப் 
பண்ணுறுகிளவிச்செவ்வாய்ப்படையுறுநோக்கினாளை 
எண்ணுறுதிறத்துங்காணாரிடருற மனத்தரெய்த்தார் . (உசு ) 

வானரர் கோதாவிரியடை தல் . 
ஊதைபோல்விசையன்வெங்கணுழுவைபோல்வயவரோங்கல் 
ஆதியையகன்று செல்காரரக்கனால்வஞ்சிப்புண்ட 

தபோகின்றாள் கூந்தல் வழீ இவந்து புவனஞ்சேர்ந்த 
கோதை போற்கிடந்தகோதாவிரியினைக்குறுகிச்சென்றார் . (உ.ஏ ) 

கோதாவிரித்திறம் . 
எழுகின்றகிரியிற்றாகியிழிகின் றமணிநீர்யாறு 
தொழுகின் றசனகன் வேள்விதொடங்கிய சுருதிச்சொல்லால் 
உழுகின் றபொழுதினீன் றவொருமகட்கிரங்கிஞாலம் 
அழுகின் றகலுழிமாரியாமெனப்பொலிந்ததன்றே . 
ஆசில்பேருலகிற்காண்போ + ரளவை நூலெனலுமாகிக் 
காசொகெனகந்தூவிக்கவினுறக்கிடந்தகான்யா 
றேசில்போரரக்கன் மார்பினிடைபறித்தெருவைவேந்தன் 
வீசியவடகமீக்கோளீதெனவிளங்கிற்றன்றே. 

(உக ) 
வானரர் சு.பணகத் துறையெய்துதல் . 
அந்நதிமுழுதுநாடியாய்வள மயிலையாண்டும் 

சந்நிதியுற்றிலாதார் நெடிது பின் றவிரச்சென்றார் 
இன்ன தீதிலாத தீதென்றியாவையுமெண்ணுங்கோளார் 
சொன்ன தீவினைகடீர்க்குஞ்சுவணகத்துறையிற்புக்கார் . ( ங 0 ) 
* அளவை நூல்- ஏற்ற நூல் . அளக்கு நூலுமாம் . சந்நிதி சமுகம் . 


( 


வது ] 


ஆறுசெல்படலம் . 


கஉகூ 


வானரர் குலிந்தங்கடந்துபோதல் . 
சுரும்பொடுதேனும் வண்டு முன்ன முந்துவன்றிப்புள்ளும் 
கரும்பொடுசெந்நெற்காடுங்கமலவாவிகளுமல்கிப் 
பெரும்புனன்மருதஞ்சூழ்ந்த கிடக்கையின் கிடக்கச் சென்றார் 
குரும்பைநீர்முரஞ்சுஞ்சோலைக்குலிந்தமும்புறத்துக்கொண்டார் . ( ) 

அருந்ததிமலையை வானரரடைதல் . 
கொங்கணமேழுநீங்கிக்குடகடற்றாளக்குப்பைச் 
சங்கணிபானனெய்தறண்புன றவிரவேகித் 
திங்களின் கொழுந்து சுற்றுஞ்சிமயநீள்கோட்டுத்தேவர் 
அங்கைகள் கூப்பநின் றவருந்ததிக்கருகரானார் . 

(ங 2 . ) 
வானரர் வேங்கிடகிரியெய்துதல் . 
அருந்ததிக்கருகுசென்றாண்ட * ழகினுக்கழகு செய்தாள் 
இருந்ததிக்குணர்திலாதாரேகினாரிடையர்மாதர் 
பெருந்ததிக்கருந்தேன்மாறு மரகதப்பெருங்குன்றெய்தி 
இருந்ததிற்றீர்ந்து சென்றார் வேங்கடத்திறுத்தகாலை . ( ஙங ) 


ப 


முனிவருமறைவலோருமுந்தைநாட்சிந்தைமூண்ட 
வினை வருநெறியைமாற்றுமெய்யுணர்வோரும்விண்ணோர் 
எனைவருமமரர்மாதர்யாவருஞ்சித்தரென்போர் 
அனைவருமருவிநன்னீர்நாளும் வந்தாடுகின்றார் . 


வேறு . 


பெய்தவைம்பொறியும்பெருங்காமமும் 
வய்தவெஞ்சொலின்மங்கையர்வாட்கணின் 
எய்தவைம்பெருவாளியிணெண்ணறச் 
செய்தவம்பல செய்குநர் தேவரால் . 


| 


வலங்கொ ணேமிமழைநிறவானவன் 
அலங்குதாளிணை தாங்கியவம்மலை 
விலங்கும் வீடுறுகின் றனமெய்ந்நெறிப் 
புலன் கொள்வார்கட்கனையது பொய்க்குமோ . 


( ஙசு ) 


ஆயகுன் றினையெய்தியருந் தவம் 
மேயசெல்வரைமேவினர்மெய்ந்நெறி 
நாயகன் றனைநாளும் வணங்கிய 
தூயநற்றவர் பாதங்கள் சூடினார் . 

( ங எ ) 
* அழகினுக்கழகுசெய்தாள் -சீதை , + நேமி - சச்சாத்தினையுடைய, 

17 


க x0 கிட்கிந்தாகாண்டம் . 

(நான்கா 
வானரர் வேங்கடத்திற் சீதையைக்காணாது தண்டகநாடு புகுவான் 

பார்ப்பனவேடமெய்துதல் . 


(ங அ ) 


( 
ஙக 
) 


( 
ச 
O 
) 


சூடியாண்வச்சுரிகுழற்றோகையைத் 
தேடிவார்புனற்றெண்டிரைத்தண்டக 
நாடுநண்ணுகின்றார் மறைநாவலர் 
வேடமேயினர்வேண்டுருமேவுவார் . 

தொண்டை நாட்டின் றன்மை . 
குன்ற சூழ்ந் தகடத்தொங்கோவலர் 
முன்றில் சூழ்ந்தபடப்பையுமொய்புனல் 
சென்று சூழ்ந்தகிடக்கையுந்தெண்டிரை 
மன்றுசூழ்ந்தபரப்புமருங்கெலாம் . 
சூலடிப்பலவின் சுளை தூங்குதேன் 
கோலடிப்பவெரீஇக்குலமள்ளரேர்ச் 
சாலடித்தருஞ்சாலியின் வெண்முளை 
தோலடிக்கிளையன்னர் துவைப்பன . 
செருகுறுங்கணிற்றேங்குவளைக்குலம் 
அருகுறங்கும் வயன்மருங்காய்ச்சியர் 
இருகுறங்குபிறங்கியவாழையிற் 
குருகுறங்குங்குயிலுந் துயிலுமால் . 
தெருவினார்ப்புறும்பல்லியந்தேர்மயில் 
கருவிமாமழையென்றுகளிப்புறா 
பொருநர் தண்ணுமைக்கன்னமும்போகிலா 
மருவினார்க்குமயக்கமுண்டாங்கொலோ . 
* தேரைவன் றலைத்தெங்கிளம்பாளையை 
நாரையென்றிளங்கெண்டைநடுக்குவ 
தாரைவன் றலைத்தண்ணிளவாம்பலைச் 
சேரையென்று புலம்புவதேரையே . 
நள்ளிவாங்குகடையிளநவ்வியர் 
வெள்ளிவால்வளைவீசியவெண்மணி 
புள்ளிநாரைசினைபொரியாமையென் 
றுள்ளியாமைமுதுகினுடைப்பரால் 
சேட்டிளங்கடுவன் சிறுபுன்கையிற் 
கோட்டதேம்பலவின்கனிக்கூன் சளை 


( 
சக 
) 


( 
சக 
) 


(சச ) 


• தேரைவன் றலை - முற்றியழகிய வலியதலையையுடைய . 


வது ] 


ஆறுசெல்படலம் . 


கருக 


( சடு ) 


( சஎ) 


தோட்டமைந்தபொதும்பரிற்றூங்குதேன் 
ஈட்டமென்னச்சென்றீயினமொய்ப்பன . 
செல்வரென்றும் வடகலை தென் றமிழ்ச் 
சொல்வரம்பினரென்றுஞ்சுளிபடக் 
கொல்வரென்றுங்கொடுப்பனரென்றுமவ் 
* வில்வரம்பிலிறைவனையேத்துவார் . 

வானரர் சோழநாடு புதுதல் . 
அன்ன தண்டகநாடுகடந்தகன் 
பொன்னிசாடுபொருவிலரெய்தினார் 
செந்நெலுங்கரும்புங்கமுகுஞ்செறிந் 
தின்னல் செய்யுநெறியரிதேகுவார் . 

சோழ நாட்டின் றன்மைகூறல் . 
கொடுறுதாங்கியவாய்க்குழுநாரைவாழ் 
தடறுதாங்கியகூனிளந்தாழையின் 
மிடறுதாங்கும்விருப்புடைத்தீங்கனி 
இடறுவார்நறுந்தேனினிழுக்குவார் . 
குழுவுமீன் வளர் - குட்டமெனக்கொளா 
எழுவுபாடலிமிழ் 1 கருப்பேந்திரத் 
தொழுகுசாறகன் கூனையினூழ்முறை 
முழுகிநீர்க்கருங்காக்கைமுளைக்குமே . 
பூநெருங்கிய புள்ளுறுசோலைகள் 
தேனொருங்கு சொரிதலிற்றேர்வில 
மீனெருங்குறும் வெள்ளம் வெரீஇப்பல 
வானரங்கண்மரங்களின் வைகுமால் . 


( 
) 


( சஅ ) 


( 
சக 
) 


க 


(30 ) 


( ருக ) 


தாறுநாறுவதாழைகடாழையின் 
சோறுநாறுவதூம்பிழிமாங்கனி 
சாறுநாறுவநாறுவளர்க்குறும் 
சேறுநாறுவசெங்கழுநீரரோ , 

வானரர்தென்றமிழ் நாடெய்துதல் . 
அனையபொன்னியகன் புனனாடொரீஇ 
மனையின் மாட்சி குலா மலைமண்டலம் 
வினையினீங்கியபண்பினர்மேயினார் 

இனையதென்றமிழ்நாடு சென்றெய்தினார் . 
- வில்வரம்பினர்க்கீதேனுமீட்டதே எனவும் பாடம் , 
குட்டமெனக்கொளா-குளமென்று நினைத்து . 
கருப்பேந்திரம் - கரும்பாலை . 


( ருஉ ) 


கங்உ 


கிட்கிந்தாகாண்டம் . 


நான்கா 


அத்திருத்தகுநாட்டினையண்டர்நா 
டொத்திருக்குமென்றாலுரையொக்குமோ 
எத்திறத்தினுமேழுலகும்புகழ் 
முத்து முத்தமிழுந்தந்து முற்றமோ . 

( ருகூ ) 
தென்றமிழ் நாட்டினுஞ் சீதையைக்காணாது வருந்திச்செல்லுதல் , 

என் றதென்றமிழ்நாட்டினையெங்கணும் 
சென்றுநாடித்திரிந்து திருந்தினார் 
பொன்று வாரிற்பொருந்தினர்போயினார் 
துன் றலோ தியைக்கண்டிலர் துன்பினார் . 

( ருச ) 
வன்றிசைக்களிறன்ன மகேந்திரக் 
குன்றிசைத்ததுவல்லையிற்கூடினார் 
தென்றிசைக்கடற்சீகரமாருதம் 
நின்றிசைக்குநெடுநெறிநீங்கினார் . 

( குரு ) 
கஉ - வது . ஆறு செல்படலம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் - கடுக . 


பதினைந்தாவது 
சம்பாதிப்படலம் . 


( 
5 
) 


மழைத்தவிண்ணகமென முழங்கிவானுற 
விழைத்தவெண்டிரைக்கரமெடுத்திலங்கையாள் 
உழைத்தடங்கண்ணியென்றுரைத்திட்டூழின்வந் 
தழைப்பதேகடுக்குமவ் * வாழிநோக்கினார் . 

மற்றைவானரரு மகேந்திரமெய்தல் . 
விரிந்து நீரெண்டிசைமேவிமேன்மையால் 
பொருந்து திர்மகேந்திரத்தென்றுபோக்கிய 
அருந்துணைக்க விகளாமளவில்சேனையும் 
பெருந்திரைக்கடலெனப்பெரிதுகூடிற்றே. 
யாவருமவ்வெயினெளிதினெய்தினார் 
பூவருபொலங்குழற்பொருவில்கற்புடைத் 
தேவியைக்காண்கிலார்செய்வதோர்கிலார் 
நாவியல் குழறிடநவில்கின்றாரரோ . 

ஆழிநோக்கினார் - கடல் கண்டார் . 


வது ] 


சம்பாதிப்படலம் . 


W ங k 


அற்றதுநாள்வரையவதியாட்சியும் 
உற்றிலமிராகவனுயிரும்பொன் மால் 
கொற்றவனாணையுங்குறித்துநின் றனம் 
இற்றது நஞ்செயலினியென்றெண்ணினார் . 


( 
ச 
) 


அருந்தவம் புரிது மோவன்ன தன்றெனின் 
* மருந்தரு - நெடுங்கவேண்டுமாய்துமோ 
திருந்திய தியாதது செய்து தீர்துமென் 
றிருந்தனர் தம்முயிர்க்கிறுதியெண்ணுவார் . 


கரைபொருகனைகடல்கனகமால்வரை 
நிரைதுவன்றியவெனநெடிதிருந்தவர்க் 
குரைசெயும் பொருளுளதெனவுணர்த்தினான் 
அரைசிளங்கோளரியயருஞ்சிந்தையான் . 


( சு ) 


நாடி நாங்கொணருது நளினத்தாளை வான் 
மூடியவுலகினைமுற்று முட்டியென் 
றாடவர் திலகனுக்கன் பினாரெனப் 
1 பாடவம்விளம்பினம்பழியின்மூழ்குவான் . 


(எ) 


( 
அ 
) 


செய்துமென் றமைந்தது செய்து தீர்ந்திலம் 
நொய்து சென்றுற்றது நுவலகிற்றிலம் 
எய்தும் வந்தென்பதோ ரிறையுங்கண்டலம் 
உய்துமென்றலிதோருரிமைத்தாகுமோ. 

அங்க தனுயிர் விடுவேனெனல் . 
எந்தையுமுனியுமெம்மிறையிராமனும் 
சிந்தனை வருந்துமச்செய்கைகாண்குறேம் 

நுந்து வெனுயிரினை நுணங்குகேள் வியீர் 
புந்தியினன்ன து புகல்விராமென்றான் . 

சாம்பன் மறுத்தல் . 
விழுமியதுரைத்தனை விசயம் வீற்றிருந் 
தெழுவொடுமலையொடுமிகலுந்தோளினாய் 
அழுதுமோ விருந்து நம்மன்புபாழ்படத் 
தொழுதுமோசென்றெனச்சாம்பன் சொல்லினான் . 


( 
க 
) 


( க 0 ) 


மீண்டினியொன்று நாம் விளம்பமிக்கதென் 

மாண்டுறுவது நலமெனவலித்தனம் 
மருந்தரும் பிரதிவிஷமான மருந்தற்ற . நெடுங்காடு - கொடியவிஷம் . 
- பாடவம் சாமர்த்தியம் . இறையும் சிறிதும், நந்தவன் -விடுகின்றேன் . 


. 


கட்சி 


கிட்கிந்தாகாண்டம் . 


[நான்கா 


( 
கக 
) 


ஆண்டகையரசிளங்குமரவன்னது 
வேண்டலினின்னுயிர்க்குறுதிவேண்டுமால் . 
அங்கதன் நீவிரிறக்கயான்போதல் ததுமோவெனல் . 
என் றவனுரைத்தலுமிருந்தவாலிசேய் 
குன்று றழ்ந்தெனவளர் குவவுத்தோளினீர் 
பொன் றிநீர்மடியயான்போவனேலது 
நன்றதோவுலகமுநயக்கற்பாலதோ . 


( கட்) 


( கங ) 


சான்றவர்பழியுரைக்கஞ்சித்தன்னுயிர் 
போன்றவர்மடிதாரப்போந் துளானென 
ஆன்றபேருகுலளோரறைதன் முன்னம்யான் 
வான்றொடர்குவெனென மறித்துக்கூறுவான் . 

வேறு . 
எல்லைநம்மிறுதியாய்க்குமெந்தைக்கும்யாவரேனும் 
சொல்லவுங்கூடுங்கேட்டாற்றுஞ்சவுமடுக்குங்கண்ட 
வில்லியுமிளையகோவும்வீவது திண்ணமச்சொல் 
மல்லனீரயோத்திபுக்கால்வாழ்வரோபரதன் மற்றோர் 


( 
கச 
) 


பரதனும்பின்னுளோனும்பயந்தெடுத்தவருமூவரும் 
சரதமே முடிவர்கெட்டேன்சனகியென் றுலகஞ்சாற்றும் 
விரதமாதவத்தின் மிக்க விளக்கினாலுறகத்தியார்க்கும் 
கரைதெரிவிலாததுன்பம் விளைந்தவாவெனக்கலுழ்ந்தான் . ( கரு ) 
பொருப்புறழ்வயிரத்திண்டோட்பொருசினத்தாளிபோல்வான் 
* தரிப்பிலாதுரைத்தமாற்றந் தடுப்பருந்தகைத்ததாய 
நெருப்பையேவிளைத்தபோலநெஞ்சமுமறுகக்கேட்டு 
விருப்பினாலவனை நோக்கிவிளம்பினனெண்கின்வேந்தன் ( கச ) 

வேறு . 
சாம்பன் சமாதானமுரைத்தல் , 
நீயுநின்றாதையுநீங்கரின் குலத் 
தாயம்வந்தவரொடுந்தனயரில்லையால் 
ஆய துகருதின மன்ன தன்றெனின் 
நாயகரிறுதியும் நவிலற்பாலதோ . 

( 


( 
கன 
) 


ஏகுநீயவ்வழியெய்தியிவ்வழி 
தோகையைக்கண்டிலாவகையுஞ்சொல்லியெஞ் 


தரிப்பிலாது - சகிக்கமாட்டாமல் , 


வது ] 


சம்பாதிப்படலம் . 


ககூடு 


* சாகையுமுணர்த்து திதவிர்தி சோகம் போர் 
வாகையாயென்றனன் வரம்பிலாற்றலான் . 

அனுமன் நும்மொழி சரியன் றெனல் . 


( 
க- 
) 


அவனவையுரைத்தபின்ன நுமன் சொல்லுவான் 
புவன மூன்றினுமொருபுடையிற்புக்கிலம் 
தவனமாண்டவரெனத்தருக்கிலாரெனக் 
கவன வேகத்து நீர்கழி திரோவென்றான் . 


( 
கக 
) 


பின்னருங்கூறுவான்பிலத்தில்வானத்தில் 
பொன்வரைக்குடுமியிற்புறத்துளண்டத்தில் 
நன்னுதற்றேவியைக்காண்டுநாமெனிற் 
சொன்னகாளவதியையிறைமன்சொல்லுமோ. 


H 


( 20) 


நாடுதலோலமென்னுசாடியத் 
தோடலர் குழலி தன்றுயரிற்சென்றமர் 
வீடிய சடாயுவைப்போலவீடுதல் 
பாடவமல்லது - பழியிற்றாமென்றான் . 


(உக ) 


வானரரெதிரே சம்பாதிவருதல் . 
என் றலுங்கேட்டனனெருவைவேந்தன் றன் 
பின் றுணையாகியபிழைப்பில்வாய்மையான் 
பொன்றினனென்ற சொற்புலம்புநெஞ்சினன் 
குன்றென நடந்தவர்க்குறுகன் மேயினான் . 
முறையுடையெம்பியார் முடிந்தவாறெனாப் 
பறையிடுநெஞ்சினன் பதைக்குமேனியன் 
இறையுடைக்குலிசவேலெறிகலாதமுன் 
சிறையுடை மலையெனச்செல்லுஞ்செய்கையான் . 


( உ.உ ) 


(உங ) 


மிடலுடையெம்பியை வீட்டும் வெஞ்சினப் 
படையுளராயினார்போலும்பாரெனா 
உடலினைவழிந்துபோயுவநிருேகக் 
கடலினைப்புரையுறுமருவிக்கண்ணினான் . 


( உச ) 


உழுங்க திர்மணியணியுமிழுமின்னினான் 
மழுங்கியநெடுங்கணின் வழங்குமாரியான் 
புழுங்குவானழுங்கினான் புடவியாரென 

முழங்கிவந்திழிவதோர்முகிலும் போல்கின்றான் . 
* சாகையும் - மரணத்தையும் . - பழியிற்றாம் - இது பழியாகும் . 


காசு 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


( 


வள்ளியுமரங்களுமலையு மண்ணு றத் 
தெள்ளு நுண்பொடிபடக்கடிது செல்கின்றான் 
தள்ளுவன்கால்பொரத்தரணியிற்றனி 
வெள்ளியம்பெருமலைபொருவுமேனியான் . 

( உசு ) 
சம்பாதியை அரக்கனென வனுமன்கருதுதல் . 
எய்தினனிருந்தவரிரியல்போயினார் 
அய்யனம்மாருதியழலுங்கண்ணினான் 
கய்தவநிசிசரக்கள்ள - வேடத்தை 
உய்திசொலினியெனாவுருத்து முன்னின்றான் . 

( உ.எ ) 
வெங்க தம்வீசியமனத்தன் விம்மலன் 
பொங்கியசோரிநீர்பொழியுங்கண்ணினான் 
சங்கையிற் + சழக்கிலனென்னுந் தன்மையை 
இங்கிதவகையினாலெய்தநோக்கினான் 

( ) 
சம்பாதி சடயுவைக் கொன்றவ ரியாவருரைமினென்றல் . 
நோக்கினனின் றனனுணங்குகேள் வியான் 
வாக்கினாலொருமொழிவழங்கலாதமுன் 
சாக்கருஞ்சடாயுவைத்தருக்கினாலுயிர் 
நீக்கினரியாரது நிறப்புவீரென்றான் . 

(உக ) 
சம்பாதி தனது வரலாறுரைத்தல் . 
உன்னை நீயுள்ளவாறுரைப்பினுற்றதைப் 
பின்னையா - னிரப்புதல்பிழைப்பின்றாதலால் 
என்ன மாருதியெதி ரெருவைவேந்தனும் 
தன்னையான் தன்மையைச்சாற்றன் மேயினான் . 

( 0 ) 


( 
2-1 
) 


மின்பிறந்தாலென விளங்கெயிற்றினாய் 
என் பிறந்தார்க்கிடையெய்தலாதவென் 
பின்பிறந்தான் றுணைபிரிந்தபேதையேன் 
முன் பிறந்தேனென முடியக்கூறினான் . 

( ஙக ) 
இராவணன்வாளால் சடாயுவிறந்தானெனல் . 
கூறியவாசகங்கேட்டுக்கோதிலான் 
ஊறிய துன்பத்தினுவரியுட்புகா 
ஏறினனுணர்த்தினனிகலிராவணன் 
லீரியவாளிடைவிளிந்ததாமென்றான் . 

( தூஉ ) 
வேடத்தை - வேடத்தினையுடையாய் . t சழக்குகை - தவமாகியவஞ்சனை . 
நிரப்புதல் - தெரிவித்தல் . 


வது ] 


சம்பாதிப்படலம் . 


கஙஎ 


சம்பாதி வருந்துதல் . 
அவ்வுரைகேட்டலுமசனியேற்றினான் 
தவ்வியகிரியெனத்தரையின் வீழ்ந்தனன் 
வெவ்வுரையிராவுயிர்பதைப்பவிம்மினான் 
இவ்வுரையிவ்வுரையெடுத்தியம்பினான் . 


( ஙங ) 


வேறு . 


ளையாநின் சிறகின்றி வெந்துக்கத் 
தளையானேனுயிர்போதறக்கதோ 
வளையாநேமியன்வன்மைசால்வலிக் 
கிளையானேயிதுவென்ன மாயமோ . 

( ஙச ) 
மலரோனின் றுளன் மண்ணும் விண்ணுமுண் 
நிலையாநீடறமின்னுமுண்டரோ 
இலையார்கற்பமுநின் றதின்று நீ 
இலையானாயிதுவென்ன தன்மையோ . 

( ங ரு ) 
உடனேயண்டமிரண்டுமுய்ந்துயிர்த் 
திடனாள் வந்திருவோருமெய்தினோம் 
விட நீயே தனிச்சென்ற வீரமும் 
கடனேவெங்கலுழற்குமேன்மையோய் . 

(ஙசு ) 
ஒன்று மூன்றுலகத்துலோரையும் 
வென்றானென்னினும் வீரநிற்குநேர் 
நின்றானேயவ்வரக்கனின்னையும் 
கொன்றானேயிதுவென்ன கொள்கையோ . 

( ங எ) 
என் நென்றேங்கியிரங்கியின்னலாற் 
பொன்றுந் தன்மைபுகுந்தபோதவற் 

கொன்றுஞ்சொற்கொடுணர்ச்சி நல்கினான் 
வன்றிண்டோள் வரையன்ன மாருதி . 
தேற்றத்தேறியிருந்த செங்கணான் 
கூற்றொப்பான் கொலைவாளரக்கனோ 
டேற்றுப்போர் செய்த தென்னிமித்தெனக் 
காற்றின்சேயிதுகட்டுரைக்குமால் . 

( ஙக ) 
சடாயுஇராவணனோடு பொருதற்குக் காரணங்கூறல் , 
எங்கோமானவ்விராமனில்லுளாள் 

செங்கோலான்மகள்சீதை செவ்வியாள் 
* தவ்விய - மோதிய . t அவற் கொன்றுஞ்சொல் கொண்டு - அச்சாம்பா 
திக் கேற்ற வசனத்தினால் . - என்னிமித்தென -யாது காரணத்தாலென, 

18 


( 


ககஅ 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


வெங்கோல்வஞ்சன் விளைத்தமாயையால் 
தங்கோனைப்பிரிவுற்றதன்மையாள் . 

( 10) 
கொண்டேகுங்கொலைவாளரக்கனைக் 
கண்டானும்பியறங்கடக்கிலான் 
வண்டார்கோதையைவைத்து நீங்கெனாத் 
திண்டேரானெதிர்சிந்தை சீறினான் . 

( சக ) 
சீறித் தீயவனேறுதேரையும் 
கீறித்தோள்கள் கிழித்தழித்தபின் 
தேறித்தேவர்கடேவன்றெய்வவாள் 
வீறப்பொன்றினன் மெய்ம்மையோனென்றான் . ( சஉ ) 
விளித்தானன்னதுகேட்டு மெய்ம்மையோய் 
தெளித்தாடத்தகுதீர்த்தன்மாட்டுயிர் 
அளித்தானேயது நன்றுநன் றெனாக் 
களித்தான்வாரிகலுழ்ந்தகண்ணினான் . 

( சங ) 
பைந்தாரெங்கராமன்பத்தினி 
செந்தாள்வஞ்சிதிறத்திறந்தவன் 
மய்ந் தாவெம்பிவரம்பில் சீர்த்தியோ 
டுய்ந்தானல்ல துலந்ததுண்மையோ . 

(சச) 
அறமன்னானுடனெம்பியன்பினோ 
டுறவுன்னாஉயிரொன்ற * வோவினான் 
பெறவொண்ணாததோர்பெற்றிபெற்றவற் 
கிறவென்னாமிதினின் பமியாவதோ. 
என்றென்றேங்கியிரங்கி - யின்புனற் 
சென் ரங்காடுதல் செய்து தீர்ந்தபின் 
வன்றிண்டோள்வலிமாறிலாதவன் 
துன்றுந்தாரவர்க்கின்ன சொல்லினான் . 

( 
வாழ்வித்தீரெனைரெனைமைந்தர்வந்து நீர் 
ஆழ்வித்தீரலிர் துன்பவாழியால் 
கேழ்வித்தீவினைகீறினீரிருள் 
போழ்வித்தீருரைபொய்யினீங்கினீர் . 

(சஎ ) 
சம்பாதி அனைவரும் இராமநாமழரைத்த ரென்சிறைழளைக்குமெனல் . 

எல்லீரும்மவ்விராமாாமமே 

சொல்லீரென் சிறைதோன்றுஞ்சோர்வில !! 
• ஓவினான் - நீங்கினான் . - இன்புனல் சென் றங்காதெல் செய்து சகோ 
தானது மரணாசூசமொழியஇனிய நீரிற் குளித்து . 


1 


( 
சசு 
) 


வது ] 


சம்பாதிப்படலம் . 


கீகக் 


நல்லீரப்பயனண்ணுநல்லசொல் 
வல்வீர்வாய்மைவளர்க்கும்மாண்பினீர் 

(சஅ ) 
வானரர் இராம நாமோச்சாரணம் புரிதலும் இறவளர்தலும் . 

என்றானன்ன துகாண்டும்யாமெனா 
நின்றார்நின் றழிநீலமேனியான் 
நன்றா நாமநவின்றுநல்கினார் 
வன்றோளான் சிறைவானந்தாயவே . 

(சசு ) 
சிறைபெற்றான்றிகழ்கின்றமேனியான் 
முறைபெற்றாமுலகெங்கும்மூடினான் 
நிறைபெற்றாவி நெருப்புயிர்க்கும் வாள் 
உறைபெற்றாலெனலாமுறுப்பினான் . 

( ரு ) 
தெருண்டான்மெம்ப்பெயர்செப்பலோடும்பம் 
துருண்டானுற்றபடத்தையுன்னினார் 
மருண்டார்வானவர்கோனைவாழ்த்தினார் 
வெருண்டார்சிந்தை வியந்து விம்முவார் . 

( இக ) 
வானரர் நின்பூருவசரித முரையெனல் . 
அன்னானைக்கடிதஞ்சலித்து நீ 
முன்னாளுற்ற து முற்றுமோதெனச் 
சொன்னார் சொற்றது சிந்தைதோய்வுறத் 
தன்னாலுற்றது தான் விளம்புவான் . 

( ருஉ) 


வேறு . 


( ருங .) 


சம்பாதி தனது பிறப்புமுதலிய உரைத்தல் . 
தாயெனத்தகையநண்பீர்சம்பாதிசடாயுவென்போஞ் 
சேயொளிச்சிறையவேகக்கழுகினுக்கரசுசெய்வோம் 
பாய்திரைப்பரவைஞாலம்படரிருள்பருகும்பண்பின் 
ஆய்கதிர்க்கடவுட்டேரூரருணனுக்கமைந் தமைந்தர் . 
ஆயுயரும்பர்நாடுகாண்டுமென்றறிவுதள்ளி 
மீயுயர் விசும்பினூடுமேக்குறச்செல்லும் வேலை 
காய்கதிர்க்கடவுட்டேரைக்கண்ணுற்றுங்கண்ணுறாமுன் 
தீயையுர் தீக்குந்தெய்வச் செங்கதிர்செல்வன் சீறி . 
முந்தியவெம்பிமேனி முருங்கழன் முடுகும் வேலை 
எந்தை நீ காத்தியென்றான் யானிருஞ்சிறையுமேந்தி 
வந்தனென் மறைதலோடுமற்றவன்மறையப்போனான் 
வெந்துமெய்யிறகுதீந்து விழுந்தனென் விளிகிலாதேன் . 
மண்ணிடைவிழுந்தவென்னை வானிடைவயங்குவள்ளல் 
கண்ணிடைநோக்கியுற்றகருணையான் சனகன்காதற் 


( குரு ) 


கச 0 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


( 
இக் 
) 


பெண்ணிடையீட்டின் வந்தவானரரிராமரர்மன் பேரை 
எண்ணிடையுற்றகாலத்திறகுபெற்றெழுதியென்றான் . ( ருசு ) 
தாழ்ந்தமாதவத்தி * லோகசாரங்கனுரையுஞ்சாரல் 
வீழ்ந்தனென்சிறைகடீயவெவ்வுயிர்த்துள முமெய்யும் 
போழ்ந்தன துன்பமூன் றவுயிர்ப்பொறைபோற்றகில்லா 
தாழ்ந்தனெனாழ்ந்தவென்னையருந்து தவனெதிர்ந்துதேற்றி . ( ருஎ ) 
கற்றிலார்போலவுள்ளக்களிப்பினாலமார்காப்பூ 
நற்றிடக்கருதி மீப்போயாதபத்துன துமேனி 
முற்றழன் முருங்கமண்ணை முயங்கினையினியென் சின்னாள் 
மற்றுநின்னுயிரையோம்பா திகழ்வது மாலைத்தன்றால் . 
களித்தவர்கெடுதறிண்ணஞ்சனகியைக்கபடன் வௌவி 
ஒளித்தவாய் துருவியுற்றவான ரரிராமநாமம் 
விளித்திடச்சிறைவந்தோங்கும் வெவ்வுயிர்த்தயரலென்றன் 
றளித்தனன தனாலாவியாற்றினேனாற்றன் மொய்ம்பீர் . 
அன்றியு மலருள்வைகுமயனை நேர்முனிவன் வாய்மை 
நன்றிகொளீசற்காண்பானணுகலும்வினையேனுற்ற 
தொன்றொழிவுறாமற்கேட்ட தியோகத்திணுணர்ச்சிபேணிப் 
பொன்று தலொழிமின் யானேபுகல்வது கேண்மினென்றான் . ( 0 ) 
தசரதராமன்றேவர் தவத்தினாற்றாம் சொற்றாங்கிக் 
கசரதது ரகமின்றிக்கானிடையிறுத்தகாலை 
வசைதருமிலங்கைவேந்தன் வௌவியதிருவைநாடித் 
திசை திரிகவிகலுற்றாற்சிறகுபெற்றெழுதியென்ன . 
எம்பியுமிடரின் வீழ்வானேயது மறுக்கவஞ்சி 
அம்பரத்தியங்குமாணைக்கழுகினுக்கரசனானான் 
நம்பிமீரீதென் றன்மை நீரிவணடந்தவார்த்தை 
உம்பருமுவக்கத்தக்கீருணர்த்துமினுணரவென்றான் : 

( சு.உ ) 
என்றலுமிராமன் றன்னையேத்தினரிறைஞ்சியெந்தாய் 
புன்றொழிலரக்கன் மற்றத்தேவியைக் கொண்டுபோந்தான் 
தென் றிசையென்னவுன்னித்தேடிநாம்வந்துமென்றார் 
நன்று நீர் வருந்தல்வேண்டாநானி து நவில்வலென்றான் . (கங ) 

இராவணன் சீதையைக் கொண்டு சென்று 

சிறைவைத்தானென்று சம்பாதிகூறியது . 
பாகொன்று குதலையாளைப்பாதக வரக்கன்பற்றிப் 
போகின்ற பொழுதுங்கண்டேன் புக்கனனிலங்கைபுக்கு 

* லோகசாரங்கன் - ஒருதவசியின் பெயர் . 


( 
சு 
) 


* 


வது ) 


மகேந்திரப்படலம் . 


காக 


சு 


வேகின்றவுள்ளத்தாளை வெஞ்சிறையகத்துவைத்தான் 
ஏகொன்றிற்காண்டிரந்திலிருந்தனளிறைவியின்னும் . 
யோசனையொருநூறுண்டாலொலிகடலிலங்கையவ்வூர் 
பாசவெங்கரத்துக்கூற்றுங்கட்புலன் பரப்பவஞ்சும் 
நீசனவ்வரக்கன் சீற்ற நெருப்புக்கு நெருப்பு நீங்கள் 
ஏசறுங்குணத்தீர்சேறலெப்பரிசியைவதென்றான் . 
நால் முகத்தொருவன் மற்றைநாரியோர்பாகனிற்க 
பால் முகப்பரவைப்பள்ளிப்பரம்பன்பணியென்றாலும் 
காலனுக்கேயுஞ்சேறலரித்து கடலின் நன்மை 
மேலுமக்குறுவதெண்ணிச்செல்லுமின் விளிவினாளீர் . 

( சுசு ) 
எல்லீருஞ்சேறலென்பதெளிதன் நவ்விலங்கைமூதூர் 
வல்லீரேலொருவரேகி மறைந்தவெணொழுகிவாய்மை 
சொல்லீரே துயரை நீக்கித்தோகையைத்தெருட்டிமீடிர் 
அல்லீரேலென்சொற்றேறியுணர்த்துமினழகற்கம்மா . ( சு ) 
நாக்குகரின்மையாலக்கழுக்கின முழு துங்கன் றிச் 
சேக்கை விட்டிரியல்போகித்திரிதருமதனைத் தீர்ப்பான் 
போக்கெனக்கடுத்தநண்பீர்நல்லது புரிமினென்னா 
மேக்குறவிசையிற்சென்றான் சிறையினால் விசும்பு போர்ப்பான் . ( சு அ ) 
கரு-வது சம்பாதிப்படலம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் க 0 உச . 


பதினாறவது, 
மகேந்திரப்படலம். 


( க ) 


பொய்யுரைசெய்யான் * புள்ளரசென்றேபுகலுற்றார் 
கய்யுறைநெல்லித்தன்மையினெல்லாங்கரைகண்டாம் 
உய்யுரைபெற்றாநல்லவையெல்லாமுறவெண்ணிச் 
செய்யுமினொன்றோசெய்வகைநொய்திற்செயவல்லீர் . 
சூரியன் வெற்றிக்காதலனோடுஞ்சுடர் விற்கை 
ஆரியனைச்சென்றேதொழுதுற்றதறைகிற்பீர் 
சீருதன் முற்றுந்தேருதல் கொற்றச்செயலம்மா 
வாரிகடப்போர்டாவரெனத்தம் வலி சொல்வார் . 

* புள்ளரசு -கழுகு அரசு, 


( உ ) 


க உ 


[நான்கா 


கிட்கிந்தாகாண்டம் . 
மாளவலித்தேமென் றமிமாளாவசையொடு 
மீளவுமுற்றேமன்னவைதீரும்வெளிபெற்றேம் 
காளநிறத்தோடொப்பனவிக்நேர்கடறாவும் 
றாளுநலத்தீராளுயினெம்மாருயிரம்மா . 


( ங ) 


நீலன் முதற்பேர்போர்கெழுகெழுகொற்றநெடுவீரர் 
சாலவுரைத்தார்வாரிகடக்குந்தகவின்மை 
வேலைகடப்பன் மீளமிடுக்கின்றென விட்டான் 
வாலியளிக்கும் வீரவயப்போர்வசையில்லான் . 


( 
- 
) 


வேதமனை த்துந்தேர் தரவொட்டாவொருமெய்யன் 
பூதலமுற்றுமீரடிவைத்துப்பொலிபோழ்தியான் 
மாதிரமெட்டுஞ்சூழ்பறைவைத்தேவரமேரு 
மோதவிளைத்தேதாளுலைவுற்றேன்விறன்மொய்ம்பீர் . 


ஆதலினிப்போர்கலிகுப்புற்றகழிஞ்சி 
மீது கடத்தித் தீயவருட்கும் வினையொடும் 
சீதைதனைத்தேராவரமுற்றுந்திறனின்றென் 
றோதியி அத்தா - னாலு முகத்தானு தவுற்றான் . 


( 
சு 
) 


யாமினியிப்போதாரிடர் துய்த்திங்கினியாரைப் 
போமெனவைப்பேமென்பது புன்மைப்புகழன்றே 
கோமுதல்வர்க்கேறாகிய கொற்றக்குமராநம் 
நாமநிறுத்திப்பேரிசைதைக்குநவையில்லோன் . 


( எ ) 


ஆரியன் முன்னர்ப்போ துறவுற்றவதனானும் 
காரியமெண்ணிச்சோர்வறமுற்றுங்கடனானும் 
மாருதியொப்பார்வேறிலையென்னாவயன்மைந்தன் 
சீரியன் மற்றோளாண்மை தெரிப்பானிவைசெப்பும் . 


( 
அ 
) 


( க ) 


மேலைவிரிஞ்சன் லீயினும்வீயா : மிகைநாளீர் 
நூலைநயந்து நுண்ணிதுணர்ந்தீர்துவமக்கீர் 
காலனுமஞ்சுங்காய்சினமொய்ம்பூர்கடனின்றீர் 
ஆல நுகர்ந்தானன்னவயப்போரடர்கிற்பீர் . 
வெப்புறுசெந் தீநீர்வளியாலும் விளியா தீர் 
செப்புறுதெய்உப்பல் படையாலுஞ்சிதையாதீர் 
ஒப்புறினொப்பார் நும்மலதில்லீரொருகாலே 
குப்புறினண்டத்தப்புறமேயுங்குதிகொள்வீர் . 


(50) 


* நாலுமுகத்தானுதவுற்றான் - சாம்பவன் , 
மிகைநாளீர் - அதிகமான நாளுடையீர் . 


வது] 


மகேந்திரப்படலம் . 


கசங 


( கச ) 


) 


( க 2 ) 


நல்லவுமொன்றோதீயவுநாடிசவை தீரச் 
சொல்லவும்வல்லீர்காரிய நீரேதுணிவுற்றீர் 
வெல்லவும்வல்லீர்மீளவும்வல்லீர் * மிடலுண்டேல் 
கொல்லவும் வல்லீர்தோள்வலியென்றுங்குறையாதீர் . 
மேருகிரிக்குமீ துறநிற்கும் பெருமெய்யீர் 
மாரிதுளிக்குந் தாரை - யிடுக்கும் வரவல்லீர் 
பாரையெடுக்குநோன்மைவலத்தீர்பழியற்றீர் 
சூரியனைச்சென்றொண்கையகத்துர்தொடவல்லீர் 
அறிந்து திறத்தாறெண்ணியறத்தாரழியாமை 
மறிந்துருளப்போர்வாலியை வெல்லு மதிவல்லீர் 
பொறிந்திமையாக்கோன் வச்சிரபாணம்புக மூழ்க 
எறிந்துழிமற்றோர்புன் மயிரெனுமிழவா தீர் . 
போர்முனெ திர்ந்தான் மூவுலகேனும்பொருளாகா 
ஓர் வில்வலங்கொண்டொல்கலில் வீரத்துயர்தோளீர் 
பாருலகெங்கும் பேரிருள் சிக்கும்பகலோன் முன் 
தேர்முனடந்தே யாரிய நூலுந்தெரிவுற்றீர் . 


( 
கரு 
) 


( 


( 
கச 
) 


நீதியினின்றீர்வாய்மையமைந் தீர்நினைவானும் 
மாதர் நலம்பேணாது வளர்ந்தீர்மறையெல்லாம் 
ஓதியுணர்ந் தீரூழிகடந் தீருலகீனும் 
ஆதியயன்றானேயெனயாதுமறைகின்றீர் . 
அண்ணலமைந்தற்கன் புசிறந்தீரதனானே 
கண்ணியுணர்ந்தீர் கரும நுமக்கே கடனென்னத் 
திண்ணிதமைந் தீர்செய்து முடிப்பீர்சிதைவின்றால் 
புண்ணியமொன்றேயென்று நிலைக்கும் பொருள் கொண்டீர் . 
அடங்கவும் வல்லீர்காலமதன்றேலமர்வந்தால் 
மடங்கன் முனிந்தாலன்னவலத்தீர்மதிநாடித் 
தொடங்கியதொன்றோ முற்று முடிக்குந்தொழிலல்லால் 
இடங்கெடவெவ்வாயூறுகிடைத்தாலிடையாதீர் . 


( கசு ) 


( கன ) 


ஈண்டிய கொற்றத்திந்திரனென்பான் முதல்யாரும் 
பூண்டுநடக்குநன்னெறிசாபப்பொறையானும் 
பாண்டிதர்நீரேயஃதினியுய்க்கும்படிவல்லீர் 
வேண்டியபோதேவேண்டியதுய்க்கும் வினைவல்லீர் . 


( கஅ ) 


* மிடலுண்டேல்- எதிரிகள் போர்வன்மை யுடையவர்களானால் . 
இருக்கும் -சந்திலும் . 1 மதி - புத்திசாலித்தனம் , 
$ ஆரிய நூலும் தேவபாடை நூல்களும் . 


கிட்கிந்தாகாண்டம் . 


( நான்கா 


( கச ) 


எகுமினே கியெம்முயிர்நல்கியிசைகொள்ளீர் 
ஓகை கொணர்ந்தும்மன்னையுமின்னற்குறையில்லாச் 
சாகரமுற்றுந்தாவிடு நீரிக்கடறாவும் 
வேகமமைந் தீரென் றுவிருஞ்சன் மகன் * விட்டான் . 
சாம்பனியம்பத்தாழ்வதனத்தாமரைராப்பண் 
ஆம்பல்விரிந்தாவன்னகிரிப்பானறிவாளன் 
கூம்பலொடுஞ்சேர்க்கைக்கமலத்தன் குலமெல்லாம் 
t ஏம்பல்வரத்தன்சிந்தைதெரிப்பானிவை சொன்னான் . 


(2.0 


வேறு . 


( 
உ.உ 
) 


இலங்கையையிடந்துவேரோடிவ்வயிற்றருகென்றாலும் 
விலங்கினர்தம்மையெல்லாம் வேரொடும் விளிய வறிப் 
பொலன் குழைமயிலைக்கொண்டுபோகதனம் புகன்றிட்டாலும் 
கலங்கலீருரைத்தமாற்றமுடிக்குவல்கடிதுகாண்டிர் . 

(உக ) 
யோசனையொன் தி நூறுமுள்ளடியுள்ளதாக 
ஈசன்மண்ணளந்ததேய்ப்பவிருங்கடலினிது தாவி 
வாசவன் முதலோர் வந்து மலையினுமிலங்கை வாழும் 
நீசரையெல்லா நூறினைத்தது முடிப்பல் பின்னும் . 
நீயிரேநினையின் முன்னேநெடுந்திரைப்பரவையேழும் 
தாயுலகனைத்தும்வென்றுதையலைத்தருதற்கொத்தீர் 
போயிது புரிதியென்றுபுலமைதீர்புன்மைகாண்டற் 
கேயினிரென்னிலென்னிற்பிறந்தவர்யாவரின்னும் . 

(உங ) 
முற்றுநீருலகமுற்றும் விழுங்குவான் முழங்கி முந்நீர் 
உற்றதேயெனினுமண்டமுடைந்து போயுயர்ந்ததேனும் 
இற்றை நும்மருளுமெங்கோனேவலுமிரண்டுபாலும் 
கற்றைவார்சிறைகளாகக்கலுழனிற்கடப்பல்காண்டிர் . 

( உச) 
இலங்கை செல்வான் அனுமான் மயேந்திரத்தினுச்சியிலெய்துதல் . 

ஈண்டினிதுறையின்யானேயெறிகடலிலங்கையெய்தி 
மீண்டிவண்வருதல்காறும்விடைதம்மின் விரைவினென்னா 
ஆண்டவருவந்து வாழ்த்தவலர்மழையமரர் தூவச் 
சேண்டொடர்சிமயத்தெய்வமகேந்திரத்தும்பர்ச்சென்றான் . ( உ ரு ) 

அனுமன் பேருருவெய்திநிற்றல் . 
பொருவருவேலைதாவும்புந்தியான்புவனந்தாய 

பெருவடிவுயர்ந்தமாயோன் மேக்குறப்பெயர்ந்ததாள்போல் 
* விட்டான் - சொல்லி முடித்தான் . ஏம்பல்வர- இன்பமுடையனவாக , 
1 விலங்கினர் -பகைவர் . 


வது ) 


மகேந்திரப்படலம் , 


கசரு 


( உக ) 


( உஎ ) 


உருவறிவடிவினும்பரோங்கினனுவமையாலும் 
திருவடியென்னுந்தன்மையாவர்க்குந்தெரியநின்றான் . 
பார்நிழல்பரப்பும் பொற்றேர்வெயிற்கதிர்ப்பரிதிமைந்தன் 
போர் நிழல்பரப்புமேலோர்புகழெனவுலகம்புக்குத் 
தார்நிழல்பரப்புந்தோளான் றடங்கடறாவாமுன்னம் 
நீர்நிழலுவரிதாவியிலங்கை மேற்செல்லநின்றான் . 
பகுவாயமடங்கல் வைகும்படர்வரைமுழுதுமூழ்க 
உகுவாயவிடங்கொணாகத்தொத்தவால்சுற்றியூழின் 
நெகுவாயசிகாகோடிநெரிவனதெரியநின்றான் 
மகவுாமைமுதுகிற்றோன்றுமந்தரமெனலுமானான் . 
மின்னெடுங்கொண்டறாளின்வீக்கியகழலினார்ப்பத் 
தன்னெடும் தோற்றம்வானோர்கட்புலத்தெல்லை தாவ 
வன்னெடுஞ்சிகரகோடிமகேந்திரமண்டந்தாங்கும் 
பொன்நெடுந்தூணின்பாதச்சிலையெனப்பொலிந்து நின்றான் . 
கசு வது மகேந்திரப்படலம் முற்றிற்று . 

ஆ திருவிருத்தம் - காருக , 


( உஅ ) 


(உக ) 


கிட்கிந்தாகாண்டம் முற்றிற்று , 

ஆஞ்சநேயர் திருவடிகளேசரணம் . 
கம்பநாட்டாழ்வார் திருவடிகளேசரணம் . 


கிட்கிந்தாகாண்டம் . 
படலங்களின் அட்டவணை . 


பக்கம் . 


33 


. 


22 


. 


> 


எ . 


பம்பாநதிப்படலம் 
அனுமப்படலம் 
நட்புக்கோட்படலம் 
மராமரப்படலம் 
துந்துபிப்படலம் 
சலன்காண்படலம் 
வாலிவதைப்படலம் 
அரசியற்படலம் 
கார்காலப்படலம் 
கிட்கிந்தைப்படலம் 
தானைகாண்படலம் 
நாடவிட்டபடலம் 
பிலநீங்குப்படலம் 
ஆறுசெல்படலம் 
சம்பாதிப்படலம் 
மகேந்திரப்படலம் 


சுக 


- 


க0 . 


> 


எஅ 
கசு 


கக , 


க 02 


ககக 


கங . 3 


கஉச 


ககஉ 


2 


கசக , 


ஸ்ரீமத்வரவரமுதயேநம 
ஸ்ரீ மத்கம்பராமாயணம். 


ஐந்தாவது 
சுந்தரகாண்டம் . 


தெய்வப்புலமைக் 
கம்ப நாட்டாழ்வார் 
அருளிச் செய்தது . 


சென்னை இராஜதானி வித்தியாசாலைத் 
தமிழ்த்தலைமைப் புலமை நடாத்திய 

இய ற மீழாசிரியர் 
கோ - இராஜகோபால பிள்ளையவர்கள் 

மாணாக்கரும் 
சென்னை வேப்பேரி எஸ் . பி - ஜி - ஹைஸ்கூல் 

தமிழ்ப்பண்டி தருமாகிய 
திருமயிலை - சண்முகம்பிள்ளையவர்களால் 

பரிசோதித்ததை , 


பிருங்கி மாநகரம் . 
வேம்புலி முதலியாரவர்கள் தமாரர் 
நமசிவாய முதலியாரவர்களால் 

தமது 

சென்னை - சூளை , 
நிரக்சனவிலாச அச்சியந்திரசாலையித் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1912 . 


சுந்தரகாண்டம் . 


படலங்களின் அட்டவணை . 


க 


வ 


பக்கம் 


க 


1 


7 


கக, 


11 


* 


12 


- 


. 


71 


எ . 


1 


. 


அசு 


கடறாவுப்படலம் . 
ஊர்தேபெடலம் , 
காட்சிப்படலம் , 
நிந்தனைப்படலம் . 
உருக்காட்டுபடலம் . 
சூளாமணிப்படலம் . 
பொழிலிறுத்தப்படலம் . 
கிங்கரர்வதைப்படலம் . 
சம்புமாலிவதைப்படலம் 
பஞ்சசேனாபதிகள்வதைப்படலம் , 
அட்சகுமாரன் வதைப்படலம் 
பாசப்படலம் . 
பிணிவீட்டுப்படலம் , 
இலங்கையெரியூட்டுப்படலம் . 
திருவடி தொழுதபடலம் . 


A 


17 


காக 


22 


க 0 , 


கனே 


கக . 


ககரு 


. 


52. 


தி 


கஉக 


கங் . 


2, 


கன் 


கரு . 1 


21 


19.AII 


ஹரிஓம் 


நன்றாக 


குருவே 


துணை . 


குருவாழ்க 
கம்ப நாட்டாழ்வார் திருவடிகளே சரணம் . 


ஸ்ரீமத் கம்பராமாயணம் . 


ஐந்தாவது 


சுந்தரகாண்டம் . 


முதலாவது - கடறவுபடலம் . 

காப்பு. 
அலங்கலிற்றோன்றும்பொய்ம்மையாவெனப்பூதமைந்தும் 
விலங்கிய * விகாரப்பாட்டின் வேறுபாடுற்றவீக்கம் 
கலங்குவதெவரைக்கண்டாலவரென்பர்கைவிலேந்தி 
இலங்கையிற்பொருதாரன்றேமறைகளுக்கிறு தியாவார் . 


நூல். 


t ஆண்டகையாண்டவ்வானோர் துறக்கநாடருகர்கண்டான் 
ஈண்டிது தான் கொல்வேலையிலங்கையென்றையமெய்தா 
வேண்டருவிண்ணாடென்னுமெய்ம்மைகண்டுள்ள மீட்டான் 
காண்டகுதோகையும்பரில்லெனக்கருத்துட்கொண்டான் . 

* விகாரப்பாட்டின் வேறுபாடு - அறுவகை விகாரப்படுதலுடைய தேவமனுஷ்ய 
திரியக்ஸ்தாவர வேறுபாடு . அவையாவன, ஊறுபடலொன் றிலே பிறத்தல் , பிறந்துள 
வாதல் , வேறுபட வளர்தல் , வளர்ந்தயலொன்றாய் விளைந்தமைத்தல் , மாறுப்படத் 
தேய்தல் , அறமாய்தல் . 

+ ஆண்டகை - ஆண்மையிற் சிறந்தவரான ஸ்ரீ ஆஞ்சநேயரை, இப்பாட்டால் 
தேவருலகளவு உயரமும் அவ்வுலகு முழுதும் பார்க்கும் பார்வையுமுடையரானார் சிறிய 
திருவடியென்க . சிறிய திருவடி எனினும் ஆஞ்சநேயரெனினும் அனுமாரெனினும் 
ஒக்கும் . 


உ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( 
ஈ 
) 


( ச ) 


கண்டனனிலங்கைமூதூர்க்கடிபொழிற்கனகநாஞ்சில் 
மண்டிலமதிலுங்கொற்றவாயிலுமணியிற்செய்த 
வெண்டளக்கனகமாடவீதியும்பிறவுமெல்லாம் 
அண்டமுந்திசைகளெட்டு நடுங்கத் * தோள் கொட்டியார்த்தான் . 
வன்றந்தவரிகொணாகம்வயங்கனலுமிழும்வாய 
பொன்றந்த - முழைகடோறும்புறத்துாய்ப்புரண்டுபோவ 
நின்றந்தமில்லானூன்ற நெரிந்து கீழழுந்திநீலக் 
குன்றந் தன்வயிறுகீறிப்பிதுங்கின குடர்கண்மான . 
புகலருமுழையுட்டுஞ்சும்பொங்குளைச்சீயம்பொன்றி 
உகலருங்குருதிகக்கியுள்ளுறநெரிந்தவூழின் 
அகலிரும்பாவைநாணவரற்றுறுகு ரலவாகிப் 
பகலொளிகாப்பவானை மறைத்தனபறவையெல்லாம் . 
மொய்யுறுசெவிகடாவிமுதுகுறமுறைகாறள்ள 
மய்யுறுவிசும்பினூடு நிமிர்ந்தவாலதியமஞ்சின் 
மெய்யுறத்தழீ இயமெல்லென் பிடியொடும் வெருவலோடும் 
கய்யுறமாங்கள் சுற்றிப்பிளிறினகளி 1 நல்யானை .. 


( 
சு 
) 


பொன்பிறழ்சிமயக்கோடுபொடியுறப்பொறியுஞ்சிந்த 
மின்பிறழ்குடுமிக்குன்றம் வெரி நுறவிரியும் வேலை 
புன்புறமயிரும்பூவாக்கட்புலம்புறத்துநாறா 
வன்பறழ்வாயிற்கவ்விவல்லிய $ மிரிந்தமாதோ . 


( எ ) 


தேக்குறுசிகரக்குன்றந் திரிந்துமெய்ந்நெரிந்து சிந்தத் 
தூக்குறுதோலர்வாளர் துரிதத்தினெ 

தத்தினெழுந்ததோற்றம் 
தாக்குறுசெருவினேரார் தாள றவீசத்தாவி 
மேக்குறவிசைத்தாரென்னப்பொலிந்தனர்விஞ்சைவேந்தர் , 


( அ ) 


( 
க 
) 


தாரகைசுடர்கண்மேகமென்றிவை தவிரத்தாழ்ந்து 
பாரிடையழுந்துகின்றபடர்நெடும்பனிமாக்குன்றம் 
கூருகிர்க்குவவுத்தோளான்கூம்பெனக்குமிழி பொங்க 
ஆர்கலியழுவத்தாழுங்கலமெனலாயிற்றன்றே . 
தாதுகுநறுமென்சந்தங்குங்குமங்குலிகந் தண்ணென் 
போ துகுபொலன்றாதென்றித்தொடக்கத்தயாவும்பூசி 
மீதுறுசுனைநீ ராடியருவியோடுலகின் வீழ்வ 
ஓதியகுன்றக்கீண்டு குரு திநீர்சொரித்தாலொத்த . 

( 50) 
* தோள் கொட்டியார்த்தான் என்றது தான் காணப்போகிறவூரை அந்த மயேந் 
திரகிரியினின்றே கண்டதனாலென்க . 
1 முழைகள் - பிலத்துவாரங்கள் . நல் - நலம் - சுகம் . $ இரிதல் - ஓடல் 


வது ] 


கடறாவுப்படலம் . 


கடலுறுமத்திதென்னக்கருவரை திரியுங்காலை 
மிடலுறுபுலன்கள் வென் றமெய்த்தவர்விசும்பினுற்றார் 
திடலுறுகிரியிற்றாந்தஞ்செய்வினைமுற்றிமுற்றா 
துடலுறுபாசம்வீசாதும்பர்செல்வாருமொத்தார் . 


( கக ) 


வெயிலியற்குன்றங்கீண்டுவெடித்தலுநடுக்கமெய்தி 
மயிலியற்றேவிமார்கடழீ இக்கொளப்பொலிந்தவானோர் 
அயிலெயிற்றரக்கனள்ளத்திரிந்தநாளணங்குபுல்லக் 
கயிலையினிருந்ததேவைத்தனித்தனிக்கடுத்தல் செய்தார். 

( கஉ ) 
ஊறியநறவுமுற்றகுற்றமுமுணர்வையுண்ணச் 
சீறியமனத்தர்தெய்வமடந்தையரூடறீர்வுற் 
றாறினரஞ்சுகின்றாரன் பரைத்தழுவியும்பர் 
ஏறினரிட்டுநீத்தபைங்கிளிக்கிரங்குகின்றார் . 

( கரு . ) 
இத் திறநிகழும்வேலையிமையவர்முனிவர்மற்றை 
முத்திறத்துலகத்தாருமுறைமுறைவிரைவின் மொய்த்தார் 
தொத்துறுமலருஞ்சாந்துஞ்சுண்ணமுமணியுந் தூவி 
வித்தகசேறியென்றார்வீரனும்விரைவதானான் . 

( கச ) 
குறுமுனிகுடித்தவேலைகுப்புறுங்கொள்கைத்தாதல் 
வெறுவி துவிசயம்வைகும்விலங்கற்றோௗலங்கல்லீர 
சிறுவிதென்றி கழற்பாலையல்லை நீ சேறியென்னா 
உறுவலித்துணைவர்சொன்னாரொருப்பட்டான் பொருப்பையொப்பான் . 

( ) 
* இலங்கையினளவிற்றன் - றாலிவ்வுருவெடுத்ததோற்றம் 
விலங்கவுமுள தன்றென்றுவிண்ணவர்வியந்துநோக்க 
அலங்கறாழ்மார்பன் முன்றாழ்ந்தடித்துணையழுத்தலோடும் 
பொலன்கெழுமலையந்தாளும்பூதலம்புக்கமாதோ. 


( 
கச 
) 


கசு 


வால்விசைத்தெடுத்துவன்றாண்மடக்கிமார் பொடுக்கி - மானத் 
தோல்விசைத்துணைகள் பொங்கக்கழுத்தினைச்சுருக்கித் தூண்டும் 
கால்விசைத்தடக்கைநீட்டிக்கட்புலங்கதுவாவண்ணம் 
மேல்விசைத்தெழுந்தானுச்சிவிரிஞ்சினாடுரிஞ்சவீரன் . 


( கஎ ) 


ஆயவனெழுதலோடுமரும்பணைமரங்கடாமும் 
வேயுயர்குன்றும்வென்றி வேழமும் பிறவுமெல்லாம் 
நாயகன் பணியிதென்னாநளிர்கடலிலங்கைதாமும் 
பாய்வனவென்னவானம்படர்ந்தளவெழுவமான . 
லங்கையின் என்பதில் இன்சாரியை . ஆல் அதிசயக்குறிப்பு . 

மானத்தோள் என்றும் பாடம் . 


( 
கஅ 
) 


க 


ச 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


சையுடையண்ணல் சென்ற வேகத்தாலெழுந்தகுன்றும் 
பசையுடை * மானுமாவும்பல்லுயிர்க்குலமும்வல்லே 
திசையுறச்சென்று சென்று செறிகடலிலங்கை சேரும் 
விசையிலவாகத்தள்ளி வீழ்ந்தனவென்ன வீழ்ந்த . 


( க.க ) 


மாவொடுமரனுங்கல்லும்வல்லியுமியாவுமற்றும் 
போவது புரிந்தவீரன்விசையினாற்புணரிபொங்கத் 
தூவின கீழுமேலுந் தூர்த்தன சுருதியன்ன 
சேவகன் சீறாமுன்னஞ்சேதுவுந்தெரிந் தமாதோ . 


( 20 ) 


கீண்டது - வேலைநன்னீர்கீழுறக்கிடந்தநாகர் 
வேண்டியவுலகமெங்கும்வெளிப்படமணிகண்மின்ன 
ஆண்டகைய தனைநோக்கியரவினுக்கரசர்வாழ்வும் 
காண்டகுதவத்தனானேனியானெனக்கருத்துட்கொண்டான் . 


( உக ) 


வெய்தின்வான்சிறையினானீர்வேலையைக்கிழியவீசி 
நொய்தினாரமுதங்கொண்டநோன்மையே நுவலுநாகர் 
உய்து நாமென்பதென்னேயுறுவலிக்கலுழனூழின் 
எய்தினானாமென்றஞ்சிமறுக்கமுற்றிரியல் போனார் . 


( உஉ ) 


துள்ளியமகரமீன்கடுடிப்பறச்சுறவு தூங்க 
ஒள்ளியபனைமீன்றுஞ்சுந்திவலையவூழிக்காலின் 
வள்ளுகிர்வீரன் செல்லும் விசைபொறாமறுகிவாரி 
தள்ளிய திரை கண்முந்துற்றிலங்கைமேற்றவழ்ந் தமாதோ . 


( உக ) 


இடுக்குறுபொருள்களென்னாமெண்டிசைசுமந்தயானை 
நடுக்குறவிசையிற்செல்லுநாயகன் றூதனாகம் 
எடுக்குறுகாலவன்காற்றிடியொடுமொடியவந்தாள் 
முடுக்குறக்கடலிற் செல்லு - முத்தலைக்கிரியுமொத்தான் . 


( உச ) 


கொட்புறுபுரவித்தெய்வக்கூர் நுதிக்குலி சத்தாற்கும் 
கட்புலங்கதுவலாகாவேகத்தாற்கடலுமண்ணும் 
உட்பதங்கூட்டியண்டமுறவுள செலவினொற்றைப் 
புட்பகவிமானந்தானவ்விலங்கைமேற்போவதொத்த . 


( உரு ) 


விண்ணவரேத்தவேதமுனிவரர்வியந்து வாழ்த்த 
மண்ணவரிறைஞ்சச்செல்லுமாரு திமறமுட்கூர 


* மரனும்- மரங்களும் . கடலுக்கு நன்னீர்மையாவது வற்றாதிருத்தல் . 

முத்தலைக்கிரி - திருவடி தோள்களிரண்டும் தலை ஒன்றும் கூட மூன்று சிகரத் 
தையுடைய ஒரு மலையையும் ஒத்தானெனவுமாம் . 


வது ) 


கடறாவுப்படலம் . 


ரு 


அண்ணல்வாளரக்கன்றன்னையமுக்குவாமின்னமென்னாக் 
கண்ணு தெலொழியச்செல்லுங் * கைலையங்கிரியுமொத்தான் . 


( உக ) 


t மாணியசம்வேடந்தாங்கி மலரயற்கறிவுமாண்டோர் 
ஆணியாயுலகுக்கெல்லாமறம்பொருணிரப்புமண்ணல் 
சேணுயர்நெடுநாடீர்ந்ததிரிதலைச்சிறுவன் றன்னைக் 
காணியவிரைவிற்செல்லுங்கனகமால்வரையுமொத்தான் . 


( 
உ 
எ 
) 


மழைகிழித்து திரமீன்கண்மறிகடல் பாயவானம் 
குழைவுறத்திசைகள்கீறமேருவுங்குலுங்கக்கோட்டின் 
முழையுடைக்கிரிகண்முற்றமுடுக்குவான் முடிவுக்காலத் 
தழிவுறக்கடுக்கும் வேகத்தாதையுமனையனானான் . 


தடக்கைநாலைந்துபத்துத்தலைகளுமுடையான்றானே 
அடக்கியைம்புலன்கள் வென்ற தவப்பயனறுதலோடும் 
கெடக்குறியாகமாகங்கிழக்கெழுவழக்கு நீங்கி 
வடக்கெழுந்திலங்கை செல்லும்பரி திவானவனுமொத்தான் . 


( உக ) 


புறந் துறலஞ்சிவேறோரரணம்புக்குறைதல் போக்கி 
மறத்தொழிலரக்கர்வாழுமாநகர்மனுவின்வந்த 
திறத்தகையிராமனென்னுஞ்சேவகற்பற்றிச்செல்லும் 
அறத்தகையரசன்றிண்போராழியுமனையனானான் . 


( 50 ) 


கேழுலாமுழுநிலாவிற்கிளரொளியிருளைக்கீறப் 
பாழிமாமேருநாணவிசும்புறப்படர்ந்ததோளான் 
ஆழிசூழுலகமெல்லாமருங்கனன் முருங்கவுண்ணும் 
ஊழிநாள் வடபாற்றோன்று முவாமுழுமதியுமொத்தான் . 


( ஙக ) 


அடலெலாந்திகிரிமாயற்கமைந்தனனாற்றல் காட்டக் 
குடலெலாமவுணர்சிந்தக்குன்றெனக்குறித்து நின்ற 
திடலெலாந்தொடர்ந்து செல்லச்சேண்விசும்பொதுங்கத்தெய்வக் 
கடலெலாங்கலங்கத்தாவுங்கலுழனுமனையனானான் . 


( s 2 ) 


நாலினோடுலகமூன்றுநடுக்குறவடுக்கி நாகர் 
மேலின்மேனின்றகாறுஞ்சென் றகூலத்தின்விண்டு 
காலினாலளந்தவானமுகட்டையுங்கடக்கக்கால 
வாலினாலளந்தானென்றுவானவர்மருளச்சென்றான் . 


(ஙக ) 


விளித்துப்பின் வேலைதாவும் வீரன்வால்வேதமெய்க்கும் 
அளித்துப்பின நுமனென்னுமறந்துணைபெற்றதாயும் 


* வெள்ளிமலை நிறத்தாலொப்பு . மாணி - பிரமசாரி . 


கள் 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( 5. ச ) 


( ங ரு) 


களித்துப்புன்றொழின்மேனின்றவரக்கர்கண்ணொறுவ * ராமென் 
றொளித்துப்பின் செல்லுங்காலபாசத்தையொத்ததன்றே . 
மேருவை முழுதுஞ்சூழ்ந்துமீ துற்றவேகநாகம் 
கார்நிறத்தண்ணலேவக்கலுழன் வந்துற்றகாலை 
சோர்வுறுமனத்ததாகிச்சுற்றியசுற்று நீங்கிப் 
பேர்வுறுகின் றவாறுமொத்த தப்பிறங்குபேர்வால் . 
குன்றொடு குணிக்குங்கொற்றக்குவவுத்தோட்குரக்குச்சியம 
சென்றுறுவேகத்திண்காலெறி தரத்தேவர்வைகும் 
மின்றொடர்வானத்தானவிமானங்கள் விசையிற்றம்மின் 
ஒன்றொடொன்றுடையத்தாக்கிமாக்கடலுற்றமாதோ. 
வலங்கையின் வயிரவேதிவைத்தவன்வைகுநாடும் 
கலங்குவதேகுவான் றன்கருத்தென் கொலென்னுங்கற்பான் 
விலங்கையிலெயிற்றுவீரன் முடுக்கியவேகம்வெய்யோன் 
லங்கையினளவன்றென்னாவிம்பர்நாடிரிந்ததிப்பால் . 


( ங சு ) 


( ங எ ) 

எ 


ஓசனையுலப்பிலாதவுடம்பமைந்துடையவென்னத் 
தேசமு நூலுஞ்சொல்லுந் திமிங்கிலகிலங்களோடும் 
ஆசையையுற்றவேலைகலங்கவன் றண்ணல்யாக்கை 
வீசியகாலின் வீந்துமிதந்தனமீன்களெல்லாம் . 


( ங அ ) 


பொருவருமுருவத்தன்னான் போகின்ற பொழுதுவேகம் 
தருவன தடக்கை தள்ளாநிமிர்ச்சியதம்முளொப்ப 
ஒருவருங்குணத்துவள்ளலோருயிர்த்தம்பியோடும் 
இருவருமுன்னர்ச்சென்றாலொத்தவவ்விரண்டுபாலும் . 


( ஸ்க ) 


1 


வேறு. 


இந்நாகமன்னானெறிகாலெனவேகும்வேலை 
+ திந்நாகமாவிற்செறிகீட்டிசைக்காவல் செய்யும் 
கைந்நாகமந்நாள் கடல்வந்ததொர்காட்சிதோன் ற 
மைந்தாகமென்னுமலைவானுறவந்த தன்றே . 


( 
ச 
0 
) 


மீயோங்கு செம்பொன் முடியாயிரமின்னிமைப்ப 
ஓயாவருவித்திரளுத்தரியத்தையொத்த 
தீயோருள ராகியதாலவர்தீமை தீர்ப்பான் 
1 மாயோன் மகரக்கடனின்றெழுமாண்பதாகி , 

( சக ) 
* ஆம் -சாரியை . 
+ திக்குநாகம் திந்நாகமெனக்கடைக்குறையாய்மரீஇயது தொகுத்தலெனவுமாம் . 
1 மாயோன் - ஆச்சரியகுண சேஷ்டிதனான எம்பெருமான் , 


--- 


வது ) 


கடறாவுடடலம் . 


( சஉ ) 


( சங ) 


( சசு ) 


நூலேந்து கேள்வி நுகராப்புலநோக்கலுற்றார் 
போலேந்துநின்ற தனியான்மெய்பொறா துநீங்கக் 
காலாழ்ந்தழுந்திக்கடல்புக்குழீ இக்கச்சமாகி 
மாலேந்தவோங்குநெடுமந்தரமேயுமான . 
தள்ளற்கருநற்சிறைமாடு தழைப்பொடோங்க 
என்னற்கருநன்னிறமெல்லையிலாதபுல்ல 
வள்ள ற்கடலைக்கெடநீக்கி மருந்துவௌவி 
உள்ளுற்றெழுமோருவணத்தரசேயுமொத்த. 
ஆன்றாநெடுநீரிடையாதியொடந்தமாகித் 
தோன்றா துநின்றானருடோன்றிடமுந்துதோன்று 
மூன்றாமுலகத்திடைமுற்றுயிராயமற்றும் 
ஈன்றானையீன்றசுவணத்தனியண்டமென்ன . 
இந்நீரினென்னைத்தருமெந்தையையெய்தியன்றிச் 
செந்நீர்மைசெய்யேனெனச்சிந்தனை செய்துநொய் தின் 
அந்நீரில்வந்து முதலந்தணனாதிநாளம் 
முந்நீரின் மூழ்கித்தவமுற்றிமுளைத்தவாபோல் . 
பூவாலிடையூறுபுகுந்தபொறாதநெஞ்சின் 
கோவாமுனிசீறிடவாரிகுளித்தவெல்லாம் 
மூவாமுதனாயகன்மீள முயன்றவந்தாள் 
தேவாசுரர்வேலையில்வந்தெழுதிங்களென்ன . 
நிறங்குங்குமமொப்பனநீனிறம்வாய்த்தநீரின் 
இறங்கும்பவளக்கொடிசுற்றினசெம்பொனேய்ந்த 
பிறங்குஞ்சி கரப்படர்முன்றிறொறும்பிணாவோ 
இறங்கும்மகரங்களுயிர்ப்பொடுணர்ந் துலாவ . 
கூன் சூன் முதி * ரிப்பிகுரைக்கநிரைத்தபாசி 
வான் சூழ்மழையொப்பவயங்குபளிங்குமுன்றி 
றான் சூலநாளிற்றகைமுத்தமுயிர்த்தசங்கம் 
மீன் சூழ்வருமம் முழுவெண்மதிவீறுகீற . 
பல்லாயிரமாயிரங் காசினம்பாடிமைக்கும் 
கல்லார்சிமயத்தடங்கைத்தலநீண்டுகாட்டத் 
தொல்லார்கலியுட்புகமூழ்கிவயங்குதோற்றத் 
தெல்லாமணியீட்டமுகந்தெழுகின்றதென்ன . 


( சசு ) 


( சஎ) 


( சஅ ) 


( சா கூ ) 


* இப்பிகுரைத்தலே மேககர்ச்திதமாகவும் , பாசியே மேகமாகவும் , பளிங்குப் 
பாரையே நிலாப்பரவின ஆகாயமாகவும் , முத்துக்களே நட்சத்திரங்களாகவும் , சங்கே 
பூரணச்சந்திரனாகவும் , சுக்கிலபட்சத்தாகாயம் போல் மலைவந்ததென்க , 

காசினம் - இரத்தினவகை . 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


( ரு ) 


மனையிற்பொலிமாகநெடுங்கொடிமாலையேய்ப்ப 
வினையிற்றி ரள்வெள்ளருவித்திரடூங்கி வீழ 
நிளைவிற்கடலூடெழலோடு முணர்ந்து நீங்காச் 
சுனையிற்பனை மீன்றிமிலோடு தொடர்ந்து துள்ள , 
கொடுநாலொடிரண்டு குலப் * பகை + குற்றமூன்றும் 
சுடுஞானம் வெளிப்படவுய்த்த துயக்கிலார்போல் 
விடநாகமுழைத்தலைவிம்மலுழன்று நீங்க 
நெடுநாள் பொறையுற்றவுயிர்ப்புநிமிர்ந்து நிற்ப . 
எழுத்தோங்கிவிண்ணொடு மண்ணொக்கவிலங்குமாடி 
உழுந்தோடுகாலத்திடையும்பரினிம்பரெங்கும் 
கொழுந்தோடி நின்ற கொழுங்குன்றைவியந்துநோக்கி 
அழுங்காமனத்தண்ணலிதென்கொலெனாவயிர்த்தான் . 
நீர்மேற்படாாநெடுங்குன்று நிமிர்ந்துநிற்றல் 
சீர்மேற்படராதெனச்சிந்தையுணர்ந்து செல்வான் 
வேர்மேற்படவன் றலைகீழ்ப்பட நூக்கிவிண்ணோர் 
ஊர்மேற்படரக்கடி தும்பரின் மீதுயர்ந்தான் . 


( ருக ) 


உந்தாமுனுலைந்துயர் வேலையொளித்தகுன்றும் 
சிந்தாகுலமுற்றது பின்னருந் + தீர்விலன்பால் 
வந்தோங்கியாண்டோர்சிறுமானுடவேடமாகி 
எந்தாயிதுகேளெனவின்னவிசைத்ததன்றே . 


( ருசு ) 


வேற்றுப்புலத்தோனெனலையவிலங்களெல்லாம் 
மாற்றுச்சிறையென்றரிவச்சிமாணவோச்ச 
வீற்றுப்பட நூறிய வேலையின் வேலையுய்த்துக் 
காற்றுக்கிறைவனெனைக்காத்தனன்புகாக்க . 


அன்னானருங்காதலனாதலினன்பு தூண்ட 
என்னாலுனக்ரீண்டுசெயற்கரிதாய தின்மை 
பொன்னார்சிகரத்திவையாறினைபோ தியேனும் 
உன்னாலுயர்ந்தேனுயர்விற்குமுயர்ந்ததோளாய் . 


கார்மேகவண்ணன் $ பணிபூண்டருங்காலின்மைந்தன் 
தேர்வான்வருகின்றதுசீதையைத்தேவருய்யப் 
பேர்வானயல்சேறியி திற்பெரும்பேறிலென்ன 
நீர்வேலையுமென்னையுரைத்ததுநீதிநின்றாய் , 


( ருஎ) 


* பகை -ஈண்டு காமக்குரோத லோபமோக மதமாச்சரியங்களை . 
+ குற்றமூன்று -ஐயம் , திரிபு , அறியாமை . 
* தீர்வில் விடுதலில்லாத . * பணி -கட்டளை . 


வது ) 


கடறாவுப்படலம் . 


( ருஅ) 


( ருக ) 


நற்றாயினுநல்லனெனக்கிவனென்று நாடி 
இற்றே * யிறையெய்தினையேய்ந்தது - கோடியென்னால் 
பொற்றாரகன்மார்பதம்மில்லுழைவந்தபோதே 
உற்றார்செயன்மற்றுமுண்டோவெனவுற்றுரைத்தான் . 
உரைத்தானுரையாலிவனூறிலனென்பதுன்னி 
விரைத்தாமரைவாண்முகவிட்டுவிளங்குவீரன் 
சிரித்தானளவேசிரித்துத் திசைசெல்லநோக்க 
வரைத்தாணெடும்பொற்குடுமித்தலைமாடுகண்டான் . 
வருந்தேன துவென்றுணைவானவன்வைத்தகாதல் 
அருந்தேனினியாதுமென்னாசைநிரப்பினல்லால் 
பெருந்தேன் 1 பொழிசாரனின்னன்புபிணித்தபோதே 
இருந்தேனுகர்ந்தேனிதினூஉங்கினியீவ துண்டே . 
0 முன்பிற்சிறந்தா ( ரிடையுள்ளவர்காதன் முற்றப் 
S பின்பிற்சிறந் தார்குண நன்றி துபெற்றயாக்கைக் 
கென்பிற்சிறந்தாயதொரூற்றமுண்டென்னலாமே 
அன்பிற்சிறந்தாயதொர்பூசனையார்கணுண்டே . 


( 
சு 
0 
) 


( சுக ) 


( சுஉ ) 


( 


( 
சுக 
) 


சுது 


ஈண்டியான்கடிதேகியிலங்கைவிலங்கலெய்தி 
ஆண்டானடிமைத்தொழிலாற்றலினாற்றலுண்டேல் 
மீண்டியானுகர்வென்னல்விருந்தெனவேண்டிமெய்ம்மை 
பூண்டானவன்கட்புலம்பிற்படமுந்துபோனான் . 
செவ்வான்கதிருங்குளிர்திங்களுந்தேவர்வைகும் 
வெவ்வேறுவிமானமுமீனொடுமேகமற்றும் 
எவ்வாயுலகத்தவுமீண்டியிருந்ததம்மின் 
ஒவ்வாதனவொத்திடவூழி வெங்காலுமொத்தான் . 
$ நீர்மாக்கடன்மேனிமிர்கின்றரிமிர்ச்சிநோக்காப் 
பார்மேற்றவழ்சேவடிபாய்நடவாப்பதத்தே 
தேர்மேற்கு திகொண்டவனித்திறன்சிந்தைசெய்தான் 
ஆர்மேற்கொலென்றெண்ணியருக்கனுமையமுற்றான் . 
வாளொத்தொளிர்வாலெயி றூழின்மருங்கிமைப்ப 
நீளொத்துயர்வாலின் விசும்புநிரம்புமெய்யன் 
கோளொத்தவன்மேனிவிசும்பிருகூறுசெய்த 
நாளொத்ததுமேலொளிகீழிருளுற்றஞாலம் . 


( சுச ) 


(சுரு ) 


* இறை - கொஞ்சம் . + கோடி . அங்கீகரிக்கிறது . - மொழிசாரரின் - என்றும் 
பாடம் , முதல்வள்ளல்கள் - இல்லையென்னாமற்கொடுப்பவர் . எ இடைவள்ளல் 
கள் - வேண்டக்கொடுப்பவர் . 8 கடைவள்ளல்கள் - புகழக்கொடுப்பவர் . 
$ நீர் - ஈண்டு ஊற்றுநீர் , ஆற்றுநீர் , மேகநீர் ஆக முந்நீரென்க . 

2 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( சுசு ) 


( சுஎ ) 


( 
) 


( சுக ) 


மூன்றுற்ற தலத்திடைமுற்றியதுன்பம் வீப்பான் 
என்றுற்று வந்தான்வலிமெய்ம்மையுணர்த்து நீயென் 
றான்றுற்றவானோர் குறைநோவாக்கியாகித் 
தோன்றுற்று நின்றாள் சுரசைப்பெயர்ச்சிந்தை தூயாள் . 
பேழ் வாயொரரக்கியுருக்கொடுபெட்பினோங்கிக் 
கோழ்வாயரியின்குலத்தாய்கொடுங்கூற்று முட்க 
வாழ்வாயெனக்காமிடமாய்வருவாய்கொலென்னா 
* நீழ்வாய்விசும்பின்றன துச்சிநெருங்கிநின்றாள் . 
தீயேயெனலாயபசிப்பிணி தீர்த்தல் செய்வாய் 
ஆயேவிரைவுற்றெனையண்மினைவண்மையாள 
நீயேயினிவந்தெனிணங்கொள்பிணங்கெயிற்றின் 
வாயே புகுவாய்வழிமற்றிலைவானினென்றாள் . 
பெண்பாலொருநீ பசிப்பீழையொறுக்கநொந்தாய் 
உண்பாயென தாக்கையையானுதவற்குநேர்வல் 
விண்பாலவர் நாயகனே வலிழைத்துமீண்டால் 
நண்பாலெனச்சொல்லியநல்லறிவாளனக்கான் . 
காய்ந்தேழுலகங்களுங்காண நின்யாக்கை தன்னை 
ஆய்ந்தேபசிதீர்வெனின்னாணையென்றன்னள் சொன்னாள் 
ஓர்ந் தானுமிகழ்ந்தொருவேளின தூழில்பேழ்வாய் 
சேர்ந்தேகுகின்றேன்வலையாமெனிற்றின்னியென்றான் . 
அக்காலையாக்கியுமண்டமாந்தமாகப் 
புக்கானிறையா தபுழைப்பெருவாய்,திறந்து 
விக்காதுவிழங்கநின்றாஎதுநோக்கிவீரன் 
திக்காரவள் வாய்சிறி தாம்வகை சேணினீண்டான் . 
நீண்டானுடனேசுருங்காநிமிர்வாள் வயிற்றின் 
ஊண்டானெனவுற்றொருயிர்புயிராதமுன்னர் 
மீண்டான துகண்டனர்விண்னுறைவோர்களெம்மை 
ஆண்டான்வலனென்றலக் தூஉய்நெடி தாசி சொன்னார் . 
மின்மேற்படர்நோன்மையனாயுடல்வீங்கி நீங்கத் 
தன்மேனியளாயவடாயினுமன்புதாழ 
என்மேன்முடியா தனவென்றினிதேத்தி நின்றாள் 
பொன்மேனியனுநெடிதாசிபுனைந்துபோனான் . 
தேங்களிசைத்தனர்கின்னரர்கீதநின்ற 
பேதங்களியம்பினர்பேதையராடல்பின்னர்ப் 
பூதங்கடொடர்ந்து புகழ்ந்தன பூசுரேசர் 
வேதங்களியம்பினர்தென்றல் விருந்து செய்த . 

* நீள் - நீழ் , என்பதினவெதுகை . 


( எ O) 


( 
எக 
) 


( எஉ ) 


( எக 


( எச ) 


வது ) 


கடறாவுப்படலம் . 


கக 


மந்தாரமுந்துமகரந்தமணந்தவாடை 
செந்தாமரைவாண்முகத்திற்செறிவேர்சிதைப்பக் 
தந்தாமுலகத்திடைவிஞ்சையர்பாணி தள்ளும் 
கந்தாரவீணைக்களிசெஞ்செலிக்காது நுங்க . 


( எரு ) 


வேறு . 


வெங்கார்நிறப்புணரிவேறேயுமொன்றைப் 
பொங்கார்கலிப்புனறரப்பொலிவதேபோல் 
இங்கார்கடத்திரெனவென்னாவெழுந்தாள் 
அங்கார தாரை பெரிதாலாலமன்னாள் , 

( எசு ) 
* காதக்கடுங்குறிகணக்கிறுதிகண்ணாள் 
பாதச்சிலம்பினொலிவேலையொலிபம்ப 
வேதக்கொழுஞ்சுடரை நாடிநெறிமேனாள் 
ஒதத்தின்மேவுமதுகைடவரையொத்தாள் . 

( எஎ ) 
துண்டப்பிறைத் துணையெனச்சுடரெயிற்றாள் 
கண்டத்திடைக்கறையுடைக்கடவுள்ளைகைம்மா 
முண்டத்தரித்தவுரியாண்முளரிவந்தான் 
அண்டத்தினுக்குறையமைத்தபிலவாயாள். 

( எ அ ) 
நின்றாணிமிர்ந்தலைநெடுங்கடலினீர்தன் 
வன்றாளலம்பமுடிவான் முகடுவௌவ 
அன்றாய் திறத்தவனறத்தையருளோடும் 
தின்றாளொருத்தியிவளென்பது தெரிந்தான் . 

( எசு ) 
பேழ்வாயகத்தலதுபேருலக மூடும் 
நீழ்வானகத்தினிடையேகுநெறிநேரா 
வாழ்வானணுக்கனவளாழ்பிலவயிற்றைப் 
போழ்வானினைத்தினையவாய்மொழி புகன்றான் . ( அ ) 
சாயாவரந் தழுவினாய்தழியபின்னும் 
ஓயாதுவந்தவிசைகண்டுணரகில்லாய் 
வாயாலளந்துநெடுவான்வழியடைத்தாய் 
நீயாரையென்னையிவணின்றநீலையென்றான் . 

( அக ) 
பெண்பாலெனக்கருது பெற்றியொழியுற்றால் 
விண்பாலவர்க்குமுயிர்வீடுறு தன் மெய்யே 
கண்பாலடுத்தவுயிர்காலன்வருமேனும் 
உண்பானருத்திய தொழிப்பரியதென்றாள் , 

( அஉ ) 
* காதவழி தூரத்திலுள்ள எப்பொருளாயினும் அப்பொருளினிழலை யிழுக்கும் 
அளவுமுடியுள்ள கண்ணாளென்பதனாலே சாயாக்கிராஹி - நிழலையிழுக்கிறகள் என்றும் 
அவளுக்கொருபெயர் . 


கஉ 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தர் 


( அங ) 


( அச ) 


திறந்தாளெயிற்றைய வளண்ணலிடை சென்றான் 
அறந்தானரற்றிய தயர்த்தமாரெய்த்தார் 
இறந்தானெனக்கொடொரிமைப்பதனின் முன்னம் 
பிறந்தானெனப்பெரியகோளரிபெயர்ந்தான் . 
* கள்வாயாக்கிக தறக்குடர்கணத்தில் 
கொள்வார் தடக்கையின்விசும்பைமிசைகொண்டான் 
முள் வாழ்பொருப்பின் முழையெய்திமிகநொய் தின் 
உள்வாளரக்கொடழுதிண்கலுழனொத்தான் . 
சாகாவரத்தலைவரிற்றிலகமன்னான் 
ஏகாவரக்கிகுடர்கொண்டுடனெழுந்தான் 
மாகாலசைப்பவடமண்ணினுறவாலோ 
டாகாயமுற்றக தலிக்கு வமையானான் . 
ஆர்த்தனர்கள்வானவர்கடானவரழுங்கா 
வேர்த்தனர்விரிஞ்சனும் வியந்துமலர்வெள்ளம் 
தூர்த்தனனகன்கைலையிற்றொலைவிலோனும் 
பார்த்தனன் முனித்தலைவராசிகள் பகர்ந்தார் . 


( அரு ) 


( அசு ) 


( அஎ) 


மாண்டாளரக்கியவள் வாய்வயிறுகாறும் 
கீண்டானிமைப்பினிடைமேருகிரிகீழா 
நீண்டான்வயக்க திநினைப்பினெடிதென்னாப் 
பூண்டானருக்கனுயர்வானின் வழிபோனான் . 
சொற்றார்கள் சொற்றதொகையல்ல துணையொன்றோ 
முற்றாமுடிந்தநெடுவானினிடைமுந்நீர் 
இற்றாவியெற்றெனினும்யானினியிலங்கை 
உற்றால்விலங்குமிடையூறெனவுணர்ந்தான் . 
ஊறுகடி தூறுவனவூறிலறமுன்னாத் 
தேறிலியரக்கர்புரிதீமையவை தீர 
வேறுவகையாண்டையவிராமனென வெல்லாம் 
மாறுமதின்மாறுபிறிதில்லெனவலித்தான் . 


( அஅ ) 


( அக ) 


வே . 


தசும்புடைக்கனகநாஞ்சிற்கடிமதிறரித்துநோக்கான் 
அசும்புடைப்பிரசத்தெய்வக்கற்பகநாட்டையண்மி 
விசும்பிடைச்செல்லும்வீரன்விலங்கிவேறிலங்கைமூதூர்ப் 
பசுஞ்சுடர்ச்சோலைத்தாங்கோர்பவள மால்வரையிற்பாய்ந்தான் . ( 10 ) 
* கள்வாய் - கள்ளை ஒழுகவிடுகிறாய் என உருபும் முடிக்குஞ்சொல்லும் தொக்க 
தொகை . 


வது) 


ஊர்தேடுபடலம் . 


க்கூ 


மேக்குறச்செல்வோன் பாயவிலங்கிநீரிலங்கைவெற்பு 
நூக்குறுத்தங்குமிங்குந்தள்ளுற நுடங்குநோன்மை 
போக்கினுக்கிடையூறாகப்புயலொடுபொதிந்தவாடை 
தாக்குறத்தளர்ந்துசிந்துங்கலமெனத்தக்கதன்றே . 

( கக ) 
மண்ணடியுற்று மீதுவானுறவரம்பின்றன்மை 
எண்ணடியுற்ற குன்றத்தவத்துரின்றெய்தநோக்கி 
விண்ணிடையுலகமென்னுமெல்லியன் மேனிநோக்கக் 
கண்ணடிவைத்ததன்னவிலங்கையைத்தெரியக்கண்டான் . ( கஉ ) 
நன்னகர தனைநோக்கிநளினக்கைமறித்து நாகர் 
பொன்னகரிதனையொக்குமென்பது புல்லி * தம்மா 
அந்நகரி தனினன்றேயண்டத்தைமுழுதுமாள்வான் 
இந்நகரிருந்துவாழ்வானி துவதற்கேதுவென்றான் . 

(கங ) 
மாண்டதோர் நலத்திற்றாமென்றுணர்த்துதல்வாய்மைத்தன்றால் 
வேண்டிய வேண்டினெய்தி வெறுப்பின்றிவிழைந்த துய்க்கும் 
t ஈண்டரும்போகவின்பமீறில தியாண்டுக்கண்டாம் 
ஆண்டது துறக்கமஃதேயருமறைத்துணிவுமம்மா. 

( கச ) 
உட்புலனெழுநூறென்பர்யோசனையுலக மூன்றில் 
தெட்புறுபொருள்களெல்லாமி தனுழைச்செறிந்தவென்றால் 
நுட்புலனுணங்குகேள்வி நுழைவிலரெனினுநோக்கும் 
கட்புலன்வாம்பிற்றாமேகாட்சியுங்கரையிற்றாமே . 

க - வது கடறவுபடலம் - முற்றிற்று. 

( ஆக திருவிருத்தம் - கரு . ) 


உ - வது ஊர்தேடுபடலம் . 


( க ) 


பொன் கொண்டிழைத்துமணியைக்கொடுபொதிந்த 
மின்கொண்டமைத்தவெயிலைக்கொடுசமைத்த 
என் கொண்டியற்றியவெனத்தெரிகிலாத 
வன்கொண்டல்விட்டுமதிமுட்டுவனமாடம். 
நாகாலயங்களொடு நாகருலகுந்தம் 
பாகார்மருங்கு துயில்வென்னவுயர்பண்ப 
ஆகாயமஞ்சவசன்மேருவையனுக்கும் 
மாகால்வழங்குசிறுதென்றல்வரநின்ற. 


( உ ) 


* அம்மா - அசை , அதிசயக்குறிப்பாவதோரிடைச்சொல் , 
ஈண்டகும் -கிடைக்கவரிதான . 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


மாகாரின்மின் கொடிமடக்கினரடுக்கி 
மீகாரமெங்கணுநறுந்துகள்விளக்கி 
ஆகாயகங்கையினையங்கையினினள்ளிப் 
பாகாயசெஞ்சொலவர்வீசுபடுகாரம் . 


( 
ங 
) 


வேறு . 


( 
ச 
) 


( 5 ) 


பஞ்சியூட்டியபாட்டிசைக்கிண்கிணிப்பதுமச் 
செஞ்செவிச்செழும்பவளத்தின் கொழுஞ்சுடர்சிதறி 
மஞ்சினஞ்சனநிறமறைத்தரக்கியர்வடித்த 
அஞ்சலோதியோடுவமையவவர்க்குறுமுவமை . 
நான நாண்மலர்க்கற்பகநறுவிரைநாறப் 
பானம்வாயுறவெறுத்ததாளாறுடைப்பறவை 
தேனவாவிரைச்செழுங்கழுநீர்த்துயில் செய்ய 
வானயாறு தம்மாமியத்தலந்தொறுமடுத்த , 
குழலும் வீணையும்யாழுமென் றினையனகுழைய 
மழலைமென்மொழிகிளிக்கிருந்தளிக்கின்றமகளிர் 
சுழலுநன்னெடுந்தடமணிச்சுவர்தொறுந்துவன்றும் 
நிழலுந்தம்மையுமெய்ம்மைநின்றறிவருநிலைய . 
இனையமாடங்களிந்திரற்கமைவரவெடுத்த 
மனையின்மாட்சியவென்னினச் * சொல்லுமாசுண்னும் 
அனைய தாமெனினாக்கர்தந் திருவுக்குமளவை 
நினையலாமன்றியுவமையுமன்ன தாநிற்கும் . 
மணிகளெத்துணைபெரியவுமாறிருமார்பின் 
அணியங்காசினுக்ககன்றனவுளவெனலரிதால் 
திணியுநன்னகர்த்திருமனைதெய்வமாதச்சன் 
துணிவின்வந்தனன்றொட்டழகிழைத்தவத்தொழில்கள் . 
வாழுமன்னுயிர்யாவையுமொருவழி வாழ 
ஊழிநாயகன்றிருவயிறொத்துள திவ்வூர் 
ஆழியண்டத்தினருக்கன்றனலங்குதேர்ப்புரவி 
ஏழுமல்லன வீண்டுளகுதிரையுமெல்லாம் . 
மரமடங்கலுங்கற்ககமனையெலாங்கனகம் 
அரமடந்தையர்கில தியாரக்கியர்க்கமார் 
உரமடங்கிவந்துழையராயுழல்பவரொருவர் 
தரமடங்குவதன்றி து தவஞ்செய்த தவமால் . 


( எ) 


( 
அ 
) 


( க 0) 


* தோஷமில்லாத சொற்களைத்தோஷமுள்ளபொருள்மேல் ஆரோபிக்க லாகாதெ 
ன்பார் சொல்லுமாசுண்னுமென்னார் . 


வது ) 


ஊர்தேடுபடலம் . 


கரு 


போரியைந்தன தோற்றவென்றிகழ்தலிற்புறம் போய் 
நேரியன்றவன்றிசைதொறுநின்றமாநிற்க 
ஆரியந்தனியைங்கரக்களிறுமோராழிச் 
சூரியன் றனித்தேருமேயிந்நகர் தொகாத . 


( க்க ) 


தேவரென்பவர்யாருமித்திருநகர்க்கிறைவற் 
கேவல்செய்கிலாரேவரேயெண்வகையுருவின் 
மூவர் தம்மினுமதிகனென்றாலவன் முயலும் 
தாவின் மாதவமல்லதுபிறிதொன்று தருமோ . 


( கஉ ) 


தழங்குபேரியினார்கலி தகைநெடுங்களிறு 
முழங்குமோதையுமூரிநீர் முழக்கொடுமுழங்கும் 
கொழுங்குழற்புதுக்கு தலையர் நூபுரக்குரலின் 
வழங்குமப்பெருந்துழனிகள் வயின்றொறு மறையும் . 


( கரு ) 


மரகதத்தினுமற்றுளமணியினும்வனைந்த 
குரகதத்தடந்தேரின மவைபயில் * கொட்டில் 
இரவிவெள் கநின்றிமைக்கின் றவியற்கையவென்றால் 
நரகமொக்குமானன்னெடுந் துறக்கமிந்நகர்க்கு . 


( கச ) 


திருகுறுஞ்சினத்தரக்கருங்கருநிறந் தீர்ந்தார் 
அருகுபோகின்ற திங்களுமறுவற்றதழகைப் 
பருகுமிந்நகர்த்துன்னொளிபாய்தலிற்பசும்பொன் 
உருகுகின்றது போன்றுள துலகுசூழுவரி . 


( கரு ) 


அண்டமுற்றவும் வீங்கிருளகற்று நின்றலரி 
கண்டவாற்றினிக்கடிநகர்நெடுமனைக்கதிர்க 
உண்டவாற்றினொன்றுரைப்பரிதொப்பிடிற்றன் முன் 
விண்டவாய்ச்சிறுமின்மினியென்னவும் விளங்கா . 


( கசு ) 


t தேனுஞ்சாந்தமுமான்மதஞ்செறிநறுஞ்சேறும் 
வானநாண்மலர்க்கற்பகமலர்களும் வயமாத் 
தானவாரியுநீரொடுமடுத்தவிற்றழீஇய 
மீனுந் தானுமோர்வெறிமணங்கமழுமாம்வேலை . 


( கஎ ) 


தெய்வத்தச்சனைப்புகழ்துமோசெங்கண்வாளரக்கன் 
மெய்யொத்தாற்றியதவத்தையே வியத்துமோவிரிஞ்சன் 
அய்யப்பாடிலாவரத்தையேமதித்துமோவறியாத் 
1 தொய்யற்சிந்தையாம்யாவரையாதென்றுது திப்பாம் . 


( கஅ ) 


* கொட்டில் சாலைகள் , காடிகானா. + தேன் - ஈண்டு அத்தர் . தொய்யல் நைதல் . 


கள் 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


வேறு . 


வானுந்திவனும்பெறுமாறினிமற்றுமுண்டோ 
கானும்பொழிலும்மிவை செங்கனகத்தினாலும் 
எனைம்மணியாலுமியற்றியவேனும்யாவும் 
தேனும்மலருங்கனியுந்தரச்செய்தசெய்கை. 


( கக ) 


வேறு . 


நீரும்வையமுநெருப்புமேனிமிர்நெடுங்காலும் 
வாரிவானமும்வழங்கலவாகுந்தன் வளர்ச்சி 
ஊரினிந்நெடுங்கோபுரத்துயர்ச்சிகண்டுணர்ந்தால் 
மேருவெங்ஙனம்விளர்க்குமோமுழுமுற்றும் வெள்கி . ( 20 ) 
முன்னம்யாவருமிராவணன் முனியுமென்றெண்ணிப் 
பொன்னின்மாநகர்மீச்செலான்க திரெனப்புகல்வார் 
கன்னியாரையினொளியினிற்கண்வழுக்குறுதல் 
உன்னிநாடொறும் விலங்கினன் போதலையுண ரா . 

( உக ) 
தீயசெய்குநர்தேவராலனையவர்சேரும் 
வாயிலல்லதோர்வாம்பமைக்குவமெனமதியாக் 
காயமென்னுமக்கணக்கறுபதத்தையுங்கடக்க 
ஏயுநன்மதிலிட்டனன்கைலையையெடுத்தான் . 

( உஉ ) 
கறங்குகால்புகாக தியவெனொளிபுகாமறலி 
மறம்புகாதினுவானவர்புகாரென்கைவம்பே 
* திறம்புகாலத்துள் யாவையுஞ்சிதையினுஞ்சிதையா 
அறம்புகா திந்தவணிமதிட்கிடக்கைநின்றகத்தின் . 

( உங ) 
கொண்டவான்றிரைக்குரைகடலிடையதாய்க்குடுமி 
எண்டவாவிசும்பெட்டரின்றிமைக்கின் றவெழிலால் 
பண்டைநாகணைப்பள்ளியானுந்தியிற்பயந்த 
அண்டமேயுமொத்திருந்ததவ்வகனகாமைதி . 

( உச) 
பாடுவார்பலரென்னின்மற்றவரினும்பல ரால் 
ஆடுவார்கண்மற்றவரினும்பலருள + ரமைதி 
கூடுவாரிடையின்னியங்கொட்டுவார்முட்டில் 
வீடுகாண் குறுந்தேவரால் விழுநடங்காண்பார் . 

( உரு ) 
வானமாதரோடிகலுவர்விஞ்சையர்மகளிர் 
ஆனமாதரோடாடுவரியக்கிய ரவரைச் 
சோனைவார் குழலரக்கியர் தொடர்குவர் தொடர்ந்தால் 
எனை நாடியாருநடக்கிரியையாய்ந்திருப்பார் . 

( உச ) 
* திறம்புகாலம் - அழியுங்காலம் . + அமைதிகூடுதலாவது - கல்யாணம் உற்சவங் 
கள் முதலானவை நடக்கிற இடங்களில் ஒருசேரக்கூடுதல் . 


ஊர்தேடுபடலம் . 


கஎ 


( உஎ) 


* இழையுமாலையுமாடையுஞ்சாந்தமுமேந்தி 
உழையரென்ன நின்று தவுவநிதியங்களொருவர் 
விழையும்போகமேயிங்கிதுவாய்கொடுவிளம்பின் 
குழையுநெஞ்சினானினையினுமாசென்று கொள்ளும் . 
பொன்னின்மால்வரைமேன்மணிபொழிந்தனபொருத்தி 
உன்னுநான் முகத்தொருவனின் றூழ்முறையுரைக்கப் 
பன்னி நாள்பலபணியுழன்றரிதினிற்படைத்தான் 
சொன்னவானவர் தச்சனாமிந்நகர் துதிப்பான் . 
மகரவீணையின்மந்திரகீதத்தின் மறைந்த 
சகரவேலையினார்கலி திசைமுகன்றடவும் 
சிகரமாளிகைத்தலந்தொறுந்தெரிவையர் நிவந்த 
அகரு தூபத்தினழுந்தினமுகிற்குலமனைத்தும் . 


( உ அ ) 


( உக ) 


( 5.0) 


பளிக்குமாளிகைத்தலந்தொறுமிடந்தொறும்பசுந்தேன் 
துளிக்குங்கற்பகத்தண்ணறுஞ்சோலைகடோறும் 
அளிக்குந்தேறலுண்டாடுநர்பாடுநராகிக் 
களிக்கின்றாரலாற்கவல்கின்றாரொருவரைக்காணேன் . 
தேறன்மாந்தினர்தேனிசைமாந்தினர்செவ்வாய் 
ஊறன்மாந்தினரின்னுரைமாந்தினரூடல் 
கூறன்மாந்தின ரனையவர்த்தொழுதெழுகோபத் 
தாறன்மாந்தின ரரக்கியர்க்குயிரன்னவரக்கர் . 


( ஙக ) 


எறித்தகுங்குமத்திள முலையெழுதியதொழில்கள் 
கறுத்தமேனியிற்பொலிந்தனரூடலிற்கனன்று 
மறித்துநோக்கியர்மல ரடிமஞ்சுளப்பஞ்சி 
குறித்தகோலங்கள் பொலிந்தனவாக்கர் தங்குஞ்சி . 


( க. உ ) 


விளரிச்சொல்லியவர் வாயினான் வேலையுண்மிடைந்த 
பவளக்காடெனப்பொலிந்தது படைநெடுங்கண்ணால் 
குவளைக்கோட்டகங்கடுத்தது குளிர்முகக்குழுவான் 
முளரிக்கானமுமான து முழங்குநீரிலங்கை . 


( x . ) 


வேறு , 


எழுந்தனர் திரிந்துவைகுமிடத்ததாயின்றுகாறும் 
கிழிந்திலதண்டமென்னுமி தனையேகிளப்பதல்லால் 
அழுந்திநின்றாவதென்னேயலருளோனாதியாக 
ஒழிந்தபேருயிர்களெல்லாமரக்கருக்குறையும்போதா. 


( ஙச ) 


* இழை ஆபரணம் . 
3 


* விளரி விளரிப்பண் . 


கஅ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


காயத்தாற்பெரியர்வீரங்கணக்கிலருலகங்கல்லும் 
ஆயத்தார்வரத்தின் றன்மையளவற்றாரறி தறேற்றாம் 
மாயத்தார்நகர்க்கெங்கேனும்வரம்புமுண்டாமேமற்றோர் 
தேயத்தார்தேயஞ்சேற்றெருவிலோர்தெருவின்சேறல் . 
கழலிலாக்காலுங்காலவயிலிலாக்கையுங்காந்தும் 
அழலிலாக்கண்ணுமில்லாவாடவரில்லையன்னார் 
குழலுலாங்களிவண்டார்க்குங்குஞ்சியாற்பஞ்சி குன்றா 
மழலையாழ்க்கு தலைச்செவ்வாய்மா தருமில்லைமாதோ. 

(ங சு ) 
கள்ளுறக்கனிந்த * பங்கியாக்கரைக்ககத்தகாதல் 
புள்ளுறத்தொடர்வமேனிபுலாலுறக்கடிதுபோவ 
வெள்ளுறுப்பெயிற்றசெய்ய தலையனகரியமெய்ய 
உள்ளுறக்களித்தகுன்றினுயர்ச்சியவோடையானை . 

( க எ ) 
வள்ளி நுண்மருங்குலன்னவானவர்மகளிருள்ளம் 
தள்ளுறப் - பாணி தள்ளாநடம்புரி தடங்கண் மாதர் 
வெள்ளிவெண்முறுவறோன்ற - மடந்தையர்வெள்குகின்றார் 
கள்ளிசையரக்கர்மாதர்களியிடுகுரவைகாண்பார் . 

( ங அ ) 
ஒறுத்தலோநிற்கமற்றெம்முயர்படைக்கொருங்கிவ்வூர்வந் 
திறுத்தலுமெளிதாமற்றும்யாவர்க்குமியக்கமுண்டே 
கறுத்தவாளரக்கிமாருமரக்கருங்கழித்து வீசி 
வெறுத்தபூண்வெறுக்கையாலே தூருமிவ்வீதியெல்லாம் . ( க.க ) 
வடங்களுங்குழையும்பூணுமாலையுஞ்சாந்தும் யானைக் 
கடங்களுங்கலினமா $ விலாழியுங்கணக்கிலாத 
இடங்களுமிடங்கடோறும்யாற்றொடுமெடுத்தவெல்லாம் 
அடங்கியதென்னிலென்னேயாழியினாழ்ந்ததுண்டோ. ( 10 ) 
விற்படைபெரிதென்கோயான் வேற்படைமிகுமென்கோயான் 
மற்படையுளதென்கோயான்வாட்படைவலிதென்கோயான் 
கற்பணந்தண்டுபிண்டிபாலமென்றினையகாந்தும் 
நற்படையுடைத்தென்கோயானாயகற்குரைக்கு நாளில் . 


( 
சக 
) 


என் றனனிலங்கைகோக்கியினையனபலவுமெண்ணி 
நின் றவாளரக்கர்வந்துநேரினுநேர்வரென்னாத் 
தன் றகையனையமேனிசுருக்கியச்சாளச்சாரற் 
குன்றிடையிருந்தான் வெய்யோன்குரைகடல் குளிப்பதானான் . ( சஉ ) 


* பங்கி -உரோமம் . - பாணி -இசைப்பாட்டு . - மடந்தையர்-மூடத்தன்மையுள்ள 
வர் , மடம் - அறியாமையாகலால் மடந்தையரென்றது தற்குறிப்பு . $ விலாழி - வாய் 


வது ) 


ஊர்தேடுப்படலம் . 


ககூ 


வ்ேறு . 


( சக ) 


( சசு ) 


( சசு ) 


ஏய்வினை * யிறுதியிற்செல்வமெய்தினான் 
ஆய்வினைமனத்திலானறிஞர் சொற்கொளான் 
வீவினை நினைக்கிலானொருவன் மெய்யிலான் 
தீவினையெனவிருள் செறிந்ததெங்குமே . 
கரித்த மூன்றெயிலுடைக்கணிச்சிவானவன் 
எரித்தலையந்தணரிழைத்தயானையை 
உரித்தபேருரிவையாலுலகுக்கோருறை 
புரித் தனனாமெனப்பொலியும்பொற்பதே , 
அணங்கரவரசர்கோனளவிலாண்டெலாம் 
பணங்களின்றலைதொறுமுயிர்த்தபாய்விடம் 
உணங்கலிலுலகெலாமுறையினுண்டுவந் 
திணங்கெரிபுகையொடுமெழுந்ததென்னவே . 
வண்மைநீங்காநெடுமாபின்வந்தவன் 
பெண்மை நீங்கா தகற்புடையபேதையைத் 
திண்மை நீங்காதவன்சிறைவைத்தானெனும் 
வெண்மைநீங்கிய புகழ்விரிந்ததென்னவே . 
அவ்வழியவ்விருள்பாந்தவாயிடை 
எவ்வழி மருங்கினுமரக்கரேகினார் 
செவ்வழிமந்திரத்திசையராயினும் 
வெவ்வழியிருடரமிதித்து மீச்செல்வார் . 
இந்திரன் வளநகர்க்கேகுவாரிகற் 
சந்திரனுலகினைச்சார்குவார்கலித் 
தந்தகனுறையுளையணுகுவாரியல் 
வெந்தொழிலாக்கனதேவன் மேயினார் . 
பொன்னகர்மடந்தையர்விஞ்சைப்பூவையர் 
பன்னகவனிதையரியக்கர்பாவையர் 
முன்னினபணிமுறைமாறமுந்துவார் 
மின்னினமிடைந்தென விசும்பின் மீச்செல்வார் . 
தேவருமவுணருஞ்செங்கணாகரும் 
மேவருமியக்கரும்விஞ்சைவேந்தரும் 
யாவரும் விசும்பிருளிரியவீண்டினார் 
தாவரும்பணிமுறை தழுவுந்தன்மையார். 
சித்திரப்பத்தியிற்றேவர்சென்றனர் 
இத்துணை தாழ்ந்தனமுனியுமென்று தம் 


( சஎ ) 


(சஅ ) 


( சக ) 


( 10 ) 


* இறுதி - கெடுதி . கண்ணிமையாமையால் சித்திரப்பத்தி என்றார் . 


. 


20 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( ருக ) 


( ருஉ ) 


முத்தினாரங்களுமுடியின்மாலையும் 
உ.த்தரீயங்களுமிரியவோடுவார் , 
தீண்டருந்தீவினை தீக்கத்தீந்துபோய் 
மாண்டறவுலர்ந்தது மாருதிப்பெயர் 
ஆண்டகைமாரிவந்தளிக்கவாயிடை 
ஈண்டறமுளைத்தென முளைத்ததிந்துவே . 
வந்தனனிராகவன் றூதன்வாழ்ந்தனன் 
எந்தையேயிந் திரனாமென் * றேமுறா 
அந்தமில்கீட்டிசையள கவாணுதற் 
சுந்தரிமுகமெனப்பொலிந்து தோன்றிற்றே . 
கற்றைவெண்கவரிபோற்கடலின் வெண்டிரை 
சுற்றுநின்றலமரப்பொலிந்து தோன்றிற்றால் 
இற்றதெம்பகையெனவிழுந்தவிந்திரன் 
கொற்ற வெண்குடையெனக்குளிர்வெண்டிங்களே . 
தெரிந்தொளிர் திங்கள் வெண்குடத்தினாற்றிரை 
முரிந்துயர்பாற்கடன் முகந்து மூரிவான் 
சொரிந்ததேயாமெனத் துள்ளிமீனொடும் 
விரிந்தது வெண்ணிலாமேலுங்கீழுமே . 


( ருகூ ) 


( ருச ) 


( ருகூ ) 


அருந்தவன் சுரபியேயா திவானமா 
விரிந்தபேருதயமேமடிவெண்டிங்களா 
வருந்தலின் முலைக திர்வழங்கு தாரையாச் 
சொரிந்தபாலொத்த துநிலவின்றோற்றமே . 
எண்ணுடைய நுமன்மேலிழிந்தபூமழை 
மண்ணிடைவீழ்கிலமறித்தும்போகில 
அண்ணல்வாளரக்கனையஞ்சியாய்கதிர் 
விண்ணிடைத்தங்கினபோன் றமீனெலாம் . 
எல்லியினிமிரிருட்குறையுமவ்விருள் 
கல்லியநிலவின் வெண்முறியுங்கள் வன 
புல்லியபகையெனப்பொருவபோன்றன 
மல்லிகைமலர்தொறும் பொதிந்தவண்டெலாம் . 
வீசுறுபசுங்க திர்க்கற்றைவெண்ணிலா 
ஆசுறவெங்கணு நுழைந்தளாயது 
காசுறு கடிமதிலிலங்கைக்காவலூர்த் 
தூசுறையிட்டது போன்று தோன்றிற்றே . 


( ருஎ ) 


( ருக ) 


ஏமுறா- சந்தோழமாகி . + அருந்தவன் - ஈண்டுவசிட்டர் . : காசு - ரத்னங்கள் . 


வது ] 


ஊர்தேடுபடலம் . 


உக் 


இகழ்வரும்பெருங்குணத்திராமனெய்ததோர் 
பகழியின் செலவெனவ நுமன்பற்றினால் 
அகழ்புகுந்தரண்புகுந் திலங்கையன்னவன் 
புகழ்புகுந்துலாயதோர்பொலிவும் போன்றதே . 
அவ்வழியநுமனுமணுகலாம்வகை 
எவ்வழியென்பதையுணர்வினெண்ணினான் 
செவ்வழியொதுக்கினன்றேவரேத்தப்போய் 
வெவ்வழியரக்கரூர்மேவன்மேயினான் . 


( 
சு 
0 
) 


( சக ) 


வேறு , 


ஆழியகழாகவரிதாயமரர்வாழும் 
ஏழுலகின் மேலைவெளிகாறுமுகடேறிக் 
கேழறியபொன்கொடு சமைத்தகிளர்வெள்ளத் 
தூழி திரிநாளுமுலையாமதிலையுற்றான் . 
கலங்கலில்கடுங்கதிர்கண்மீது கடிதேகா 
அலங்கலயில்வஞ்சகனையஞ்சியெனினன்ன்றால் 
இலங்கைமதிலிங்கிதனையேறலரிதென்றே 
விலங்கியகல்கின்றனன்விரைந்தெனவியந்தான் . 


( கூஉ ) 


( காங ) 


தெவ்வளவிலா தவிறைசேறலுளதென்றால் 
அவ்வளவதன்றரண மண்டமிடையாக 
எவ்வளவிலுண்டுவெளியீறுமதுவெ 
வெவ்வளவரக்கனைமனக்கொளவியந்தான் 


( சசு ) 


( சுரு) 


மடங்கலரியேறுமதமால்களிறு நாண 
நடந்து தனியே புகுது நம்பிநனிமூதூர் 
அடங்கரியதானையயிலந்தகன தாணைக் 
கடுந்திறலின்வாயனையவாயிலெதிர்கண்டான் . 
மேருவைநிறுத்திவெளி செய்ததுகொல்விண்ணோர் 
ஊர்புகவமைத்தபடிகால்கொலுலகேழும் 
சோர்விலநிலைக்கநடுவிட்டதொரு தூணோ 
நீர்புகுகடற்குவழியோவெனநினைந்தான் . 
எழுலகின்வாழுமுயிர்யாவையுமெதிர்ந்தால் 
ஊழின் முறையன்றியுடனே புகுதலுண்டே 
வாழியரியங்குவழியீதெனவகுத்தால் 
ஆழியுளவேழின்ளவன்றுபகையென்றான் . 
வெள்ளமொரு நூறொடொருநூறுமுடைவீரக் 
கள்ள வினைவெவ்வலியாக்கரிருகையும் 


( சசு ) 


( 
சுஎ 
) 


உஉ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


முள்ளெயிறும்வாளுமுறமுன்னமுறையின்றார் 
எள்ளரியகாவலினையண்ணலுமெதிர்ந்தான் . 


( சுசு ) 


( 10) 


( எக ) 


சூலமழுவாளொடயிறோமரமுலக்கை 
காலவறிவிற்பகழிகற்பண முசுண்டி 
கோல்கணையநேமிகுலிசஞ்சுரிகைகுந்தம் 
வாலமுதலாயுதம் வலித்தனர்வலத்தார் . 
அங்குசநெடுங்கவணயிற்சிலைவழங்கும் 
வெங்குசையபாசமுதல்வெய்யபயில் கையார் 
செங்குருதியன்ன செறிகுஞ்சியர்சினத்தோர் 
பங்குனிமலர்ந்தொளிர் * பலாசவனமொப்பார் . 
அளக்கவரி தாகியகணக்கொடயனிற்கும் 
விளக்கினமிருட்டனை விழுங்கி வெளிகால 
உளக்கடியகாலன்மனமுட்குமணிவாயில் 
இளக்கமில்கடற்படையிருக்கையையெதிர்ந்தான் . 
எவ்வமரரெவ்வுண ரெவ்வருளரென்னே 
கவ்வைமுதுவாயிலினெடுங்கடை கடப்பாா 
தெவ்வரிவர்சேமமிதுசேவகனும்யாமும் 
வெவ்வமர்தொடங்கிடினெனாய்விளையுமென்றான் . 
கருங்கடல்கடப்பதரிதன்று நகர்காவற் 
பெருங்கடல்கடப்பதரிதெண்ணமிறைபேரின் 
அருங்கடன் முடிப்பதரிதாம மர்கிடைக்கின் 
நெருங்கமர்கிடக்குநெடுநாளெனநினைந்தான் . 
வாயில்வழிசேரலரிதன்றியும்வலத்தோர் 
ஆயிலவர்வைத்தவழியேகலழ - கன்றால் 
காய்கதிரியக்கின்மதிலைக்கடிது தாவிப் 
போயிநகர்புக்கிடுவெனென்றொரயல்போனான் . 


( 
எஉ 
) 


( எக ) 


( எச) 


வேறு , 


நாணாளுந்தானல்கியகாவனனி $ மூதூர் 
வாணாளந்நாள் போவதின் மேலேவழிநின்றாள் 
தூணாமென்னுந்தோளுடையானைச்சுடரோனைக் 
காணாவந்தகட்செவியென்னக்கனல் கண்ணாள் . 


( எடு ) 


* பலாசவனம் -செம்முருக்கவனம் : + எவர் - எவ்வரெனவிரித்தல் விகாரம் . 
+ அன்று- ஒருமை முடிபு , அல்ல பன்மை முடிபு , என்பதுணர்க . 

$ மூதுர்வாழ்நாளன்னாள் என்றும் பாடம் பெரியஊரிலே வர்த்திக்கிறகாலத் 
தில் அந்நாள் என்றும் அவ்வூருக்கு ஆயுள்போன்றவள் என்றாம் ஆகவே இவள் முடி 
ந்தால் அவ்வூரும் முடிந்தழியுமென்பது கருத்து . , 


உ 


வது ] 


ஊர்தேடுபடலம் . 


( எசு ) 


( எஎ ) 


( எ அ ) 


( எக ) 


எட்டுத்தோளானாலுமுகத்தாளுலகேழும் 
தொட்டுப்பேருஞ்சோதிநிறத்தாள் சுழல்கண்ணாள் 
முட்டிப்பேரின் * மூவுலகத்தைமுதலோடும் 
கட்டிச்சறுங்காவல்வலத்தாள் - கமையில்லாள் . 
பாராநின்றாளெண்டிசைதோறும்பலாப்பால் 
வாராநின்றாரோவெனமாரிமழையே போல் 
ஆராநின்றாளபுரமச்சந்தரு தாளாள் 
வே பாமெய்யாண்மின்னினிமைக்குமிளிபூணாள் . 
வேல்வாள் சூலம் வெங்கதைபாசம் - விளிசங்கம் 
கோல்வாள் குந்தங்கொண்டகரத்தாள் வடகுன்றம் 
போல்வாடிங்கள் போழினெயிற்றாள்புகைவாயில் 
கால்வாள்காணிற்காலனுமுட்குங்க தமிக்காள் . 
$ அஞ்சுவணத்தினாடையுடுத்தாளரவெல்லாம் 
1 அஞ்சுவணத்தின்வேகமிகுத்தாளருளில்லாள் 
S அஞ்சுவணத்தினுத்தரியத்தாள லையாரும் 
0 அஞ்சுவணத்தின் முத்தொளிராரத்தணிகொண்டாள் . 
சிந்தாரத்தின் செச்சையணிந்தாடெளி நூல்யாழ் 
அந்தாரத்தினேர்வருசொல்லாளறை தும்பி 
கந்தாரத்தினின்னிசைபாடிக்களிகூரும் 
மந்தாரத்தின்மாலையலம்புமகுடத்தாள் , 
எல்லாமுட்குமாழியிலங்கையிகன் மூதூர் 
நல்லாளவ்வூர்வைகுறையொக்குநயனத்தாதாள் 
நில்லாய்நில்லாயென்றுரைநோவாணினையாமுன் 
வல்லே சென்றாண்மாருதிகண்டான் வருகென்றான் . 
ஆகாசெய்தாயஞ்சிலைபோலுமறிவில்லாய் 
சாகாமூலந்தின்றுழல்வார்பாற்சலமென்னாம் 
பாகாரிஞ்சிப்பொன்மதிறாவிப்பதையாதே 
போகாயென்றாள் பொங்கனலென்னப்புகைகண்ணாள் . 
களியாவுள்ளத்தண்ணன்மனத்திற்கதமூழ்க 
விளியாநின்றேநீதிநலத்தின்வினையோர்வான் 
அளியாலிவ்வூர்காணுநலத்தினணைகின்றேன் 
எளியேனுற்றால்யாவதுனக்கிங்கிழவென்றான் . 


( அ 0) 


( அக ) 


( அஉ ) 


( அரு ) 


* மூவுலகத்தை - இராவணனுடைய உட்கோட்டையான மூன்றரணையும் . 

+ கமை - பொருமை . 1 விளி - ஒலிக்கின்ற. * அஞ்சுவண்ணத்தின்- பஞ்சவர்ணங்க 
ளுள்ள . ( அஞ்சுஉவணத்தின் -பயப்படும்படியான கருடனைப்போல . S அம்சுவணத்தி 
ன் - அழகான சுவர்ணத்தாலான . 0 அம்சுவள்நத்தின் - நீரிலுள்ள நல்ல பிரகாசமுடைய 
சங்கிலுண்டான . 


உச 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


( அச ) 


( அரு ) 


( அசு ) 


> 


( அஎ ) 


என்னாமுன்னமேகெனவேகாதெதிர்மாற்றம் 
சொன்னாயே நீயாவனடாதொல்புரமாட்டான் 
அன்னாரேனுமஞ்சுவரெய்தற்களியுற்றால் 
உன்னாலெய்துமூர்கொலிவ்வூரென்று றநக்காள் . 
நக்காளைக்கண்டையன்மனத்தோர்நகைகொண்டான் 
நக்காய்யோர்யார்சொலவந்தாயுன தாவி 
உக்காலே தாமோடலையென்றாளினியிவ்வூர் 
புக்காலன்றிப்போகிலெனென்றான்புகழ் கொண்டான் . 
வஞ்சங்கொண்டான்வானரமல்லன்வருகாலன் 
துஞ்சுங்கண்டாலென்னையிவன்சூழ்திரையாழி 
நஞ்சங்கொண்டகண்ணு தலைப்போனகுகின்றான் 
நெஞ்சங்கண்டேகல்லெனநின்றேநினைவுற்றாள் . 
கொல்வா மன்றேற்கோளுறுமிவ்வூரெனல்கொண்டாள் 
வெல்வாய் நீயேவென்றியெனத்தன் விழிதோறும் 
வல்வாய்தோறும்வெங்கனல்பொங்கம தில்வாயில் 
செல்வாயென்னா மூவிலைவேலைச்செலவிட்டாள் . 
தடித்தாமென்னத்தன்னெதிர்செல்லுந்தழல்வேலைக் 
கடித்தானாகம்விண்ணின்முரிக்குங்கருளன் போல் 
ஒடித்தான்கையாலும்பருவப்பவுயர்காலம் 
பிடித்தாணெஞ்சந் துண்ணெனவெண்ணம்பிழையாதான் . 
இற்றுச்சூலநீறெழுகாலத்தெரியொப்பாள் 
மற்றுத்தெய்வபல்படைகொண்டுமலைவாண்மேல் 
உற்றுக்கையாலாயுதமெல்லாமொழியாமல் 
பற்றிக்கொள்ளாவிண்ணிலெறிந்தான்பழியோர்வான் . 
வழங்குந்தெய்வப்பல்படைகாணாண் மலைவான்மேல் 
முழங்கும் மேகமென்னவுரப்பிமுதிர்கின்றாள் 
கழங்கும்பந்துங்குன்றுகொடாடுங்கரமோச்சித் 
தழங்குஞ்செந் தீச்சிந் தவடித்தா * டகவில்லாள் . 
அடியாமுன்னமங்கையனைத்து மொருகையால் 
பிடியாவென்னேபெண்ணிவள் கொல்லிற்பிழையென்ன 
ஒடியாநெஞ்சத்தோரடிகொண்டானுயிரோடும் 
இடியேறுண்ட | நாகமெனப்பாரிடைவீழ்ந்தாள் . 


( அஅ) 


( அக ) 


( க 0) 


( கூக ) 


விழுந்தாணொந்தாள் வெங்குருதிச்செம்புனல் வெள்ளத் 
தழுந்தாநின்றாணான் முகனார் தம்மருளூன்றி 


* 


தகவில்லாள்- புத்தியில்லாதவள் . 


+ நாகம் மலை . 


வது ] 


ஊர்தேடுபடலம் . 


எழுந்தாள் யாரும்யாவையுமெல்லாவுலகத்தும் 
தொழுந்தாள்வீரன்று துவன் முன்னின்றிவைசொன்னாள் . 


( கூஉ ) 


வேறு . 


ஐயகேள்வைய நல்குமயனருளமை தியாக 
எய்தியிம் மூதூர்காப்பெனிலங்கைமாதேவியென்பேர் 
செய்தொழிலிழுக்கியுள்ளந் திகைத்திந்தச்சிறுமை செய்தேன் 
உய்தியென்றளிதியாயினுணர்த்துவலுண்மையென்றாள் . ( கூகூ .) 
எத்தனை காலங்காப்பல்யானிந்தமூதூரென்று 
முத்தனைவினவினேற்குமுரண்வலிக்குரங்கொன்றுன்னைக் 
கைத்தலமதனாற்றீண்டிக்காய்ந்தவன்றென்னைக்காண்டி 
சித்திரநகரம்பின்னைச்சிதைவதுதிண்ணமென்றான் . 
அன்னதேமுடிந்ததையவரம்வெல்லும்பாவந்தோற்கும் 
என்னுமீதியம்பவேண்டுந்தகையதோவினிமற்றுன்னால் 
உன்னியவெல்லாமுற்றுமுனக்கு முற்றாத துண்டோ 
பொன்னகர்புகு தியென்னாப்புகழ்ந்தவளிறைஞ்சிப்போனாள் .. ( கரு) 
வீரனும் விரும்பிநோக்கிமெய்ம்மையேவினையுமஃதென் 
மாரியன்கமலபாதமகத்துறவணங்கியாண்டப் 
பூரியரிலங்கைமூதூர்ப்பொன்மதிறாவிப்புக்கான் 
சீரியபாலின் வேலைசிறுபிரைதெறித்ததன்னான் . 

( கூசு ) 
t வான்றொடர்மணியிற்செய்தமையறுமாடகோடி 
ஆன்றபேரிருளைச்சித்துப்பகல் செய்தவழகைநோக்கி 
ஊன்றியவுதயத்துச்சியொற்றைவானுருளைத்தேரோன் 
தோன்றினன் கொல்லோவென்னாவறிவனுந் துணுக்கங்கொண்டான் . 
மொய்ம்மணிமாடமூதூர்முழுதிருளகற்றுந்தானே 
மெய்ம்மையேயுணரினாணாமிகையெனவிலங்கிப்போனான் 
இம்மதிலிலங்கை நாப்பணெய்துமேற்றன் பாலெய்து 
மிம்மினியல்லனோவவ்வெயிற்கதிர்வேந்தனென்றான் . ( அ ) 
பொசிவுறு பசும்பொற்குன்றிற்பொன்மதினடுவட்பூத்து 
வசையறவிளங்குஞ்சோதிமணியினாலமைந்தமாடத் 
தசைவிலவிலங்கைமூதூராரிருளின்மையாலே 
நிசிசரராயிற்றம்மாநெடுநகர்நிருதரெல்லாம் . 

( 
என்றனனியம்பி வீதியேகுதலிழுக்கமென்னாத் 
தன் றகையனையமேனிசுருக்கிமாளிகையின் சாரல் 

முத்தனை - பிரமனை . + வான் தொடர்மணி-வானிலேசெல்லுகிறதினாலே அந்தர 
மணி , விண்மணியென்று சூரியனுக்குப் பெயர் . 
1 நிசிசரர் - இராக்காலத்திலும் சஞ்சரிக்கிறவர்கள் . 

4 


( 
கூ 
கூ 
. 
) 


கக 


உசு 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( 500) 


( 


( 
க 
0 
க 
) 


( 102 ) 


(கரு ) 


சென்றனனென்பமன்னோதேவருக்கமுதமீந்த 
குன்றெனவயோத்திவேந்தன் புகழெனக்குவவுத்தோளான் . 
ஆத்துறு சாலைதோறுமானையின் கூடந்தோறும் 
மாத்துறுமாடந்தோறும்வாசியின் பந்திதோறும் 
காத்துறுகடைகடோறுங்கருங்கடல்கடர் தகாலால் 
பூத்தொறுமவாவிச்செல்லும் பொறிவரிவண்டிற்போனான் . 
பெரியநாளொளிகொணானாவிதமணிப்பித்திப்பத்தி 
சொரியுமாநிழல்களாங்குச்சுற்றலாற்காலின்றோன்றல் 
கரியனாய்வெளியனாகிச்செய்யனாய்க்காட்டுங்காண்டற் 
கரியனாயெளியனாய்த் தன்னகத்துறையழகனேபோல் . 
கான கமயில்களென்னக்களி * மடவன்னமென்ன 
ஆனன கமலப்போது பொலிதரவரக்கர்மாதர் 
தேனுகுசாளச்சோலை - தெய்வ நீராற்றிற்றெண்ணீர் 
வானவர்மகளி ராட்டமஞ்சனமாடுவாரை . 
ஈட்டுவார் தவமலான்மற்றீட்டினாலியைவதின்மை 
காட்டினார்வி தியாரஃதுகாண்கிற்பார்க்காண்மினம்மா 
பூட்டுவார்முலை பொறாதபொய்யிடைநையப்பூநீர் 
ஆட்டுவாரமரர்மா தராடுவாரரக்கர்மா தர் . 
1 இலக்கண மரபிற்கேற்றவெழுவகைநரம்பினல்யாழ் 
அலத்தகத்தளிர்க்கைநோவவளந்தெடுத்தமைந்தபாடல் 
கலக்குறமுழங்கிற்றென்று சேடியர்கன்னிமார்கள் 
மலர்க்கையான்மாடத்தும்பர்மழையின்வாய்பொத்துவாரை . 
சந்தப்பூம்பந்தர்வேய்ந்ததமனியவரங்கிற்றத்தம் 
சிந்தித்ததுவுந்தெய்வமணிவிளக்கொளிருஞ்சேக்கை 
வந்தொத்துந் துரிதமாக்கள் விளம்பிதநெறிவழாமை 
கந்தர்ப்பமகளிராடு நாடகங்காண்கின்றாசை , 
திருத்தியபளிக்குவேதித்தெள்ளியவேல்களென்னக் 
கருத்தியல்புரைக்குமுண்கட்கருங்கயல் செம்மைகாட்ட 
வருத்திய கொழுநர் தம்பால்வரம்பின்றி வளர்ந் தகாம 
வருத்தியபயிர்க்குநீர்போலருந றவருந்துவாரை , 
கோதறுங்குவளை நாட்டங்கொழுநர்கணாட்டங்கொள்ளத் 
தூதுளங்கனியை வென்றதுவர்த்தவாய்வெண்மைதோன்ற 
மாதருமைந்தர் தாமுமொருவர்மேலொருவர்வைத்த 
காதலங்கள்ளுண்டார்போன் முறைமுறைகளிக்கின்றரை . 


(கச ) 


( கரு ) 


( காசு ) 


( க 0 எ ) 


( க 0 அ ) 


* மடவன்னம் முக்தபருவமுள்ள அம்சம் . + தெய்வநீர்- தெய்வத்தன்மை . 
- இலக்கணமரபு - இலக்ஷணகிரமம் . 


வது ) 


ஊர்தேடுபடலம் . 


* விற்படர் பவளப்பாதத்தலத்தகமெழுதிமேனி 
பொற்பளவில்லாவாசப்புனை நறுங்கலவைபூசி 
அற்புதவடிக்கண்வாளினஞ்சனமெழுதியந்தில் 
கற்பகங்கொடுக்கவாங்கிக்கலன்றெரிந்தணிகின்றாரை. 

( காக ) 
புலியடுமதுகைமைந்தர்புதுப்பிழையுயிரைப்புக்கு 
நலிவிடவமுதவாயானச்சுயிர்த்தயிற்கணல்லார் 
மெலிவுடைமருங்குன்மின்னினலமாச்சிலர் புவிம்மி 
ஒலிபடவுதைக்குந்தோறு மயிர்புளகு திக்கின்றாரை . 

( 550 ) 
உள்ளுடைமயக்காலுண்கண் சிவந்து வாய் வெண்மையூறித் 
துள்ளிடைடப்புருவங்கோட்டித்துடிப்பவேர் பொடிப்பத்தாய 
வெள்ளிடைமருங்குலார் தம்மதிமுகம் வேறொன்றாகிக் 
கள்ளிடைத்தோன்றநோக்கிக்கணவரைக்கவல்கின்றாரை . ( ககக ) 
ஆலையின்மலையின் சாரன் முழையினிலமுதவாரிச் 
சோலையிற் - அவசரில்லிற்சோனகர்னையிற்றூய 
வேலையிற்கொளவொணாதவேற்கணார்குமுதச்செவ்வாய் 
வாலெயிற்றூறு தீந்தேன்மாந்தினர்மயங்குவாரை . 

( ககஉ ) 
நலனுறு கணவர் தம்மைநவையுறப் பிரிந்து நல்கு 
முலையுறுகலவை தீயமுள்ளிலாமுளரிச்செங்கேழ் 
மலர்மிசைமலர்பூத்தென்னமலர்கையால்வதனந்தாங்கி 
உலவருமுயிரினோடுநெடி திரிந்துயிர்க்கின்றாரை , 

( ககங ) 
ஏ தியங்கொழுநர்தம்பாலெய்தியசலத்தர்வைகும் 
தாதியங்கமளிச்சேக்கையுயிரிலாவுடலிற் சார்வார் 
மாதுயர்க்காத அண்டவழியின் மேல்வைத்தகண்ணார் 
தூதியர்முறுவனோக்கியுயிர்வந்து துடிக்கின்றாரை 

( ககச ) 
சங்கொடுசிலம்பு நூலும் - பாதசாலகமுந்தாழப் 
பொங்குபன்முரசமார்ப்பவில்லுறைதெய்வம்பேணிக் 
கொங்கலர்கூந்தற்செவ்வாயரம்பையர்பாணிகொட்டி 
மங்கலகீதம் பாடமறிப்பலிவகுக்கின்றாரை , 

( ககரு ) 
இழைதொடர்வில்லும்வாளுமிருளொடுமலையயாணர்க் 
$ குழைதொடர்நயனக்கூர்வேல்குமார் நெஞ்சுருவக்கோட்டி 
முழைதொடர்சங்கம்பேரிமுகிலென முழங்கமூரி 
மழைதொடர்மஞ்ஞையென்னவிழாவொடுவருகின்றாரை 

( ககசு ) 
பள்ளியின்மைந்தரோடு மூடியபண்புநீங்கி 
ஒள்ளியகலவிப்பூசலுடற்றுதற்குருத்தநெஞ்சர் 
* விற்படர் - ஒளிபரவுவதான . - துவசர் -சாணார் . பாதசாலகம் - பாதசரம் . 
குழை - குண்டலமணிந்தகாதென்க . 


نوے 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 





( ககள் ) 


( கச ) 


மெள்ளவேயிமையை நீக்கியஞ்சனவிழுதுவேய்ந்த 
கள்ளவானெடுங்கணென்னும்வாளுறைகழிக்கின்றாரை . 
ஓவியமனையமா தரூடினருணர்வோடுள்ளம் 
மேவியகரணமற்றுங்கொழுநரோடொழியயாணர்த் 
தூவியம்பேடையென்னமின்னெனத்துவளவேகி 
ஆவியுந்தாமுமே சென்றருங்க தவடைக்கின்றாரை . 
* கின்னரமிதுனம்பாடவெண்மழைகிழித்துத் தோன்று 
மின்னெனத்தரளம்வேய்ந்தவெண்ணிறவிமான மூர்ந்து 
பன்னகமகளிர்சுற்றிப்பலாண்டிசைபரவப்பண்ணைப் 
பொன்னகர் வீதிதோறும்பு துமனை புகுகின்றாரை . 
கோவையுங்குழையுமின்னக்கொண்டலின் முரசமார்ப்பத் 
தேவர்வந்தாசி கூறமுனிவர் சோபனங்கள் செப்பப் 
பாவையர்குழாங்கள் சூழப்பாட்டொடுவானநாட்டுப் 
பூவையர்பலாண்டு கூறப்பு துமணம்புணர்கின்றாரை . 
இயக்கியாரக்கிமார்கணாகியரெஞ்சில்விஞ்சை 
முயற்கறைமலராத்திங்கண்முகத்தியர் முதலினோரை 
மயக்கறநாடியேகுமாரு திமலையின்வைகும் 
கயக்கமிறுயிற்சிக்கும்பகருணனைக்கண்ணிற்கண்டான் . 


( கககூ ) 


( கஉ ) ) 


( கஉக ) 


வேறு . 


(கஉஉ ) 


ஓசனையேழகன் றுயர்ந்தவும்பரின் 
வாசவன் மணிமுடிகவித்தமண்டபம் 
ஏசறவிளங்கிய திருளையெண்வகை 
ஆசையினிலைகெடவலைக்கலான்றது . 
அன்னதனடுவணோரமளிமீமிசைப் 
பன்னகவரசெனப்பரவைதானெனத் 
துன்னிருளொருவழிதொக்கதாமென 
உன்னருந் தீவினையுருக்கொண்டென்னவே . 
முன்னியகனை கடன் முழுகிமூவகைத் 
தன்னியல் கதியொடு தழுவித்தாதுகு 
மன்னெடுங்கற்பகவனத்துள்வைகிய 
இன்னிளந்தென்றல்வந்திழுகியேகவே . 
வானவர்மகளிர்கால்வருடமாமதி 
ஆநனங்கண்டமண்டபத்துளாய்கதிர்க் 


( கஉ ங ) 


( கஉச) 


* கின்னரமிதுனம் - இரட்டைக்கின்னரம் . + ஆசையினிலைகெட - திக்குகளிலும் நிலை 
யில்லாமற்போக . 

சதிமூன்று அதாவது மந்தகதி , தீவிரகதி , அதிதீவிரகதி , 


வது ]] 


ஊர்தேடுபடலம் . 


உகூ 


= 


( கஉரு ) 


( கஉ.சு ) 


கானகுகாந்தமீக்கான் றகாமர்நீர் 
தூநிற நறுந்தளிமுகத்திற்றோற்றவே . 
மூசியவுயிர்ப்பெனுமுடுகுவாதமும் 
வாசலின் புறத்திடைநிறுவிவன்மையான் 
நாசியினளவையினடத்தக்கண்டவன் 
கூசினன்கு தித்தனன்விதிர்த்தகையினான் . 
பூழியின்றொகை விசும்பணவப்போய்ப்புகும் 
கேழில் வெங்கிளர்கிடையுயிர்ப்புக்கேடிலா 
வாழியவுலகெலாந்துடைக்குமாருதம் 
ஊழியின்வரவு பார்த்துழல்வதொத்ததே . 
பகையெனமதியினைப்பகுத்துப்பாடுற 
வகையில் பேழ்வாய்மடுத்தருந்துவானெனப் 
புகையொடு முழங்கு பேருயிர்ப்புப் பொங்கிய 
நகையிலாமுழுமுகத்தெயிறு நாறவே . 
தடைபுகுமந்திரந்தகைந்தநாகம்போல் 
இடை புகலரியதோருறக்கமெய்தினான் 
கடையுகமுடிவெனுங்காலம்பார்த்தயல் 
புடைபெயராநெடுங்கடலும்போலவே . 


( கஉஎ) 


( கஉ அ ) 


( கஉ க ) 


வேறு . 


( கங O) 


( கஙக ) 


ஆவதாகிய தன்மையவரக்கனையரக்கர் 
கோவெனாரின்றகுணமிலியிவனெனக்கொண்டான் 
காவனாட்டங்கள் பொறியுகக்கனலெனக்கனன்றான் 
எவனோவிவன் மூவரினொருவனாமீட்டான் . 
குறுகி நோக்கி மற்றவன்றலையொருபதுங்குறித்த 
இறுகு திண்புயமிருபதிங்கிவனில்னென்னா 
மறுகியேறியமுனிவெனும் வடவைவெங்கனலை 
அறிவெனும் பெரும்பரவையம்புனலினாலவித்தான் . 
அவித்துநின்றெவனாயினுமாகவென்றங்கை 
கவித்து நீங்கிடச்சிலபகலென்பது கருதாச் 
செவிக்குத்தேனெனவிராகவன்புகழினைத் திருத்தும் 
கவிக்கு நாயகனனையவனுறையுளைக்கடந்தான் . 
மாடகூடங்கண்மாளிகையோளிகைமகளிர் 
ஆடரங்குக * ளம்பலந்தேவாலயங்கள் 
பாடல்வே திகைபட்டிமண்டபமுதற்பலவும் 
நாடியேகினனிராகவன்புகழெனுநலத்தான் . 
அம்பலம்- பொதுச்சாவடி. 


( க.உ ) 


( கருந ) 


கூ 0 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


மணிகொள் * வாயிலுட்சாளரத்தாள்களின் மலரில் 
கணிகொணாளத்திற்காலினும்புகையினுங்கலக்கும் 
நுணுகும்வீங்குமற்றவனிலையாவரே நுவல்வார் 
அணுவின்மேருவினாழியானெனச்செலும நுமன் . 


(காடு ) 


( காசு ) 


( க . எ ) 


ஏந்தலிவ்வகையெவ்வழி மருங்கினுமெய்திக் 
காந்தண்மெல்விரன்மடந்தையர்யாரையுங்காண்பான் 
வேந்தர்வேதியர்மேலுளோர் கீழுளோர் விரும்பப் 
போந்தபுண்ணியன்கண்ணகன் கோயிலுட்புக்கான் . 
பளிக்குவே திகைப்பவளத்தின் கூடத்திற்பசுந்தேன் 
துளிக்குங்கற்பகப்பந்தரிற் - கருநிறத்தோரை 
வெளித்துவைகுவ தரிதெனவவருருமேவி 
ஒளித்து வாழ்கின்ற தருமமன்னான்றனையுற்றான் . 
உற்றுநின் றவனுணர்வைத்தன்னுணர்வினாலுணர்ந்தான் 
குற்றமில்லதோர்குணமுளனிவனெனக்கொண்டான் 
செற்றநீங்கியமனத்தினனொருசிறைசென்றான் 
பொற்றைமாடங்கள் கோடியோர்நொடியிடைப்புக்கான் . 
முந்தரம்பையர் முதலினர்முழுமதிமுகத்துச் 
சிந்துரம்பயில்வாய்ச்சியர்யாரையுந்தெரிந்து 
மந்திரம்பலகடந்தவன்மனத்தின் முன் செல்வான் 
இந்திரன்சிறையிருந்தவாயிலின்கடையெதிர்ந்தான் . 
ஏதியேந் திய தடக்கையர்பிறையெயிறிலங்க 
மூதுரைப் பெருங்கதைகளும்பிதிர்களுமொழிவார் 
ஒதிலாயிரமாயிரமுணர்விலியரக்கர் 
காதுவெஞ்சினக்களியினர்காவலைக்கடந்தான் . 
முக்கணோக்கினன் முதன்மகன்றுவகைமுகனும் 
திக்குநோக்கியபுயங்களுஞ்சிலகாந்தனையான் 
ஒக்கநோக்கியர் குழாத்திடையுறங்குகின்றானைப் 
புக்கு நோக்கினன்புகைபுகாவாயிலும்புகுவான் . 
ளையும் வாளெயிற்றரக்கனோகணிச்சியான்மகனோ 
அளையில்வாளரியனையவன்யாவனோவறியேன் 
இளையவீரனுமேந்தலுமிருவரும்பலநாள் 
உளையவுள்ளபோரிவனொடு முளதெனவுணர்ந்தான் . 
இவனையின் றுணையுடைய போரிராவணனென்னே 
புவனமூன்றையும் வென்றதோர் பொருளெனப்புகறல் 


( கங அ ) 


( கரு க ) 


(கச ) 


( கசக ) 


* வாயில் -இல்வாய் முன்றில்- இல்முன் எனப்போல் , கருநிறத்தோரைஒளித்தெ 
னக்கூட்டி கருநிறத்தோருக்குப் பயந்து மறைந்து வைகியதருமம் எனக்கொள்க: 


வது ) 


ஊர்தேடுபடலம் . 


ஈக 


( கசஉ ) 


( கச ) 


( கசசு ) 


சிவனை நான் முகத்தொருவனைத்திருநெடுமாலாம் 
அவனையல்லவர்நிகர்ப்பவரென்பது மறிவோ . 
என்றுகைம்மறித்திடைநின்றுகாலத்தையிகப்ப 
தன்று போவதென்றாயிரமாயிரத்தடங்காத் 
துன்றுமாளிகையோளிககுரிசறத்துருவிச் 
சென்று தேடினனிந்திரசித்தினைத்தீர்ந்தான். 
அக்கன்மாளிகைகடந்துபோய்மேல திகாயன் 
தொக்ககோயிலும் பொருநர்களில்லமுந் துருவித் 
தக்கமந்திரத்தலைவர்கண்மனைகளுந்தாவிப் 
புக்கு நீங்கினனிராகவன் கழலெனப்புகழோன் . 
இன்னராமிரும் பெரும்படைத்தலைவர்களிருக்கைப் 
பொன்னின்மாளிகையாயிரகோடியும்புக்கான் 
* கன்னிமாநகர்ப்புறத்தகன் கரந்துறைகாண்பான் 
சொன்ன மூன்றினுநடுவணத்தகழியைத்தொடர்ந்தான் , 
தனிக்கடக்களிறெனவொரு துணையிலான்றாய 
பனிக்கடற்பெருங்கடவுடபைரியவந்துடைப்பான் 
இனிக்கடப்பதன்றேழ்கடல் கிடந்ததென்றிசைத்தான் 
கனிக்கடற்கதிர்தொடர்ந்தவனகழியைக்கண்டான் . 
பாழி நன்னெடுங்கிடங்கெனப்பகர்வரேற்பல்லோர் 
ஊழிகாலநின்றுலகெலாங்கல்லினுமுலவா 
ஆழிவெஞ்சினத்தரக்கனையஞ்சியாழ்கடல்கள் 
எழுமிந்நகர்சுலாயது கொலாமெனவிசைத்தான் . 
ஆயதாகியவசன்புனலகழியையடைந்தான் 
தாயவேலையினிருமடிவிசைதொடுதாவிப் 
போயகாலத்தும்போக்கரிதென்பது புகன்றான் 
நாயகன் புகழ் கடந்தபேருலகெலா நடந்தான் , 


( கசரு ) 


(கசசு ) 


எ 


( கசஎ ) 


( கசஅ ) 


வேறு . 


மேக்கு நால்வகை மேகமுங்கீழ்விழத் 
தூக்கினாலன்னதோயத்ததாய்த்துயர் 
ஆக்கினான்படையன்னவக N 
வாக்கினாலுரைவைக்கலுமாகுமோ. 
ஆனைமும் மதமும் பரியாழியும் 
வானமங்கையர் குங்குமவாரியும் 
நானமாதர்நறக்குழலாவியும் 
தேனுமாரமுந்தேய்வையுநாறுமால் , 


( கசக ) | 


( கரு ) 


* கன்னி- அழியாத . 


1 


கூஉ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( கருக ) 


( கருஉ ) 


( கருங ) 


உன்னுநாரைமகன்றிபு தாவுளில் 
அன்னங்கோழி வண்டானங்களாழிப்புள் 
கின்னாங்குரண்டங்கிலுக்கஞ்சிரல் 
சென்னங்காகங்குணாலஞ் * சிலம்புமே. 
நலத்தமாதர்நறையகினாவியும் 
அலத்தகக்குழம்புஞ்செறிந் தாடிய 
விலக்கணக்கரியோடிளமென்னடைக் 
குலப்பிடிக்குமோரூடல் கொடுக்குமால் . 
நறவுநாறியநாணறுந்தாமரை 
துறைகடோறுமுகிழ்த்தன தோன்றுமால் 
சிறையினெய்தியசெல்விமுகத்தினோ 
1 றேவுதாமுடையாரொடுங்கார்களோ , 
பளிங்குசெற்றிக்குயிற்றியபாயொளி 
விளிம்பும் வெள்ள முமெய்தெரியாதுமேல் 
தெளிந்தசிந்தையருஞ்சிறியார்களோ 
டளிந்தபோதறி தற்கெளிதாவரோ 
நீலமேமுதனன்மணிநித்திலம் 
மேலகீழபல்வேறொளிவீசலால் 
பாலின் வேலை முதற்பலவேலையும் 
கால்கலந்தனவோவெனக்காட்டுமே . 
அன்னவேலையகழியையார்கலி 
என்னவேகடந்திஞ்சியும்பிற்படத் 
துன்னருங்கடி மாநகர் துன்னினான் 
பின்னரெய்திய தன்மையும் பேசுவாம் . 
கரியநாழிகைபாதியிற்காலனும் 
வெருவியோடுமரக்கர் தம்வெம்பதி 
ஒருவனே - யொருபன்னிருயோசனைத் 
தெருவுமும்மை நூறாயிரந்தேடினான் . 


( கருச ) 


( கருரு) 


( கருசு ) 


( கருஎ ) 


வேறு . 


வேரியுமடங்கின $ நெடுங்கடல் விளம்பும் 
8 பாரியுமடங்கின தடங்கியது பாடல் 
காரியமடங்கினர்கள் கம்மியர்கண்மும்மைத் 
தூரியமடங்கினதொடங்கிய துறக்கம் . 

(கருஅ ) 
சிலம்பும் ஒலிக்கும் . + உறவு - ஒப்பு . - ஒரு ஒப்பற்ற . 
$ நெடுங்கடல் என்றதனானே நீண்டவீதிகளெல்லாம் ஜனசந்தடி அடங்கின என்க . 
5 பாரித்தல் - பரவுதல் - பாரி முதனிலைத் தொழிற்பெயர் , 


* 


வது ) 


ஊள தேடுபடலம் . 


h r . 


( க®0 ) 


( கசுக ) 


(கசு- உ .) 


இறங்கினநிறங்கொள்பரியோமுமவெங்கும் 
றங்கினமறங்கொளெயில்காவலர் துடிக்கன் 
பிறங்கினர்நறுங்குழலரன்பர்பிரியாதோர் 
உறங்கினர்பிணங்கியெதிரூடினவால்லார் . 
வடந்தருகடங்கொண்டயமைந்தர்கல்வி போர் 
சடத்தனரிடைந்தார்.கரித்தபாயில் பாம் 
மடந்தையர் கடந்தன முகட்டிடைமயங்கிக் 
கிடந்தனர்நடந்ததுபுணர்ச்சி தருகே தம் . 
வாமநறையின்றுறைமயங்கினர்மறந்தார் 
காமாறையின்றி றதுகர்த்தனர்களித்தார் 
பூமனறைவண்டறையலங்கமளிபுக்கார் 
தூமநறையின்றுறைபயின்றிலர் துயின்றார் . 
பண்ணிமையடைத்தபலகட்பொருநர்பாடல் 
விண்ணிமையடைத்தனவிளைந்த திருள்வீணைத் 
தண்ணிமையடைத்தன தழங்கிசைவழங்கும் 
கண்ணிமையடைத்தனவடைத்தனகபாடம் . 
விரிந்தனநரந்தமுதல் வெண்மலர்விளாகத் 
துரிஞ்சவருதென்றலுயிரின் புடையுலா வச் 
சொரிந்தனகருங்கண்வரு துள்ளி தருவெள்ளம் 
எரிந்தனபிரிந்தவர்தமெஞ்சுதலினெஞ்சம் . 
இளக்கரிழுதெஞ்சவிழுமெண்ணருவிளக்கை 

கத் 
துளக்கியது தென்றல்பகைசோரவுயர்வோரின் 
அளக்கரொடளக்கரியவாசையுறவீசா 
விளக்கினம்விளக்குமணிமெய்யுறு விளக்கம் . 
நித்தநியமத்தொழிலராய்நிறையுஞானத் 
துத்தமருறங்கினர்கள் யோகியர் துயின்மூர் 
மத்தமதவெங்களிறு றங்கினமயங்கும் 
பித்தருமுறங்கினரினிப்பிறரிதென்னாம் . 
ஆயபொழுதம்மதிலகத்தரசர்வைகும் 
தூயதெருவொன்றொடொருகோடி.துருவிப்போய்த் 
தீயவனிருக்கையயல்செய் தவகழிஞ்சி 
மேய திகடந்தனன் * வினைப்பகையை வென்றான் . 


( கசுந ) 


( கசு ச ) 


( கசுடு ) 


( க 


வேறு . 


போரியற்கையிராவணன் பொன்மனை 

சீரியற்கை நிரம்பிய திங்களாத் 
* வினைப்பகை தீவினைச் செய்கைகளான காமக்குரோதங்கள் . 

5 


--- * 


பந்தகாண்டம் 


( ஐந்தா 


T 


(கசு -4 ) 


தாரிகைக்குழுவிற்றமுவித்தொ ...i 
சிரியர்க்குறைவால் .. 5c for saf (65 ,cil . 
முயற்கருங்கறைநீங்கியமொய்மதி 
அயர்க்கும்வாண்முகத்தாரமுதன்னவர் 
இயக்கர்மங்கையர்யாவருமீண்டினார் 
நயக்குமாளிகைவீதியைாண்ணினான் . 
தழைந்த மொய்யொளிபெய்மணித் * தாழ்தொறும் 

ழைத்த நூலினுமின்னிளங்காலினும் 
நுழைந்துநொய் தினின மெய்யுறநோக்கினான் 
விழைந்தவெவ்வினைவோ றவீசினான் . 
அத்திரம்புனையானையரக்கன்மேல் 
வைத்தசிந்தையர்வாங்குமுயிர்ட்பினர் 
பத்திரம்புரை நாட்டமபதைப்பறச் 
சித்திரங்களெனவிருந்தார்சிலர் . 


( கசுக ) 


( க ) 


வள்ளல்வெஞ்சரமா மனையஞ்சியோ 
மெள்ளவேகனவின்பயன் வேண்டியோ 
கள்ள மென்கொலறிந்திலங்கண்முகிழ்த் 
துள்ளமின்றியுறங்குகின்றார்சிலர் . 


( கஎக ) 


பழுதின் மன்மதன் வெங்கணை பன்முறை 
உழுதகொங்கையரூசலுயிர்ப்பினர் 
அழுது செய்வதென்னாணையாக்கனை 
எழுதலாங்கொலென்றெண்னுகின்றார்சிலர் . 

( கஎஉ ) 
ஆவதொன்றருளாயெனதாவியைக் 
கூவுகின்றிலைகூறலை சென்றெனாப் 
பாவைபேசுவபோற்கண்பனிப்புறப் 
+ பூவையோடும்புலம்புகின்றார்சிலர் . 

( கஎங ) 
ஈரத்தென் றலிழுகமெலிந்துதம் 
பாரக்கொங்கையைப் பார்த்தனர்பாதகன் 
வீரத்தோள்களின் வீக்கரினைந்துயிர் 
சோரச்சோர துளங்குகின்றார்சிலர் . 

( கஎச ) 
நக்க செம்மணி நாறியநாணிழல் 
பக்கம்லீசுறுபள்ளியிற்பல்பகல் 
ஒக்கவாசையுலக்கவுலந்தவர் 
செக்கர்வான்றரு திங்களொத்தார்சிலர் . 

( கஎரு ) 
* தாழ்தொறும் - தாழ்க்கோல் “ திறவுகோல் ” செல்லுமிடங்களெல்லாம் . 
பூவை -நாகணவாய்ப்புள் . 


வது ] 


ஊர்தேடுபடலம். 


H. ரு 


(கசு) 


( கஎஎ ) 


வாளினாற்றெளிகற்பகவல்லியர் 
தோளினாற்றிய தூங்கமளித்துயில் 
நாளினாற்செவியிற்புகநாமயாழ்த் 
தேனாற்றிகைப்பெய்துகின்றார்சிலர் . 
கவ்வுதீக்கணை மேருவைக்கால்வளைத் 
தெவ்வினான்மலையேந்திய வேந்துதோன் 
வவ்வுசாந்து தம்மாமுலைவௌவிய 
செவ்விகண்டு குலாவுகின்றார்சிலர் . 
கூடிநான்குயர் வேலையுங்கோக்கநின் 
றாடினான்புகழங்கைநரம்பினால் 
நாடினாற்பெரும்பண்ணு நயப்புறப் 
பாடினான்பெயர்பாடுகின்றார்சிலர் . 
இனையதன்மையியக்கியசெய்திய 
மனையொராரமாயிரகோடியாம் 
அனையவன் குலத்தாயிழையாரிடம் 
நினைவினெய்தினனீதியினெய்தினான் . 


( கஎஅ ) 


( கஎக ) 


வேறு . 


எரிசுடர்மணியின் செங்கேழில் வெயிலிடைவிடாது 
விரியிருள் பருகிநாரூம்விளக்கின்றிவிளங்குமாடத் 
தரிவையர் குழுவுநீங்கவாசையும் தாமுமேயாய் 
ஒருசிறையிருந்து போனவுள்ளத்தோடுடுவாரும் . 

( கஅ 0 ) 
நகையெரிக்கற்றைநெற்றி நாவிதோய்ந்தனையவோதி 
புகையெனத்தும்பிசுற்றப்புதுமலர்பொங்குசேக்கை 
பகையென வேகியான்றபளிங்குடைச்சீதப்பள்ளி 
மிகையொடுங்காத * காமவிம்மலின்வெதும்புவாரும் . ( க அக ) 
* சவிபடுதகைசால்வானந்தானோருமேனியாகக் 
குவியுமீனாரமாகமின்கொடிமருங்குலாகக் 
கவிரொளிச்செக்கர்க்கற்றையோதியாமழையுண்கண்ணா 
அவிர்மதிர்நெற்றியாகவந்திவானொக்கின்றாரும் . 

( கஅஉ ) 
பானலுண்கண்ணும் வண்ணப்படி முறைமாறப்பண்ணைச் 
சோனை போன்றளிகள் பம்புஞ்சுரிகுழற்கற்றை சோர 
மேனிமிர்ந்தெழுந்தமாடவெண்ணிலாமுன்றினண்ணி 
வானமீன் கையின்வாரிமணிக்கழங்காடுவாரும் . 

( கஅங ) 
உழையுழைப்பரந்தவானயாற்றுநின்றும்பர்நாட்டுக் 
குழைமுகத்தாயந்தந்தபுனல்குளிர்ப்பிலவென் அடி 
* காமவிம்மல் - காமமிகுதி , சமி - சூரியன் , முறைமாறன் தமது நிலைகுபதம் 


சுந்தாகாண்டம் . 


( ஐந்தா 


( கஅச ) 


( கஅரு ) 


( சஅசு) 


( கஅள ) 


இழை தொடுத் திலங்குமாடமிடைதடுமாறவேறி 
மழைபொதுத்தொழுகுநீரான்மஞ்சனமாடுவாரும் . 
பன்னகவரசர் செங்கேழ்ப்பணாமணிவலி திற்பற்றி 
இன்னுயிர்க்கணவனீந்தானாமெனவிருத்திவிஞ்சை 
மன்னவர் முடியும்பூணுமாரமும்பணையமாகப் 
பொன்னணிபலகைசூது துயில்கிலர்பொருகின்றாரும் . 
சென்னகுகுடமுட்பாடல்சித்தியரிசைப்பத்தீஞ்சொற் 
பன்னகமகளிர்வன்வார்த் தண்ணுமைபாணிபேணப் 
பொன்னகர்த்தாளப்பந்தர்கற்பகப்பொதும்பர்பொற்றோள் 
இன்னகையரம்பைமாரையாடல்கண்டிருக்கின்றாரும் . 
ஆணியிற்கிடந்தகாதலகஞ்சுடவருவியுண்கண் 
சேணுயருறக்கந்தீர்ந்தசிந்தையர் செய்வதோரார் 
வீணையுங்குழலுந்தத் தமிடறும்வேற்றுமையுந் தீர்ந்த 
பாணிகள்ளந்தபாடலமிழ்துகப்பாடு வாரும் . 
தண்டலைவாழையன்னகுறங்கிடையல்குற்றட்டில் 
கொண்டபூந்துகிலுங்கோவைகலைகளுஞ்சோரக் ( கூர்ங்க 
உண்டலமந்தகண்ணோசேலிட்டுலாவுகின்ற 
குண்டலந்திருவில்வீசக்குரவையிற்குழற்றுவாரும் . 
நச்செனக்கொடியநாகக்கார்ளொடுகுருதிநக்கிப் 
பிச்சரிற்பிதற்றியல்குற்பூந்துகில்கலாபம்பீறிக் 
குச்சரித்திறத்தினோசைகளங்கொளக்குழுக்கொண்டீண்டிச் 
சச்சரிப்பானி கொட்டி நிறை தடுமாறுவாரும் . 
தயிர்நிறத்துறுகளுள்ளந் தள்ளுறவறிவுதள்ளிப் 
பயிர்வுறத்தெய்வமென் மேற்படிந்ததுபார்மினென்னா 
உயிருயிர்த்திரண்டுகையுமுச்சிமேலுயாநீட்டி 
மயிர்சிலிர்த்துடலுங்கூசிவாய்விரித்தொடுங்குவாரும் . 
இத்திறத்தாக்கிமார்களீரிருகோடியீட்டப் 
பத்தியருறையுந்தெய்வப்படர் நெடுந்தெருவும்பார்த்தான் 
சித்தியருறையுமாடத்தெருவும்பின்னாகச்சென்றான் 
உத்திசைவிஞ்சைமா தருறையுளைமுறையினுற்றான் . 


(கஅ ) 


( கஅக ) 


( க கூ 0) 


( ககூக ) 


வேறு. 


வளர்ந்தகாதலர்மகரிகைநெடுமுடியாக்கனைவரககாணார் 
தளர்ந்தசிந்தைதம்மிடையினுநடுங்கிடவுயிரொடு தடுமாறிக் 
களந்தவாநெடுங்கருவியிற்கைகளிற் செயிரியர்கலைக்கண்ணால் 
--- மக்தபாடல் வெங்லாவுதஞ்செவிபுகவலமாலுறுகின்றார் . ( ககூ 2 ) 
தண்ணுமையாணிபேனல் மத்தளங்களை 

முழக்கல் , 
- கூர்ங்கள் மிகவும் மயக்கமுள்ளமது . - உக்கிசை - அப்புறமான திக்கு . 
செயிரியர் - பாடகர்கள் . 


A 


கைகளா 


வது ) 


மாதேடுபடலம். 


ந . 


க 


புரியுநன்னெறிமுனிவரும்புலவரும்புகலிலாப்பொறை ...! 
எரியும் வெஞ்சினத்திகலடுகொடுந்திறலிராவணற்கெஞ்ஞான்றும் 
பரியுநெஞ்சினரிவரெனவயிர்த்ததோர்பகைகொடுபனித்திங்கள் 
சொரியும் வெங்கதிர் துணை முலைக்குவை சுடக்கொடிகளிற்றுடிக்கின்றார் . (1) 
சிறுகாலங்களூழிகளாம்வகைதிரிந்துசிந்தனைசிந்த 
முறுகுகாதலின் வேதனையுழப்பவர் முயங்கினர்முலை முன்றில் 
இறுகுசாந்தமுமெழுதுநற்குறிகளுமின்னுயிர்ப்பொறையா 
மறுகுவாட்கண்கள்சிவப்புறநோக்கினர்வயிர்த்தனருயிர்க்கின்றார் . (க.ச ) 
ஆயவிஞ்சையர்மடந்தையருறைவிடமாறிரண்டமைகோடி 
தூயமாளிகைநெடுந்தெருத்துருவிப்போய்த்தொலைவின்மூன் றுலகிற்கும் 
நாயகன் பெருங்கோயிலை நண்ணுவான் கண்டனனளிர் திங்கள் 
மாயாந் தியவாண்முகத்தொரு தனிமயன் மகளுறைமாடம் . 
கண்டுகண்ணொடு கருத்தொடுகடாவினன்காரணங்கடைநின்ற 
துண்டு வேறொரு சிறப்பெங்கணாயகற்குயிரினுமுரியாளைக் 
கொண்டுபோந்தவன்வைத்ததோருறையுள் கொல்குலமணிமனைக்கெல்லாம் 
விண்டுவின் றடமார்பினின்மணியொத்த திதுவெனவியப்புற்றான் , ( ககசு ) 
அரம்பைமேனகை திலோத்தமையுருப்பசியாதியர் மலர்க்காமன் 
சாம்பெய்தூணிபோற்றளிரடிதாந்தொடச்சாயசைபணிமாறக் 
கரும்பையுஞ்சுவைகைப்பித்தசொல்லியர்காமரங்கனியாழின் 
நரம்பினின்னிசைசெவி புகநாசியிற்கற்பகவிரைநாற , 

(ககூஎ ) 
விழைவுநீங்கியமேன்மையோராயினுங்கீழ்மையோர்வெகுளுற்றால் 
பிழை கொனன்மைகொல்பெறுவதென்றையாறுபீழையாற்பெருந்தென்றல் 
உழையர்க...வப்புக்கேதெனப்பெயர்வதோரூசலினுள தாகும் 
பழையம்யாமெனப்பண்பிலசெய்வபோபரிணிதர்பயனோர்வார் . (கஅ ) 


இன்ன தன்மையினெரிமணிவிளக்கங்களெழில் கெடப்பொலிகின்ற 
என்ன தின்னொளிதழைப்புறத்துயிலுறுதையலைத் தகைவில்லான் 
அன்னளாகியசானகியிவளெனவயிர்த்தகத்தெழுவெந்தீ 
துன்னுமாருயிருடலொடுசுடுவதோர் துயருழந்திவை சொன்னான் . ( கசுக ) 


எற்புவான்றொடர்யாக்கையாற் பெறும்பயனிகந்தனெனி துநிற்க 
* அற்புவான் றளையிற்பிறப்பதெனொடுமிகழ்ந்து தன்னருந்தெய்வக் 
கற்பு நீங்கியகனங்குழையிவெளெனிற்காகுத்தன்புகழோடும் 
பொற்பும்யானுமிவ்விலங்கையுமாக்கரும்பொன்று துமின்றென்றான் . ( 200 ) 
மானுயர் திருவடிவினளவளிவண்மாறுகொண்டனள் கூறின் 
தானியக்கியோதானவர்தையலோவையுறுந்தகையானாள் 


அன்பு - அற்பெனத்திரிந்தது . 


கூஅ 


சுந்தரகாண்டம். 


( ஐந்தா 


கானுயர்த்தாரிராமன்மேனோக்கியகாதல்காரிகையார்க்கு 
மீனுயர்த்தவன் மருங்குதான்மீகமோநினைந்துமிகையென்முன் . ( 2.0 க ) 
இலக்கணங்களுஞ்சில வென்னிலுபெல்லை சென்றிறுக்கில்லா 
அலக்கணெய்துவதணிய துண்டென்றெடுத்தறைகுவதிவள்யாக்கை 
மலர்க்கருங்குழல்சோர்ந்துவாய்வெரீ இச்சிலமாற்றங்கள்பறைகின்றாள் 
உலக்குமிங்கிவளகணவனுமழிவுமில் வியனகர்க்குளதென்றான் . ( 202 ) 
என்றுணர்ந்துநின்றேமுறுமிந்திலையி ற்கவித்திறனென்னாப் 
பின்றுசிந்தையன்பெயர்ந்தனனெடுமனைபிற்படப்பெருமேருக் 
குன்றுகுன்றிய தகையுறவோங்கிய கொற்றமாளிகை தன்னில் 
சென்றுபுக்கனனிராவணற்கெடுப்பருங்கிரியெனத்திரடோளான் . ( 205 ) 
நிலந்துடித்தனநெடுவரைபொடித்தனக்ருதர் தங்குலமாதர் 
பொலந்துடிக்கமை மருங்குல்போற்கண்களும்புருவமும் பொற்றோளும் 
வலந்துடித்தன * மாதிரந் துடித்தனதடித்தின்றிமதிவானம் 
கலந்திடித்தனவெடித்தனபூரணமங்கலகலசங்கள் . 

( 204 ) 
புக்கு நின்று தன்புலன்கொடுநோக்கினன்பொருவருந்திருவுள்ளம் 
நெக்குகின்றனனீங்குமந்தோவிந்தநெடுநகர்த் திருவென்னா 
எக்குலங்களின்யாவரேயாயினுமிருவினை யெல்லோர்க்கும் 
ஒக்கு மூழ்முறையல்ல துவலியதொன்றில்லெனவுணர்வுற்றான் . 

(20p ) 


நாற்பெருங்கடனுணங்கிய கேள்வியனோக்கினனியனோன்றாள் 
வேர்பெருங்கடல்புடைபரந்தீண்டிய வெள்ளிடைவியன்கோயில் 
பாற்பெருங்கடற்பன்மணிப்பஃறிரைப்பரப்புடைப்படர்வேலை 
மாற்பெருங்கடல்வ திந்ததேயனையதோர்வளப்பினன் றுயில்வானை . ( 20 சு ) 
குழவிஞாயிறு குன்றிவர்ந்தனையனகுருமனிநெடுமோலி 
இழைகளோடு நின்றிள வெயிலெறித்திடவிரவெனும் பொருள்லிய 
முழைகொண்மேருவின் பொகுட்டிடைக்கனகனைமுருக்கியமாட்சியம் 
தழைகொடோளொடு தலைபலபாப்பிமுன்றுயில்வதோர் தகையானை . ( உ.0 எ ) 
ஆயபொற்கலத்தாய்வளையாம்பையராயிரரணியின்று 
தூயபொற்கவரித்திரளியக்கிடச்சுழிபடுபசுங்காற்றின் 
வீயகற்பகத்தேன் றுளிவிராயனவீழ்தொறுநெடுமேனி 
தீயநற்றொடிச்சீதையைநினைதொறுமுயிர்த் துயிர்தேய்வானை . ( 20 அ ) 


குழந்தைவெண்மதிக்குடுமியனெடுவரைகுலுக்கியகுலத்தோளைக் 
கழிந்து புக்கிடைகரந்தன 1 வங்கன்நெவங்கடுங்கணை பலபாய 
உழந்தவெஞ்சமத்துயர் திசையானையினொளிமருப்புற்றிற்ற 
பழந்தழுபினுக்கிடையிடையேசிலபசும்புண்களசும்பூற , 


( 2 O 4 ) 


* மாதிரம் - திசை. + அநங்கன் .தேகமில்லாதவன் , மன்மதன் . 


வது ) 


ஊர்தேடுபாடலம் . 


கூ.கூ 


சாந்தளாவியகலவைமேற்றவழ்வுறுதண்டமிழ்ப்பசுந்தென்றல் 
எந்து காமவெங்கனலினுக்குமிழதட்டுருத்தியினுயிர்ப்பேறக் 
காந்தண்மென்விரற்சனகிமேன்மன முதற்காரணங்கள் கடி தோடப் 
பாந்தணீங்கியமுழையெனக்குழைவுறுநெஞ்சுபாழ்பட்டானை . 


(உக ) 


வேறு. 


கொண்டபேருக்கமூகத்திசைதொறுங்குறித்துமேனான் 
மண்டிய செருவின்வீரத்தோள்களால்வாரிவாரி 
உண்டது தெலிட்டிப்பேழ்வாய்க்கடைகடோறொழுகிப்பாயும் 
அண்டர்தம்புகழிற்றோன்றும்வெள்ளியிற்றமைதியானை . ( உகக ) 
வெள்ளி வெண்சேக்கைவெந்துபொறியெழவெதும்புமேனி 
புள்ளிவெண்மொக்குளென்னப்பொடித்துவேர்கொதித்துப்பொங்கக் 
கள்ளவிழ்மாலைத்தும்பி வண்டொடுங்கரிந்து சாம்ப 
ஒன்ளிணர்மாலை தீயவுயிர்க்கின்றவுயிர்ப்பினானை . 

( உ க உ ) 
தேவியனேமியானிற்சிந்தைமெய்த் திருவினேகப் 
பூவியலமளிமேலாப்பொய்யுறக்குறங்குவானைக் 
காவியங்கண்ணி தன்பாற்கண்ணியகாதனீரின் 
ஆவியையுயிர்ப்பென்றோ துமம்மியிட்டரைக்கின்றானை . ( உக ) 
மிகுந்தகைநினைப்புமுற்றவுருவெளிப்பட்ட வேலை 
நகுந்தகைமுகத்தன்காதனடுக்குறுமெய்யன்வார்தேன் 
உகுந் தகைமொழியாண்முன்னமொருவகையுறையுளுள்ளே 
புகுந்தனளன்றோவென்றுமயிர்புறம் பொடிக்கின்றானை . ( உகச ) 
மென்றொழிற்கலாபமஞ்ஞைவேட்கைமீச்கூருமேனும் 
குன்றொழித்தொருமாக்குன்றினரிதிற்சேர்கொள்கைபோல 
வன்ெ 

றாழிற்கொற்றப்பொற்றோன் மணந்தருமயிலேயன்னார் 
ஒன்றொழித்தொன்றினே கவரியதோரொழுக்கினனை . ( உகரு ) 


வேறு . 


தழுவாநின்றகருங்கடன் மீது தயகிரியிற்சுடர் தயங்க 
எழுவானென்னமின்னிமைக்குமாரம்புரளுமியல்பிற்றாய் 
முழுவானவராயுலகமொருமூன்றுங்காக்கு * முதற்றேவர் 
மழுவாணேமிகுலிசத்தின்வாய்மைதுடைத்த மார்பானை . 


( உகசு ) 


வேறு . 


தோடுழுதண்டார்வண்டுந்திசையானை மதந்துதைந்தவண்டுஞ்சுற்றி 
மாடுழுதநறுங்கலவைவயக்களிற்றின்சிந்துரத்தைமாறுகொள்ளக் 

* முதற்றேவரென்றது ஈண்டு (நான்முகனிவனுக்குறவாகலால் ) உருத்திரன் , 
விஷ்ணு , இந்திரனை என்க . 


சம் 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்த 


கோடுழுதமார்பானைக்கொலையுழுதவடிவேலின் கொற்றமஞ்சித் 
தாடொழுதபகை வேந்தர் முடியுழுத்தழும்பிருந்த சரணத்தானை . 


( 2.கா ) 


வேறு . 


கொண்டதோருருவமாயன் குறளினுங்குறுகரின்றான் 
ரிண்டலையத் அந்தோன்களிருபதுந்தெரியநோக்கிக் 
கண்டனன்காண்டலோடுங்கருத்தின் முன்காலச்செந்தீ 
விண்டன கண்கள் கீண்டு வெடித்தன கீழுமேலும் . 


( உகஅ ) 


வேறு . 


தோளாற்றலென்னாகுமேனிற்குஞ்சொல்லென்னாம் 
வாளாற்றகண்ணாளைவஞ்சித்தான்மணிமுடியென் 
தாளாற்றலாலிடித்துத்தலைபத்துந் தகர்த்தென்றன் 
ஆளாற்றல் காட்டேனாலடியேனாய்முடியேனே . 
நடித்து வாழ்தகைமைய தோவடிமைதானன்னு தலைப் 
பிடித்தவாளாக்கனார்யான் கண்டும் பிழைப்பரோ 
ஒடித்துவான்றோளனைத்துந்தலைபத்துமுதைத் துருட்டி 
முடித்திவ்வூர்முடித்தான் மேன்முடிவதெலாமுடிந்தொழிக. ( உஉ o ) 
என்றூக்கியெயிறுகடித்திருகானும் பிசைந்தெழுந்து 
நின்றூக்கியுணர்ந்துரைப்பானேமியோன் பணியன்றால் 
ஒன்றூக்கியொன்றிழைத்தலுணர்வுடைமைக்குரித்தன்றால் 
பின் அக்கினிதுசாலப்பிழையாகுமெனப்பெயர்ந்தான் . ( உஉக ) 
ஆலம்பார்த்துண்டவன் போவாற்றலமைந்துளரெனினும் 
சீலம்பார்க்குறியோர்களெண்ணாது செய்பவோ 
மூலம் பார்க்குறினுலகைமுற்றுவிக்குமுறைதெரினும் 
காலம்பார்த்திறைவேலைகடவா தகடலொத்தான் . 

( உ உ உ ) 
இற்றைப்போர்ப்பெருஞ்சீற்றமென்னோடு முடிந்திடுக 
கற்றைப்பூங்குழலாளைச்சிறைவைத்தகண்டகனை 
முற்றப்போர்முடித்ததொருகுங்கென்றான் முனைவீரன் 
கொற்றப்போர்ச்சிலைத்தொழிற்குக்குறைவுண்டாமெனக்குறைந்தான் 
அந்நிலையான் பெயர்ந்துரைப்பானாய்வளைக்கையணியிழையார் 
இந்நிலையானுடன்றுயில்வாருளரல்லரிவனிலையும் 
புன்னிலையகாமத்தாற்புலர்கின்றநிலைபூவை 
நன்னிலையினுளளென்னுநலனெனக்கு நல்குமால் . ( உ உச ) 
என்றெண்ணியீண்டினியோர்பயனில்லையெனநினையாக் 
குன்றன்னதோளவன்றன்கோமனைபிற்படப்பெயர்ந்தான் 


* கீழ்கீண்டு - மேல்வெடித்தன எனக்கூட்டுக . 


வது ) 


ஊர்தேடுபடலம் . 


P க 


நின்றெண்ணியுன்னுவானந்தோவிந்தெடுக்காம் 
பொன்றுன்னுமணிப்பூணாரிலரென்னப் - பொருமுவான் . ( உ உரு ) 
கொன்றானோகற்பழியாக்குலமகளைக்கொடுந்தொழிலால் 
தின்றானோவப்புறத்தேசெறித்தானோசிறையறியேன் 
ஒன்றானுமுணரகிலேன்மீண்டினிப்போயென்னுரைக்கேன் 
பொன்றாதெபொழுதெனக்குக்கொடுந்துயரம்போகாதால் . சு ) 
கண்டுவருமென்றிருக்குங்காகுத்தன் கலிகுலத்தோன் 
கொண்டுவருமென்றிருக்கும்யானிழைத்தகோளிதுவால் 
+ புண்டரிகநயனத்தான்பாலின்னம்போவேனோ 
1 விண்டவரோடுடன் வீயா தியான்வாளாவிளிவேனோ. ( உஉ எ) 
$ கண்ணியநாள் கழிந்துளவாற்கண்டிலெனாற்கனங்குழையை 
விண்ணடைதுமென்றாரையாண்டிருத்திவிரைந்தயான் 
எண்ணியது முடிக்ககிலேன்யான் முடியாதிருப்பேனோ 
புண்ணியமென்றொருபொருளென்னுழைநின்றும்போயதால் . (உஉ அ ) 
ஏழு நூறோசனை சூழ்ந்தெயில் கிடந்த திவ்விலங்கை 
வாழு 8 மாமன்னுயிர்யான் காணாதமற்றில்லை 
ஊழியான் பெருந்தேவியொருவரையும்யான் காணேன் 
ஆழி தாயிடராழியிடையேவீழ்ந்தழிவேனோ. 

( உ உக) 
வல்லாக்கன் றனைப்பற்றிவாயாறு குரு தியுகச் 
கல்லரக்குங்க ரதலத்தாற்காட்டென்றுகாண்கேனோ 
எல்லரக்குமயினு திவேலிராவணனுமிவ்வூரும் 
மெல்லரக்கினுருக்கியுகவெந்தழலால்வேய்கேனோ. 

( உங் 0) 
வானவரே முதலோரைவினவவெனேல்வல்லரக்கன் 
தானொருவனுளனாகவுமைசெய்யுந் தருக்கிலரால் 
ஏனையர்களெங்குரைப்பாரெவ்வண்ணந்தெரிகேனோ 
ஊனழியநீங்காதவுயிர்சுமந்தவுணர்வில்லேன் . 

(உங்க ) 
எருவைக்குமுதலாயசம்பாதியிலங்கையிலத் 
திருவைக்கண்டனனென்றானவனுரையுஞ்சிதைந்ததால் 

கருவைக்குநெடுநகரைக்கடலிடையேகரையாதென் 
உருவைக்கொண்டின்னமுநானுளெனாகியுழல்கேனோ. ( உ ங உ ) 
வடித்தாய்பூங்குழலாளைவானறியமண்ணறியப் 

பிடித்தானிவ்வடலாக்கனெனுமாற்றம்பிழையாதால் 
* பொருமுவான் - துக்கிக்கலானார் , + புண்டரிகநயனத்தான் . தாமரைக்கண்ணன் , 
- விண்டவர் விட்டவர் , $ கண்ணியநாள் - கெடுவு செய்தனுப்பின காலவளவு, 

மா மன்னுயிர் பெருமையும் சரமும் நிலைமையும் அசரமுமான உயிர்களில் , 
கரு - தெய்வக்கம்மாளன் . 

6 


சஉ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( உ ங ங ) 


எடுத்தாழியிலங்கைதனையிருங்கடலினிட்டிவனை 
முடித்தாலேயான் முடி தன் முறைமன்றவென்றுணர்வான் . 
எள்ளுறையுமொழியாமல்யாண்டையுளுமுளனாய்த்தன் 
உள்ளுறையுமழகனைப்போலெம்மருங்குமுலாவினான் 
புள்ளுறை * யுய்யானத்தையுறநோக்கியயல்போவான் 
கள்ளுறையுமலர்ச்சோலையயலொன்று கண்ணுற்றான் . 

ஊர்தேடு படலம் - முற்றிற்று . 
( ஆ. திருவிருத்தம் - ந O. ) 


( உக ச ) 


கூ - வது காட்சிப்படலம் . 


பிராட்டியைக்கண்டது . 


மாடு நின்றவம்மணிமலர்ச்சோலையை மருவித் 
தேடியவ்வழிகாண்பெனேற்றீருமென் சிறுமை 
ஊடுசண்டிலெனெனிற்பின்னருரியதொன்றில்லை 
வீடுவேன்மற்றிவ்விலங்கன் மேலிலங்கையை வீட்டி , 


(க ) 


( 
உ 
) 


( 
க 
) 


என்று சோலை புக்கெய்தினனிராகவன் றூதன் 
ஒன்றுவானவர்பூமழைசொரிந்தனருவந்தார் 
அன்றவாளரக்கன் சிறையவ்வழிவைத்த 
துன் றலோதி தன்னிலையினைச்சொல்லுடான்றுணிந்தாம் , 
வன்மருங்குல்வாளரக்கியர் - நெருக்கவங்கிருந்தார் 
கன்மருங்கெழுந்தென்றுமோர் துளிவரக்காணா 
நன்மருந்து போனலன றவுணங்கியநங்கை 
மென்மருங்குல்போல்வேறுளவங்கமுமெலிந்தாள் . 
நுயிலெனக்கண்களிமைத்தலுமுகிழ்த்தலுந்துறந்தாள் 
வெயிலிடைத்தந்தவிளக்கெனவொளியிலாமெய்யாள் 
மயிலியற்குயின் மழலையாண்மானிளம்பேடை 
அயிலெயிற்றுவெம்புலிக்குழாத்தகப்பட்டதன்னாள் . 
விழுதல்விம்முதன்மெய்யுறவெதும்புதல் வெருவல் 
எழுதலேங்குதலிரங்குதலி ராமனையெண்ணித் 
தொழுதல்சோருதறுளங்குதறுயருழந்துயிர்த்தல் 
அழுதலன்றிமற்றயலொன்றுஞ்செய்குவதறியாள் . 


( ச ) 


( ரு ) 


* உய்யானம் - தோப்பு , சோலை , + நெருக்க - ஈண்டு வருத்தப்படுதல் , 


காட்சிப்படலம் . 


சங 


( 
க 
) 


( 
அ 
) 


தழைத்தபொன் முலைத்தடங்கடந்தருவிபோய்த்தாழப் 
புழைத்தபோலநீர்நிரந்தரம்பொழிகின்றபொலிவால் 
இழைக்கு நுண்ணியமருங்குலாளிணைநெடுங்கண்கள் 
மழைக்கணென்பது காரணக்குறியெனவகுத்தாள் . 
அரியமஞ்சினோடஞ்சனமுதலிவையதிகம் 
கரியகாண்டலுங்கண்ணினீர்கடல்புகக்கலுழ்வாள் 
உரியகாதலினொருவரோடொருவரையுலகில் 
பிரிவெனுந்துயருருவுகொண்டாலன பிணியாள் . 

( எ 
துப்பினாற்செய்தகைகொடுகால்பெற்றதுளிமஞ் 
சொப்பினான் றனைநினைதொறுநெடுங்கண்களுகுத்த 
அப்பினானனைந் தருந்துயருயிர்ப்புடையாக்கை 
வெப்பினாற்புலர்ந்தொருநிலையுறாதமென்று கிலாள் . 

( 
* அரிதுபோகவோவி திவலி கடத்தலென்றஞ்சிப் 
பரிதிவானவன் குலத்தையும் பழியையும் பாராச் 
சுருதிநாயகன்வரும் வருமென்பதோர்துணிவால் 
கருதி மாதிரமனைத்தையுமளக்கின்றகண்ணாள் . 
கமையினாடிருமுகத்தயல்க துப்புறக்கவ்விச் 
சுமையுடைக்கற்றைநிலத்திடைக்கிடந்த தூமதியை 
அமையவாயிற்பெய்துமிழ்கின்றவயிலெயிற்றாவிற் 
குமையுறத் திரண்டொருசடையாகிய குழலாள் . 

( க0 ) 
ஆவியந்துகில்புனைவதொன் றன்றிவேற்றியாள் 
தூவியன்னமென்புனலிடைத்தோய்கிலாமெய்யாள் 
தேவுதெண்கடலமிழ்து கொண்டநங்கவேள் செய்த 
ஓவியம்புகையுண்டதேயொக்கின்றவுருவாள் . 

( கக ) 
கண்டிலன் கொலாமிளவலுங்கனைகடனடுவண் 
உண்டிலங்கையென்றுணர்ந்திலருலகெலாமொறுப்பான் 
கொண்டிறந்தமையறிகிலராமெனக்குழையாப் 
புண்டிறந்ததினெரி நுழைந்தாலெனப்புகைவாள் . 
மாண்டுபோயின னெருவைகட்கரசன்மன்மற்றோர் 
யாண்டையென்னிலையறிவுறுப்பார்களிப்பிறப்பில் 
காண்டலோவரிதென்றென்றுவிம்முறுங்கலங்கும் 
மீண்டுமீண்டுபுக்கெரி நுழைந்தாலெனமெலிவாள் . 

( கங ) 
என்னை நாயகனிளவலையெண்ணலாவினையேன் 
சொன்னவார்த்தைகேட்டறிவிலளெனத்துறந்தானோ 
* அரிது - விதிவலிநடத்தல் தானே செல்லமாட்டாமையாற்போக அரிவென்றும் 
தன்னாலொன்றுஞ் செய்யக்கூடாமையால் விதிவவிகடப்பதென்றுங் கூறினாள் என்க : 

t மாதிரம் - திக்கு . - எருவைகட்கரசன் - சடாயு , 


சச் 


சுந்தரகாண்டம் . 


ஐந்தா 


( கச) 


முன்னையூழ்வினை முடிந்ததோவென்றென்று முறையால் 
பன்னவாய்புலர்ந்துணவுதேய்ந்தாருயிர்பதைப்பாள் . 
அருந்து மெல்லடகாரிடவருந்துமென்றழுங்கும் 
விருந்து கண்டபோதென்னுறுமோவென்றுவிம்மும் 
மருந் துமுண்டுகொல்யான்கொண்டநோய்க்கென்றுமயங்கும் 
இருந்தமாநிலஞ்செல்லரித்திடவுமாண்டெழாதாள் . 
வன்கண்வஞ்சனையாக்கரித்துணைப்பகல்வையார் 
தின்பரென்னினிச்செயத்தக்கதென்று தீர்ந்தானோ 
* தன்குலப்பொறைதன் பொறையெனத்தணிந்தானோ 
என்கொலெண்ணுவேனென்னுமங்கிராப்பகலில்லாள் . 
பெற்றதாயருந்தம்பியும் பெயர்த்தும் வந்தெய்திக் 
கொற்றமாநகர்கொண்டிறந்தார்களோகுறித்துச் 
சொற்றவாண்டெலாமுறைந்தன்றியந்நகர் துன்னான் 
உற்ற துண்டெனாப்படருழந்துறாதநோயுறுவாள் . 
முரனெனத்தகுமொய்ம்பினோர் முன்பொரு தவர்போல் 
வானுமாயமும்வஞ்சமும்வரம்பிலவல்லார் 
பொரநிகழ்ந்ததோர்பூசலுண்டாமெனப்பொருமாக் 
கரனெ திர்ந்ததுகண்டனளாமெனக்கவல்வாள் . 


( கச ) 


( 
சஎ 
) 


வேறு . 


( கக ) 


தெம்மடங்கியசேணிலங்கேகயர் 
தம்மடந்தையுன்றம்பியதாமெனா 
மும்மடங்குபொலிந்தமுகத்தினன் 
வெம்மடங்கலையுன்னிவெதும்புவாள் . 
மெய்த்திருப்பதமேவென்ற போதினும் 
இத்திருத்துறந்தேகென்றபோதினும் 
சித்திரத்தினலர்ந்த செந்தாமரை 
ஒத்திருந்த முகத்தினையுன்னுவாள் . 
தேங்குகங்கைத் திருமுடிச்செங்கணான் 
வாங்குகோலவடவரைவார்சிலை 
t ஏங்குமாத்திரத்திற்றி ரண்டாய்விழ 
வீங்குதோளை நினைந்துமெலிந்துளான் . 
இன்னலம்பரவேந்தற்கியற்றிய 
பன்னலம்பதினாலாயிரம்படை 


( 
20 
) 


( உக) 


* தன்குலப்பொறை-தணித்தானோ-உலகையாளுகிறது தன்குலப்பொறை ஆக 
லால் இப்போதாள் வோரில் லாமைப்பற்றித் தனது சுமையென்று போயினாரோவென் 
* து கருத்து , + ஏங்குமாத்திரத்து - துக்கிக்குமளவில் . 


வது ) 


காட்சிப்படலம் . 


( உஉ ) 


(உங ) 


(உச ) 


J 


(உரு ) 


கன்னன் மூன்றிற்களப்படக்கால்வளை 
வின்னலம்புகழ்ந்தேற்றிவெதும்புவாள். 
ஆழநீர்க்கங்கையம்பிகடாவிய 
ஏழைவேடனுக்கெம்பிநின் றம்பி நீ 
தோழன்மங்கைகொழுந்தியெனச்சொன்ன 
வாழிநண்பினையுன்னிமயங்குவாள் . 
மெய்த்ததாதைவிரும்பினனீட்டிய 
கைத்தலங்களைக்கைகளினீக்கிவே 
றுய்த்தபோது * தருப்பையிலொண்பதம் 
வைத்தவேதிகைச்செய்தி மனக்கொள்வாள் . 
உரங்கொடேமலர்ச்சென்னியுரிமைசால் 
வரங்கொள்பொன் முடி தம்பிவனைந்திலன் 
திரங்குசெஞ்சடைகட்டிய செய்வினைக் 
கிரங்குயேங்குவதெண்ணியிரங்குவாள் . 
பரித்தசெல்வமொழியப்படருநாள் 
அருத்திவேதியர்க்கான் குலமீந்தவர் 
கருத்தினாசைக்கரையின்மைகண்டிறை 
சிரித்தசெய்கைநினைந்தழுஞ்செய்கையாள் . 
மழுவின் வாளினன்மன்னரை - மூவெழு 
பொழுதினூறிப்புலவுறுபுண்ணினீர் 
முழுகினான்றவமொய்ம்பொடுமூரிவில் 
தழுவுமேன்மைநினைந்துயிர்சாம்புவாள் . 
ஏகவாளியவ்விந் திரன்காதன்மேல் 
போகவேவியது கண்பொடித்தநாள் 
காகமுற்றுமோர்கண்ணிலவாக்கிய 
வேகவென்றியைத்தன் றலைமேற்கொள்வாள் . 
வெவ்விராதனைமேல்வருங் - தீவினை 
வவ்வியமாற்றருஞ்சாபமுமாற்றிய 
அவ்விராமனையுன்னித்தன்னாருயிர் 
செவ்விராதுணர்வோய்ந்துடறேம்புவாள் . 


( உச ) 


( உஎ ) 


( உ அ ) 


(உக ) 


வேறு . 


இருந்தனடிரிசடையென்னுமின்சொலில் 

திருந்தினாளொழியமற்றிருந்த தீவினை 
* தருப்பையில் என்பது அசம்ஹியப்படாமல் பரிசத்தமுள்ளதை யெடுக்கிறது 
போல் எடுத்து அம்மிமேல் வைத்த குணத்தைமனக் கொள்வாளென்க . 

+ மூஎழுபொழுதின் - இருபத்தொரு வம்சத்தளவும் . - தீவினை ஈண்டு - ஆகாமிய 
கர்மங்களனைத்தும் . 


சசு 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


அருந்திறலரக்கியரல்லுநள்ளுறப் 
பொருந்தலுந்துயினறைக்களிபொருந்தினர் . 

(50) 
ஆயிடைத் திரிசடையென்னுமன்பினாள் 
தாயினுமினியவடன்னைநோக்கினாள் 
தூயை நீ கேட்டியென்றுணைவியாமெனா 
மேயதோர்கட்டுரைவிளம்பன்மேயினாள் , 
நலந்துடிக்கின்றதோநான்செய் தீவினைச் 
சலந்துடித்தின்ன முந்தருவதுண்மையோ 
பொலந்துடிமருங்குலாய்புருவங்கண் முதல் 
வலந்துடிக்கின்றிலவருவதோர்கிலேன் . 

(32 ) 
முனியொடுமி திலையின் முதல்வன் முந்து நாள் 
துனியருபுருவமுந்தோளுநாட்டமும் 
இனியன துடித்தனவீண்டுமாண்டென 
நனி துடிக்கின்றனவாய்ந்து நல்குவாய் . 
மறந்தனெனி துவுமோர்மாற்றங்கேட்டியால் 
அறந்தருசிந்தையென்னாவிநாயகன் 
பிறந்தபார்முழுவதுந்தம்பியேபெறத் 
துழந்து காண்புகுந்தநாள் * வலந்துடித்ததே . 
நஞ்சனையான்வனத் திழைக்குநாளிடை 
வஞ்சசனையால் வலந்துடித்தவாய்மையால் 
எஞ்சலவீண்டுதாமிடந்துடித்ததால் 
அஞ்சலென்றி ரங்குதற்கடுப்பதியாதென்றாள் . 

(கரு) 
என்றலுந்திரிசடையியைந்தசோபனம் 
நன்றி துநன்றெனாந பந்தசிந்தையாள் 
உன்றுணைக்கணவனையுறுதலுண்மையால் 
அன்றியுங்கேட்டியென்றறை தன் மேயினாள் . 

( ந.சு ) 
உன்னிறம்பசப்புறவுயிருயிர்ப்புற 
இன்னிறத்தேனிசையினியநண்பினால் 
மின்னிறமருங்குலாய் செவியின் மெல்லெனப் 
பொன்னிறத்தும்பிவந்தூதிப்போயதால் , 

( x எ ) 
ஆயதுதேரினுன்னாவி நாயகன் 
ஏயது தூதுவந்தெதிர்தலுண்மையால் 
தீயது தீயவர்க்கெய்தறிண்ணமென் 
வாயது கேளெனமறித் துங்கூறுவாள் , 

( ங அ ) 
உலைந்து டித்தல் பெண்களுக்கு கெடுதியையும் புருஷர்களுக்கு நன்மையை 
யும் பயக்கும் . * அன்றியுமென்றது தனக்குத் தோற்றினகுறிகளை , 


( 


வது ) .. | 


காட்சிப்படலம். 


( P எ 


துயிலில்வாதலிற்கனவுதோன்றல 
அயில்விழியொருகனவமைந்துநோக்கினேன் 
பயில்வ ைபழுதிலபழுதினாடென 
வெயிலிலு * மெய்யனவுரைத்தன் மேயினாள் . 

( ங கூ ) 
எண்ணெய் பொன்முடிதொறுமிழுகியீறிலாத் 
திண்ணெடுங்கழுதை பேய்பூண்டதேரின் மேல் 
அண்ணலவ்விராவணனாத்தவாடையன் 
நண்ணினன்றென்புலனவையில் கற்பினாய் , 

( 10 ) 
மக்களுஞ்சுற்றமுமற்றுளோர்களும் 
புக்கனரப்புலம்போந்ததில்லையால் 
சிக்கறநோக்கினென் றீயவின்னமும் 
மிக்கனகேட்கெனவிளம்பன் மேயினாள் . 

( சக ) 
ஆண்டகையிராவணன்வளர்க்குமவ்வனம் 
+ ஈண்டனவிறந்தவாலினங்கொள் செஞ்சிகை 
தூண்டருமணிவிளக்கழலுந்தொன்மனை 
கீண்டதால் வான வேறெறியக்கீழைநாள் . 

( சஉ ) 
பிடமதம்பிறந்தனபிறங்குபேரியும் 
இடியென முழங்குமாலி ரட்டலின்றியே 

தடியுடைமுகிற்குலமின்றித்தாவில்வான் 
வெடிபடவதிருமாலுதிருமீனெலாம் . 

( சங ) 
விற்பகலின்றியேயிரவுவிண்டற 
எற்பக வெரிந்துள தென்னத்தோன்றுமால் 
மற்பகமலர்ந்ததோண்மைந்தர் சூடிய 
கற்பகமாலையும்புலவுகாலுமால் . 

( சசு ) 
திரியுமாலிலங்கையுமதிலுந்திக்கெலாம் 
எரியுமாற் $ கந்தர்ப்பநகரமெங்கணும் 
தெரியுமான்மங்கலகலசஞ்சிந்தின 
விரியுமால் விளக்கினை விழுங்குமாலிருள் . 
தோரணமுறிந்தன துணியச்சூழிமால் 
வாரண முறியுமால்வலத்தவாண்மருப் 
பாரணமந்திரத்தறிஞர் நாட்டிய 
பூரண குடத்து நீர்நறவுபொங்குமால் . 

( சசு ) 
விண்டொடர்மதியினைப்பிளந்து மீனெழும் 

புண்டொடர்குருதியிற்பொழியும் போர்மழை 
* வெய்யன வென்றும் பாடம் . ஈண்ட - மரக்கூட்டத்துடனே . தடி - மின்னல் 
* கந்தர்ப்பநகரம் - மன்மதபுரம் பெண்குறி. 
எ.மீன் எழும் எனில்கடலிலுள்ள மீன்கள் துள்ளுமென ஆம் . மின்னெழும் 
எனப்பாடமாயின் மின்னல் விளங்குமென பொருள் கொள்க . 


சஅ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


தண்டொடு திகிரிவாடனுவென்றின்னன 
மண்டமர்புரியுமாலாழிமாறுற . 

( சஎ) 
மங்கையர்மங்கலத்தாலிமற்றையோர் 
அங்கையின்வாங்கினரெவருமன்றியே 
கொங்கையின் வீழ்ந்தன குறித்தவாற்றினால் 
இங்கிதனற்பு தமின்னுங்கேட்டியால் . 

(சஅ ) 
மன்னவன்றேவியம்மயன்மடந்தை தன் 
பின்னவிழோ தியும் * பிறங்கி வீழ்ந்தன 
துன்னிருஞ்சுடர்சுடச்சுறுக்கொண்டேறின 
இன்னலுண்டெனுமிதற்கேதுவீதெனா 
என்றனளியம்பி வேறிசைப்பக்கேட்டியால் 
இன்றி வணிப்பொழுதியைந்ததோர்கனா 
வன்றுணைக்கோளரியிரண்டுமாறிலாக் 
குன்றிடையுழுவையங்குழுக்கொண்டீண்டியே , 

( ரு ) " 
வரம்பிலாமதகரியுறையுமவ்வனம் 
நிரம்புறவளைந்தன நெருக்கிநேர்ந்தன 
கு ரம்பறுபிணம்படக்கொன்றமாறிலாப் 
புரம்புகவிருந்ததோர்மயிலும் போயதால் , 
ஆயிரந்திருவிளக்கமையமாட்டிய 
சேயொளிவிளக்கதொன்றேந்திச் + செய்யவள் 
நாயகன் றிருமனைநின்று நண்ணுதல் 
மேயினள் வீடணன் கோயின் - மென்சொலாய் . 
பொன்மனைபுக்கவப்பொருவில் போதினில் 
என்னை நீயுணர்த்தினை முடிந்ததில்லென 
அன்னையேயதன்குறைகாணென்றாயிழை 
இன்னமுந்துயில் கெனவிருகைகூப்பினாள் . 

( குரு ) 
$ இவ்விடையண்ணலவ்விராமனேவிய 
வெவ்விடையனைய போர்வீரத் தூதனும் 
அவ்விடையெய்தினனரி தினோக்குவரன் 
நொவ்விடைமடந்தைதன்னிருக்கைநோக்கினான் . 
அவ்வயின ரக்கியரறிவுற்றம்மவோர் 
செவ்வையிறுயினமைச்செகுத்தறீதெனா 
எவ்வயின்மருங்கினுமெழுந்துவீங்கினார் 
வெவ்வயின் மழுவெழுச்சூலவெங்கையார் . 
* பிறங்கி சுழன்று, - செய்யவள் ராஜலட்சுமி . : மென் சொலாய் - மிருதுபாஷி . 

$ இவ்விடையென்பதற்கு பிராட்டியும் திரிசடையும் பேசிக்கொண்டிருக்கிற 
இத்தருணத்திலென்று கொள்க, 


வது ) 


காட்சிப்படலம் . 


( டுசு ) 


( நுஎ ) 


( 5.அ ) 


( ருக ) 


வயிற்றிடைவாயினர்வளைந்தநெற்றியின் 
குயிற்றிய விழியினர் கொடிய நோக்கினர் 
எயிற்றினுக்கிடையிடையானையாளிபேய் 
துயிற்கொள்வெம்பிலனெனத்தொட்டவாயினர் . 
ஒருபதுகையினரொற்றைச்சென்னியர் 
இருபது தலையினரிரண்டுகையினர் 
வெருவரு தோற்றத்தர்விகடவேடத்தர் 
பருவரையெனமுலைப்பலவுநாற்றினர் . 
சூலம்வாள் சக்கரந்தோட்டிதோமரம் 
காலவேல் கற்பணங்கற்றகையினர் 
ஆலமேயுருவுகொண்டனையமேனியர் 
* வாலமேதரித்தவன்வெருவும்வண்மையர் . 
கரிபரிவேங்கைமாக்கரடியாளிபேய் 
அரிநரிநாயெனவணிமுகத்தினர் 
வெரிநுறுமுகத்தினர் விழிகண்மூன்றினர் 
புரிதரு கொடுமையர்புகையும் வாயினர் 
எண்ணினுக்களவிடலரியவீட்டினர் 
கண்ணினுக்களவிடலரியகாட்சியர் 
பெண்ணெனப்பெயர்கொடு திரியும் பெற்றியர் 
துண்ணெனத்துயிலுணர்ந்தெழுந்து சுற்றினர் . 
ஆயிடையுரையழிந்தழகன்றேவியும் 
தீயினையவர்முகநோக்கித்தேம்பினாள் 
நாயகன் நூதனும்விரைவினண்ணினான் 
ஒய்வில துயர்மாப்பணையினும்பரான் . 
அரக்கியரயின் முதலேந்துமங்கையர் 
நெருக்கிய குழுவினர் துயிலுநீங்கினர் 
இருக்குநர்பலரிதற்கேதுவென்னென 

எனாப் 
பொருக்கெனவவரிடைப் பொருந்தநோக்கினான் . 
விரிமழைக்குலங்கிழித்தொளிருமின்னெனக் 
கருநிறத்தரக்கியர் குழுவிற்கண்டனன் 
உருநிறத்தொருதனிக்கொண்டலூழியான் 
இருநிறத்துற்ற வெற்கியைந்தகாந்தத்தை . 
தொடற்கருமரக்கியர்காவல் சுற்றுளாள் 
மடக்கொடிச்சீதையாமாதரேகொலாம் 
* வால்அம் - சுத்தஜலம் , 


( சா ( ) ) 


( சுக ) 


( சுஉ ) 


( சங ) 


( 50 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


கடற்றுணைநெடியதன் கண்ணினீர்ப்பெருந் 
தடத்திடையிருந்ததோரன்னத்தன்மையாள், 

( கச) 
வீடினதன்றறன்யானும் வீகலேன் 
தேடினென்சண்டனென்றேவியேயெனா 
ஆடினன் பாடினனாண்டுமீண்டும் பாய்ந் 
தோடினனுலாவினனுவகைத்தேனுண்டான் . 
எள்ளருமுருவினவ்விலக்கணங்களும் 
வள்ள றன்னுரையொடுமாறுகொண்டில 
* கள்ள வாளரக்கனற்கமலக்கண்ணனார் 
உள்ளுறையுயிரினையொளித்துவைத்தவா . 

(சசு ) 
மூவகையுலகையுமுறையினீக்கிய 
பாவி தன்னுயிர்கொள்வானிழைத்தபண்பிதால் 
ஆவதேயையமிலரவினீங்கிய 
தேவனேயவனிவள் கமலச்செல்வியே . 

( சஎ ) 
மாசுண்டமணியனாள் வயங்குவெங்கதிர்த் 
தேசுண்ட திங்களுமென்னத்தேய்ந்துளான் 
காசுண்ட கூந்தலாள் கற்புங்காவலும் 
ஏசுண்டதில்லையாலறத்துக்கீறுண்டோ. 

( சுஅ ) 
புனைகழலிராகவன்புயத்தையோபுகழ் 
வனிதையர் திலகத்தின்மனத்தின் மாண்பையோ 
வனைகழலரசரின் வண்மை வீக்கிடும் 
சனகர்தங்குலத்தையோயாதைச்சாற்றுகேன் , 

( சக) 
தேவரும்பிழைத்திலர்தெய்வவே தியர் 
எவரும்பிழைத்திலாறமுமீறின்றால் 
யாவதிங்கினிச்செயலரியதெம்பிராற் 
காவவென்னடிமையும்பிழைத்தின்றாமன்றோ. 

( 10 ) 
கேழிலாணிறையிறைகீண்டதாமெனின் 
ஆழியான் முனிவெனுமாழிமீக்கொள 
ஊழியினிறுதிவந்துறுமென்றுன்னினேன் 
வாழியருலகினிவரம்பினாளெலாம் .. 

( எக ) 
வெங்கனன் முழுகியும்புலன்கள் வீக்கியும் 
நுங்குவவருந்துவ நீக்கினோற்றவர் 
எங்குளர்குலனில்வந் தில்லின் மாண்புடை 
நங்கையர்மளத்தவநவிலற்பாலதே. 

( எ உ ) 
* அரக்கனாரென்றது - இழிவுகுறிப்பு , கமலக்கண்ணனார் என்றது உயர்வுகுறிப்பு . 
கேழ்இலாள் - ஒப்பில்லாத . 


வது ) 


நிந்தனைப்படலம் . 


(எ .) 


( எச ) 


பேணநோற்றதுமனைப்பிறவிபெண்மைபோல் 
நாணநோற்றுயர்ந்ததுநங்கைதோன்றலால் 
மாணநோற்றீண்டிவளிருந்தவாறெலாம் 
காணநோற்றிலனவன்கமலக்கண்களால் . 
முனிபவராக்கியர்முறையினீங்கினார் 
இனியவடானலாதியாருமில்லையால் 
தனிமையும்பெண்மையுந்தவமுமின்னதே 
வனிதையர்க்காகநல்லறத்தின்மாண்பெலாம் . 
தருமமேகாத்ததோசழக்கன்றன்வினைக் 
கருமமேகாத்ததோகற்பின்காவலோ 
அருமையேயருமையேயாரிதாற்றுவார் 
ஒருமையேயெம்மனோர்க்குரைக்கற்பாலதே. 
செல்வமோவதுவவர்தீமையோவிது 
அல்லினும்பகலினுமமாராட்செய்வார் 
ஒல்லுமோவொருவர்க்கீதுறுகண்யாதினி 
வெல்லுமோதீவினையறத்தைமெய்ம்மையால் , 
என்றிவையினையனவெண்ணிவண்ணவான் 
பொன்றிணிநெடுமரப்பொதும்பர்புக்கவண் 
நின்றனனவ்வழிநிகழ்ந்ததென்னெனின் 
துன்றுபூஞ்சோலைவாயரக்கன்றோன்றினான் . 
கூ - வது - காட்சிப்படலம் - முற்றிற்று , 

( ஆ . திருவிருத்தம் - சமஎ .) 


( எடு ) 


( எசு ) 


( எஎ ) 


000 


ச - வது நிந்தனைப்படலம் . 
பிராட்டி ராவணனைத் தூஷித்தல் . 


சிகரவண்குடுமி நெடுவரையெவையுமொருவழி திரண்டனசிவண 
மகரிகைவயிரகுண்டலமலம்புந் திண்டிற்றோள் புடைவயங்கச் 
சகரவேலையினீர்தழுவியகதிரிற்றலைதொறுந்தலைதொறுந்தயங்கும் 
வகையபன்மகுடமிளவெயிலெறிப்பக்கங்குலும்பகல்படவந் தான் . (க ) 

* உருப்பசியுடைவாளெடுத்தனடொடாமேனகைவெள்ளடையு தவச் , 
செருப்பினைத்தாங்கித்திலோத்தமைசெல்ல வரம்பையர்குழாம்புடைசுற்றக் , 
கருப்புரஞ்சாந்துங்கலவையுமலருங்கலந் துமிழ்பரிமளகந்தம் , மருப்புடைப் 
பொருப்போர்மா திரக்களிற்றின்வரிக்கைவாண்மூக்கிடைமடுப்ப . 

* ஊரு.தொடை , தொடையிற்பிறந்தவள் , ஊருகசி . 


சுந்தரகாண்டம் . 


( 
ஈ 
) 


நானநெய்விளக்கநாலிரு கோடி நங்கையரங்கையிலெடுப்ப 
மேனிவெந்தெழுந்தமணியுடையணியின் விரிக திரிருளெலாம்விழுங்கக் 
கான் முதற்றொடர்ந்த நூபுரஞ்சிலம்பக்கிண்கிணிகலையொடுங்கலிப்பப் 
பானிறத்தன்னக்குழாம்படர்ந்தென்னப்பற்பலமழலையும்பகர . 
அந்தரம் புகுந்ததுண்டென முனிவுற்றருந்துயினீங்கினானாண்டைச் 
சந்திரவதனத்தருந்ததியிருந்ததண்ணறுஞ்சோலையின்றனையோ 
மந்திரம்யாதோயாரொடும்போமோவென்றுமாமனமறுக்குறலால் 
இந்திரன் முதலோரிமைப்பிலாநாட்டமுகிழ்த்தனருயிர்ப்பவிந்திருப்ப . ( ச ) 


( 


நீனிறக்குன்றினெடி தினிற்றாழ்ந்தநீத்தவெள்ளருவியினிமிர்ந்த 
பானிறப்பட்டின்மாலையுத்தரியம்பண்புறப்பசும்பொனாரத்தின் 
மானிறப்புடவியுடையுறப்பரந்தவளர்க திரிளவெயில் பொருவச் 
சூனிறக்கொண்மூக்கிழித்திடை துடிக்குமின்னெனமார்பினூறுளங்க . 
தோடொறுந்தொடர்ந்தமகரிகைவயிரக்கிம்புரிவலயமாச்சுடர்கள் 
நாடொறுஞ்சுடறுங்கலிகெழுவிசும்பினாளொடுகோளினை நக்கத் 
தாடொறுந்தொடர்ந்ததழங்குபொற்கழலின் றகையொளிநெடுநிலந்தடவக் 
ெேகடொறுந்தொடர்ந்தமுறுவல்வெண்ணிலவின் முகமலரிரவினுங்கிளா. ( ) 
தன்னிறத்தோடுமாறு தந்திமைக்கு நீவியந்தழைபடவுடுத்த 
பொன்னிறத் தூசு கருவரைமருங்கிற்றழுவியபுது வெயில் பொருவ 
மின்னிறக்க திரிற்சுற்றியபசும்பொன்விரற்றலையவிரொளிக்காசின் 
கன்னிறக்கற்றைநெடுநிழல்பூத்தகற்பகமுழுவனங்கவின. 

( எ ) 


* சன்னவீரத்தகோவைவெண்டரள மூழியினிறுதியிற்றனித்த 
பொன்னெடு வரையிற்றோற்றியகோளுநாளுமொத்திடையிடைபொலிய 
மின்னொளிமௌவியு தயமால்வரையின் மீப்படர்வெங்கதிர்ச்செல்வர் 
பன்னிருவரினுமிருவரைத் தவிர்வுற்றுதித்ததோர்படியொளிபரப்ப , ( அ) 
பயிலெயிற்றிரட்டைப்பணை மருப்பொடியப்படியினிற் பரிபவஞ்சுமந்த 
மயிலடித்தொழுக்கினனையமாமதத்தமா திரக்காவன்மால்யாணை 
கயிலையிற்றிரண்டமுரண்டொடர்தடந்தோட்கனகன துயர்வரங்கடந்த 
அயிலெயிற்றரியின் சுவடுதன்கரத்தாலளைந்தமாக்கரியினின்றஞ்ச, 


அங்கயற்கருங்கணியக்கியர் துயக்கிலரம்பையர்விஞ்சையர்க்கமைந்த 
மங்கையர் நாகமடந்தையர்சித்தர்நாரியரரக்கியர் முதலாக் 
குங்குமக் - கொங்கைக்குவிமுலைக்கனிவாய்க்கோகிலந்துயர்ந்தமென்குதலை 
மங்கையரீட்டமால்வரை தழீஇயமஞ்ஞையங்குழுவெனமயங்க. ( க ) 


* சன்னவீரம் - கழுத்திலணிகிறாருவகைமாலை இக்காலத்து முந்நூலென்ப 
பரிவம் - துன்பம் , கொங்கு வாசனை , ஐ - சாரியை என் க . 


நிந்தனைப்படலம் . 


ருகூ 


( 
க 
) 


( 
கச 
) 


தொளையுறுபுழைவேய்த் தூக்கிசைக்கானந்துயலுறாவொருநிலைப்படா 
இளையவர்மிடறுமிந்நிலையிசைப்பக்கிந்நரர்முறைநிறுத்தெடுத்த 
கிளையுறு பாடல் * சில்லரிப்பாண்டிறழுவிய முழவொடுகெழுமி 
அளையுறுமரவும்முதுவாயுகுப்பவண்டமும்வையமுமளப்ப. 

( க்க ) 
அன்னபூஞ்சதுக்கஞ்சாமரை - யுக்கமாதியாம் வரிசையிற்கமைந்த 
உன்னரும்பொன்னின்மணியினிற்புனைந்தவிழைக்குலமுழைக்குலமனைய 
மின்னிடைச்செவ்வாய்க்குவிமுலைப்பணைத்தோள் வீங்குதேரல் குலார்தாங்கி 
நன்னிறக்காரின்வரவுகண்டுவக்குநாடகமயிலெனநடப்ப , 

( க 2 ) 
தந்திரிநெரியிற்றாக்குறு கருவி தூக்கினரெழுவிதச்சதியின் 
முந் துறுகுணிலோடியைவுறுகுறட்டிற்சில்லரிப்பாண்டிலின் முறையின் 
மந்திரகீதத்திசைப்பதந்தொடாவகையுறு கட்டளை வழாமல் 
அந்தரவானத்தரம்பையர்கரும்பிற்பாடலா ரருகுவந்தகவ . 

1 
அந்தில்வே ளநங்கனழல்படத் துரந்தவயின் முகப்பகழிவாயறுத்த 
வெந்துறுபுண்ணின் வேனுழைந்தாங்குவெண்மதிப்பசுங்கதிர்விரவ 
மந்தமாருதம் போய்மலர்தொறும் வாரிவயங்குநீர்மம்மரின்வருதேன் 
சிந்து நுண்டுனியின் சீகரத்திவலையுருக்கிய செம்பெனத்தெரிப்ப . ( ) 
இழைபுரைமருங்குலிறுமிறுமெனவுமிறுகலாவனமுலையிரட்டை 
* உழைபுகு செப்பினொளிதரமறைத்தவுத்தரியத்தினரொல்கிக் 
குழைபுகுகமலங்கோட்டினர்நோக்குங்குறுநகைக்குமுதவாய்மகளிர் 
மழைபுரை தடங்கட்செங்கடையீட்டமார்பினுந்தோளினுமலைய , ( கரு ) 
மாலையுஞ்சாந்துங்கலவையும்பூணும் வயங்கு நுண்டூ சொடுகாசும் 
சோலையின்றொழுதிக்கற்பகத்தருவுநிதிகளுங்கொண்டு பின்றொடரப் 
பாலின்வெண்பாவைத்திரைகருங்கிரிமேற்பரந்தெனச்சாமரைபதைப்ப 
வேலைநின்றுயருமுயலில் வெண்மதியின் வெண்குடைமீதுறவிளங்க 
ஆர்தருமகழியருவரையிலங்கையடி பெயர்ந்திடுதொறுமழுந்தி 
நேர்தரும்பாவைப்பிறழ் திரைதவழ்ந்து நெடுந்தடந்திசைதொ றுநிமிரச் 
சார் தருங்கடுவினெயிறுடைப்பகுவாயநந்தனுந் தலைதடுமாற 
மூரிநீராடையிருநிலமடந்தைமுதுகுளுக்குற்றனண்மரல . ( கஎ) 
கேடகத்தோடுமழுவெழுச்சூலமங்குசங்கற்பணங்கிடுகோ 
டாடகச்சுடர்வாளயில்சிலைகுலிசமுதலியவாயு தமனைத்தும் 
தாடகைக்கிரட்டியெறுழ்வலிக்கமைந் தகைமையர் தடவரைபொறுக்கும் 
சூடகத்தடக்கைச்சுலசினத்தபோராக்கியர் தலைதொறுஞ்சுமப்ப , ( கஅ) 


* சில்லரி -நாகசுரம் பாண்டில் பிரமதானம் , உக்கம் - விசிரி . 
+ அநங்கன் --உருவமில்லாதவன் , மன்மதன் , $ உழை ஏழனுருபு கச்சினிடத்தே 
என்க 


. 


ருச் 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தர் 


விரிதளிர்முகைபூக்கொம்படைமுதல்வேரிவையெலர்மணி பொனால் விரிந்த 
தருவுயர்சோலை திசைதொறுங்கரியத்தழலுமிழுயிர்ப்பு முன்றவழத் 
திருமகளிருந்ததிசையறிந்திருந்துந் திகைப்புறுசிந்தையன் கெடுத்த 
தொருமணிநெடும்பற்பஃறலையறவினுழை தொறுமுழைதொறுமுலாவ .( க்க ) 
இனையதோர் தன்மையெறுழ்வலியாக்கரேந்தல் வந்தெய்துகின்றானை 
அனையதோர் தன்மையஞ்சனைச்சிறுவன் கண்டனனமைவுறநோக்கி 
வினையமுஞ்செயலுமேல் விளைபொருளுமிவ்வழிவிளங்குமென்றெண்ணி 
வனைகழலி ராமன்பெரும்பெயபோதியிருந்தனன்வந்தயன்மறைந்தே. (20) 
ஆயிடையரக்கனரம்பையர் குழுவுமல்லவும் வேறயலகல 
மேயினன் பெண்ணின்விளக்கெனுந்தகையாளிருந்துழியாண்டவள் வெருவி 
போயினவுயிரளாமென நடுங்கிப்பொறிவரியெறுழ்வலிப்புகைக்கட் 
காய்சினவுழுவைதின்னியவந்தகலையிளம்பிணையெனக்கரைந்தாள் . ( உக) 


வேறு, 


( உஉ ) 


ஊ 


( உங ) 


கூசியாவிகுலைவுறுவாளையும் 
ஆசையாலுயிராசழிவானையும் 
காசில் கண்ணிணைசான்றெனக்கண்டனன் 
ஊசலாடியுளையுமுளத்தினான் . 
வாழி சானகிவாழியிராகவன் 
வாழி நான்மறைவாழியரந்தணர் 
வாழி நல்ல றமென்று வாழ்த்தினான் 

ழிதோறும் புதிதுறுங்கீர்த்தியான் . 
அவ்விடத்தருகெய்தியாக்கன்றான் 
எவ்விடத்தெனக்கின்னருளீவது 
நொவ்விடைக்குயிலே நுவல்கென்றனன் 
வெவ்விடத்தையமிழ்தெனவேண்டுவான் . 
ஈசற்காயினுமீடழிவுற்றிறை 
வாசிப்பாடழியாதமனத்தினான் 
ஆசைப்பாமெந்நாணுமடர்த்திடக் 
கூசிக்கூசியினையனகூ .. 

றினான். 
இன்றிறந்தன நாளையிறந்தன 
என்றிறந்தருந்தன்மையிதாலெனைக் 
கொன்றிறந்தபின்கூடு தியோகுழை 
சென்றிறங்கி மறந்தருசெங்கணாய் . 
உலகமொன்றொடிரண்டொருங்கோம்புமென் 
அலகில் செல்வத்தரசியலாணையில் 


( உச ) 


(உ.ரு ) 


(உசு ) 


( 
50 
) 


வது ) 

நிந்தனைப்படலம் . 
திலகமேயுன்றிறத்தகங்கன் 

றரு 
கலகமல்லதெளிமையுங்காண்டியோ . 

( உ.எ ) 
பூந்தண்வார்குழற்பொற்கொழுந்தேபுகழ் 
ஏந்து செல்வமிகழ்ந்தனையின்னுயிர்க் 
காந்தன்மாண்டிலன்காடுகடந்துபோய் 
வாழ்ந்தவாழ்வதுமானுடர்வாழ்வன்றோ . 

( உ.அ ) 
நோற்கின்றார்களுநுண்பொருனுண்ணிதின் 
பார்க்கின்றாரும்பெறும்பயன் பார்த்தியேல் 
வார்க்குன்றா முலையென்சொன்மௌலியால் 
ஏற்கின்றாரொடெனுறையின்பமால் . 

(உக ) 
* பொருளும்யாழும்விளரியம்பூவையும் 
மருளுநாளுமழலைவழங்குவாய் 
தெருளுநான் முகன் செய்த துன் சிந்தையின் 
அருளுமின்மருங்கும்மரிதாக்கியோ . 

( 
ஈண்டுநாளுமிளமையுமீண்டில 
மாண்டுமாண்பிெறிதுறுமாலைய 
வேண்டுநாள் வெறிதேவிளிந்தாலினி 
யாண்டுவாழவ்விடருழன் றாழ்தியோ . 

( ஙக) 
இழவெனக்குயிர்க்செய்திலுமெய்திக 
குழைமுகத்து நின்சிந்தனை கோடினால் 
பழகநிற்புறும்பண்பிவைகாமத்தோ 
டழகினுக்கினியாருள ராவரே . 

(A 2 ) 
t பெண்மையும்மழ கும்பிறழாமனத் 
திண்மையும் முதல்யாவையுஞ்செய்யவாய்க் 
கண்மையும் பொருந்திக்கருணைப்படர் 
வண்மையென்கொல்சனகரின்மாண்டவா . 
வீட்டுங்காலத்தலறிய 1 மெய்க்குரல் 
கேட்டுங்காண்டற்கிருத்திகொல்கிள்ளை 
நாட்டுங்கானெடுநல்லறத்தின்பயன் 
ஊட்டுங்காலத்திகழ்வதுறுங்கொலோ. 

( 5 ச ) 
தக்கதென்னுயிர்வீடெனிற்றாழ்கிலா 

தொக்கசெல்வமுலையுமொருத்தி 
* பொருள் - பிள்ளை , + பெண்ணுக்குள்ள நற்குணங்களெல்லா முன்னிடத்திலே 
யிருந்தும் தாக்ஷண்ணியமும் ஈகையுமில்லையென் கி மூன் என் சால்யெனக்குஉயிர்பலித 
வேணுமென்கை :பலி- பச்சை, 
1 மாரீசன் - ராமன்குரலாக ஆலட்சுமணா யென்றது மெய்க்குறல் . 


சுந்தரகாண்டம் , 


ஐந்தா 


( ங ரு ) 


புக்குயர்ந்ததெனும்புகழ்போக்கிவே 
றுக்கதென்னுமுறுபழி கோடியோ . 
தேவர்தேவியர்சேவடிகைதொழும் 
தாவின் மூவுலகின்றனிநாயகம் 
மேவுகின்றது 

நுன்கண்விலக்கினை 
யாவரேழையர்நின்னினிலங்கிழாய் . 
குடிமைமூன்றுலகுஞ்செயுங்கொற்றத்தென் 
அடிமைகோடியருளுதியாலெனா 
முடியின் 

மீதுமுகிழ்த்துயர்கையினன் 
படியின் மேல் விழுந்தான் பழி பார்க்கலான் . 


( ங சு ) 


( x. எ ) 


காய்ந்தனசலாகையன்னவுரைவந்து கதுவாமுன்னம் 
தீயந்தன செவிகளுள்ளந் திரிந்தது சிவந்தசோரி 
பாய்ந்தனகண்களொன்றும் பரிந்திலளுயிர்க்கும் பெண்மைக் 
கேய்ந்தனவல்லாவெய்யமாற்றங்களினைய சொன்னாள் . 
மல்லடு திரடோள்வஞ்சன்மனம்பிறிதாகும் வண்ணம் 
கல்லொடுந்தொடர்ந்தநெஞ்சங்கற்பின் மேற்கண்ட துண்டோ 
இல்லொடுந்தொடர்ந்தமாதர்க்கேய்வனவல்லவெய்ய 
சொல்லிதுதெரியக்கேட்டிதுரும்பெனக்கனன்று சொன்னாள் . ( க ) 
மேருவையுருவல்வேண்டின்விண்பிளந்தேகல் வேண்டின் 
நீரெழுபுவனம்யாவுமுற்றுவித்திடுதல் வேண்டின் 

ஆரியன்பகழிவல்லதறிந்திருந்தறிவிலாதாய் 
சீரியவல்லசொல்லித்தலைபத்துஞ்சிந்துவாயோ . 

( 50) 
அஞ்சினையாதலானன்றாரியனற்ற நோக்கி 
மஞ்சனைமானொன்றேவிமாயையான்மறந்துவந்தாய் 
உய்ஞ்சனை போதியாகின் விடு தியுன்குலத்துக்கெல்லாம் 
நஞ்சினையெதிர்ந்தபோது நோக்குமேநின துநாட்டம் . 

( சக ) 
பத்துள தலையுந்தோளும்பலபலபகழி தூவி 
வித்தகவில்லினாற்குத் திருவிளையாடற்கேற்ற 
சித்திரவிலக்கமாகுமல்லது செருவிலேற்கும் 
சத்தியை போலின் மேனாள் சடாயுவாற்றரையின் வீழ்ந்தாய் , 
தோற்றனைபறவைக்கன்று துள்ளுநீர்வெள்ளஞ்சென்னி 
ஏற்றவன்வாளால் வென்றாயன்றெனினிறத்தியன்றே 


( சஉ ) 


* கொள்தி -கோடி . 
* பரிந்திலள் பென்றது- அவள்பேசுகிறது பெண்கள் போலன்று ஆண்கள்போல் 
பேசுகிறாளென்க, தன்வுயிர்க்குப்பரிந்திலளெனவுமாம் . 1 ஆரியன் - ஸ்ரீராமன் , 


வது ) நிந்தனைப்படலம் . 

ருஎ 
நோற்ற நோன்புடையவாழ்நாள் வரமிவை நுனித்தவெல்லாம் 
கூற்றினுக்கன்றேவீரன்சரத்திற்குங்குறித்ததுண்டோ, ( சக ) 
பெற்றுடைவாளுநாளும்பிறந்துடையானும்பின்னும் 
மற்றுடையெவையுந்தந்தமலரயன் முதலோர்வார்த்தை 
விற்றோடையிராமன் கோத்துவிடுதலும்விலக்குண்டெல்லாம் 
இற்றிடைந் திருதன்மெய்யேவிளக்கின் முன்னிருளுண்டாமோ. ( சச ) 
குன்றுநீயெடுத்தநாடன்சேவடிக்கொழுந்தாலுன்னை , 
வென்றவன்புரங்கள் வேவத்தனிச்சரந்துரந்தமேரு 
என்றுணைக்கணவனாற்றற்குரனிலாதிற்றுவீழ்ந்த 
அன்றெழுந்துயர்ந்தவோசைகேட்டிலைபோலுமம்மா. 


ச 


வேறு. 


மலையெடுத்தெண்டிசைகாக்குமாக்களை 
நிலைகெடுத்தேனெனுமாற்றநேருநீ 
சிலையெடுத்திளையவனிற்கச்சேர்ந்திலை 
தலையெடுத்தின்னமுமகளிற்றாழ்தியோ. 


( 
சஅ 
) 


* ஏழைநின்னொளித்துறையின்ன தாமென 
வாழியெங்கோமகனறியவந்தநாள் 
ஆழியுமிலங்கையுமழியத்தாழுமோ 
ஊழியுந் தீயுமுன்னியிரொடோயுமே . 

( சஎ) 
வெஞ்சினவரக்கரைவிளித்துவீயுமோ 
வஞ்சனை நீ செயவள்ளல் சீற்றத்தால் 
எஞ்சலிலுலகெலாமெஞ்சுமெஞ்சுமென் 
றஞ்சுகின்றேனிதற்கறனுஞ்சான்றபோ. 
அங்கண்மாஞாலமும்விசும்புமஞ்சவாழ் 
வெங்கணாய்புன்றொழில்விலக்கிமேற்கொளாய் 
செங்கண்மானான் முகன் சிவனென்றேகொலோ 
எங்கணாயகனையுநினைந்ததேழைகீ . 

( சக ) 
மானுயரிவரெனமனக்கொண்டாயெனின் 
- கானுயர்வரைநிகர்காத்தவீரியன் 
தானொருமனிதனாற்றளர்ந்துளானெனின் 
தேனுயர்தெரியலான் றன்மைதேர்தியால் , 

( 30) 
இருவரென்றிகழ்ந்தனையென்னின் யாண்டெல்லை 
ஒருவனன்றேயுலகழிக்குமூழியான் 
செருவருங்காலையென்மெய்ம்மைதேர் தியால் 
பொருவருந்திருவிழந்தநாயம் பொன் றுவாய் . 

( ருக ) 
* ஏழை ஈண்டு அறிவில்லாதவன் , t கானுயர் - காத்தவீரியன் - விருக்ஷசாதிகள் 
போற் கைகளும் மன்போற் காத்தவீரியனுமாகக் கொள்க . 

8 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


பொற்கணான் றம்பியென்றினையபோர்த்தொழில் 
விற்கொணாணபொருவுதோளவுணர்வேறுளார் 
நற்கணார் நல்லறந்துறந்த நாளினும் 
இற்கணாலி றந்திலரிறந்து நீங்கினார் . 


( ரு.உ ) 


வேறு. 


* பூவிலோனாதியாகப்புலன்கள் போநெறியிற்போகாத் 
தேவரோவவுணர்தாமோ நிலைநின்றுவினையிற்றீந்தார் 
எவலெவ்வுலகஞ் செய்யச்செல்வநிற்கிசைந்தவென்றால் 
பாவமோமுன்னீ செய்ததருமமோதெரியப்பாராய் . 

( ருக ) 
- இப்பெருஞ்செல்வநின்கணீத்தபேரீசன்யாண்டும் 
அப்பெருஞ்செல்வந்துய்ப்பானின்றுமாதவத்தினன்றே 
ஒப்பருந்திருவுநீங்கியுறவொடுமுலக்கவுன்னித் 
தப்பு தியறத்தையேழாய் தருமத்தைக்காமியாதே . 

( ருச ) 
மறந்திறம்பாததோலாவலியின ரெனினுமாண்டார் 
அறந்திறம்பினருமக்கட்கருடிறம்பினருமன்றே 
பிறந்திருந் துழலு பாசப்பினக்குடைப்பிணியிற்றீர்ந்தார் 
துறந்தரும்பகைகண்மூன்றுந்துடைத்தவர்பிறர்யார்சொல்லாய் . ( இரு ) 
தென்றமிழுரைத்தோன் முன்னாடீது தீர்முனிவர்யாரும் 
புன்றொழிலாக்கர்க்காற்றேநோற்கிலம்புகுந்தபோதே 
கொன் றருணின்னாலன்னாகுறைவது 1 சரதங்கோவே 
என்றனர்யானே கேட்டேனீயிதற்கியைவ செய்தாய் , 

( ருசு ) 
உன்னையுங்கேட்டுமற்றுன்னூற்றமுமுடையநாளும் 
பின்னையிவ்வரக்கர்சேனைப்பெருமையுமுனிவர்பேணிச் 
சொன்னபினுங்கைமூக்குமும்பியர்தோளுந்தாளும் 
சின் ைபின்னங்கள் செய்தவதனை நீசிந்தியாயோ . 

( ருஎ ) 
ஆயிரந் தடக்கையானின்னைந்தான்குகாமும்பற்றி 
வாய்வழி குரு திசோரக்குத் திவான் சிறையில்வைத்த 
தூயவன்வயிரத்தோள்கணித்தவன்றொலைந் தமாற்றம் 
நீயறிந்திலையோவேகுநெறியறிந்திலாத நீசா . 

( ரு அ ) 
கடிக்கும் வல்லரவுங்கேட்குமந்திரங்களிக்கின்றோயை 
அடுக்குமீ தடாதென்றான்றவேதுவோடறிவுகாட்டி 
இடிக்குநரில்லையுள்ளாரெண்ணியதெண்ணியுன்னை 
முடிக்குநரென்றபோது முடிவன்றிமுடிவதுண்டோ. 


* 


பூவிலோன் பூவேவீடாகவுடைய பிரமன் . + இப்பெருஞ்செல்லநின்கணிந்த 
தோரீசன் யாண்டுமப்பெருஞ் செல் வந்துய்ப்பானினது மா தவத்தினன்றே எனப்பா 
டமேதமும் உண்டு. 1 சரதம் -சத்தியம் . 


வது] 


(ருக 


நிந்தனைப்படலம் . 


வேறு . 


( சு 0 ) 


( 


சுக 
) 


என்றறத் துறைகேட்டலுமிருபது நயனம் 
மின்றிறப்பனவொத்தனவெயில் விடுபகுவாய் 
குன்றிறத் * தெழித் துரப்பினை குறிப்பதென்காமன் 
தன்றிறத்தையுங்கடந்ததுசீற்றத்தன்றகைமை . 
வளர்ந்தநாணினன்மாதிரமனைத்தையுமறைவித் 
தளந்ததோளினனனல் சொரிகண்ணினளிவளைப் 
பிளந்து தின்பெனென்றுடன்றனன் பெயர்ந்தனன்பெயரான் 
கிளர்ந்தசீற்றமுங்காதலுமெதிரெதிர்கிடைப்ப . 
அன்னகாலையினதுமனுமருந்ததிக்கற்பின் 
என்னையாளுடைநாயகன்றேவியையென்முன் 
சொன்ன நீசன்கைதொடுவதன் முன்றுகைத்துழக்கிப் 
பின்னைநின்றது செய்குவேனென்பது பிடித்தான் . 
தனியினின் றனன்றலைபத்துங்கடி 1 துகத்தாக்கிப் 
பனியின் வேலையிலிலங்கையைக்கீழுறப்பாய்ச்சிப் 
புனிதமாதவத்தணங்கினைச்சுமந்தனன் போவான் 
இனிதினென்பது நினைந்தனன் கரம்பிசைந்திருந்தான் . 
ஆண்டவாள ராக்கன்கனன்றண்டத்தையழிப்பான் 
மூண்டகாலவெந்தீயெனமுற்றிய சீற்றம் 
நீண்டகாதனீர் நீத்தத்தின் வீவுறுநிலையின் 
மீண்டுநின்றொருதன்மையாலிவையிவைவிளம்பும் . 


( 52 ) 


(சு ) 


1 


வேறு . 


கொல்வெனென்றுடன்றேனுன்னைக் கொல்கிலன் குறித்துச் சொன்ன 
சொல்லுளவவற்றுக்கெல்லாங்காரணந்தெரியச்சொல்லின் 
ஒல்வதீதொல்லாதீதென்றெனக்குமொன்றுலகத்துண்டோ 
வெல்வதுந்தோற்றறானும் விளையாட்டின் விளைந்தமேனாள் . 
ஒன்றுகேளுரைக்கநிற் - கோருயிரெனவுரியோன் றன்னைக் 
கொன்றுகோளிழைத்தானீன்னுயிர்விடிற்கூற்றங்கூடும் 
என்றனாருயிருநீங்குமென்பதையியையவெண்ணி 
அன்று நான்வஞ்சஞ்செய்ததாரெனக்கமரினேர்வார் . 

( காசு ) 
மானென்பதறிந்து போன மானுடராவார் மீண்டி 
யானென்பதறிந்தால்வாராரேழைமையெண்ணிநோக்கல் 
தேனென்பதறிந்தசொல்லாய் தேவர் தார்யாவரேயெங் 
கோனென்பதறிந்தபின்னைத்திறம்புவார் குறையினல்லால் . 
* தெழித்து- அகட்டி , + உக -உதிர , + ஓர் ஒப்பற்ற , 


( சுஎ ) 


சு ) 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


வென்றோருமிருப்பயார்க்கு மேலவர்விளிவிலாதோர் 
என்றோருமிருப்பவன்றேயிந்திரனேவல்செய்ய 
ஒன்றாதிவுலகமூன்றுமுணர்கின்றவொருவன்யானே 
மென்றோளாயிதற்குவேறோர்காரணம்விரிப்பதுண்டோ . ( சாஅ ) 
மூவருந்தேவர்தாமுமாணுகமுற்றுங்கொற்றம் 
பாவையின் பொருட்டினாலோர்பழிபெறப்பயன் றீர்நோன்பின் 
ஆவியின் மனிதர் தம்மையடுகிலேன வரையீண்டுக் 
கூவிநின்றேவல்கொள் வென்காணு திகுதலைச்சொல்லாய் . ( சுக ) 
சிற்றியற்சிறுமையாற்றல்சிறுதொழின்மறவரோடே 
முற்றிய * தாவில் வீரமுனிவென்கண் விளையாதேனும் 
இற்றையிற்பகலினெய்தியிருவரையொருகையாலே 
பற்றினென்கொணருந்தன்மைகாணு திபழிப்பிலா தாய் . ( எO) 
பதவியமனிதரேனும்பைந்தொடிநின்னைத்தந்தி 
உதவியையுணரநோக்கினுயிர்கொலைக்குரியால்லர் 
சிதைவுறலவர்க்குவேண்டிற்செய் திறன்றேர்ந்ததெண்ணின் 
தனினக்கீதேயாகினியற்றுவல்காண்டியின்னும் 
. 

( எக ) 
பள்ளநீரயோத்திநண்ணிப்பாதனே முதலினோராண் 
இள்ளவர் தம்மையெல்லாமுயிர்குடித்தூழித்தீயின் 
வெள்ளநீர்மி திலையோரைவேரறுத்தெளிதினெய்திக் 
கொள் வெனின்னுயிருமென்னையறிந் திலைகுறைந்தாளோய் . ( எஉ ) 
ஈதுரைத்தழன்று பொங்கியெதிர்கதிர்வாளைநோக்கித் 
தீதுயிர்க்கிழைக்குநாளுந்திங்களோரிரண்டிற்றேய்ந்த 
தாதலினின்றதெண்னென்றறிந்தவாறறிவாயென்னாப் 
போதரிக்கண்ணினாளையகத்துவைத்துரப்பிப்போனான் . எ ) 
அஞ்சுவித்தானுமொன்றாலறிவுறத்தேற்றியானும் 
வஞ்சியிற் செவ்வியாளை வசித்தென்பால் வருவீரன்றால் 
நஞ்சுமக்காவெனென்னாநகையிலாமுகத்துப்பேழ்வாய் 
வெஞ்சினத்தாக்கிமார்க்கு வேறுறவுணர்த்திப்போனான் . ( எச ) 
போயினனரக்கன்பின்னைப்பொங்கராநுங்கிக்கான்ற 
தூயவெண்மதியையொத்ததோகையைத் தொடர்ந்து சுற்றித் 
தீயவல்லாக்கிமார்கடெழீஇத்தெழித்துப்பிச்சிந்தை 
மேயினவண்ணமெல்லாம்விளம்பு வருடன் றுமிக்கார் . ( எரு ) 


( 
எஸ் 
) 


வேறு . 


t முன் முன்னின்றார்கண்கனல் சிந்தமுக குற்றார் 
மின்மின்னென்னுஞ்சூலமும் வேலுமிவையோச்சிக் 


தா இல் - வருத்தமில்லாத . முன் முன் ஒருத்திக்கு முன்னே ஒருத்தி முந்தி 
எனவுமாம் . 


காக 


வது ] 


நிந்தனைப்படலம் . 


( எசு ) 


கொன்மின் கொன்மின் கொன்று குறைத்துக்குடராரத் 
தின்மின்றின்மினென்றுதெழித்தார்சிலரெல்லாம் . 
* வையந்தந்தநான் முகன்மைந்தன்மகன்மைந்தன் 
ஐயன்வே தமாயிரம் வல்லோனறிவாளன் 
மெய்யன் புன்பால்வைத்துள தல்லால்வினைவென்றோன் 
செய்யும்புன்மையாதுகொலென்றார்சிலரெல்லாம் . 


( எஎ) 


( எ அ ) . 


( 
எக 
) 


மண்ணிற்றீயமானுயர்தத்தம் வழியோடும் 
பெண்ணிற்றீயோய்நின் முதன்மாயும்பிணி செய்தாய் 
புண்ணிற்கோலிட்டாலனசொல்லிப்பொதுநோக்கால் 
எண்ணிக்காணாய்மெய்ம்மையுமென்றார்சிலரெல்லாம் , 
புக்கவழிக்கும் போந்தவழிக்கும் - புகழ்வெந்தீ 
ஒக்க விதைப்பாயுற்றனையன்றோவுணர்வில்லாய் 
இக்கணமிற்றாய்முந்தினமெல்லாமினிவாழாய் 
சிக்கவுரைத்தேமென்றுதெழித்தார்சிலரெல்லாம் . 
கொல்வானுற்றோர்பெற்றிமையாதுங்குறையா தாள் 
வெல்வானங்கோன்றின்னுமின்வம்மென்பவர் மெய்யும் 
வல்வாய் வெய்யோனேவலுமெல்லாமனம்வைத்தாள் 
நல்லாணல்லகண்கள்கலுழ்ந்தேங்குகின்றாள் . 

ன்னோரன்ன வெய்தியகாலத்திடைநின்றாஎள் 
முன்னே சொன்னேன் கண்டகனாவின் முடிவம்மா 
பின்னே வாளாபேதுறுவீரேற்பிழையென்றாள் 
அன்னே நன்றென்றாரவரெலலாமறிவுற்றார் . 
அறிந்தாரன்ன மூச்சடையென்பாளவள் சொல்லப் 
பிறிந்தார்சீற்றமன்னனையஞ்சிப்பிறி தில்லா 
செறிந்தாராய தீவினையன்னார் தெறலெண்ணார் 
நெறிந்தாரோதிப்பேதையுமாவிநிலைநின்றாள் . 
ச - வது - நிந்தனைப்படலம் - முற்றிற்று , 

(ஆ திருவிருத்தம் -ச . அக . ) 


( அ ) 


( அக ) 


( அஉ ) 


-o0oo 


* வையத் - மைந்தன் - உலகத்தைத்தந்தவன் பிரமன் , அவன் மைந்தன் புலத்தி 
யன் , அவன் மைந்தன் விச்சிரவாகு , அவன் தநயன் இராவணன் . 

புகைவெந்தீ என்றும் பாடம் , புகைகிறவெப்பமுள்ள நெருப்பு . புகழ் வெந் 
தீயென்றும் பாடமாயின் இருதலத்துப் புகழையும் அரக்கராகிய நெருப்பிலே வீழ்த் 
துகிறாயென்க , * விதைத்தல் -களரச்செய்தல் . 


காஉ 


சுந்தரகாண்டம் , 


ஐந்தா 


வது . உருக்காட்டுப் படலம் . 
சிறியதிருவடிதம்வடிவைப் பிராட்டிக்குக் காட்டுதல் . 


* காண்டற்கொத்தகாலமுமீதேதெறுகாவல் 
தூண்டற்கொத்தசிந்தையினருந்துயில்கில்லார் 
வேண்டத்துஞ்சாரென்றொருவிஞ்சைவினை செய்தான் 
மாண்டற்குற்றாராமெனவெல்லாமயர்வுற்றார் . 
துஞ்சாதாருந்துஞ்சுதல்கண்டாடுயராற்றாள் 
நெஞ்சாலொன்று முய்வழிகாணாணெகுகின்றாள் 
அஞ்சாநின்றாள் பன்னெடுநாளுமழிவுற்றாள் 
எஞ்சாவன்பாலின்னபகர்ந்தாங்கிடருற்றாள் . 


( க ) 


( உ ) 


வேறு . 


( 
ச 
) 


t கருமேகநெடுங்கடல்காரனையான் 
தருமேதனியேனென தாருயிர் தான் 
உருமேறு றழ்வெஞ்சிலைநாணொலி 

தான் 
வருமேயுரையாய்வலியார்வலியே . 
கல்லாமதியேக திர்வாணிலவே 
செல்லாவிரவேசிறுகாவிருளே 
எல்லாமெனையேமுனிவீர்நினையா 
வில்லாளனையாதும்விளித்திலிரோ . 

ச 
தழல்வீசவுலாய்வருவாடைதழீஇ 
அழல்வீரெனதாவியறிந்திலிரோ 
நிழல்வீரையனாருடனீர்நெடுநாள் 
உழல்வீர்கொடியீருரையாடிலிரோ . 
வாராதொழியானெனும்வண்மையினால் 
- ஓராயிரகோடியிடர்க்குடையேன் 
தீராவொருநாள்வவிசேவகனே 
நாராயணனேதனிநாயகனே . 
தருவொன்றியகானடைவாய்தவிர் நீ 
வருவென்சிலநாளினின் மாநகர்வாய் 
இருவென்றனையின்னருடானிதுவேல் 
ஒருவென்றனியாவியையுண்ணுதியோ . 

( எ ) 
பேணும் * முணர்வேயுயிரேபெருநாள் 

நாணின்றுழல்வீர் தனிநாயகனைக் 
* காணச்சமையம் கிடையாமையைக்குறித்தகாலமும் என்சர்- அருமைச்சிறப்பு 
+ கருமேகத்திலுநெடுங்கடலிலுமுள்ள கருகிறத்தை ஒத்தவனெனவு மாம் . 
1 ஓராயிரகோடி - அளவிறந்தகோடி , $ உணர்வே மனதே. 


. 


( 
சு 
) 


சு 


வது 


காட்சிப்படலம் . 


காங் 


( 
அ 
) 


காணுந்துணையுங்கழிவீரலிர்நான் 
பூணும்பழியோடுபொருந்துவதோ, 
முடியாமுடிமன்னன் முடிந்திடவும் 
படியேழுநெடுந்துயர் * பாவிடவும் 
மடியாநெறிவந்துவனம்புகுதும் 
கொடியார்வருமென்று குலாவுவதோ . 
என்றென்றுயிர்விம்மியிருந்தழிவாள் 
மின்றுன்னு மருங்குல் விளங்கிழையாள் 
ஒன்றென்னுயிருண்டெனினுண்டிடர்யான் 
பொன்றும் பொழுதேபுகழ்பூணுமெனா. 


( க ) 


( க 0 ) 


வேறு . 


க 


பொறையிருந்தாற்றியென்னுயிரும் போற்றினேன் 
அறையிருங்கழலவற்கானுமாசையால் 
நிறையிரும்பல்பகனிருதர்நீணகர் 
சிறையிருந்தேனையப்புனிதன் றீண்டுமோ . 

( கக ) 
உன்னினர்பிறரெனவுணர்ந்து முய்ந்தவர் 
+ சொன்னனசொன்னனசெவியிற்றூங்கவும் 
மன்னுயிர்காத்திருங்காலம்வைகினேன் 
என்னின் வேறாக்கியர்யாண்டையார்கொலோ . 

( கஉ ) 
சொற்பிரியாப்பழிசுமந்து தூங்குவேன் 
நற்பிறப்புடைமையுநாணுநன்றரோ 
கற்புடைமடைந்தயர்கதையுளோர்கடாம் 
இற்பிரிந்துய்ந்தவர்யாவர்யான லால் . 
பிறர்மனையெய்திய பெண்ணைப் 1 பேணுதல் 
திறனலதென்றுயிர்க்கிறைவன் றீர்ந்தனன் 
புறனலரவனுறப்போது போக்கியான் 
அறனலதியற்றிவேறென்கொண்டாற்றுகேன் . 
எப்பொழுதிப்பெரும்பழியினெய்தினேன் 
அப்பொழுதேயுயிர் துறக்குமாணையேன் 
ஒப்பரும் $ பெருமறுவுலகமோதயான் 
துப்பழிந்துய்வது துறக்கந்துன்னவோ . 
அன்பழிசிந்தையராயவாடவர் 
வன்பழிசுமக்கினுஞ்சுமக்கவானுயர் 
துன்பழிபெரும்புகழ்க்குலத்துட்டோன்றினேன் 

என்பழி துடைப்பவரென்னின்யாவரே . 
* பாவிடவும் - ப்ரவவும் , + சொன்னன சொன்னன - சொல்லுமவைகளெல்லாம் , 
* பேணுதல் -ஈண்டு வேண்டல் , $ பெருமறு - பெரிய குற்றம் . 


( 
கச 
) 


சச 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( 
ககூ 
) 


க 


வஞ்சனைமானின்பின்மன்னைப்போக்கியென் 
* மஞ்சனைவைதுபின் வழிக்கொள்வாயெனா 
நஞ்சனையான கரும்புகுந்தநங்கையான் 
உய்ஞ்சனெனிருத்தலுமுலகங்கொள்ளுமோ. 

( கஎ ) 
வல்லியன்மறவர்தம்வடுவிற்றீர்பவர் 
வெல்லினும்வெல்கபோர்விளிந்து வீடுக 
இல்லியலறத்தையானிறந்து வாழ்ந்தபின் 
சொல்லியவென்பழியவரைச்சுற்றுமோ, 

( கஅ ) 
வருந்தலின்மானமாவனையமாட்சியர் 
பெருந்தவமடந்தையர்முன்புபேதையேன் 
கருந்தனிமுகிலினைப்பிரிந்துக்கள் வரூர் 
இருந்தவளிவளெனவேசநிற்பெனோ. 

( ) 
அற்புதனரக்கர் தம் வருக்கமாசற 
விற்பணிகொண்டருஞ்சிறையின் மீட்டநாள் 
இற்புகத்தக்கலையென்னின்யானுடைக் 
கற்பினையெப்பரிசிழைத்துக்காட்டுகேன் . 

( 20) 
ஆதலானிறத்தலேயறத்தி னாறெனாச் 
சாதல்காப்பவருமென்றவத்திற்சாம்பினார் 
ஈதலாதிடமும் வேறில்லையென்றொரு 
போதுலாமாதவிப்பொதும்பரெய்தினாள் . 

( உக ) 
கண்டனன் நுமனுங்கருத்துமெண்ணினான் 
காண்டனன்றுணுக்கமெய் தீண்டக்கூசுவான் 
அண்டர்நாயகனருட்டூதன்யானெனாத் 
தொண்டைவாய்மயிலினைத்தொழுது தோன்றினான் . (உ.உ ) 
அடைந்தனெனடியனேனிராமனாணையால் 
குடைந்துலகனை த்தையுநாடுங்கொட்பினால் 
மிடைந்தவருலப்பிலர்தவத்தைமேவலான் 
மடைந்தைநின் சேவடிவந்து நோக்கினேன் . 

( உங ) 
ஈண்டூகியிருந்ததையிடரின்வைகுறும் 
$ ஆண்டகையறிந்திலனதற்குக்காரணம் 
வேண்டுமேயாக்கர் தம்வருக்கம்வேரொடு 
மாண்டிலவீதலான் மாறுவேறுண்டோ. 

(உச) 
* மஞ்சனை - புத்திரபாவமான இளையபெருமான . 

+ வருக்கம்- கூட்டம் . 1 ஆறு - ஒழுங்கு . $ ஆண்டகை - வேறுண்டோ புருஷரத் 
னரான ஸ்ரீராமன் நீ இருக் - மிடம் தெரிந்தால் ராக்ஷதர்கள் அழிந்து போவார்கள் 
அவர் தெரியா திருத்தலால் இவர்கள் சாவாதிருக்கிறார்கள் . சாவா திருக்கின்றதே 
அவர் தெரிந்திலரென்பதற்குக் காரணமென்க . 


உஉ 


காரு 


வது ] 


உருக்காட்டுப்படலம் . 


ஐயுறலுனதடையாளமாரியன் 
மெய்யுறவுணர்த்தியவுரையும் வேறுளி 
கையுறுநெல்லியங்கனியிற்காண்டியாபால் 
நெய்யுறுவிளக்கனாய்நினையல்வேறென்றான் . 


( உரு) 


வேறு. 


( உசு ) 


(உஎ) 


( உ அ ) 


(உக ) 


என்றவனிறைஞ்சநோக்கியிரக்கமுமுனிவுமெய்தி 
நின்றவனிருதனல்லனெறிநின்றுபொறிகளைந்தும் 
வென்றவனல்லனாகின் விண்ணவனாகவேண்டும் 
நன்றுணர்வுரையன்றூயனவையிலன் * போலுமென்னா. 
அரக்கனேயாகவேறோரமரனேயாகவன்றிக் 
குாக்கினத்தலைவனே தானாகுககொடுமையாக 
இரக்க மேயாக வந்திங்கெம்பிரானாமஞ்சொல்லி 
உருக்கினனுணர்வைத்தந்தானுயிரிதினுதவியுண்டோ. 
எனநினைத்தெய்தநோக்கியிரங்குமெனுள்ளங்கள்ளம் 
மனனகத்துடையராயவஞ்சகர்மாற்றமல்லன் 
நினைவுடைச்சொற்கள் கண்ணீர் நிலம்புகப்புலம்பாநின்றான் 
வினவுதற்குரியனென்னாவீர நீயாவனென்றாள் . 
ஆயசொற்றலை மேற்கொண்டவங்கையனன்னைநின்னைத் 
தூயவன் பிரிந்தபின்புதேடிய துணைவன்சொல்லைக் 
காய் + கதிர்ச்செல்வன்மைந்தன்கவிக்குலமவற்றுக்கெல்லாம் 
நாயகன்சுக்கிரீவனென்றுளனவையிற்றீர்ந்தான் . 
மற்றவன் முன்னோனந்தாளி ராவணன் வலி தன்வாலின் 
இற்றுகக்கட்டியெட்டுத்திசையினுமெழுந்துபாய்ந்த 
வெற்றியன்றேவர்வேண்டவேலையை விலங்கன்மத்தில் 
சுற்றியராகந்தேயவமுதெழக்கடைந்ததோளான் . 
அன்னவன் றன்னையுங்கோனம் பொன்றாலாவிவாங்கிப் 
பின்னவற்கரசுநல்கித்துணையெனப்பிடித்தானங்கள் 
மன்னவன் றனக்குநாயேன்மந்திரத்துள்ளேன்வானின் 
நன்னெடுங்காலின்மைந்தனாமமுமதுமனென்றான் . 
எழுபது வெள்ளங்கொண்ட வெண்ணனவுலகமெல்லாம் 
தழுவி நின்றெடுப்பவேலைதனித்தனிக்கடக்குந்தாள 
குழுவினவுங்கோன் செய்யக்குறித்ததுகுறிப்பினுன்னி 
வழுவில செய்தற்கொத்தவானரம்வானினீண்ட . 
துப்புறுப்பாவையேழுஞ்சூழ்ந்தபாரேழுமாழ்ந்த 
ஒப்புறுநாகர் நாடு மும்பரினிம்பர்காறும் 
* போலும் - அசை . கதிர்ச்செல்வன்மைந்தன் -ஈண்டு சுக்கிரீவன் 
விலங்கல் - மளை , ஈண்டு மந்தரகிரியை . 

9 


( ந O) 


(ஙக ) 


( ங உ ) 


. 


கா அ 


சுந்தரகாண்டம் . 


ஐக்க 


( ரு ) 


உடற்படவொண்ணுமோவுாகப்பள்ளியான் 
இடத் துறைசங்கமொன்றிருக்கவெங்களால் . 
அண்ணறன்றிருமுகங்கமலமாமெனின் 
கண்ணினுக்குவமைவேறியா துகாட்டுகேன் 
தண்மதியாமெனவுரைக்கத்தக்கதோ 
வெண்மதி பொலிந்தது மெலிந்து தேயுமால் . 


( நக ) 


வேறு . 


ஆரமுமகிலுநீவியகன்றதோளமலன் செவ்வாய் 
நாரமுண்டலர்ந்தசெங்கேழ்நளினமென்றுரைக்கநாணும் 
ஈரமுண்டமுதமூறுமின்னுரையியம்பாதேனும் 
முரல்வெண்முறுவல்பூவாப்பவளமோமொழியற்பாற்றே . 


வேறு . 


முத்தங்கொல்லோமுழுநிலவின்முறியின்றிறனே முறையமுதச் 
சொத்தின்றுள்ளிவெள்ளியினந்தொடுத்த கொல்லோதுறையறத்தின் 
வித்து முளைத்த * வங்குரங்கொல்வேறேசில கொன்மெய்முகிழ்த்த 
தொத்தின்றொகைகொல்யாதென்று பல்லுக்குவமை சொல்லுகேன் . ( ருக ) 
எள் ராநிலத்திந்திரநீலத்தெழுந்தகொழுந்துமரகதத்தின் 
விள்ளாமுழு மாநிழற்பிழம்பும் வேண்டவேண்டுமேனியதோ 
தள்ளாவோதிகோபத்தைக்கவ்வவந்து சார்ந்ததுவும் 
கொள்ளாவள்ளறிருமூக்கிற்குவமைபின்னுங்குணிப்பாமோ. 
பனிக்கச்சுரத்துக்கான் முதலோர்கவந்தப்படையும்பல்பேயும் 
தனிக்கைச்சிலையும்வானவரு மனிவர்குழுவுந்தனியறனும் 
இனிக்கட்டழிந்ததரக்கர்குலமென்னுஞ்சுருதியீரிரண்டும் 

குனிக்கக்குனித்தபுருவத்துக்குவ நீயே கோடியால் . 
வருநாட்டோன்றுந் தனிமறுவும் வளர்வுந்தேய்வும் வாளாவம் 
ஒருநாட்கவ்வுமுறுகோளு - மிறப்பும் பிறப்பு மொழிவுற்றால் 
இருநாட்பகலினிலங்கும தியலங்கலிருளினெழினிழற்கீழ்ப் 
பெருநாணிற்பினவனெற்றிப்பெற்றிற்றா கப்பெறுமன்னோ ( ருசு ) 
நீண்டு குழன்று நெய்த் திருண்டுநெறிந்து செறிந்துநெடுநீலம் 
பூண்டு புரிந்து சரிந்து கடைசுருண்டுபுகையுநறும்பூவும் 
வேண்டுமல்லவெனத்தெய்வவெறியேகமழுநறுங்குஞ்சி 
ஈண்டுசடையாயினதென்றான் மழையென்றுரைத்தலிழிபன்றோ ( ரு ) 
புல்லலேற்ற திருமகளும்பூவும் பொருந்தப்புவியேழும் 
எல்லையேற்ற நெடுஞ்செல்வமெதிர்ந்தஞான்றுமஃதின்றி 

* அங்குறம் -முளை , குனிக்க - கூத்தாட்டம் இறப்பும் பிறப்பும் கண்டு அஸ்தமி 
க்கிறதும் உதயமாகிறதும் . 


வது ) 


உருக்காட்டுப்படலம் . 


காக் 


( ரு அ ) 


அல்லலேற்றகானகத்து மழியாநடையையிழிவான 
மல்லலேற்றினுளதென்றான்மத்தயானைவருந்தாதோ. 
இன்னமொழியவம்மொழிகேட்டெரியினிட்ட மெழுகென்னத் 
தன்னையறியாதயர்வாளைத்தரையின்வணங்கி நாயகனார் 
சொன்ன குறியுண்டடையாளச்சொல்லுமுளவாலவை தோகை 
அன்ன நடையாய் கேட்கென்னவறியவறைவானாயினான் . 


( ருகூ ) 


வேறு . 


நடத்தலரிதாகுநெறிநாள்கள்சிலதாயர்க் 
கடுத்த பணிசெய்திவணிருத்தியெனவச்சொற் 
குத்ததுகிலோடுமுயிருக்கவுடலோடும் 
எடுத்தமுனிவோமெயனின்றதுமிசைப்பாய் , 

( ro ) 
நீண்டமுடிவேந்தனருளேந்தி * நிறைசெல்வம் 
பூண்டதனை நீங்கிநெறிபோதலுறுநாளின் 
ஆண்டநகராரையொடுவாயில கலாமுன் 
யாண்டைய துகானெனவிசைத்ததுமிசைப்பாய் . ( சுக ) 
எள்ளரியதேர் தருசுமந்திரனிசைப்பாய் 
வள்ளன் மொழிவாசகமனத்துயர்மறந்தாள் 
கிள்ளையொடுபூவைகள் கிளத்தல் - கிளவென்னும் 
பிள்ளையொடு தன்றி றமுணர்த்து திபெயர்த்தும் . 

( சு-உ ) 
மீட்டுமுரைவேண்டுவனவில்லையெனமெய்ப்பேர் 
தீட்டியது தீட்டரிய செய்கையது செவ்வே 
நீட்டிதெனநேர்ந்தனனெனாநெடியகையால் 
காட்டினனொராழியதுவாணு தலிகண்டாள் . 
இறந்தனர்பிறந்தபயனெய்தினர் - கொலென்கோ 
மறந்தனரறிந்துணர்வுவந்தனர் கொலென்கோ 
துறந்தவுயிர்வந்திடைதொடர்ந்தது கொலென்கோ 
திறந்தெரிவதென்னைகொலிநன்னுதலிசெய்கை , 

( சசு ) 
இழந்தமணிபுற்றாவெதிர்ந்ததெனலானாள் 
பழந்தனமிழந்தனபடைத்தவரையொத்தாள் 
குழந்தையையுயிர் தலமலடிக்குவமை கொண்டாள் 
உழந்துவிழிபெற்றதொருயிர்ப்பொறையுமொத்தாள் . 
வாங்கினண் முலைக்குவையில்வைத்தனள் சிரத்தால் 
தாங்கினண்மலர்க்கண்மிசையொத்தினட்டந்தே 
நிறைசெல்வம் - மகதை சுவரியம் கிள சொல்லுக கொல் - ச - ம் அசைகள் 
என்னை கொல் எப்படியோ எனவுமாம் . 


( 
காங 
) 


தோள் 


என 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


( சுசு ) 


( 
சஎ 
) 


வீங்கினண்மெலிந்தனள் குளிர்ந்தனள்வெதுப்போ 
டேங்கினளுயிர்த்தனளிதின்னதெனலாமே . 
மோக்குமுலைவைத்துறமுயங்குமொளிர்நன்னீர் 
நீக்கிநிறைகண்ணிணைத்தும்பநெடுநீள 
நோக்கு நுவலக்கருதுமொன்று நுவல்கில்லாள் 
மேக்கு நிமிர்விம்மலள்விழுங்கலுறுகின்றாள் . 
நீண்டவிழிநேரிழைதன்மின்னினிறமெல்லாம் 
பூண்டதொளிர்பொன்னனையபொம்மனிறமெய்யே 
ஆண்டகைதன்மோதிரமடுத்தபொருளெல்லாம் 
தீண்டளவில் வேதிகைசெய்தெய்வமணிகொல்லோ . 
இருந்து பசியாலிடருழந்தவர்களெய்தும் 
அருந்துமமுதாகியதறத்தவரையண்மும் 
விருந்துமெனலாகியதுவீயுமுயிர்மீளும் 
மருந்துமெனலாகிய துவாழிமணியாழி . 
இத்தகையளாகியுயிரேமுறவிளங்கும் 
முத்தநகையாள்விழியினாலி முலை முன்றில் 
தத்தியுகமென்குதலைத்தள்ளவுயிர் தந்தாய் 
உத்தமவெனாவினையவாசகமுரைத்தாள் . 


( சுஅ ) 


( சுக) 


( எஸ் ) 


வேறு . 


( எக ) 


( 


மும்மையாமுலகந்தந்தமுதல்வற்குமுதல்வன்றூதாய்ச் 
செம்மையாலுயிர் தந்தாய்க்குச்செயலென்னாலெளியதுண்டே 
அம்மையாயத்தனாயவப்பனேயருளின் வாழ்வே 
இம்மையேமறுமைதானுநல்கினையிசையோடென்றாள் . 
பாழியபணைத்தோள் 

வீரதுணையிலேன்பரிவுதீர்த்த 
வாழியர்வள்ளலேயான்மறுவிலாமனத்தேனென்னின் 
ஊழியோர்பகலாயோதும்யாண்டெலாமுலகமேழும் 
எழும்வீவுற்றஞான்றுமின்றெனவிருத்தியென்றாள் . 
மீண்டுரைவிளம்பலுற்றாள் விழுமியகுணத்தோய்வீரன் 
யாண்டையானிளவலோடுமெவ்வழியெய்திற்றுன்னை 
ஆண்டகையடியேன்செய்கையார்சொலவறிந்ததென்றாள் 
தூண்டிரட்டந்தோளானுமுற்றது சோறலுற்றான் . 
உழைக்குலத் தீயமாயவுருவுகொண்டுறு தல் செய்தான் 
மழைக்கருநிறத்துமாயவரக்கன்மாரீசனென்பான் 
இழைத்தடமார்பத்தண்ணலெய்யப்போய்வையஞ்சேர்வான் 
அழைத்ததவ்வோசையுன்னை மயக்கு தற்கரக்கன் சொல்ல . 


( 
எஉ 
) 


( எங ) 


( எச ) 


வது ] 


உருக்காட்டுப்படலம் . 


எக 


இக்குரலிளவல்கேளாதொழிகெனவிறைவனிட்டான் 
மெய்க்குரல் சாபம்பின்னைவிளைந்ததுவிதியின் மெய்ம்மை 
பொய்க்குரலென்றுபோவாம்பொருள்பின்னர்ப்பயக்குமென்பான் 
கைக்குரல் வரிவில்லானுமிளையவன்வரவுகண்டான் . 
கண்டபினிளையவீரன் முகத்தினாற்கருத்தையோர்ந்த 
புண்டரீகக்கணானுமுற்றதுபுகலக்கேட்டான் 
வண்ைெறசாலைவந்தானின்றிருவடிவுகாணான் 
உண்டுயிரிருந்தானின்னலுழப்பதற்கேதுவொன்றோ. ( எசு ) 
தேண்டிநேர்கண்டேன்வாழி தீதிலனெங்கோனாகம் 
பூண்டமெய்யுயிரேபோகப் பொய்யுயிர்போல நின்ற 
ஆண்டகைநெஞ்சினின்றுமகன் றிலையழிவுண்டாமோ 
ஈண்டுநீயிருந்தாயாண்டங்கெவ்வுயிர்விடுமிராமன் . 

( எஎ ) 
அந்நிலையாயவண்ணலாண்டுநின்றன்னைநின்னைத் 
துன்னிருங்கானும்யாறுமலைகளுந்தொடர்ந்துநாடி 
இன்னுயிரின்றியேகுமியந்திரப்படிவமொப்பான் 
தன்னுயிர்புகழ்க்கு விற்றசடாயுவைவந்து சார்ந்தான் . 

( எ அ ) 
வந்தவன் மேனி நோக்கிவானுயர் துயரின்வைகி 
எந்தைநீயுற்ற தன்மையியம்பெனவிலங்கைவேந் தன் 
சுந்தரிநின்னைச்செய்தவவஞ்சனை சொல்லச்சொல்ல 
வெந்தனவுலகமென்ன * நிமிர்ந்ததுசீற்றவெந்தீ . 

( எக ) 
சீறியிவ்வுலகமூன்றுந்தீந்து கச்சினவாயம்பால் 
நூறுவெனென்று கைவினோக்கியகாலைநோக்கி 
ஊறொருசிறியோன் செய்யமுனிதியோவுலகையுள்ளம் 
ஆறு தியென்று தாதையாற்றலிற்சீற்றமாறி, 

( அ 0 ) 
எவ்வழியேகியுற்றான் யாண்டையானுறையுள்யாது 
செவ்வியோய்கூறுகென்னச்செப்புவானுற்றசெவ்வி 
மெவ்வியல்விதியின் கோட்பால் வீடினன்கழுகின் வேந்தன் 
எவ்வியவரிவிற் செங்கையிருவருமிடரின் வீழ்ந்தார் . 

( அக ) 
அயர்த்தவரரிதிற்றேறியாண்டொழிற்றாதைக்காண்டுச் 
செயத்தகுகடன்மையாவுந்தேவருமருளச்செய்தார் 
கயத்தொழிலாக்கன் றன்னை நாடி நாங்காண்டுமென்னாப் 
புயற்றொரு குடுமிக்குன்றுங்கானமுங்கடிது போனார் . 

( அஉ ) 
அவ்வழிநின்னைக்காணாதயர்த்தவாரிதிற்றேறிச் 
செவ்வழி நயனஞ்செல்லுநெடுவழிசேறுசெய்ய 
வெவ்வழலுற்றமெல்லென்மெழுகெனவழியுமெய்யன் 
இவ்வழியினையபன்னியறிவழிந் திரங்கலுற்றான் . 

( அரு) 
து -மேன்மே லாயிற்று. 


நிமிர்ந்தது . 


எஉ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


வேறு . 


( அச) 


கன்மத்தைஞாலத்தவராருளரேகடப்பார் 
பொன்மொய்த்ததோளான் மயல் கொண்டு புலன்கன்வேறாய் 
நன்மத்தைநாகத்தயல் சூடியநம்பனே போல் 
உன்மத்தனானான்றனையொன்றுமுணர்ந்திலாதான் . 
போதாயினபோதுன தண்புனலாடல் பொய்யோ 
சீதாபவளக்கொடியன்னவட்டேடியென்கண் 
நீதாதருகிற்றில்லையேனெருப்பா தியென்னாக் 
கோதாவிரியைச்சினங்கொண்டனன் கொண்டலொப்பான் , 


( அரு ) 


( அசு ) 


( அஎ ) 


குன்றேகடிதோடினை கோமளக்கொம்பரன்ன 
என்றேவியைக்காட்டு திகாட்டலையென்னினிவ்வம் 
பொன்றேயமையும்முனுடைக்குலமுள்ளவெல்லாம் 
இன்றேபிளவாவெரியாக்கரியாக்கவென்றான் . 
* பொன்மானுருவாற்சிலமாயை புணர்க்கவன்றோ 
+ என்மான கல்வுற்றனளிப் பொழுதென்கணென்னா 
- நன்மான்களை நோக்கி நுந்நாமமுமாய்ப்பெனின்றே 
வின்மாண்கொலைவாளியினென்று வெகுண்டுநின்றான் . 
வேறுற்றமனத்தவனின்னதொர்விம்மனோவ 
ஆறுற்றநெஞ்சிற்றன தாருயிராயதம்பி 
கூறுற்ற சொல்லென்றுள கோதறுநன்மருந்தால் 
தேறுற்றுயிர்பெற்றியல்புஞ்சிலசொல்லலுற்றான் . 
வந்தானிளையானொடுவானுயர்தேரின்வைகும் 
நந்தாவிளக்கின்வருமெங்குலநாதன்வாழும் 
சந்தார் தடங்குன்றினிற்றன்னுயிர்க்காதலோனும் 
செந்தாமரைக்கண்ணனுநட்டனர்தேவருய்ய . 
உண்டாயதுமுற்றது முற்றுமுணர்த்தியுள்ளம் 
புண்டானெனநோயுறவிம்முறுகின்றபோழ்தின் 
எண்டானிழந்திட்டனனேந்திழையாங்கள் காட்டக் 
கண்டானுயர்வேதமும் $ போ தமுங்காண்கிலாதான் . 


( அஅ ) 


( 
அக 
) 


( கூ 0 ) 


தணிகின்றநஞ்சொற்றொடர்த்தன்மையத் தன்மை தன்னைத் 
துணிகொண்டிலங்குஞ்சுடர்வேலவன்றூயரின்கண் 
அணிகண்டுழியேயமிழ்தந்தெளித்தாலுமாறாப் 
பிணிகொகாண்டதுபண்டதுண்டாயினும்பேர்ப்பதன்றால் . 


( கக ) 


* மொன்மானுருவால்.பொன்மான் வடிவுகொண்டு + என்மான் - என துமானான 
சீதை . - நன்மான் - நல்லமான்கள் . $ போதம்- ஞானம் . 


வது ] 


உருக்காட்டுப்படலம் . 


எங் 


அயர்வுற்றரிதிற்றெளிந்தம்மலைக்கப்புறத்தோர் 
உயர்பொற்கிரியுற்றுளன்வாலியென்றோங்கலொப்பான் 
துயருற்றவிராவணன் வாலிடைப்பண்டு தூங்க 
* மயர்வுற்ற பொருப்பொடுமால் கடறாவிவந்தான் . 
ஆயானையோரம்பினிலாருயிர்வாங்கியன்பிற் 
றூயான் வயினவ்வரசீந்தவன் சுற்றுசேனை 
மேயான் வருவானெனவிட்டனன் மேவுகாறும் 
ஏயானிருந்தானிடை திங்களிரண்டிரண்டும் . 
பிற்கூடிய சேனை பெருந்திசைபின்னவாக 
விற்கூடு நுதற்றிருநின்னிடைமேவவேவித் 
தெற்கூடுருவங்கடி தேவினன் சேர்ந்ததென்ன 
முற்கூடியகூறினன்காலமோர்மூன்றும்வல்லான் . 


( ங ) 


( கச ) 


வேறு . 


(கரு ) 


( கசு ) 


அன்பினனிவ்வுரையுணர்த்தவாரியன் 
வன்பொறைநெஞ்சினன்வருத்தமுன்னுவாள் 
என்புறவுருகினளிரங்கியேங்கினள் 
துன்பமுமுவகையுஞ்சுமந்தவுள்ளத்தாள் . 
நையுறுசிந்தையணயனவாரியின் 
தொய்யல்வெஞ்சுழியிடைச்சுழிக்குமேனியள் 
- ஐயநீயளப்பருமளக்கர் நீந்தினை 
எய்தியதெப்பரிசியம்புவாயென்றாள் . 
சுருங்கிடையுன்னொரு துணைவன்றூயதாள் 
ஒருங்குடையுணர்வினாரோய்வின்மாயையின் 
பெருங்கடல்கடந்தனர்பெயரும்பெற்றிபோல் 
கருங்கடல்கடந்தனென்காலினாலென்றான் . 
இத்துணைச்சிறியதோரெண்ணில்யாக்கையை 
தத்தினைகடல து தவத்தினாயதோ 
சித்தியிளியன்றதோசெப்புவாயென்றாள் 
முத்தினுநிலவினுமுறுவன் முற்றினாள் . 
சுட்டினனின்றனன்றொழுதகையினன் 
விட்டுயர் தோளினன் விசும்பின் மேக்குயர் 
எட்டருநெடுமுகடெய் திநீளுமேல் 
முட்டுமென்றுருவொடுவளைந்தமூர்த்தியான் . 
செவ்வழிப்பெருமையென்றுரைக்குஞ்செம்மைதான் 

வெவ்வழிப்பூதமோரைந்தின் மேலதோ 
* மயர்வு-இங்கு கலந்திருத்தல் , மேக்கு - மேலே . 


( கஎ ) 


( கஅ ) 


( கூக ) 


10 


சுந்தரகாண்டம். 


( ஐந்தா 


( 500 ) 


அவ்வழித்தன்றெனின நுமன்பாலதோ 
எவ்வழித்தாகுமென்றெண்னுமீட்டதே. 
ஒத்துயர்கனகவான் கிரியினோங்கிய 
மெய்த் * துறுமரந்தொறுமின்மினிக்குலம் 
மொய்த்துளவாமெனமுன்னும்பின்னரும் 
தொத்தினதாரகைமயிரின்சுற்றெலாம் . 
கண்டலமறிவொடுகடந்தகாட்சியன் 
விண்டலமிருபுடைவிளங்குமெய்ம்மையக் 
குண்டலமிரண்மெக்கோளின்மாச்சுடர் 
மண்டிலமிரண்டொடுமாறுகொண்டவே . 


( காக) 


( க 02 ) 


( Sea ) 


(கச ) 


( காரு ) 


ஏணிலவொருகுரங்கீதென்றெண்ணலா 
ஆணியைய நுமனையமைய நோக்குவாள் 
சேணுயர் பெருமையோர் திறத்ததன்றெனா 
நாணுறு முலகெலாமளந்தநாயகன் . 
எண்டிசைமருங்கினுமுலகம்யாவினும் 
திண்டலிலுயிரெலாந்தன்னைநோக்கின 
அண்டமென்றதினுறையமார்யாரையும் 
கண்டனன்றானுந்தன்கமலக்கண்களால் . 
எழுந்துயர் நெடுந்தகையிரண்டுபாதமும் 
அழுந்துறவழுத்தவினிலங்கையாழ்கடல் 
விழுந்தது நிலமிசைவிரிந்தவெண்டிரை 
தழைந்தனபுரண்டனமீனந்தாமெலாம் . 
வஞ்சியம்மருங்குலம்மறுவில்கற்பினாள் 
கஞ்சமும்புரைவனகழலுங்கண்டிலாள் 
துஞ்சினரரக்கரென்றுவக்குஞ்சூழ்ச்சியாள் 
அஞ்சினெனிவ்வுருவடங்குவாயென்றாள் . 
முழுவதுமிவ்வுருக்காணமுற்றிய 
குழுவில துலகினிக்குறுகுவாயென்றாள் 
எழுவினுமெழிலிலங்கிராமன்றோள்களைத் 
தழுவினளாமெனத்தளிர்க்குந்தன்மையாள் . 
ஆண்டகைய நுமனுமருள தாமெனா 
மீண்டனன் 

விசும்பெனும்பதத்தைமீச்செல்வான் 
காண்டலுக்குரியதோருருவங்காட்டினான் 
தூண்டருவிளக்கனாளினையசொல்லினாள் , 
துறு நெருங்கின. 


( காசு ) 


( க o எ) 


( 609 ) 


உருக்காட்டுப்படலம் . 


எரு 


வேறு . 


இடந்தாயுலகைமலையோடுமெடுத்தாய்விசும்பையிவைசுமக்கும் 
படந்தாழாவையொருகாத்தாற்பறித்தாயெனினும்பயனின்றால் 
நடந்தாயிடையேயென்றாலுநாணாநினக்குநளிர்கடலைக் 
கடந்தாயென்றாலென்னாகுங்காற்றாமன்னகடுமையாய் . 

( காக ) 
ஆழி நெடுங்கையாண்டகைதன்னருளும்புகழுமழிவின்றி 
ஊழி பலவுநிலைநிறுத்தற்கொருவனீயேயுளையானாய் 
* பாழிநெடுந்தோல்வீராநின் பெருமைக்கேற்பப்பகையிலங்கை 
ஏழுகடற்குமப்புறத்ததாகாதிருந்த திழி பன்றோ. 

( க ) 
அறிவுமீதேயுருலீதேயாற்றலீதேயரும்புலத்தின் 
செறிவுமீதேசெயலீதேதேற்றமீதேதேற்றத்தின் 
நெறியுமீதேநினைவிதேநீதியீதேநினக்கென்றால் 
வெறியான்றோகுணங்களான்விரிஞ்சன்முதலாமேலானோர் . ( ககக ) 
மின்னேரெயிற்றுவல்லரக்கர் வீக்கநோக்கி வீரற்குப் 
பின்னேபிறந்தானல்லதோர் துணையிலாதபிழைநோக்கி 
உன்னாநின்றேயுடைகின்றேனொழிந்தேனையமுயிருயிர்த்தேன் 
என்னேரிருதரென்னாவரிவனேயெங்கோன்றுணை யென்றால் . (ககஉ ) 
மாண்டேனெனினும்பழுதன்றேயின்றேமாயச்சிறையின்றும் 
மீண்டேனென்னையொறுத்தாரைக்குலங்களோடும் வேரறுத்தேன் 
பூண்டேனெங்கோன்பொலன்கழலும்புகழேயன்றிப்புன் பழியும் 
தீண்டேனென்றுமனமகிழ்ந்தாடிருவின் முகத்துத்திருவன்னாள் . ( ககா ) 
* அண்ணற்பெரியோனடிவணங்கியறியவுரைப்பானருந்ததியே 
வண்ணக்கடலினிடைக்கிடந்தமணலிற்பலரால்வானரத்தின் 
எண்ணற்கரியப்படைத்தலைவரிராமற்கடியார்யானவர் தம் 
பண்ணைக்கொருவனெனப்போந்தேனேவக்கடவபணி செய்வேன் . ( கச ) 
வெள்ளமேழுபத்துள தால்வீரன்சேனையிவ்வேலைப் 
பள்ளமொருகை நீரள்ளிக்குடிக்கச்சாலும்பான்மையதோ 
கள்ள வாக்கர்கடியிலங்கைகாணாதொழிந்தாலன்கே 
உள்ள துணையுமுளதாவதறிந்து பின்னுமுளதாமோ . 

( ககரு ) 
வாலியிளவலவன்மைந்தன்மயிந்தன்றுமிந்தன்வயக்கு முதன் 
நீலனிடைபன்குமுதாக்கன்பனசன்சாபநெடுஞ்சாம்பன் 
காலனனைய துன்மருடன்காம்பன் கவயன்கவயாக்கன் 
ஞாலமறியுநற்சங்கன்வின தன்றுயிந்தனளனென்பான் . 

( கககா ) 
* பாழி -விசாலமான . + அண்ணற்பெரியோன் உருவாலும் அறிவாலும் பெரு 
மையுள்ள அனுமார் . 


றோ 


( ஐந்தா 


( ககஎ ) 


| 


0000 


வேறு, 


கன் 
எக 

சுந்தரகாண்டம் . 
தம்பன்மத்தனிப்பெயரோன்றதியின் வதனன் சதவலியென் 
றிம்பருலகோடெவ்வுலகுமெடுக்குமிடுக்கநிராமன்கை 
அம்பினுதவுபடைத்தலைவரவரை நோக்கினிவ்வரக்கர் 
வம்பின் முலையாயுறையிடவும் போதார்கணக்குவரம்புண்டோ . 

– - வது - உருக்காட்டுப்படலம் - முற்றிற்று , 

( ஆ திருவிருத்தம் - கூ 0 சு . ) 
கா - வது . சூளாமணிப் படலம் . 
டு துணையென்ன வெளிதோவுலகினம்மா 
புண்டரிகைபோலுமிவளின்னல்புரிகின்றாள் 
அண்டமுதனாயகனதாவியனையாளைக் 
கொண்டகல்வதேகருமமென்றுணர்வுகொண்டான் .. 
கேட்டியடியேனுரைமுனிந்தருளல் கேளார் 
வீட்டியிடுமேலவனைவேறல்வினையன்றால் 
ஈட்டியினியென்பலவிராமனெதிர்நின்னைக் 
காட்டியடிதாழ்வெனிதுகாண்டியிதுகாலம் . 
பொன்றிணிபொலன்கொடியென்மென்மயிர்பொருந்தித் 
துன்றிய புயத்தினி திருக்கதுயர் 

விட்டாய் 
இன்றுயில்விளைக்கவொரிமைப்பினிறைவைகும் 
அறிந்திடையரக்கர்தொடர்வார்களுளராமேல் 
முறிந்து திர நூறியெதிரென் சின் முடிப்பேன் 
நெறிந்த குழனின்னிலைமைகண்டு நெடியோன்பால் 
வெறுங்கைபெயரேனொருவராலும்விளியாதேன் . 

லங்கையொடுமேகுதிகொலென்னினுமிடந்தென் 
வலங்கொளொருகைத்தலையில் வைத்தெதிர்தடுப்பான் 
விலங்கினரை நூறிவரிவெஞ்சிலையினோர் தம் 
பொலன்கொள்கழறாழ்குவெளிதன்னைபொருளன்றால் . 
அருந்ததியுரைத் தியழகற்கருகுசென்றுன் 
" மருந்தனையதேவிநெடுவஞ்சர்சிறைவைப்பில் 
பெருந்துயரினொடுமொருவீடுபெறலில்லா 
திருந் தனளெனப்பகரினென்னடிமையென்னாம் . 
இடைகொள்ளேன் - நடுவேதங்கேன் , * மருந்து - தேவாமிர்தம் 


( 


(உ) 


( 
ச 
) 


சூளாமணிப்படலம் . 


எள் 


(எ ) 


( 
அ 
) 


புண்டொடர்வகற்றிய புயத்தினொடுபுக்கேன் 
விண்டவர்வலத்தையும் விரித்துரைசெய்கேனோ 
கொண்டுவருகிற்றிலெனுயிர்க்குறுதி கொண்டேன் 
கண்டுவருகிற்றிலெனெனக்கழறுகேனோ. 
இருக்குமதில் சூழ்கடியிலங்கையையிமைப்பின் 
உருக்கியெரியாவிகலாக்கரையுமொன்றா 
முருக்கி நிருதக்குலமுடித்துவினைமுற்றிப் 
பொருக்கவகல்கென்னினுமதின்றுபுரிகின்றேன் . 
* இந்துநுதனின்னொடிவணெய்தியிகல் வீரன் 
சிந்தையுறுவெந்துயர் தவிர்ந்து தெளிவோடும் 
அந்தமிலரக்கர்குலமற்றவிய நூறி 
நந்தலில் புவிக்கணிடர்பிற்களை தனன்றால் 
வேறினிவிளம்பவுளதன்று விதியாலிப் 
பேறுபெறவென்கணருடந்தருளுபின் போய் 
ஆறு துயரஞ்சொலிளவஞ்சியடியன்றோள் 
ஏறுகடிதென்று தொழுதின்னடி பணிந்தான் . 


3 


( கூ ) 


( க ) 


வேறு . 


( க்க ) 


( 
க 
) 


13 


ஏயநன்மொழியெய் தவிளம்பிய 
தாயின் முன்னியகன்றனையான் றனை 
ஆயதன்மையரியதன்றாமெனத் 
தூயமென்சொலினையன சொல்லினாள் . 
அரியதன்று நின்னாற்றலுக்கேற்றதே 
தெரியவெண்ணினை செய்வதுஞ்செய்தியே 
உரிய தன்றெனவோர்கின்ற துண்டதென் 
பெரியபேதைமைச்சின்மதிப்பெண்மையால் , 
வேலையின்னிடையேவந்துவெய்யவர் 
கோலிவெஞ்சரநின்னொடுங்கோத்தபோ 
தாலமன்னவர்க்கல்லையெற்கல்லையால் 
சாலவுந்தடுமாறுந்தணிமையோய் . 
அன்றியும்பிறிதுள்ள தொன்றாரியன் 
வென்றி வெஞ்சிலைமாசுணும் வேறினி 
நன்றியென்பதம்வஞ்சித்தநாய்களின் 
நின்றவஞ்சனை நீயுநினைத்தியோ . 
கொண்ட போரினுங்கொற்றவன் விற்றொழில் 
அண்டரேவருநோக்கவென்னாக்கையைக் 
* இந்து - கண்டு அஷ்டமிசந்திரன் . 


( கங ) 


( கச ) 


எஅ 


சுந்தரகாண்டம் .. 


( 
கச 
) 


கண்டபோராக்கன் விழிகாகங்கள் 
உண்டபோதன்றியானுளெனாவெனோ. 
வெற்றி நாணுடைவில்லியர்விற்றொழில் 
முற்ற நாணிலரக்கியர்மூக்கொடும் 
அற்றநாணினராயினபோதன்றிப் 
பெற்றநாணமும்பெற்றிய தாகுமோ. 
பொற்பிறங்கலிலங்கைபொருந்தலர் 
எற்புமால் வரையாகிலதேயெனின் 
இற்பிறப்புமொழுக்குமிழுக்கமில் 
கற்பும்யான் பிறர்க்கெங்ஙனங்காட்டுகேன் . 
அல்லன்மாக்களிலங்கையதாகுமோ 
எல்லை + நீத்தவுலகங்கள்யாவுமென் 
சொல்லினாற்சுடுவேன து தூயவன் 
வில்லினாற்றற்குமாசென்றுவீசினேன் . 
வேறுமுண்டுரைகேள துமெய்ம்மையோய் 
ஏறுசேவகன்மேனியல்லாலிடை 
ஆறுமைம்பொறிநின்னையுமாணெனக் 
கூறுமிவ்வுருத்தீண்டுதல் கூடுமோ. 


( கன ) 


( 


( 
கக 
) 


( 20 ) 


தீண்டுவானெனினித்தனைச்சேண்பகல் 
ஈண்டுமோவுயிர் மெய்யினிமைப்பின் முன் 
மாண்டு தீர்வனென்றேநிலம்வன்மையால் 
கீண்டுகொண்டெழுந்தேகினன்கீழ்மையான் . 
மேவுசிந்தையின்மாதரைமெய்தொடின் 
தேவுவன் றலைசிந்துகதீதெனப் 
பூவின்வந்தபுரா தனனேபுகல் 
சாவமுண்டெனதாருயிர்தந்ததால் . 
அன்னசாவமுளதெனவாண்மையான் 
மின்னுமௌலியன்மெய்ம்மையன்வீடணன் 
கன்னி - யென்வயின்வைத்தகருணையாள் 
சொன்ன துண்டுதுணுக்கமகற்றுவாள் . 


(உக ) 


( உஉ) 


ஆயதுண்மையினானுமதன்றெனின் 
மாய்வென்மன்றவறம்வழுவாதென்றும் 
நாயகன்வலியெண்ணியுநானுடைத் 
தூய்மைகாட்டவுமித்துணை தூங்கினேன் . 


- ( உ ங ) 


கற்பும் கலங்காநிைைமயும் . நீற்ற என்றும் பாடம் . 1.என் வயின் - என்னிடத்தே 


வது ) 


சூளாமணிப்படலம் . 


எ.க 


ஆண்நின்றுமரக்கனகழ்ந்துகொண் 
டீண்டுவைத்ததிளவலியற்றிய 
நீண்டசாலையொடு நிலைநின்றது 
காண்டியையரின் மெய்யுணர்கண்களால் . 

(உச ) 
தீர்விலேனிதொருபகலுஞ்சிலை 
வீரன்மேனியைமானுமிவ்வீங்குநீர் 
நாரநாண்மலர்ப்பொய்கையை நண்ணுவென் 
சோருமாருயிர்காக்குந் துணிவினால் , 

( 
ஆதலான துகாரியமன்றைய 
வேதநாயகன்பாலினிமீண்டனை 
போதல்காரியமென் றனள்பூவையக் 
கோதிலானுமினையனகூறினான் . 

( உசு ) 
நன்றுநன்றிவ்வுலகுடைநாயகன் 
தன்றுணைப்பெருந்தேவிதவத்தொழில் 
என்றுசிந்தைகளித்துவந்தேத்தினான் 
நின்றசங்கையிடரொடு நீங்கினான் . 

( உஎ) 
* இருளுஞாலமிராவணனாலிது 
தெருளுநீயினிச்சில்பகறங்குறின் 
மருளுமன்னவற்கியான் சொலும்வாசகம் 
அருளுவாயென்றடியினிறைஞ்சினான் . 
இன்னுமீண்டொருதிங்களிருப்பல்யான் 
நின்னைநோக்கிப்பகர்ந்தது நீதியோய் 
பின்னையாவிபிடிக்கின்றிலேனந்த 
மன்னனாணையிதனைமனக்கொணீ . 

( உக ) 
ஆரந்தாழ் திருமார்பற்கமைந்ததோர் 
தாரந்தானலளேனுந்தயாவெனும் 
ஈரந்தானகத்தில்லளென்றாலுந்தன் 
வீரங்காத்தலைவேண்டென்றுவேண்டுவாய் . 

( x 0) 
ஏத்தும்வென்றியிளையவற்கீதொரு 
வார்த்தைகூறுதிமன்னருளாலெனைக் 
காத்திருந்தவற்கேகடனென்றிடை 
கோத்தவெஞ்சிறைவீடென்றுகூறுவாய் . 

( ஙக ) 
திங்களொன்றினென் செய்தவந் தீர்த்ததால் 
இங்குவந் 

திலனேயெனின்யாணர்நீர்க் 
* இராவணனாலே அஞ்ஞாநாந்தகாரத்திலே முழுகிக்கிடக்கிற இந்த இலங்கை 
முதலான எல்லாவுலகங்களும் இனியுன்னாலே தெளிவுபெறும் என்பது கருத்து என் 
அளவில் பிராட்டி சொல்லுகிறாள் . 


அ 


சுந்தரகாண்டம் , 


ஐந்தா 


( உ ) 


( 
க.க 
) 


( ங ச ) 


கங்கையாற்றங்கரையடியேற்குந் தன் 
செங்கையாற்கடன் செய்கென்று செப்புவாய் . 
சிறக்குமாமியர்மூவர்க்குஞ்சீதையாண் 
டிறக்கின்றாடொழுதாளெனுமின்னசொல் 
அறத்தினாயகன்பாலருளின்மையால் 
மறக்குமாயினுநீமறவேலையா, 
வந்தெனைக்கரம்பற்றியவைகல்வாய் 
இந்தவிப்பிறவிக்கிருமா தரைச் 
சிந்தையாலுந்தொடேனென்ற செவ்வரம் 
தந்தவார்த்தை திருச்செவிசாற்றுவாய் . 
ஈண்டுநானிருந்தின்னுயிர்மாயினும் 
மீண்டுவந்து பிறந்து தன்மேனியைத் 
தீண்டலாவதோர் தீவினை தீர்வரம் 
வேண்டினாடொழுதென்றுவிளம்புவாய் . 
அரைசு வீற்றிருந்தாளவுமாய்மணிப் 
புரைசையானையின் வீதியிற்போகவும் 
விரைசுகோலங்கள் காணவிதியிலேன் 
உரைசெய்தென்னையென்னூழ்வினையுன்னுவேன் . 
தன்னை நோக்கியுலகந்தளர்தற்கும் 
அன்னைநோய்க்கும்பரதனங்காற்றுறும் 
இன்னனோய்க்குமங்கேகுவதன்றியே 
என்னைநோக்கியிங்கெங்ஙனமெய்துமோ. 


(நடு) 


( நசு ) 


( 
ந 
எ 
) 


வேறு . 


( 
ங 
அ 
) 


எந்தையாய் முதலியகிளைஞர் யார்க்குமென் 
வந்தனைவிளம்பு திகவியின் மன்னனைச் 
சுந்தரத்தோளனைத்தொடர்ந்து காத்துப்போய் 
* அந்தமினெநெகர்க்கா சனாக்கென்பாய் . 
இத்திறமினையனவிளம்பவின்னுநீர் 
தத்துறலொழிந்திலீர்தையலீரெனா 
எத்திறத்தே துவுமியைந்தவின்னுரை 
ஒத்தன தெரிவு றவுணர்த்தினானரோ. 


( ங கூ ) 


வேறு . 


வீவாய் நீயிவண்மெய்யஃதே 
ஓய்வானின்னுயிருய்வானாம் 
போய்வானந்நகர்புக்கன்றோ 

வேய்வான் மௌலியுமெய்யன்றோ. 
* அந்தமில் - பகைவரால் முடிவு பெறுதலில்லாத . 


( 10 ) 


வது ] 


சூளாமணிப்படலம் . 


அக 


( சக ) 


( சஉ ) 


( சக ) . 


கைத்தோடுஞ்சிறைகற்போயை 
வைத்தோனின்னுயிர்வாழ்வானாம் 
பொய்த்தோர்வில்லிகள் போவாராம் 
இத்தோடொப்பதியா துண்டே . 
நல்லோய்நின்னை நலிந்தோரைக் 
கொல்லேமெம்முயிர்கொண்டங்கே 
எல்லோருஞ்செலவெங்கோனும் 
வில்லோடுஞ்செலவேண்டாவோ. 
நீந்தாவின்னலினீந்தாமே 
தேய்ந்தாறாதபெருஞ்செல்வம் 
ஈய்ந்தானுக்குனையீயாதே 
ஓய்ந்தாலெம்மினுயர்ந்தார்யார் . 
நன்றாய்நல்வினைநல்லோரைத் 
தின்றார் தங்குடர்பேய்தின்னக் 
கொன்றாலல்ல துகொள்ளேனா 
டென்றானுக்கிவையேலாவோ . 
மாட்டா தார்சிறைவைத்தோயை 
மீட்டாமென்கிலமீள்வாமேல் 
நாட்டார்நல்லவர்நன்னூலும் 
கேட்டாரிவ்வுரைகேட்பாரோ . 
பூண்டாள் கற்புடையாள் பொய்யாள் 
தீண்டாவஞ்சகர் தீண்டாமுன் 
மாண்டாளென்றுமனந்தேறி 
மீண்டால் வீரம்விளங்காதோ, 
கெட்டே நீயுயிர் கேதத்தால் 
விட்டாயென்றிடின் மெல்லம்பால் 
* ஒட்டாரோடுலகோரேழும் 
சுட்டானுந்தொலையாவன்றோ. 
முன்னே கொல்வான் மூவுலகும் 
பொன்னேயோங்கியபோர்வில்லான் 
என்னே நின்னிலையீதென்றால் 
பின்னே செம்மைபிடிப்பானோ. 
கோளானாருயிர்கோளோடும் 
மூளாவெஞ்சினமுற்றாகா 
மீளாவேலயல்வேறுண்டோ 

மாளாதோபுவிவானோடும் . 
* ஒட்டார் சத்துருக்கள் . ஒட்டு - சிநேகம் . 

11 


( சசு ) 


( சஎ) 


( சஅ ) 


( சக ) 


அஉ . 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


தாழித்தண் கடறம்மோடும் 
எழுக்கேழுலகெல்லாமன் 
நாழிக்கையவனம்பம்மா 
ஊழித்தீயெனவுண்ணாவோ. 


( 30 ) 


படுத்தான்வானவர்பற்றாரைத் 
தடுத்தான் றீவினை தக்கோரை 
எடுத்தானல்வினையெந்நாளும் 
கொடுத்தானென்றிசை கொள்ளாயோ . 


( ருக ) 


சின்னாணீயிடர் தீராதாய் 
இன்னாவைகலினெல்லோரும் 
நன்னாள்காணுதனன்றன்றோ 
உன்னானல்லறமுண்டானால் . 


( 52 ) 


* 


புளிக்குங்கண்டகர்புண்ணீருள் 
குளிக்கும் பேய்குடையுக்தோறும் 
ஒளிக்குந்தேவருவந்துள்ளம் 
களிக்குசால்லினைகாணாயோ . 


( ருக ) 


வேறு . 


( ருரு ) 


ஊழியினிறு தியினுறுமெறிந்தெனக் 
கேழ்கிளர்சுகணைகிழித்தபுண்பொழி 
தாழிருங்குருதியிற்றரங்க வேலைகள் 
ஏழுமொன்றாகநின்றிரைப்பக்காண்டியால் . 
சூலியம் பெருவயிறலைத்துச்சோர்வுறும் 
ஆலியங்கண்ணியரறுத்து நீத்தன 
வாலியுங்கடப்பருவனப்பவானுயர் 
தாலியம் பெருமலை தயங்கக்காண்டியால் . 
விண்ணினீளியநெடுங் - கழுதும்வெஞ்சிறை 
எண்ணினீளிய பெரும்பறவையீட்டமும் 
புண்ணினீர்புணரியிற்படிந்துபூவைார் 
கண்ணினீராற்றினிற்குளிப்பக்காண்டியால் . 
கரம்பயின் முரசினங்கறங்கக்கை தொடர் 
நரம்பினுமிமிழிசைநவிலநாடகம் 
அரம்பையராடியவரங்கினாண் டொழிற் 

குரங்குகண் முறைமுறை குனிப்பக்காண்டியால் . 
* புளிக்கும் எல்லாரும் வெறுக்கத்தக்க , " கழுது பசாசு . 


C 


( ருசு ) 


( எ ) 


வது ) 


சூளாமணிப்படலம் . 


அங . 


( ரு அ ) 


புரையுறுபுன்றொழிலாக்கர்புண்பொழி 
திரையுறுகுரு தியாறீர்ப்பச்செல்வன 
வரையுறுபிணம்பெரு பிறக்கமண்டின 
கரையுறுநெடுங்கடறூர்ப்பக்காண்டியால் . 
வினையுடையாக்க ராமிருந்தைவெந்துகச் 
சனகியென்றொருதழனடுவட்டங்கலான் 
அன கன்கையமபெனுமளவிலூதையால் 
கனகநீடிலங்கைநின்றுருகக்காண்டியால் . 
தாக்கிகலி ராவணன்றலையிற்றாவின 
பாக்கியமனையன் பழிப்பின்மேனியை 
நோக்கியகண்களை நுதிகொண் மூக்கினால் 
காக்கைகள் கவர்ந்து கொண்டுண்ணக்காண்டியால் . 
மேலுறவி ராவணற்கழிந்துவெள்கிய 
நீலுறுதிசைக்கரி திரிந்து நிற்பன 
வாலுறவனையவன்றலையைவவ்வலில் 
காலுறுகணைகடிந்திடுவகாண்டியால் , 


( ருக ) 


( சு (0 ) - 


நீர்த்தெழுகணைமழைவழங்கநீலவான் 
வேர்த்ததென்றிடையிடைவீசுந் தூசுபோல் 
போர்த்தெழுபொலன் கொடியிலங்கைப்பூழியோ 
டார்த்தெழுகழுதிரைத்தாடக்காண்டியால் . 


( சு உ ) 


( 
கச 
) 


நீனிறவரக்கர் தங்குருதிநீத்தநீர் 
வெலைமிக்காற்றொடுமீளவேலை சூழ் 
ஞாலமுற்றுங் * கடையுகத்துநச்சறாக் 
காலனும் வெறுத்துயிர்காலக்காண்டியால் . 
அணங்கிளமகளிரொடரக்கராறு 
மணங்கிளர்கற்பகச்சோலைவாவிவாய்ப் 
பிணங்குறுவான் முறைபிடித்துமாலைய 
கணங்கொடுகுரக்கினங்குளிப்பக்காண்டியால் , 
செப்புறலென்பலதெய்வவாளிகள் 
இப்புறத்தாக்கரை முருக்கியேகின 
முப்புறத்துலகையுமுடிக்கமூட்டலான் 
அப்புறத்தரக்கருமவியக்காண்டியால் . 
ஈண்டொருதிங்களிவ்விடரின்வைகுதல் 
வேண்டுவதன்றுநான் வியரவின்வீரனைக் 
காண்டலேகுறைவுபின்காலம் வேன் டுமோ 

ஆண்டகையினியொருபொழுதுமாற்றுமோ. 
கடையுகத்து . உகாந்தகாலத்திலே. + ஆண்டகை புருஷ சிரேஷ்டர் . 


( சுரு) 


சுந்தரகாண்டம் . 


ஐந்தர் 


( சஎ ) 


(சுஅ ) 


எத்தனை 


( எம் ) 


ஆவியுண்டென்றுமீ துண்டுன்னாருயிர்ச் 
சேவகன்றிருவுருத்தீண்டத்தீதிலாப் 
பூவிலைதளிரிலைபொரிந்துவெந்திலாக் 
காவிலைகொடியிலைநெடியகானெலாம் . 
சோகம்வந்துறுவது 

தெளிவுதோய்ந்தன்றோ 
மேகம் வந்திடித்துவந்துருமுவீழ்கினும் 
ஆகமும்புயங்களுமழுந்தவைந் தலை 
நாகம் வந்தடர்ப்பினுமுணர்வுநாறுமோ . 
மத்துறு தயிரெனவந்து சென்றிடை 
தத்துறுமுயிரொடு புலன்கடள்ளுறும் 
பித்துநின்பிரிவினிற்பிறந்தவேதனை 

யுளவவையெண்ணுமீட்டவோ, 
இந்நிலையுடையவன்றரிக்குமென்றியேல் 
மெய்ந்நிலையுணர்ந்துழீ இமிடைந்ததீதெனின் 
பொய்ந்நிலைகாண்டியான்புகன் றயாவுமுன் 
கைந்நிலைநெல்லியங்கனியிற்காட்டுகேன் . 
தீர்த்தலுங்கவிக்குலத்திறையுந்தேவியின் 
வார்த்தைகேட்டுவப்பதன் முன்னர்மாக்கடல் 
தூர்த்தனவிலங்கையைச் சூழுமாக்குரங் 
கார்த்ததுகேட்டுவந்திருத்தியன்னை நீ , 
எண்ணரும்பெரும்படைநாளையிக்நகர் 
நண்ணியபொழுததுநடுவணங்கை நீ 
விண்ணுறக்கருளன்மேல் விளங்கும்விண்டுவின் 
கண்ணனையென்னெடு * வெரிநிற்காண்டியால் , 
அங்கதன்றோண்மிசையிளவலம்மலை 
பொங்குவெங்கதிரெனப்பொலியப்போர்ப்படை 
இங்குவந்திறுக்கு நீயிடருமையமும் 
சங்கையு நீங்குதிதனிமை நீங்குவாய் . 
t குராவருங்குழலியிக்குறித்தநாளினே 
விராவருநெடுஞ்சிறை மீட்கிலானெனின் 
பராவரும்பழியொடும்பாவம்பற்றுதற் 
கிராவணனவனிவனிராமனென்றனன் . 


( எக ) 


( எ2 ) 


( எசு ) 


( எச ) 


வேறு . 


ஆகவிம்மொழியாசிலகேட்டறிவுற்றாள் 
ஓகைகொண்டுகளிக்குமனத்தளுயர்ந்தாள் 
அரிநில் - முதுகின் மேல் . - குர - குரவமலர்கள் . 


* 


வது ) 


சூளாமணிப்படலம் . 


அரு 


( 


போகைநன்றி வனென்பது புந்தியின்வைத்தாள் 
தோகையுஞ்சிலவாசகமின்ன சொன்னாள் . 

( எரு ) 
சேறியையவிரைந்தனை தீயவையெல்லாம் 
வேறியானினியொன்றும்விளம்பலென்மேலோய் 
கூறுகின்றன முன்குறியுற்றன கோமாற் 
கேறுமென்றவை சொல்லெனவின்னவிசைப்பாள் . ( எசு ) 
நாகமொன்றியநல்வரையின்றலைமேனாள் 
ஆகம்வந்தெனையள்ளுகிர்வாளினளைந்த 
காகமொன்றைமுனிந் தயல்கல்லெழுபுல்லால் 
வேகவெம்படைவிட்டது மெல்லவிரிப்பாய் . 

( எஎ) 
அங்கதஞ்சி நடுங்கியயன்பதியண்மி 
இங்குகின்வரவென்னவெனக்கனல்வெய்த 
மங்கைபங்கனொடெண்டிசையுஞ்செலமற்றோர் 
தங்கடங்களிடங்கண்மறுத்தமை * தைப்பாய் , 

( எ அ ) 
இந்திரன் 

றருமைந்தனுறுந் துயர் யாவும் 
அந்தரத்தினினின் றவர்கண்டினியந்தோ 
எந்தைதன் சரணன்றியோர்தஞ்சமுமின்றால் 
வந்தவன்சரண்வீழ்கெனவுற்றதும்வைப்பாய் . 

( ) 
அய்யனின் சரணஞ்சரணென்றவனஞ்சி 
வய்யம் வந்து வணங்கிடவள்ளன்மகிழ்ந்தே 
வெய்யவன்கணிரண்டொடுபோகெனவிட்ட 
தெய்வவெம்படையுற்றுள தன்மைதெரிப்பாய் . 

( அ ) 
எந்தைநின்சரணஞ்சாணென்றவிதன்னால் 
முந்துநின்குறையும்பொறை தந்தனமுந்துன் 
சந்தமொன்று கொடித்திரள் கண்கடமக்கே 
வந்தொர்நன்மணிநிற்கெனவைத்ததும்வைப்பாய் . ( அக ) 
வேகம்விண்டுசயந்தன்வணங்கிவிசும்பில் 
பேர்கவண்டர்கள் கண்டலர்கொண்டுபொழிந்தார் 
t நாகனம்பனிளங்கிளை நன்குணராத 
பாகு தங்கியவென்றியினின் சொல்பணிப்பாய் . 

( அட் ) 
என்னொரின்னுயிர்மென்கிளிக்கியார்பெயரீகேன் 
மன்னவென்றலுமாசறுகைகயன்மாதென் 
அன்னை தன் பெயராகெனவன்பினொடன்னாட் 
சொன்னமெய்ம் மொழிசொல்லு திமெய்ம்மை தொடர்ந்தோய் . ( ) 

தைப்பாய் தெரியச்சொல்லு. * பருவதராசன்பிள்ளையென்றது மேருமலை 
போல்வார் இளையபெருமாளென்க 


( 
எக 
) 


( 


அசு 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( அச ) 


(அரு ) 


( அசு ) 


என்றுரைத்தினிதித்தனை பேரடையாளம் 
ஒன்றுணர்த்துவதில் லெனவெண்ணியுணர்ந்தாள் 
தன்றிருத்துகிலிற்பொதிவுற்றது தானே 
வென்றதச்சுடர்மேலொடுகீழுறமெய்யால் , 
வாங்கினாடன்மலர்க்கையினன்ன து முன்னா 
ஏங்கினானவ்வ நுமனுமென்கொலிதென்னா 
வீங்கினான் வியந்தானுலகேழும்விழுங்கித் 
தூங்குகாரிருண்முற்றுமிரிந்தது சுற்றும் , 
மஞ்சலங்கொளியோனுமிம்மாநகர்வந்தான் 
அஞ்சலன்னெனவெங்கணரக்காயிர்த்தார் 
சஞ்சலம்விரிசக்கரவாகமுடன்றாழ் 
கஞ்சமும்மலர்வுற்றன காந்தினகாந்தம் . 
கூந்தன்மென்மழைகொண்முகின்மேலெழுகோளின் 
வேந்ததன்ன துமெல்லியறன்னெழின் மேனி 
சேந்ததந்தமில்சேவகன்சேவடியென்னக் 
காந்துகின்ற துகாட்டினண்மாருதிகொண்டான் . 
சூடையின்மணிகண்மணியொப்பனதொன்னால் 
ஆடையின்கணிருந்தது பேரடையாளம் 
நாடிவந்தென தின்னுயிர்நல்கிய * நம்பா 
கோடியென்று கொடுத்தனண் மெய்ப்புகழ் கொண்டாள் . 
தொழுதுவாங்கினன்சுற்றிய தூசினன் முற்றப் 
பழுதுறாவகைபந்தனைசெய்தனன்வந்தித் 
தழுது மும்மைவலங்கொடிறைஞ்சினன்போ 
டெழுதுபாவையுமேத்தினளேகினனிப்பால் . 
சு - வது - சூளாமணிப்படலம் - முற்றிற்று , 

( ஆ . திருவிருத்தம் - சுக ரு .) 


( அஎ ) 


( அஅ ) 


( அக ) 


எ - வது . பொழிலிறுத்தப்படலம் . 


அசோகவனத்தையழித்தது . 
நெறிக்கொடுவடக்குறநினைப்பினினிமிர்ந்தான் 
பொறிக்குலமலர்ப்பொழிலிடைக்கடிதுபோவான் 
சிறுத்தொழின் முடித்தகற்றீதெனறெரிந்தான் 
மறித்து மொர்செயற்குரிய காரியமதித்தான் . 
* நம்பா- ஆணில்சிரேஷ்டன் . 


பொழிலிறுத்தப்படலம் . 


அஎ 


றால் 


( உ ) . 


( 
க 
. 
) 


( ச ) 


ஈனமுறுபற்றலரையெற்றியெயின் மூதூர் 
மீன நிலயத்தினுகவீசிவிழிமானை 
மானவன்மலர்க்கழலின்வைத்துமிலெனென் 
ஆனபொழுதெப்பரிசினானடியனாவேன் . 
வஞ்சனையரக்கனை நெருக்கி நெடுவாலால் 
அஞ்சினுடனஞ்சுதலைதோளுறவசைத்தே 
வெஞ்சிறையில் வைத்துமிலென் வென்றுமிலெனென்றால் 
தஞ்சமொருவர்க்கொருவரென்றறகுமன்றோ. 
கண்டநிருதக்கடல் கலக்கினன்வலத்தில் 
திண்டிறலரக்கனுமிருக்கவொர்திறத்தின் 
* மண்டவுதரத்தவண்மலர்க்குழல்பிடித்துக் 
கொண்டுசிறைவைத் திடுதலிற்குறைவதுண்டோ. 
மீட்டுமினியெண்ணும் வினைவேறுமுள தன்றால் 
ஓட்டியிவ்வரக்கரையுலைத்துரிமையெல்லாம் 
காட்டுமிதுவேகருமமன்னவர்கடும்போர் 
மூட்டும் வகையாவது கொலென்று முயல்கின்றான் . 
இப்பொழிலினைக்கடி திருக்குவெனிறுத்தால் 
அப்பெரியபூசல்செவிசார்தலுமரக்கர் 
வெப்புறு சினத்தரெதிர்மேல் வருவர்வந்தால் 
துப்புற முருக்கியுயிருண்பலி துசூதால் . 
வந்தவர்கள் வந்தவர்கண்மீள்கிலர்மடிந்தால் 
வெந்திறலாக்கனும் விலக்கருவவத்தால் 
முந்துமெனினன்னவன்முடித்தலை 1 முசித்தென் 
சிந்தையுறுகோபமுமவித்தினிதுசெல்வேன் . 
என்று நினையாவிரவிசந்திரனியங்கும் 
குன்றமிருதேதோளனையதன்னுருவு கொண்டான் 
அன்றுல்கெயிற்றிடைகொளேனமெனலானான் 
துன்றுகடிகாவினையடிக்கொடுதுகைத்தான் . 
முடிந்தனபிளந்தனமுரிந்தனதெரிந்த 
மடிந்தன பொடிந்தனமறிந்தனமுறிந்த 
இடிந்தன தகர்ந்தனவெரிந்தனகரிந்த 
ஒடிந்தனவொசிந்தனவு திர்ந்தனபி திர்ந்த. 
வேரொடுமறிந்தசிலவெந்தசிலவிண்ணில் 
காரொடுமறிந்தசிலகாலினொடுவேலைத் 
தூரொடுமறிந்தசில தும்பியொடுவானோர் 
ஊரொடுமறிந்தசிலவுக்கசிலநெக்க . 
மாண்டோதரி -இராவணன் மனைவி . கொல் - சை . | முசித்து - திருகி . 


( 
சு 
) 


(எ ) 


( 
அ 
) 


( 
க 
) 


( 50 ) 


의회 


சுந்தரகாண்டம் . 


( 
க 
) 


( கா ) 


( கச ) 


சோனை முதன்மற்றவைசுழற்றிய திசைப்போர் 
ஆனை நுகரக்குள குமானவடி பற்றா 
மேனிமிரவிட்டனவிசும்பின் வழிமீப்போய் 
வானவர்கணந்தனவனத்தையுமடித்த 
அலைந்தன கடற்றிரையரக்கரகன்மாடம் 
குலைந்துகவிடிந்தனகுலக்கிரிகளோடு 
மலைந்து பொடியுற்றன மயங்கிநெவோனத் 
துலைந்துவிழுமீனினொடுவெண்மலருதிர்ந்த . 
முடக்குநெடுவேரொடுமுகத்துலகமுற்றும் 
கடக்கும்வகைவீசினகளித்ததிசையானை 
மடப்பிடியினுக்குதவமையினிமிர்கைவைத் 
திடுக்கியனவொத்தனவெயிற்றினிடைஞால்வ . 
விஞ்சையுலகத்தினுமிவக்கர் மலைமேலும் 
துஞ்சுதலில் வானவர் துறக்கநகரத்தும் 
பஞ்சியடிவஞ்சியர்கண்மொய்த்தனர் பறித்தார் 
கஞ்சமனையானுடைய சோலையின்றும்பூ . 
பொன்றிணிமணிப்பருமரன்றிசைகள் போவ 
மின்றிரிவவொத்தன வெயிற்கதிருமொத்த 
ஒன்றினொடுமொன்றிடை புடைத்து திரவூழின் 
தன்றிரளொழுக்கிவிழுதா ரகையுமொத்த 
புள்ளினொடுவண்டுமிநிறுங்களிகொள்பூவும் 
கள்ளுமுகையுர்தளிர்களோடினியகாயும் 
வெள்ளநெடுவேலையிடைமீனினம்விழுங்கித் 
துள்ளினமரன் படநெரிந்தன துடித்த . 
தூவியமலர்த்தொகைசுமந்து திசைதோறும் 
பூவின்மணநாறுவபுலால்கமழ்கிலாத 
தேவியர்களோடு முயர்தேவரினிதாடும் . 
ஆவியெனலாயதிரையார்கலிகளமமா . 
இடந் தமணிவே தியுமிறுத்தகடிகாவும் 
தொடர்ந்தன துரந் தனபடிந்துநெறி தூரக் 
கடந்து செலவென்பது கடந்தவிருகாலால் 
நடந்துசெலலாகுமெனலாகியது நன்னீர் . 
வேனில் விளையாடு சுடரோனினொளிவிம்மும் 
வானினிடைவீசியவரும் * பணைமரத்தால் 
தானவர்கண்மாளிகை தகர்ந்து பொடியாய 
வானவிடியாலொடியுமால்வரைகண்மான 
பணை கிளை . 


(கரு ) 


(கசு ) 


( கஎ ) 


( கஅ ) 


வது ) 


பொழிலிறுத்தபடலம் . 


அக 


( உ ) 


எண்ணிறருகோடிகளெறிந்தன செறிந்தே 
* தண்ணமழைபோலிடைதழைந்ததுசலத்தால் 
பண்ணல நுமானடலிராவணன தந்நாள் 
விண்ணுமொரு சோலையுள தாமென விதித்தான் . 
தேனுறை துளிப்பநிறைபுட்பலசிலம்பப் 
பூநிறைமணித்தருவிசும்பினிடையேபோய் 
மேன் முறைநெருக்கவொளிவாளொவிெல்வீச 
வானிடைநடாயநெடுமான மெனலான . 
சாகநெடுமாப்பணை தழைத்தன தனிப்போர் 
நாகமனையானெறியமேனிமிர்வநானா 
மாகநெவொனிடையிழிந்துபுனல்வாரும் 
மேகமெனலாயநெடுமாகடலின்வீழ்வ , 


( உக ) 


( உஉ ) 


வேறு . 


| 


ஊனமுற்றிடைமண்ணினு தித்தவர் 
ஞானமுற்றுபு நண்ணினர்வீடெனத் 
தானகற்பகத்தண்டலைவிண்டலம் 
போனபுக்கனமுன்னுறைபொன்னகர் . 

( உ ங ) 
மணிகொள் குட்டிமமட்டித்து மண்டபம் 
துணிபடுத்தயல்வாவிகடூர்த்தொளிர் 
திணிசுவர்த்தலஞ்சிந்திச்செயற்கரும் 
பணிபடுத்துயர்குன் றம்படுத்தரோ . 

(உச ) 
வேங்கை செற்று - மராமரம்வேர்பறித் 
தோங்கு கற்பகம்பூவொடொடித்து ராய்ப் 
பாங்கர்சண்பகப்பத்திபறித்தயல் 
மாங்கனிப்பணைமட்டித்துமாற்றியே . 
சந்தனங்கடகர்ந்தன தாள்பட 
இந்தனங்களின் வெந்தெரிசிந்திட 
முந்தனங்கவசந் தன் முநங்கெட 
நந்தனங்கள் கலங்கி நடுங்கவே . 

( உசு ) . 
சாமரங்களிவண்டுகலங்கிட 
மாமரங்கண்மடிந்தனமண்ணொடு 
தாமரங்கவரங்குதகர்ந்துகப் 
பூமரங்களெரிந்து பொரிந்தவே . 

( உ.எ ) 
குழையுங்கொம்புங்கொடியுங்குயிற்குலம் 

விழையுந் தண்டளிர்ச்சூழலுமென்மலர்ப் 
* தண்ணம் - குளிர்ந்தநீர் .+ நாகம் அனையான் மலையையும் யானையையுமொத்த 
திருவடி . மராமரம் - கடப்பமரங்கள் . 

12 


கா 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( உ ) 


( 


( 
10 
) 


( கூக் ) 


* புழையும் வாசப்பொதும்பும் பொலன்கொடேன் 
மழையும் வண்பாயிலுாடிந்தவே , 
பவளமாக்கொடி வீசின பன்மழை 
துவளுமின்னேனச்சுற்றிடச் சூழ்வரை 
திவளும் பொற்பணைமாமரஞ்சேர்ந்தன 
t கவளயானையினோடையிற்காந்தவே . 
பறவையார்த்தெழுமோசையும்பன் மரம் 
இறலெடுத்தவிடிக்குரலோசையும் 
அறவனார்த்தெழுமோசையுமண்டத்தின் 
புறநிலத்தையுங்கைம்மிகப்போயதே . 
பாடலம்படர்கோங்கொடும்பன்னிசைப் 
பாடலம்பனிவண்டொபெஃறிரைப் 
பாடலம்புயர்வேலையிற்பாய்ர்தன 
பாடலம் பெறப்புள்ளினம்பாறவே . 
வண்டலம்புநலாற்றின்மராமரம் 
ண்டலம் - புனலாற்றின் மடிந்தன 
விண்டலம்புக நீக்கியமென்புனல் 
விண்டவம்புகநீண்மரம் வீழ்ந்தவே . 
தாமரைத்தடம் பொய்கை செஞ்சந்தனம் 
தாமரைத்தனவொத்ததுகைத்தலின் 
காமரக்களிவண்டொடுங்கள் ளொடும் 
காமாக்கடல்பூக்கடல்கண்டவே . 
$ சிந்துவாரந் திசைதொறுஞ்சென்றன 

சிந்துவாரம்புரைதிரைசேர்ந்தன 
தந்துவா ரம்புதவொடு தாளறத் 
தந்துவாபந்துகள் படச்சாய்ந்தவே . 

நந்தவாநத்து நாண்மலர்நாறின 
( ) நந்தவானத்துநாண்மலர்நாறின 
* சிந்தவாநந் திரிந்துகச்செம்மணி 
9. சிந்தவானந் திரிந்த திரைக்கடல் . 


(உ) 


( ரு க .) 


(கச ) 


(ந ரு) 


புழையாக 

வது-மலரின து காம்பு பொதிந்துள்ளஇடம் . + கவளம் - யானையுணவு , 
புனலாறு -நீராறு , உப்பங்கழி . சிந்துவாரம் - நொச்சி மரங்கள், சிந்து - கட 
வாரம் - சசையிலும் , 5 தந்து-எறிதல் , ஆரர் நீண்ட , அம் - அழகிய, தம் . அந்த ( அரக் 
கருடைய ) துவாரம்- வாயினும் , தம் - அக்கதவுகளையுடையனவான எனவுமாம் , நந் 
தவானம் - அசோகவனம் . ( ) நந்தவான- அதிகமாக ஆகாயத்திலேபோய் . சிந்தவா 

சேகரைப்பெற வ்வானம் . தயானந்து - பெறும்படி வெண்சங்குகள் செ 
ம்மணிந்தசங்கன் கர்ப்பம் புலங்க . 


பொழிலிறுத்தபடலம் . 


கக் 


( 
க 
எ 
) 


( ) 


புல்லும் பொற்பணைப்பன்மணிப்பொன்மரம் 
கொல்லுமிட்பொழுதேயெனுங்கொள்கையால் 
எல்லியிட்டு விளக்கியவிந்திரன் 
வில்லுமொத்தனவிண்ணுற வீசின. 
ஆனைத்தானமுமாடலரங்கமும் 
பானத்தானமும்பாய்பரிப்பந்தியும் 
ஏனைத்தாரணிதேரொடுமிற்றன 
கானத்தார் தருவண்ணல்கடாவவே . 
மயக்குபொற்குலவல்லிகள்வாரிகேர் 
இயக்குறத்திசைதோறுமெறிந்தன 
வெயிற்கதிர்க்கற்றையற்று றலிழந்தன 
புயற்கடற்றலை புக்கனபோல்வன . 
பெரியமாமரமும் பெருங்குன்றமும் 
இரியவீசலினிந்நெடும்பொன்மதில் 
நெரியமாடநெருப்பெழநீறெழ 
இரியல்போனவிலங்கையுமெங்கனும் . 


(கஅ ) 


( க) 


தொண்டையங்கனிவாய்ச்சீதை துயக்கினாலென்னைச்சுட்டாய் 
விண்டவானவர்தம்முன்னே விரிபொழிலிறுத்துவீசச் 
கண்டனைநின்றாயென்றுகாணுமேலரக்கன்காய்தல் 
உண்டெனவெருவினான் போலொளித்தனனுடுவின் கோமான் . ( 50 ) 
காசறுமணியும் பொன்னுங்காந்தமுங்களுல்வதாய 
மாசறுமரங்களாகக்குயிற்றியமதனச்சோலை 
ஆசைகடோறுமையன்கைகளாலள்ளியள்ளி 
வீசியவிளக்கலாலேவிளங்கினவுலகமெல்லாம் , 

( சக ) 
கதறினவெருவியுள்ளங்கலங்கினவிலங்குகண்கள் 
குதறினபறவைவேலைகுளித்தனகுளித்திலாத 
பதறினபதைத்தவானிற் பறந்தனபறந்துபார்வீழ்ந் 
துதறிசிைறையை மீளவொடுக்கினவுலந்துபோன . 

( 52 ) 
தோட்டொடுந்துதைந்ததெய்வ மரந்தொறுந்தொடுத்தபுட்டம் 
கூட்டொடுந்துறக்கம்புக்ககுன்றெனக்குவவுத்திண்டோள் 
சேட்டகன்பரிதிமார்பன் சீறியுந்தீண்டறன்னால் 
மீட்டவன்கருணை செய்தார்பெறும்பதம் விளம்பலாமே . 

( சக ) 
பொய்ம்முறையரக்கர்காக்கும்புள்ளுறைபுது மென்சோலை 
விம்முறுமுள்ளத்தன்னமிருக்குமவ்விருக்கமொன்றும் - 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


ஊ 


மும்முறையுலகமெல்லாமுற்றுறமுடிவதான 
அம்முறையையன்வைகுமாலெனநின்ற * தம்மா . 
உறுசுடர்ச்சூடைக்காசவ்வுயிரிணையுயிரொப்பானுக் 
கறிகுறியாகவிட்டாளாதலான்வறியளந்தோ 
t செறிகுழற்சீதைக்கென்றோர்சிகாமணிதெரிந்துவாங்கி 
எறிகடலீவதென்னவெழுந்தனனிரவியென்பான் . 

( சரு ) 
தாழிரும்பொழில்களெல்லாந் துடைத்தொருதமியனின்றான் 
ஏழினொடேழுநாடுமளந்தவனெனலுமானான் 
ஆழியினடுவணின்றவருவரைக்காசுமொத்தான் 
பழியினிறுதிக்காலத்துருத்திரமூர்த்தியொத்தான் . 
இன்ன நிகழும் வேலையாக்கியரெழுந்து பொங்கிப் 
பொன்மலையென்னநின்றபுனிதனைப்புகன்று நோக்கி 
அன்னையீதென்னை மேனியார்கொலென்றச்சமுற்றார் 
நன்னுதறன்னை நோக்கியறிதியோநங்கையென்றார் . 

(சஎ ) 
தீயவர்தீய செய்தறீயவர் தெரியினல்லால் 
தூயவர்துணிதலுண்டேநும்முடைச்சூழலெல்லாம் 
ஆயமானெய்தவம்மானிளையவனரக்கர்செய்த 
மாயமென்றுரைக்கவேவுமெய்யெனமையல்கொண்டேன் . 
என்றனளரக்கிமார்கள் வயிறலைத்திரியல் போகிக் 
குன்றமுமுலகும் வானுங்கடல்களுங்குலையவோட 
நின்றதோர்சமித்தங்கண்டானீக்குவலிதனையென்னாத் 
தன்றடைக்கைகணீட்டிப்பற்றினன்றாதையொப்பான் . 

( சக ) 
கண்கொளவரிது மீதுகால்கொளவரிது திண்கால் 
எண்கொளவரி திராவுமிருள் கொளவரிதுமாக 
விண்கொளநிவந்தமேருவெள்குறவெதும்பியுள்ளம் 
புண்கொளவுயர்ர் ததிப்பார்பொறைகொளவரிது 1 போலாம் . 

( ரு ) 
பொங்கொளிநெடுநாளீட்டிப்பு தியபால்பொழிவதொக்கும் 
திங்களை நக்குகின்றவிருளெலாம் வாரித்தின்ற 
அங்கைபத் திரட்டியான்றன்னாணையாலழகுமானப் 
பங்கயத்தொருவன்றானே பசும்பொனாற்படைத்ததம்மா. ( ருக ) 
தூணெலாஞ்சுடருங்காசுசுற்றெலாமுத்தஞ்சொன்னம் 
பேணலாமணியின்பத்திப்பிடரெலாமொளிகள் விம்மச் 
சேணெலாம் விரியுங்கற்றைச்சேயொளிச்சொல்வற்கேயும் 
பூணலாமெம்மனோராற்புகழலாம்பொதுமைத்தன்றே . 
* அம்மா- அசை. + செறிகுழல் -சிறையிருத்தலாலே சடையாகச்செறிந்த கூந்த 
லெனலாம் , + போல் இயத்தில்வந்த அசை , 


. 


வது ) 


பொழிலிறுத்தபடலம் . 


கூகூ 


( ருகூ ) 


( ருசு) 


( நிசு ) 


வெள்ளியங்கிரியைப்பண்டவ்வெந்தொழிலரக்கன்வேரோ 
டள்ளினனென்னக்கேட்டானத்தொழிற்கழிவுதோன்றப் 
புள்ளிமாமேருவென்னும் பொன்மலையெடுப்பான் போல 
வள்ளுகிர்த்தடக்கைதன்னான்மண்ணின்றும் வாங்கியண்ணல் . 
விட்டனனிலங்கைதன் மேல்விண்ணுறவிரிந்த மாடம் 
பட்டனபொடிகளான பகுத்தனபாங்குகின்ற 
சுட்டனபொறிகள் பின்னைத்துளங்கினரரக்கர் தாமும் 
கெட்டனர்வீரரம்மாபிழைப்பரோகேடு சூழ்ந்தார் . 
நீரிடுதுகிலரச்சர்நெருப்பிடுநெஞ்சர்நெக்குப் 
பீரிடு * முருவர்தெற்றிப்பிணங்கிடு தாளர்பேழ்வாய் 
ஊரி பூசலாரவுளைத்தனரோடியுற்றார் 
பாரிடு பழுவச்சோலைபாரிக்கும் பருவத்தேவர் . 
அரிபடுசீற்றத்தான்றனருகுசென்றடியின் வீழ்ந்தார் 
கரிபடு திசையினீண்டகாவலாய்காவலாற்றோம் 
கிரிபடு குவவுத்திண்டோட்குரங்கிடைகிழித்துவீச 
எரிபடு துகிலினொய்தினிற்றது கடிகாவென்றார் . 
சொல்லிட வெளியதன்றாற்சோலையைக்காலிற்கையின் 
புல்லொடு துகளுமின்றிப்பொடிபடநூறிப்பொன்னால் 
வில்லிடுவோமந்தன்னைவேரொடுவாங்கிவீசச் 
சில்லிடமொழியத்தெய்வவிலங்கையுஞ்சிதைந்ததென்றார் . 
ஆடகத்தருவிண்சோலைபொடிபடுத்தாக்கர்காக்கும் 
தேடருமோமம்வாங்கியிலங்கையுஞ்சிதைத்ததம்மா 
* கோடரமொன்றோன்றி திராக்கதர்கொற்றஞ்சொற்றல் 
மூடருமொழியாரென்னமன்னனுமுறுவல் செய்தான். 
தேவர்கள்பின்னுமன்னவதனுருச்சுமக்குந் திண்மைப் 
பூவலயத்தையன்றோபுகழ்வதுபுலவர்போற்றும் 
மூவரினொருவனென்றுபுகல்கினுமுடிவிலாத 
ஏவமக்குரங்கையையகாணு தியின் னேயென்றார் . 
மண்டலங்கிழிந்தவாயின்மறிகடன்மோழைமண்ட 
எண்டிசைசுமந்தமாவுந்தேவருமிரியல்போகத் 
தொண்டைவாயரக்கிமார்கள் சூல்வயிறுடைந்து சோர 
அண்டமும்பிளந்துவிண்டதாமெனவ நுமனார்த்தான் . 
எ - வது - பொழிலிறுத்தபடலம் - முற்றிற்று . 

( ஆ திருவிருத்தம் - எருரு .) 


( ருஎ ) 


( ரு.அ ) 


( ருக ) 


( 50 ) 


* உருவர் உடம்புகளுடனே. + பழுவச்சோன் அடர்ந்தசோலை . + பருவத்தேயர் 

$ கோடா 
காலதேவதைகள் , சோலையின் பருவம் தெரிந்து பாலிக்குந்தேவரென்க . 
ம் - குரங்கு 


3 


பிறையிற்கோ 
கச் 

சுந்தரகாண்டம் . 
அ - வது . கிங்கரர்வதைப்படலம் . 
அருவரைமுழையின் முட்டுமசளியினிடிப்புமாழி 
வெருவருமுழக்கு மீசன் வில்லிறுமொலியுமென்னக் 
குருமணிமகுட கோடிமுடித்தலைகுலுங்கும்வண்ணம் 
இருபதுசெவியினூடு நுழைந்த தவ்வெழுந்தவோசை. 

(க ) 
புல்லியமுறுவனோன்றப் பொறாமையுஞ்சிறிது பொங்க 
எல்லையிலாற்றன் மாக்களெண்ணிறந்தாரையேவி 
வல்லையின கலாவண்ணம்வானையும்வழியைமாற்றிக் 
கொல்லலீர்குரங்கைநொய் திற்பற்று திர்கொணர்திரென்றான் . ( உ ) 
சூலம்வாண்முசலங்கூர்வே * றோமரந்தண்டுபிண்டி 

பாலமே முதலாவுள்ளபடைக்கலம்பரித்தகையர் 
ஆலமேயனையமெய்யாகலிடமழிவுசெய்யும் 
காலமேலெழுந்தமூரிக்கடலெனக்கடிது செல்வார் . 
நானிலமதனினுண்டுபோரென நவிலினச்சொல் 
தேனினுங்களிப்புச்செய்யுஞ்சிந்தையர்த்தெரித்துமென்னின் 
கானினும் பெரியரோசைகடலினும் பெரியகீர்த்தி 
வானினும் பெரியர்மேனிமலையினும் பெரியர் - மாதோ . ( ச ) 
திருகுறுஞ்சினத்துத்தேவர்தானவரென்னுந்தெவ்வர் 
இருதறும்பெறிந்துநின்றவிசையினார்வசையென்றெண்ணிப் 
பொருகுறும்பென்று வென்றுபுணர்வது பூவுண்வாழ்க்கை 
ஒருகுறுங்குரங்கென்றெண்ணிநெடிதுநாணுழக்குநெஞ்சர் . 
கட்டியவாளரிட்ட கவசத்தர்கழலர் திக்கைத் 
தட்டியதோளர்மேகந்தடவியகையர்வானை 
எட்டியமுடியர் தாளாலிடறிய பொருப்பரீட்டிக் 
கொட்டிய பேரியென்னமழையெனக்குமுறுஞ்சொல்லார் . 
வானவரெறிந்ததெய்வவபெடைவடுக்கண்மற்றைத் 
தானவர் துரந்தவேதித்தழும்பொடு தயங்குந்தோளர் 
யானையும்பிடியும் வாரியிடுங்கயவாயரீன்ற 
சக்கரமுலக்கை தண்தொரைவாள் $ பரிகஞ்சங்கு 
முற்கரமுசுண்டியிண்டிபாலம்வேல் சூலமுட்கோல் 
பொற்கரங்குலிசம்பாசம்புகர்மழுவெழுப்பொற்குந்தம் 
விற்கருங்கணைவிட்டேறுகழுக்கடையெழுக்கண் மின்ன . 
தோமாம் - எறியாயுதம் , பாலமே என்பதில் இடைச்சொல் . 1 மாத ... அசை 
கள், பரிகம் -வளைதடி . 


( 
சு 
) 


கிங்கரர்வதைப்படலம் . 


கூரு 


( 
க 
) 


பொன்னின்றுக எலுந்தெய்வப்பூணினர்பொருப்புத்தோளர் 
மின்னின் றபடையுங்கண்ணும் வெயில் விரிச்கின்ரமெய்யர் 
என்னென்றார்க்கென்னென்றாரெய்தியதறிந்திலாதார் 
முன்னின்றார் முதுகுதீயப்பின்னின்றார் முக்குகின்றார் . 
வெய்துறுப்படையின்மின்னர்வில்லினர்வீசுகாலர் 
மய்யுறுவிசும்பிற்றோன்றமேனியர்மடிக்கும் வாயர் 
கய்பரந்துலகு பொங்கிக்கடையுகமுடியுங்காலைப் 
பெய்யவென் றெழுந்தமாரிக்குவமைசால்பெருமைபெற்றார். ( 
பணியுறு செயலைசிந்தியோமமுர்பறித்ததம்மா 
தனியொருகுரங்குபோலாநன்றுநந்தருக்சென்கின்றார் 
மனியொருபழி மற்றுண்டோவிதனினென்றிரைத்துப் பொங்கி 
முனிவுறு மனதிற்றாவிமுந்துறமுடுகுகின்றார் . 

( க்க ) 
எற்றுறு முரசும்வின்னாணேறுவிட்டெடுத்தவார்ப்பும் 
சுற்றுறுகழலுஞ்சங்குந்தெருதெழித்துறப்புஞ்சொல்லும் 
உற்றுடன்றொன்றாயோங்கியொலித்தெழுந்தூழிப்பேர்வில் 
நற்றிரைகடல்களோடுமழைகளை நாவடக்க . 

( கஉ ) 
தெருவிடமில்லென்றெண்ணிவானிடைச்செல்கின்றாரும் 
புருவமுஞ்சிலையுங்கோட்டிப்புகையுயிர்த்துயிர்ச்கின்றரும் 
ஒருவரினொருவர்முந்திமுறைமறுத்துருக்கின்றாரும் 
விரிவில திலங்கையென்றுவழிபெறார்விளிக்கின்றாரும் . ( க ) 
வாளுறைவி திர்க்கின்றாரும்வாயினை மடிக்கின்றாரும் 
தோளுறத் தட்டிக்கல்லைத்துக்கள் படத்துகைக்கின்றாரும் 
தாள் பெயர்த்திடம்பெறாது தருக்கினர் நெருக்குவாரும் 
கோள்வளையெயிறுதின்று தீயெனக்கொதிக்கின்றாரும் . ( கச ) 


SY. 


அனைவருமலையெனநின்றாரளவறுப்படைகள் பயின்றார் 
அனைவருமமரினுயர்ந்தாரகலிட நெளியநடந்தார் 
அனைவரும் வரனினமைந்தாரசனியினணிகளணிந்தார் 
அனைவருமமரரைவென்றாரசுரரையுயிரையயின்றார் . ( கடு ) 
* குறுகினகவசருமின் போல் குரைகழலுரகருப்வன் போர் 
முறுகினபொழுதினுடைந் தார்முதுகிடை முறுவல்பயின்றார் 
இறுகின நிதிகிழவன் பேரிசைகெடவளகையெறிந்தார் 
தெறு குநரின்மையர்வன்றோடினவுறவுலகு திரிந்தார் . 

( கசு ) 
வரைகளையிடறுமினென்றான் மறிகடல்பருகுமினென்றால் 
இரவியை விழவிடுமென்றாவெழுமழைபிழியுனென்றால் 
* குறுகினக்கசம் சிரைச்சட்டை . + விதகிழவன் - சங்கநிதிபதும நிதிகளுக்கு பாத் 
தியனான குபேரன் . 


கா 


சுந்தரகாண்டம் . 


( 
கக 
) 


அரவினதாசனை யொன்றோ தரையினொடறையுமினென்றால் 
தரையினையெடுமெடுமென்றாலொருவரதமைதல் சமைந்தார் . ( கஎ ) 
தூளியினிமிர்படலம் போயிமையவர்விழி துறவெம்போர் 
மீளியினினமெனவன்றாள் விரைபுலிநிரையெனவிண்டோய் 
ஆளியினணியென வன்றேலலைகடல்விடமெனவஞ்சா 
வாளியின்விசைகொடு திண்கார்வரைவருவனவெனவந்தார் . (கஅ ) 
பொறிதரவிழியயிரொன்றோபுகையுகவயிலொளியின்போல் 
செறிதாவுருமதிர்கின்றார் திசைதொறும் விசைகொடு சென்றார் 
எறிதருகடையுகவன்காலிடறிடவுருமினினம் போய் 
மறிதாமழையகல்விண்போல்வடிவழிபொழிலைவளைந்தார் . ) 
வயிரொலிவளையொவிவன்கார்மழையொலிமுரசொலிமண்பால் 
உயிருலைவுறநிமிரும்போருருமொலிசெவியினுணர்ந்தான் 
வெயில் விரிகதிரவனும் போய் வெருவிடவெளியிடைவிண்டோய் 
கயிலையின்மலையெனநின்றான்னையவர்வருதொழில்கண்டான் . ( 20 ) 
இதவியலிதுவெனமுந்தேயியைவுறலினிதுதெரிந்தான் 
பதவியலறிவுபயந்தால் தினலபயனுள துண்டோ 
சிதவியல்கடி பொழிலொன்றோசி தறிய செயறருதிண்போர் 
உதவியலினிதினுவந்தானெவரினுமதிசமுயர்ந்தான் 

( உக ) 
இவனிவனிவனெனநின்றாரிதுவென முதலியெதிர்ந்தார் 
பவனனின் முடுகி நடந்தார்பகலிரவுறமிடைகின்றார் 
புவனியுமலையும் விசும்பும் பொருவருநகருமுடன் போர் 
துவனியில திர * விடம்போற்சுடர்விடுபடை கடுரந்தார் . ( உஉ ) 
மழைகளுமறிகடலும் போய்மதமறமுரசமறைந்தார் 
முழைகளினிதழ்கடிறந்தார்முதுபுகைகது வமுனிந்தார் 
பிழையிலப்படவரவின்றோள் பிடருறவடியிடுகின்றார் 
கழை தொடர்வனமெரியுண்டாவெனவெறிபடைஞர் கலந்தார் . ( உக ) 
அறவனுமதனையறிந்தானருகினினழகினமைந்தார் 
இறைவினினுதவுநெடுந்தாருயர்மரமொருகையியைந்தான் 
உற்வரு துணையெனவன்றோவுதவியவதனையுவந்தான் 
நிறைகடல்கடையுநெடுந்தாண்மலையென் நடுவணிமிர்ந்தான் . 

( 
பருவரைபுரைவனவன்றோள் பனிமலையருவிநெடுங்கால் 
சொரிவன பலவென மண்டோய்துறைபொருகுருதி சொரிந்தார் 
ஒருவரையொருவர் தொடர்ந்தாருயர்தலையுடையவுருண்டார் 
அருவரைநெறியவிழும்பேரசனியுமசையவறைந்தான் . 
* விடம்போற்சுடர்விடுதல் - விஷாக்கினிபோல் சுவலித்தல் , 


( 
உச 
) 


வது ) 


கிங்கரர்வதைப்படலம் . 


( உச ) 


( உஎ ) 


* பறைபுரைவிழிகள்பறிந்தார்படியிடைநெடிதுபடிந்தார் 
பிறைபுரையெயிறுமிழந்தார் பிடரொடு கலைகள்பிளந்தார் 
குறைவுயிர்சிதற நெரிந்தார்குடரொடு குருதிகுழைந்தார் 
முறைமுறைபடைகளெறிந்தார்முடையுடன்மறியமுறிந்தார் . 
புடையொடு விடுகனலின் காய்பொறியிடைமயிர்கள் புகைந்தார் 
தொடையொடு முதுகு துணிந்தார் சுழிபடு குரு திசொரிந்தார் 
படையிடையொடியநெடுந்தோள் பறி தாவயிறு திறந்தார் 

டையிடைமலையின் விழுந்தாரிகல் பொரமுடுகியெழுந்தார் . 
புடைபடவிருளின்மிடைந்தார்பொடியிடைநெடிதுபுரண்டார் 
விதைபடு முயிரர்விழுந்தார்விளிவொடு விழியுமிழந்தார் 
கதையொடு முதிரமலைந்தார்கணைபொழிசிலையர்கலந்தார் 
உதைபடவுரனு நெரிந்தாருதறொடு குருதியுமிழ்ந்தார் . 
அயலயன்மலையொடறைந்தானடுபகையளகையடைந்தார் 
வியலிடமறையவிரிந்தார்மிசையுலகடையமிடைந்தார் 
புயறொடுகடலின் விழுந்தார் புடைபுடைசிதைவொடு சென்றார் 
உயர்வுறவிசையினெறிந்தானுடலொடு முலகு துறந்தார் . 


( உ அ ) 


( உ.க ) 


வேறு 


( 
2.0 
) 


( 
க.க 
) 


பற்றித்தாளொடு தோள் பறித்தெறிந்தனன்பாரின் 
இற்றவெஞ்சிறைவெற்பினமாமெனக்கிடந்தார் 
கொற்றவாலிடைக்கொடுந்தொழிலாக்கரையடங்கச் 
சுற்றி வீசலிற்பம்பரமாமெனச்சுழன்றார் . 
வாள்களிற்றனவிற்றன வரிசிலைவயிரத் 
தோள்களிற்றனவிற்றன சுடடர்மழுச் சூலம் 
நாள்களிற்றனவிற்றனநகையெயிற்றீட்டம் 
தாள்களிற்றனவிற்றனபடை, யுடைத் தடக்கை . 
தெறித்தவன்றலைதெறித்தனசெறிசுடர்க்கவசம் 
தெறித்தபைங்கழல்தெறித்தனசிலம்பொடுபொலந்தார் 
தெறித்தபன்மணிதெறித்தனபெரும்பொறித்திறங்கள் 
தெறித்தகுண்டலந்தெறித்தனகண்மணிசிதறி . 

( ங உ ) 
உக்கபற்குவையுக்கன துவக்கெலும்பு திர்வுற் 
றுக்கமுற்கரமுக்கன முசுண்டிகளுடைவுற் 
றுக்கசக்கரமுக்கனவுடறிறந்துயிர்கள் 
உக்ககற்பணமுக்கனவுயர்மணிமகுடம் . 

( ஙங ) 
* பறை- அகன்றவாயுள்ள தோட்பறை அதாவது ஒருதோளிலே சேரமார்பி 
லும் இடக்கையிலுங் கொண்டு கொட்டுகிற ஓர்வகை: வாச்சியம் 

13 


கூஅ 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


( ங ச ) 


தாள்களாற்பலர் தடக்கைகளாற்பலர் தாக்கும் 
தோள்களாற்பலர் சுடர்விழியாற்பலர்தொடரும் 
கோள்களாற்பலர்குத்துக்களாற்பலர்தத்தம் 
வாள்களாற்பலர் மரங்களினாற்பலர்மடிந்தார் . 
ஈர்க்கப்பட்டனர்சிலர் சிலரிடிப்புண்டுபட்டார் 
பேர்க்கப்பட்டனர்சிலர்சிலர்பிடியுண்டுபட்டார் 
ஆர்க்கப்பட்டனர்சிலர்சிலரடியுண்டுபட்டார் 
பார்க்கப்பட்டனர்சிலர்சிலர்பயமுணடுபட்டார் . 


( ங சு ) 


4 . 


( ங எ ) 


4 


( 5 அ ) 


ஒடிக்கொன் றனன் * சிலவரையுடலுடசோறும் 
கூடிக்கொன்றனன்சிலவரைக்கொடிநெடுமரத்தால் 
சாடிக்கொன்றனன் சிலவரைப்பிணந்தொறுந்தடவி 
தேடிக்கொன்றனன்சிலவரைக்கறங்கெனத் திரிவான் . 
முட்டினார் படமுட்டினான் முறைமுறைமுடுகிக் 
கிட்டினார்படக்கிட்டினான் கிரியெனநெருங்கிக் 
கட்டினார்படக்கட்டினான்கைகளின்மெய்யின் 
தட்டினார் படத்தட்டினான் மலையெனத்தகுவான் . 
மறக்கினுங்கொல்லுமுணரினுக்கொல்லுமால் விசும்பின் 
பறக்கினுங்கொல்லும் படரினுங்கொல்லுமின் படைக்கை 
நிறக்கருங்கழலரக்கர்கணெரிதொறும்பொறிகள் 
பிறக்கநின்றெரிபடைகளைத் தடக்கையாற்பியையும் . 
சேறும்வண்டலுமூளையுநிணமுமாய்த்திணிய 
நீறுசேர்நெடுந்தெருவெலாநித்தமாய்நிரம்ப 
ஆறுபோல்வருங்குருதியவ்வ நுமனால்லைப்புண் 
டீறில்வாய்தொறுமுமிழ்வதேயொத்ததவ்விலங்கை . 
கருதுகாலினுங்கையினும்வாலினிற்கட்டிச் 
சுருதியேயன்னமாருதிமரத்திடைதுப்பான் 
நிருதரெந்திரத்திடுகரும்பாமெனநெரிவார் 
குருதிசாறெனப்பாய்வதுகுரைகடற்கூனில் . 
எடுத்தரக்கரையெறிதலுமவருடலெற்றக் 
கொடித்திண்மாளிகையிடிந்தனமண்ட்பங்குலைந்த 
தடக்கையானைகண்மறிந்தன கோபுரந்தகர்ந்த 
பிடிக்குலங்களும் புரவியுமவிந்தனபெரிய . 
தத்தமாடங்கடம் முடலாற்சிலர் தகர்த்தார் 
தத்தமாதரைத் தங்கழலாற்சிலர்சமைத்தார் 
தத்தமாக்களைத்தம்படையாற்சிலர் தடிந்தார் 
எற்றிமாருதிதடக்கைகளான் விசித்தெறிய . 
சிலவரை சிலரை- 


( ங கூ ) 


( ச ) 


(சக) 


( சஉ ) 


வது ) 


கிங்கரர்வதைப்படலம் . 


ககூ 


( சக ) 


( சசு ) 


( சசு ) . 


ஆடன்மாக்களிறனையவனரக்கியக்கருளி 
வீடுநோக்கியே செல்கென்று சிலவரைவிட்டான் 
கூடினார்க்கவருயிரெனச்சிலவரைக் கொடுத்தான் 
ஊடினார்க்கவர்மனைதொறுஞ்சிலவரையுய்த்தான் . 
தருவெலாமுடறேற்றியெலாமுடல் சதுக்கத் , 
துருவெலாமுடலுவரியெலாமுடலுள்ளூர்க் 
கருவெலாமுடல்காயமெலாமுடலாக்கா 
தெருவெலாமுடறேயமெலாமுடல்சிதறி . 
ஊனெலாமுயிர்கவருறுங்காலனோய்ந்துலந்தான் 
தானெலாரையுமாரு திசாடுகை தவிரான் 
மீனெலாமுயிர்மேகமெலாமுயிர்மேன்மேல் 
வானெலாமுயிர்மற்றுமெலாமுயிர்சுற்றி . 
ஆகவிச்செறுவிளைவுறுமமைதியின பக்கர் 
மோகமுற்றன பாமெனமுறைமுறை முனிந்தார் 
மாகமுற்றவுமாதிரமுற்றவும் வளைந்தார் 
மேகமொத்தனர்மாரு திவெய்யவனொத்தான் . 
அடலாக்கருமார்த்தலினலைத்தலினயாப் 
புடைபெருத்துயர்பெருமையிற்கருமையிற்பொலிவின் 
மிடலயிற்படை மீனெனவிலங்கலிற்கலங்கும் 
கடனிகர்த்தனர்மாருதி மந்தாங்கடுத்தான் . 
கரதலத்தினுங்காலினும்வாலினுங்க துவ் 
நிரைமணித்தலை நெரிந்துகச்சாய்ந்துயிர்நீப்பார் 
சுரர்நடுக்குறவமுதுகொண்டெழுந்தநாடொடரும் 
உரகரொத்தனர நுமனுங்கலுழனே யொத்தான் . 
மானமுற்றதம்பகையினான் முனிவுற்றுவளைந்த 
மீனுடைக்கடலுலகினினுளவெலாமிடைந்த 
ஊனறக்கொன்று துகைக்கவு மொழிவிலா நிருதர் 
ஆனையொத்தன ராளரியொத்தனன நுமன் . 
எய்தவெற்றினவெறிந்தனவீர்த்தனவிகலின் 
பொய்தகுத்தினபொதுத்தன தொளைத்தன போழ்ந்த 
கொய்தசுற்றினபற்றினகுடைந்தன பொலிந்த 
அய்யன்மற்பெரும்புயத்தனபுண்ணளப்பரிதாள் . 
கார்க்கருந்தடங்கடல்களுமழைமுகிற்கண்ணும் 
வேர்க்கவெஞ்செருவிளைத்தெழும்வெள்ளெயிற்றாக்கர் 
போர்க்குழாம்படி பூசலினையனைப்புகழ்வுற் 
றார்க்கும்விண்ணவ - ரமலையேயுயர்ந்ததன்றமரில் 
* ஆளரி நரசிங்கம் . t அமலை -சத்தம் - 


( சஎ ) 


( சஅ ) 


( சசு ) 


( 10 ) 


(ருக) 


க 00 


சுந்தர்காண்டம் . 


( ருஉ) 


மேவும்வெஞ்சினத்தரக்கர்கண்முறைமுறைவிசையால் 
ஏவும்பல்படையெத்தனை கோடிகளெனினும் 
தூவுத்தேவருமகளிருமுனிவருஞ்சொரிந்த 
பூவும்புண்களுந்தெரிந் திலமாருதிபுயத்தில் , 
பெயர்க்குஞ்சாரிகைகறங்கெனத்திசைதொறும் பெயர்வின் 
உயர்க்கும் விண்மிசையோங்கலின் மண்ணின்வந்துறலின் 
அயர்த்து வீழ்ந்தன ரழிந்தன ராக்கராயுள்ளார் 
வெயர்த்திலன்மிசை * யுயிர்த்திலனல்லறவீரன் . 
எஞ்சலக்கணத்தறிந்திலமிராவணனேவ 
நஞ்சமுண்டவராமெனவநுமன்மேனடந்தார் 
துஞ்சினாரல்ல தியா வருமறத்தொடுந்தொலைவுற் 
றஞ்சினாரில்லையரக்கரில் வீரர்மற்றியாரோ . 


( நம் ) 


( ருச ) 


( ருரு) 


வந்தகிங்கா - ரேயெனுமாத்திரைமடிந்தார் 
நந்தவானத்து நாயகரோடினர்நெடுங்கிப் 
பிந்துகாலினர்கையினர் பெரும்பயம்பிடரின் 
உந்தவாயிரம்பிணக்குவைமேல்விழுந்துளைவார் . 
விரைவினுற்றனர்விம்மலுற்றியா தொன்றும்விளம்பார் 
கர தலத்தினாற்பட்டதுங்கட்டுரைக்கின்றார் 
தரையினிற்கிலர்திசைதொறுநோக்கினர்சலிப்பார் 
அரைசன்மற்றவரலக்கணேயுரைத்திடவறிந்தான் . 
இறந்துநீங்கினரோவின்றெனாணை யையிகழ்ந்து 
துறந்து நீங்கினரோவன்றி வெஞ்சமர்தொலைந்தார் 
மறந்து நீங்கினரோவென்கொல்வந்ததென்றுரைத்தான் 
நிறஞ்செருக்குறவாய்தொறுநெருப்புமிழ்கின்றான் . 


( ருசு ) 


( இஎ ) 


வேறு . 


சலந்தலைக்கொண்டனராயதன்மையார் 
அலந்திலர்செருக்களத்தஞ்சினாரலர் 
புலந்தெரிபொய்க்கரிபுகலும்புன்கணார் 
குலங்களினவிந்தனர் குரங்கினாலென்றார் . 

( ரு அ ) 
ஏவலினெய்தினரிருந்தவேண்டிசைத் 
தேவரைநோக்கினானாணுஞ்சிந்தையான் 
யாவதென்றறிந்திலிர் - போலுமாலென்றான் 
மூவகையுலசையும்விழுங்கமூள்கின்றான் . 
* உயிர்த்திலன் - மூச்சுவிடுதலுமிலன் . + ஏயெனுமாத்திரை -உம்மென்னுமள 
வில் . 1 போலும் ஆல் , அசைகள் 


( ருக ) 


வது ) 


சம்புமாலிவதைப்படலம். 


காக 


( சு ) 


மீட்டவருரைத்திலர்பயத்தின் விம்முவார் 
தோட்டலரினமலர்த்தொங்கன் மோலியன் 
வீட்டியதரக்கரையென்னும் வெவ்வுரை 
கேட்டதோகண்டதோகிளத்துவீரென்றான் . 
கண்டனமொருபுடைநின்று கண்களால் 
தெண்டிரைக்கடலெனவளைந்தசேனையை 
மண்டலந்திரிந்தொருமரத்தினாலடி 
உண்டதக்குரங்கினமொழி வதன்றென்றார் . 
அ - வது - கிங்கரர்வதைப்படலம் - முற்றிற்று , 

( ஆ திருவிருத்தம் - அககூ . ) 


( சுக ) 


க 


வது . சம்புமாலிவதைப்படலம் . 


( 
உ 
) 


கூம்பினகையனின்ற குன்றெனக்குவவுத் திண்டோட் 
பாம்பிவர்தறுகட்சம்புமாலியென்பவனைப்பாரா 
வாம்பரித்தானையோடுவளைத்த தன் மறனை மாற்றித் 
தாம்பினிற்பற்றித்தந்தென்மனச்சினந்தணித்தியென்றான் . ( க ) 
ஆயவன்வணங்கி வீரமளக்கருமளக்கர் முன்னர் 
துமுடித்தியென்று ே 

நர்ந்தனை நினைவினெண்ணி 
ஏயினையென்னப்பெற்றாலென்னின்யாருயர்ந்தாரென்னாப் 
போயினனிலங்கை வேந்தன் போர்ச்சினமபோவதொப்பான் . 
தன்னுடைத்தானையோடுந் தயமுகன் றருகென்றேய 
மன்னுடைச்சேனையோடுந்தாதைவந் தீந்தவாளின் 
மின்னுடைப்பரவையோடும் * வேறுளோர்சிறப்பின்விட்ட 
பின்லுடையனிகத்தோடும்பெயர்ந்தனன் பெரும்போர்பெற்றான் . () 
உருமொத்தமுழக்கிற்செங்கண்வெள்ளெயிற்றோடைநெற்றிப் 
பருமித்தகிரியிற்றோன்றும் வேழமும்பதுமத்தண்ணல் 
நிருமித்த வெழிலிமுற்றிற்றென்னலாநிலையநேமி 
சொரிமுத்தமாலை சூழுந்துகிற்கொடித்தடந்தேர்சுற்ற . 
காற்றினை மருங்கிற்கட்டிக்கால்வகுத்துயிருங்கூட்டிக் 
கூற்றினையேற்றியன்ன குலப்பரிகு ழுவுக்குன்றின் 
தூற்றினினெழுப்பியாண்டுத் தொகுத்தெனச்சுழல்பைங்கண்ண 
வேற்றினப்புலியேறென்ன வியந்தெழும்பதாதியீட்டம் . 


( 
ச 
) 


வறுளோர் - இவனுக்குச் சரியான ராக்ஷத ராஜர்கள் . 


502 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( 
சு 
) 


( 
எ 
) 


( 
அ 
) 


தோமாமுலக்கைகூர்வாள்சுடர்மழுக்குலிசந்தோட்டி 
தாமரந்தின்றகூர்வே றழலொளிவட்டஞ்சாபம் 
காமர்தண்டெழுக்கள் காந்துங்கற்பணங்காலபாசம் 
மாமரம்வலயம் வெங்கோன் முதலியவயங்கமாதோ . 
எத்தியவயில்வேல் * குந்தமெழுக்கழுமுதலவேந்திக் 
குத்திய திளைப்பமீதிற்குழுவினமழைமாக்கொண்டல் 
பொத்துகுபொருவினன்னீர்சொரிவனபோவபோலச 
சித்திரப்பதாகையீட்டந் திசைதொறுஞ்செறிவ செல்வ , 

( 
பல்லியந்துவைப்பநன்மாப்பணிலங்கண்முரலப்பொன்றேர்ச் 
சில்லிகளிடிப்பவாசிசிரித் திடச்செறிபொற்றாரும் 
வில்லுநின்றிசைப்பயானை முழக்கம் விட்டார்ப்பவிண்டோய் 
ஒல்லொலிவானிற்றேவருரைதெரிவொழிக்கமன்னோ, 

( 
மின்னகுகிரிகள் யாவுமேருவின்விளங்கித்தோன்றத் 
தொன்னகர்பிறவுமெல்லாம் பொலிந்தன துறக்கமென்ன 
அன்னவன் சேனைசெல்லவார்கலியிலங்கையாய 
பொன்னகர் தகர்ந்து பொங்கியார்த்தெழுதூளிபோர்க்க . ( க ) 
ஆயிரமைந்தொடைந்தாமாழியந்தடந்தேரத்தேர்க் 
கேயினவிரட்டியானையானையினிரட்டிபாய்மா 
போயினபதாதி சொன்னபுரவியினிரட்டி போலாம் 
தீயவன்றடந்தேர்சுற்றித்தெற்றெனச்சென்றசேனை . 

( க 0) 
வின்மறைக்கிழவர்நானாவிஞ்சையர்வரத்தின்மிக்கார் 
வன்மறக்கண்ண ராற்றல்வரம்பிலாவயிரத்தோளரர் 
தொன்மறக்குலத்தர் - தூணி தூக்கிய புறத்தர்மார்பின் 
கன்மறைத்தொளிருஞ்செம்பொற்கவசத்தர் கடுந்தேராட்கள் . 

( ) 
பொருதிசையானையூரும்புனிதனைப்பொருவும் பொற்பர் 
சுரிபடைத்தொழிலுமற்றையங்குசத்தொழிலுந்தொக்கார் 
நிருதியிற்பிறந்த வீரர்நெருப்பிடைபரப்புங்கண்ணர் 
பரிதியிற்பொலியுமெய்யர்படுமதக்களிற்றின்பாகர் . 

( கஉ ) 
ஏர்கெழுதிசையுஞ்சாரிபதில் 

பதினெட்டுமியல்பினெண்ணிப் 
போர்கெழுபடையுங்கற்றவித்தகப்புலவர்போரில் 
தேர்கெழுமறவர்யானைச்சேவகர்சிரத்திற் செல்லும் 
தார்கெழுபுரவியென்னுந்தம்மனந்தாவப்போனார் . 

( கங ) 
அந்நெடுந்தானைசுற்றவமாரையச்சஞ்சுற்றப் 
பொன்னெடுந்தேரிற்போனான் பொருப்பிடைநெருப்பிற்பொங்கிற் 
தன்னெடுங்கண்கள் காந்தத் தாழ் பெருங்கவசமார்பின் 
மின்னிடவெயிலும் வீசவில்லிடுமெயிற்றுவீரன் . 

( கச) 


( 
கக 
) 


* குந்தம் - எறியீட்டி , + தூணி - அம்பருத்துணி . 


வது ] 


சம்புமாலிவதைப்படலம் . 


க 0 கூ 


( கரு ) 


(G 


ஊ 


( கசு ) 


( கன ) 


நந்தனவனத்துணின் றநாயகன் றூ தன்றானும் 
வந்திலரரக்கரென்னு மனத்தினன்வழியைநோக்கிச் 
சந்திரன் முதலவான மீனெலாந்தழுவநின்ற 
இந்திரதனுவிற்றோன்றுந்தோரணமிவர்ந்து நின்றான் . 
கேழிருமணியும் பொன்னும் விசும்பிருள் கிழித்துவீங்க 
ழிருங்கதிர்களோடுந்தோரணத்தும்பர்மேலான் 
சூழிருங்கதிர்களெல்லாந்தோற்றிடச்சுடருஞ்சோதி 
ஆழியினடுவட்டோன்றுமருக்கனேயனையனானா 
செல்லொடுமேகஞ்சிந்தத்திரைக்கடல்சிலைப்புத் தீரக் 
கல்லளைகிடந்தநாகமுயிரொடுவிடமுங்காலக் 
கொல்லியலாக்கர்நெஞ்சிற்குடிபு கவச்சம் வீரன் 
வில்லெனவிடிக்கவிண்ணோர் நடுக்குறவீரனார்த்தான் . 
நின்றன திசைக்கண் வேழநெடுங்களிச்செருக்கு நீங்கத் 
தென்றிசைநமனுமுள்ளந்தணுக்கெனச்சிந்திவானில் 
பொன்றலின்மீன்களெல்லாம்பூவெனவுதிரப்பூவும் 
குன்றமும்பிளக்கவேலை துளக்குறக்கொட்டினான றோள் . 
அவ்வழியரக்கரெல்லாமலைநெடுங்கடலினார்த்தார் 
செவ்வழிச்சேறலாற்றார்பிணப்பெருங்குன்றந்தெற்றி 
வெவ்வழி குரு திவெள்ளம் புடைமிடைந்துயர்ந்து வீங்க 
எவ்வழிச்சேறுமென்றார் தமருடம்பிடறிவீழ்வார் . 
ஆண்டுநின் றாக்கன்வெவ்வேறணிவகுத்தனிகந்தன்னை 
மூண்டிருபுடையுமுன்னு முறைமுறை மூசவேவித் 
தூண்டினன்றானுந்திண்டேர்தோரணத்திருந்ததோன்றல் 
வேண்டியதெதிர்ந்தானென்ன வீங்கினன்விசயத்திண்டோள் . 
அய்யனுமமைந்து நின்றாழிையானளவினாமம் 
நெய்சுடர்விளக்கிற்றோன்று நெற்றியே நெற்றியாக 
மொய்ம்மயிர்ச்சேனை பொங்கமுரணயிலுகிர்வாண்மொய்த்த 
கய்கவேளகைகளாகக்கடைக்கூழைதிருவாலாக . 
வயிர்கள் வால்வளைகள் விம்மவரிசிலைப்பமாயப் 
பயிர்களார்ப்பெடுப்பமூரிப்பல்லியங்குமறப்பற்றிச் 
செயிர்கொள்வாளரக்கர்சீற்றஞ்செருக்கினர்படைகள் சிந்தி 
வெயில்கள் போலொளிகள் வீசவீரன் மேற்கடிதுவிட்டார் . 


(கஅ ) 


( க்க ) 


( 20 ) 


( உக ) . 


( 22 ) 


வ்ே . 


கருங்கடலரக்கர் தம்படைக்கலங்கரத்தால் 
பெருங்கடலுறப்புடைத்திறுத்துகப்பிசைந்தான் 


கச 


சுந்தரகாண்டம் . 


( உக ) 


( உச ) 


( உரு ) 


விரிந் தனபொறிக்குலநெருப்பெனவெகுண்டாண் 
டிருந்தவன் கிடந்ததொரெழுத்தெரிந்தெடுத்தான் . 
இருந்தனனெழுந்தனனிழிந்தனனுயர்ந்தான் 
திரிந்தனன் புரிந்தனனென நனிதெரியார் 
விரிந்தவர்குவிந்தவர்விலங்கினர்கலந்தார் 
பொருந்தினர் நெருங்கினர்களப்படப்புடைத்தான் . 
* எறிந்தன வெய்தன விடியுருமேன்மேல் 
செறிந்தனபடைக்கலமிடக்கையிற்சிதைத்தான் 
முறிந்தனதெறுங்கரிமுடிந்தன தடந்தேர் 
மறிந்தனபரிநிரைவலக்கையின் மலைந்தான் . 
இழந்தன நெடுங்கொடியிழந்தனவிருங்கோ 
டிழந்தன நெடுங்கரமிழந்தனவியன்றாள் 
இழந்தனமுழங்கொலியிழந்தன மதம்பா 
டிழந்தனபெருங்கதமிருங்கவுளியானை . 
நெரிந்தன தடஞ்சுவர்நெரிந்தன பெரும்பார் 
நெரிந்தன நுகம்புடை நெரிந்தனவதன்கால் 
நெரிந்தன கொடிஞ்சில்கணெரிந்தனவியன்றார் 
நெரிந்தனகடும்பரிநெரிந்தனநெடுந்தேர். 
ஒடிந்தனவுருண்டனவுலந்தன புலந்த 
இடிந்தன வெரிந்தன நெரிந்தன வெழுந்த 
மடிந்தனமறிந்தனமுறிந்தன மலைபோல் 
படிந்தன முடிந்தன கிடந்தனபரிமா. 
வெருண்டனர்வியந்தனர்விழுந்தனரெழுந்தார் 
மருண்டனர்வயங்கினர்மறிந்தணரிறந்தார் 
உருண்டனருலைந்தனருழைத்தனர்பிழைத்தார் 
சுருண்டனர்புரண்டனர்தொலைந்தனர் மலைந்தார் . 


(உக ) 


( 
உ 
. 


(உஎ ) 


( உ அ ) 


( உக ) 


வேறு . 


( ங O) 


கரிகொடுகரிகளைக்களப்படப்புடைத்தான் 
பரிகொடுபரிகளைத்தலத் திடைப்படுத்தான் 
வரிசிலைவயவரைவயவரின்மடித்தான் 
நிரைமணித்தேர்களைத்தேர்களினிரைத்தான் . 
மூளையுமுதிரமுமுழங்கிருங்குழம்பாய் 
மீளிருங்குழைப்படக்கரி விழுந்தழுந்தத் 
தாளொடுந்தலையுகத்தடநெடுங்கிரிபோல் 
தோளொடுநிருதரைவாளொடுந்துகைத்தான் . 
எறிந்தன - எறிந்தசஸ்திரங்களும் , எய்தன - எய்த அஸ்கிரங்களும் 


4 


எ 


| 


அது ) 


சம்புமாலிவதைப்படலம் . 


காரு 


( 
கச 
) 


. 


மல்லொடுமலைமலைத்தோளரை வகாவாய்ப் 
பல்லொடுநெடுங்கரப்பகட்டொடும்பருந்தாள் 
வில்லொடுமயிலொடும் வெயிலொடும் விளிக்கும் 
சொல்லொடுமுயிரொடுநிலத்தொடுந்துகைத்தான் . 
* புகைநெடும்பொறி புகுந்திசைதொறும் பொலிந்தான் 
சிகைநெடுஞ்சுடர்விடுந்தேர்தொறுஞ்சென்றான் 
தகைநெடுங்கரிதொறும்பரிதொறுஞ்சரித்தான் 
நகைநெடும்படைதொறுந்தலைதொறு நடந்தான் , 
வென்றிவெம்புரவியின் வெரிநினும்விரவார் 
மன்றலந்தாரணிமார்பினுமணித்தேர் 
ஒன்றினின்றொன்றினுமுயர்மதமழைதாழ் 
குன்றினுங்கடையுகத்துருமெனங்குதித்தான் . 

( 5 
பிரிவருமொருபெருங்கோலெனப்பெயரா 
இருவினை துடைத்தவரறிவெனலெவர்க்கும் 
வருமுலைவிலைக்கெனமதித்தனர்வழங்கும் 
தெரிவையர்மனமெனக்கறங்கெனத்திரிந்தான் . 
அண்ணலவ்வரியினுக்கடியவரவன் சீர் 
நண்ணுவரெனும் பொருணவையறத்தெரிப்பான் 
மண்ணினும் விசும்பினுமருங்கினும்வலித்தார் 
கண்ணினு - மனத்தினுந்தனித்தனிக்கலந் தான் . 

( ஙசு ) 
கொடித்தடந்தேரொடுங்குாகதக் குழுவை 
அடித்தொரு தடக்கையினிலத்தினிட்டரைத்தான் 
இடித்துநின்ற திர்கதத்தெயிற்றுவன் பொருப்பைப் 
பிடித்தொரு தடக்கையினுயிருகப்பிழிந்தான் . 

( ந எ ) 
கறுத்தெழுநிறத்தினரெயிற்றினர்கயிற்றார் 
செறுத்தெரிவிழிப்பவர்சிகைக்கழுவலத்தார் 
மறுத்தெழுமறலிகளிவரெனவ திந்தார் 
ஒறுத்துருத்திரனெனத்தனித்தனியுதைத்தான் . 
சக்கரந்தோமா முலக்கை தண்டயில்வாள் 
மிக்கெனதேர்பரிகுடை கொடிவிரவி 
உக்கனகுருதியம்பெருந்திரையுருட்டிப் 
புக்கனகடலிடைநெடுக்காப்பூட்கை, 

( ங கூ ) 
* புகைநெடும் பொறிபுகுந்திசைதொறுமென்பது . தனக்குக்கோபமூண்டஇட 
மெல்லாஞ்சென்று விளங்கினாரென்க , 

+ மனத்தினும் யென்பதனால் மனோவேகத்திலும் அதிகமாய் அவ்விடங்க ளெ 
ல்லாம் கலந்தாரெனவுமாம் . 

14 


( ந.அ ) . 


- 


5 


காக 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


எட்டினவிசும்பினையெழுப்படவெழுந்த 
முட்டினமலைகளை முயங்கினதிசையை 
ஒட்டினவொன்றையொன் றூட்டித்துதைந்து 
தட்டுமுட்டாடின தலையொடு தலைகள் . 


( ச) 


வேவறு . 


கானேகாவல் வேழக்கணங்கள் கதவாளரிகொன்ற 
வானேயெய்தத்தனியேநின் றமதமால்வரையொப்பான் 
தேனேபுரைகண்கனலே சொரியச்சீற்றஞ் செருக்கினான் 
தானேயானான் சம்புமாலிகாலன்றன்மையான் . 

( சக ) 
காற்றிற்கடியகலினப்புரவி நிருதர்களத்துக்கார் 
ஆற்றுக்குரு திநிணத்தோடடுத்தவள்ளற்பெருங்கொள்ளைச் 
சேற்றிற் சொல்லாத்தேரினாழியாழுநிலைதேரா 
வீற்றுச்செல்லும் வெளியோவில்லையளியன்லிரைகின்றான் . ( சஉ ) 
* எதியொன்றாற்றேருமஃதாலெனியோருயிர்கோடல் 
நீதியன்றாலுடன் வந்தாரைக்காக்கு நிலையில்லாய் 
சாதியன்றேற்பிறிதென் செய்தியவர்பின்றனிநின்றாய் 
போதியென்றான்பூத்தமரம்போற்புண்ணாற்பொலிகின்றான் . 
நன்றுான்றுன் கருணையென்னாநெருப்புநகநக்கான் 
பொன்று வாரினொருவனென்றால் போலுமெனையென்னா 
வன்றிண்சிலையின் வயிரக்காலால் வடித்திண்சுடர்வாளி 
ஒன்றுபத்து நூறு நூறாயிரமுமுதைப்பித்தான் . 

( சசு) 
செய்திசெய்தீசிலைகைக்கொண்டால் வெறுங்கை திரிவோரை 
கொய்தின் வெல்வ தரிதோவென்னாமுறுவலுகநக்கான் 
அய்யனங்குமிங்குங்காலாலழியுமழையென்ன 
எய்தவெய்தபகழியெல்லாமெழுவால்வழுவித்தான் . 
முற்றமுனிந்தானிருதன்முனியாமுன்னும்பின்னுஞ்சென் 
றுற்றபகழியுறா துமுறியாவுதிர்கின்றதையுன்னாச் 
சுற்று நெடுந்தேரோட்டித்தொடர்ந்தான்றொடருந்துறைகாணான் 
வெற்றவெழுவைம்ழுவாயம் பாலறுத்து வீழ்த்தினான் . ( சசு ) 
சலித்தானையன்கையாலெய்யுஞ்சரத்தையுகச்சாடி 
ஒலித்தாரமரர்கண்டாரார்ப்பத்தேரினுட்புக்குக் 
கலித்தான் சிலையைக்கையால் வாங்கிக்கழுத்தினிடையிட்டு 
வலித்தான் பகுவாய் மடித்தமலைபோற்றலை மண்ணிடைவீழ . ( சஎ) 
* ஏதியொன்றுதேரொன் றென் றதனாயே .ஒரே அடிக்குத்தான் காணும் ஓடிப்போ 
வென்றுகருத்து , 


வது ) 


பஞ்சசேனாபதிகள்வதைப்படலம் . 


க 0 எ 


2 


குதித்துத்தேருங்கோல்கொள்ளாளும்பரியுங்குழம்பாக 
மிதித்துப்பெயர்த்து நெடுந்தோ ரணத்தைவீரன்மேற்கொண்டான் 
கதித்துப்பழித்துக்கழிந்தார் பெருமைகண்டுகணத்தஞ்சி 
உதித்துப்புலர்ந்ததோல்போலுருவத்தமாரோடினார் . 

( சஅ) 
பிரிந்து புலம்புமகளிர்காணக்கணவர்பிணம்பற்றி 
விரிந்தகுருதிப்பேராறீர்த்து மனைகடொறும்வீச 
இரிந்ததிலங்கையெழுந்ததழுகையின்றிங்கிவனாலே 
சரிந்ததரக்கர்வலியென்றெண்ணியறமுந்தளிர்த்ததால் . ( சகூ ) 
புக்காரமரர்பொலந்தாராக்கன் பொருவில் பெருங்கோயில் 
விக்காநின்றார்விளம்பலாற்றார்வெருவிவிம்முவார் 
நக்கானரக்கனடுங்கலென்றானையாமரெல்லாம் 
உக்கார்சம்புமாலியுலந்தானொன்றேகு பங்கென்றார் . 

( ரு ) 
என்னுமளவினெரிந்து வீங்கியெழுந்தவெகுளியான் 
உன்னவுன்னவு திரக்குமிழி விழியூடுமிழ்கின்றான் 
சொன்ன குரங்கையானேபிடிப்பன்கடிது தொடர்ந்தென்னா 
அன்ன துணர்ந்தசேனைத்தலைவரைவரறிவித்தார் . 

( ருக ) 


. 


கூ - வது சம்பு மாலிவதைப்படலம் - முற்றிற்று , 


( ஆ . திருவிருத்தம் - அசுஎ.) 


க 0 - வது . பஞ்சசேனாபதிகள் வதைப்படலம் . 


(க ) 


* சிலந்தியுண்பதோர் குரங்கின் மேற்சேறியேற்றிறலோய் 
கலந்தபோரிடைக்கட்புலன்கடுங்கனல்கதுவ 
உலந்தமால்வரையருவியாறொழுக்கற்றவொக்கப் 
புலந்தமாமதம்பூக்குமன்றே திசைப்பூட்கை , 
இலங்குவெஞ்சினத்தஞ்சிறையெறுழ்வலிக்கலுழன் 
உலங்கின்மேலுருத்தன்ன நீ குரங்கின் மேலுருக்கின் 
அலங்கன் மாலையின் புயநினைந்தல்லுநன்பகலும் 
குலுங்கும்வன்றுயர் நீங்குமால் வெள்ளியங்குன்றம் . 
உறுவதென்கொலோவானிழிவென்பதொன்றுடையார் 
பெறுவதியாதொன்றுங்காண்கிலர்கேட்கிலர்பெயர்ந்தார் 
சிறுமையீ தொப்பதியாது நீ குரங்கின் மேற்சேறின் 
முறுவல் பூக்குமன்றேயின்ற மூவர்க்கு முகங்கள் . 


( உ ) 


* சிலம்பி . நூல் நூற்கிற ஒருவகைச்செந்து அதை எட்டுக்காற்பூச்சியு மென்பர் . 


க அ 


சுந்தரகாண்டம் - 


[ ஐந்தா 


( 
ச 
) 


அன்றியும் முனக்காளின்மைதோன்றுமாலாச 
வென்றியில்லவர்மெல்லியோர் தமைச்செலவிட்டாய் 
நன்றியின்றொன்றுகாண்டியேலெமைச்செலநயத்தி 
என்றுகைதொழுதிறைஞ்சினரரக்கனுமிசைந்தான் . 
உலகமூன்றிற்கு முதன்மை பெற்றொரெனவுயர்ந்தார் 
திலகமண்ணுறவணங்கினர்கோயிலற்றீர்ந்தார் 
அலகிறேர்பாகரியொடாண்மிடைந்தபேராக்கர் 
தொலைவிலாதனகதுமெனவருகெனச்சொன்னார் . 


( சு ) 


யெ 


( 
எ) 


( 
அ 
) 


ஆனைமேன்முரசறைந்தனர்வள்ளுவரமைந்தார் 
* பேனவேலையிற்புடை பரந்தது பெருஞ்சேனை 
சோனைமாமழைமுகிலெனப்போர்ப்பணை துவைப்ப 
மீனவானிடைமின்னெனப்படைக்கலமிடைந்த . 
தானைமாக்கொடிமழைபொதுத்துயர்நெடும் ராள 
மானமாற்றருதிமுனியநாளுலந்து 
போனமாற்றலர்புகழெனக்கால்பொரப்புரண்ட 
வானயாற்றுவெண்டிரை யனவாம்பிலபாந்த . 
விரவுபோர்க்கழல்விசித்தினர்வெரிநுற்றுவிளங்கச் 
சரமொடூக்கினபுட்டிலுஞ்சாத்தினர்சமையக் 
கருவி புக்கனாரக்கர்மாப்பல்லணங்கவினப் 
புரவியிட்டதேர்பூட்டினபருமித்தபூட்கை. 
ஆறுசெய்தனவானையின்மதங்களவ்வாற்றைச் 
சேறுசெய்தனதேர்களின்சில்லியச்சேறறை 
நீறுசெய்தனபுரவியின்குரமற்றை நீற்றை 
வீறுசெய்தனவப்பரிக்கலினமாவிலாழி . 
வழங்குதேர்களினிப்பொவோசியினார்ப்பும் 
முழங்குவெங்களிற்றதிர்ச்சியு மொய்கழலொலியும் 
தழங்குபல்லியத்தமலையுங்கடையுகத்தாழி 
முழங்குமோதையின் மும்மடங்கெழுந்தது முடுகி , 
ஆழித்தேர்த்தொகையைம்பதினாயிரமஃதே 
சூழிப்பூட்கைக்குத்தொகையவற்றிரட்டியின் றொகைய 
ஊழிக்காற்றன்னபுரவிமற்றவற்றினுக்கிரட்டி 
பாழித்தோணெடும்படைக்கலப்பதாதியின்பகுதி . 
உய்த்தருந்தொறுந்தறுந்தொருந்தானைவெங்குழுவின் 
நீத்தம் வந்தியங்கிடுமிடனின்றி நெருங்கக் 
காய்த்தமைந்ததெங்கதிர்ப்படையொன்றொன்று கதுவித் 
தேய்த்தெழுந்தனபொறிக்குலமழைக்குலந்தீய . 

* பேனம்- றுரை. 


( 
க 
) 


( 
க 
0 
) 


( க்க ) 


( கஉ ) 


க்கூ 


வது ] . 


பஞ்சசேனாபதிகள்வதைப்படலம் . 


( கா ) 


( 


( 
கச 
) 


(கரு ) 


பண்மணிக்குலம்யானையின்புடைதொறும்பரந்த 
ஒண்மணிக்குலமழையிடையுருமெனவொலிப்பக் 
கண்மணிக்குலங்கனலெனக்காந்துவகதுப்பின் 
தண்மணிக்குலமழையெழுகதிரெனத்தழைப்ப. 
தொக்கதாம்படைசுரிகுழன் மடந்தையர்தொடிக்கை 
மக்கடாயர்மற்றியாவருந்தடுத தனர்மறுகி 
ஒக்கவேகுதுங்குரங்கினுக்குயிர்தவொருவர் 
புக்குமீண்டிலரென்றழுதிரங்கினர்புலம்பி . 
கய்பார்தெழுசேனையங்கடலிடைக்கலந்தார் 
செய்கைதாம்வருந்தேரிடைக்கதுரெனச்சொல்வார் 
மெய்கலந்தமாநிகர்வருமுவமையை வென்றார் 
அய்வரும்பெரும்பூதமோரைந்து மொத்தமைந்தார் . 
முந்தியம்பலகறங்கிட முறைமுறைபொறிகள் 
சிந்தியம்புறுகொடுஞ்சிலையுறுமெனத்தெறிப்பார் 
வந்தியம்புறுமுனிவர்க்குமமரர்க்கும்வலியர் 
இந்தியம்பகையாயவையைந்து மொத்தியைந்தார் . 
வாசவன் வயக்குலிசமும் வருணன் றன்கயிறும் 
ஏசிறென்றிசைக்கிழவன்றனெரிமுளையெழுவும் 
ஈசன்வன்றனிச்சூலமுமென்றிவையொன்றும் 
ஊசிபோல்வதோர்வடுச்செயாநெடும்புயமுடையார் . 
சூர்தடிந்தவன்மயிலிடைப்பறித்தவன்றோகை 
பார்பயந்தவனன்னத்தினிறகிடைப்பறித்த 
மூரிவெஞ்சிறகிடையிட்டுத்தொடுத்தன் முறுக்கி 
* வீரசூடிகைநெற்றியினயலிட்டுவிசித்தார். 
பொன்றிணிந்த தோளிராவணன்மார் பொடும் பொருத 
அன்றிழந்தகோடரிந்திடுமழகுறுகுழையர் 
நின்றவன் றிசை - நெடுங்களியானையினெற்றி 
மின்றிணிந்தனவோடையின்வீரபட்டத்தர் . 


( சசு ) 


( கஎ ) 


( கஅ) 


( க்க ) 


வேறு , 


நிதிநெடுங்கிழவனைநெருக்கி நீணகர்ப் 
பதியொடும் பெருந் திருப்பறித்தபண்டைநாள் 
விதியொடுமன்னவன்விழுந்துவெந்திடப் 

பொதியொடும்வாரிரபொலன்கொள்பூணினார் . ( உ o ) 
* வீரசூடிகை வீரத்தினாலே உச்சிக்கொண்டையிலே சேர்த்துக்கட்டுகிற இறகு 
கள் மயில்வாலும் அன்னத்திற்குமென்க . 

t கெடுங்களி - அதிகமத மயக்கங்கொண்ட திக்கஜங்க ளென்க . 
1 பொதி - பொதியப்படுதல் 


க்கள் 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( உக ) 


( உஉ ) 


(உங ) 


( உச ) 


இந்திரனிசையிழந்தேகுவானிகற் 
றந்திமுன்கடாவினன் முடுகத்தாமதன் 
மந்தரவாலடி பிடித்துவல்லையேல் 
உந்துதியெனவலிந்தவூற்றத்தார் . 
பானிறத்தந்தணன்பணியனா 

கியின் 
கோனனைத் தலனெனவுலகங்கூறலும் 
நீனறத் தராவணன் முனிவுநீக்குவான் 
காலனைக்காலினிறகையிற்கட்டினார் . 
மலைகளை நகுந்தடமார்பர்மால்கடல் 
அலைகளைநகுநெடுந்தோள ரந்தகன் 
கொலைகளை நகுநெடுங்கொலையர்கொல்லனூ 
துலைகளைநகுமனலுமிழுங்கண்ணினார் . 
தோல்கிளர்திசைதொறுமுலகைச்சுற்றிய 
சால்கிளர்முழங்கெரிதழங்கியேறினும் 
கால்கிளர்ந்தோங்கினுங்காலங்கையுற 
மால்கடல்கிளரினுஞ்சரிக்கும் வண்மையார் . 
இவ்வகையனைவருமெழுந்ததானையர் 
மொய்கிளர்தோரணமுதனைமுற்றினார் 
* கய்யொடுகையுறவணியுங்கட்டினார் 
அய்யனுமவர் நிலையமையநோக்கினான் . 
அரக்கரதாற்றலுமளவில்சேனையின் 
தருக்கமம்மாருதி தனிமைத்தன்மையும் 
பொருக்கெனநோக்கியபுரந்தராதியர் 
இரக்கமுமவலமுந் துளக்குமெய்தினார் . 
இற்றன ரரக்கரிப்பகலுளேயெனாக் 
கற்றுணர்மாருதிகளிக்குஞ்சிந்தையான் 
முற்று றச்சுலாவியமுடிவிறானையைச் 
சுற்றுறநோக்கித்தன்றோளை நோக்கினான் . 
புன்றலைக்குரங்கிதுபோலுமாலமர் 
வென்ற துவிண்ணவர்புகழைவேரொடும் 
தின்றவல்லரக்கரைத் திருகித்தின்றதால் 
என் றன ரயிர்த்தனர்நிருதரெண்ணிலார் . 
ஆயிடைய நுமனுமமரர்கோனகர் 
வாயினின் றவ்வழிகொணர்ந்துவைத்தமாச் 
சேயொளித்தோரணத்தும்பர்ச்சேணெடு 
மீயுயர்விசும்பையுங்கடக்கவீங்கினான் . 


(உரு ) 


( உச ) 


( உ எ ) 


(உஅ ) 


கையொடுகையுறுதல் - வகுப்போடு வகுப்புச்சேர்ந்துகிற்றல் : 


வது ] 


பஞ்சசேனாபதிகள்வதைப்படலம் . 


ககக 


( 5.0 ) 


( க.க ) 


( 5 உ ) 


வீங்கியவீரனைவியந்து நோக்கிய 
தீங்கியலரக்கருந்திருகினார் சினம் 
வாங்கியசிலையினர்வழங்கினார்படை. 
ஏங்கியசங்கினமிடித்தபேரியே . 
எறிந்தனரெய்தனரெண்ணிறந்தன 
பொறிந்தெழுபடைக்கலமரக்கர் போக்கினார் 
செறிந்தனமயிர்ப்புறந் தினவு தீர்வுறச் 
சொறிந்தனவெனவிருந்தையன் தூங்கினான் . 
உற்றுடன் றரக்கருமுருத்துடற்றினர் 
செற்று றநெருக்கினார்செருக்குஞ்சிந்தையர் 
மற்றையர்வரும்பரிசிவரைவல்விரைந் 
தெற்றுவனென வெழுவ நுமனேந்தினான் . 
ஊக்கியப்படைகளுமுருத்தவீரரும் 
தாக்கிய பரிகளுந்தடுத்ததேர்களும் 
மேக்குயர்கொடியிடைமேகமாலைபோல் 
தூக்கியகரிகளும்புரள நூக்கினான் . 
வார்மதக்கரிகளின் கோடுவாங்கிமாத் 
தேர்படப்புடைக்குமத்தேரின் சில்லியால் 
வீரரையுருட்டுமவ்வீரர்வாளினால 
தாருடைப்புரவியைத் துணியத்தாக்குமால் . 
இரண்டு தேரிரண்டுகைத்தலத்துமேந்திவே 
றிரண்டு மால்யானை பட்டுருளவெற்றுமால் 

ரண்டுமால்யானைகையிரண்டினேந்திவே 
றிரண்டுபாலினும் வரும் பரியையெற்றுமால் . 
மாயிருநெடுவரைவாங்கி மண்ணினிட் 
டாயிரந்தேர்படவரைக்குமாலழித் 
தாயிரங்களிற்றையோர்மரத்தினாலடித் 
தேயெனுமாத்திரையெற்றிமுற்றுமால் . 


( ந ந ) 


( 6 ச ) 


( கரு) 


{ x . சு ) 


( ந எ ) 


உதைக்கும் வெங்கரிகளையுழக்குந்தேர்களை 
மிதிக்கும்வன்புரவியைத்தேய்க்கும் வீரரை 
மதிக்கும்வல்லெழுவினாலரைக்குமண்ணிடைக் 
குதிக்கும்வன்றலையிடைக்கடிக்குங்குத் துமால் . 
விசையின்மான்றேர்களுங்களிறும்விட்டகன் 
றிசையுமாகாயமுஞ்செறியச்சிந்துமால் 
குசைகொள் பாய்பரி யொடுங்கொற்றவேலொடும் 
பிசையுமாலாக்கரைப் பெருங்கரங்களால் . 


( 
ந 
அ 
) 


ககஉ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( 
ங 
க 
) 


( ச ) 


( சக ) 


தீயுறுபொறியிடைச்செங்கண் வேங்கைமா 
மீயறத் தடக்கையால்வீரன்வீசுதோ 
றாய் பெருங்கொடியன கடலினாழ்வன 
பாயுடை நெடுங்கலம்படுவபோன்றவே . 
தாரொடு முருளொடுந் தடக்கையாற்றனி 
வீரன் விட்டெறிந்தனசடலின் வீழ்வன 
வாரியினெழுஞ்சுடர்க்கடவுள் வானவன் 
தேரினைநிகர்த்தனபுரவித்தேர்களே . 
மீயுறவிண்ணிடைமுட்டி வீழ்வன 
வாய்பெருந்திரைக்கடலழுவத்தாழ்வன 
ஓய்வனபுரவிவாயுதிரங்கால்வன 
வாவிடையெரியுடைவடவைபோன்றவே. 
வரிந்துறவல்லிதிற்சுற்றிவாலினால் 
விரிந்து றவீசலிற்கடலின் வீழ்குநற் 
திரிந்தனர் செறிகயிற்றரவினாற்றிரி 
அருந்திரன் மந்தர மனைய ராயினார் 
வீரன்வன் றடக்கையாலெடுத்து வீசிய 
வார்மதகரியினிற்றேரின்வாசியின் 
மூரிவெங்கடல் புகக்கடிதின் முந்தின 
ஊரின் வெங்குரு தியாறீர்ப்பவோடின. 
பிறக்கடையெயிற்றினபிலத்தின்வாயின 
கறைப்புனல்பொறிகளோடுமிழுங்கண்ணின 
உறைத்தபுப்படையினவு திர்ந்தயாக்கைகள் 
மறைத்தன மகரதோரணத்தைவானுற . 
குன்றுளமரமுளகுலங்கொள் பேரெழு 
ஒன்றல பலவுளவுயிருண்பானுள 
அன்றினர்பலருளரையன்கையுள 
பொன்றுவதல்லது புறத்துப்போவரோ . 
முழுமுதற்கண்ணு தன் முருகன் பாதைகை 
மழுவெனப்பொலிந்தொளிர்வயிரவான் றனி 
எழுவினிற்பொலங்கழலரக்கரீண்டிய 
குழுவினைக்களப்படக்கொன்று நீக்கினான் . 


( சஉ ) 


( சங ) 


( 
சாரு 
) 


( சசு) 


வேறு . 


உலந்ததுதானையுவந்தனரும்பர் 
அலைந்தலையுற்ற தவ்வாழியிலங்கை 
கலந்த தழுங்குரலின்கடலோதை - 
வலந்தருதோளவரை வரும் வந்தார் . 


( 
சள 
) 


கக 


f 


( 10 ) 


( ருக ) 


பஞ்சசேனாபதிகள்வதைப்படலம் . 
ஈர்த்தெழுசெம்புனலெக்கரிழுக்கத் 
தேர்த்துணையாழியழுந்தினர் சென்றார் 
பர்த்தனராயிரமாயிரமம்பால் 
தூர்த்தனரஞ்சனை தோன்றலுகின்றான் . 
எய்தகடுங்கணையாவையுமெய்தா 
நொய்தகலும்படிகைகளினூறாப் 
பொய்தகடொன்று பொருந்தநெடுந்தேர் 
செய்தகடும் பொறியொன்றுசிதைத்தான் . 
உற்றுறுதேர்சிதையாமுனுயர்ந்தான் 
முற்றின வீரனைவானின் முனிந்தான் 
பொற்றிரணீளெழுவொன்று பொறுத்தான் 
எற்றினனஃதவன்வில்லினினேற்றான் . 
முறிந்தது * மூரிவிலம்முறியேகொ 
டெறிந்தவரக்கனொர்வெற்பையெடுத்தான் 
அறிந்தமனத்தவனவ்வெழுவேகொ 
டெறிந்தவரக்கனையின்னுயிருண்டான் . 
ஒழிந்தவர்நால்வருமூழியுருத்த 
கொழுந்துறு தீயெனவெய்துற கொட்பர் 
பொழிந்தனர்வாளிபுகைந்தன கண்கள் 
விழுந்தன சோரியவ்வீரன்மணித்தோள் . 
ஆயிடைவீரனுமுள்ளமழன்றான் 
மாயவரக்கர்வலத்தையுணர்ந்தான் 
மீயெரியுய்ப்பதொர்கட்செலவிட்டான் 
தீயவரச்சிலையைப் பொடி செய்தார் . 
தொடுத்ததொடுத்தசரங்கரேந்த 
அடுத்தகன்மார்பினழுந்தியகன்ற 
மிடற்றொழிலான் விடுதேரொடுநொய்தின் 
எடுத்தொருவன்றனைவிண்ணினெறிந்தான் . 
ஏய்ந்தெழுதேரிமிழ்விண்ணினையெல்லாம் 
நீந்தியதோடிநிமிர்ந்ததுவேகம் 
ஓய்ந்தது வீழ்வதன் முன்னுயர்பாரில் 
பாய்ந்தவன் மேலுடன் மாருதி பாய்ந்தான் . 
மதித்தகளிற்றினின் வாளரியேறு 
கதித்தது பாய்வது போற்கதி கொண்டு 
குதித்தனன்மால்வரைமேனிகுழம்ப 
மிதித்தனன் வெஞ்சின வீரருள்வீரன் . 


* மூரிவில் - பெரியவில் , 

15 


ககச 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( ரு ) 


( ரு.அ ) 


ஆனவர் 


மூண்டசினத்தவர் மூவர் முனிந்தார் 
தூண்டியதோர்சரங்கடுரந்தார் 
வேண்டிய வெஞ்சமம் வேறுவிளைப்பார் 
யாண்டினியேகு தியென்றெதிர்சென்றார் . 
திரண்டுயர் தோளிணையஞ்சனை சிங்கம் 
அரண்டருவிண்ணுறைவார்களுமஞ்ச 
முரண்டரு தேரவையாண்டொரு மூன்றின் 
இரண்டுமிரண்டுகையிற்கொடெழுந்தான் .. 
தூங்கியபாய்பரிசூதருலைந்தார் 
வீங்கிய தோள வர்விண்ணின்விசைத்தார் 
ஆங்கது கண்டவர்போயகலாமுன் 
ஓங்கியமாருதியொல்லையினுற்றான் . 
கானிமிர்வெஞ்சிலைகையினிறுத்தான் 

தூணியும் வாளுமகைத்தான் 
எனையவெம்படையில்லமரெஞ்சார் 
வானிடை நின்றுயர் மல்லின் மலைந்தார் . 
வெள்ளையெயிற்றர் கறுத்துயர்மெய்யர் 
பிள்ள விரித்த பிலப்பெருவாயர் 
கொள்ளவுருத்தடர் * கோளரவொத்தார் 
ஒள்ளிகல்வீரனருக்கனையொத்தான் . 
தாம்பெனவாலின்வரிந்துயர்தாளோ 
டேம்பலிலாரிருதோள்களிறுத்தான் 
பாம்பெனநீங்கினர்பட்டனர்வீழ்ந்தார் 
ஆம்பனெடும்பகைபோல்பவனின்றான் . 
நின்றனனேனையனின்ற து கண்டான் 
குன்றிடைவாவுறுகோளரிபோல 
மின்றிரிவன்றலைமீது குதித்தான் 
பொன்றியவன் புவிதேரோடு புக்கான் . 


( சு ) 


( கூஉ ) 


( கங ) 

) 


வேறு . 


வஞ்சமுங்களவும் வெஃகிவழியலாவழிமேலோடி 
நஞ்சினுங்கொடியராகி நவை செயற்குரிய நீரார் 
வெஞ்சினவரக்கரைவசொருவனே வெல்லப்பட்ட 
அஞ்செனும்பலன்களொத்தாரவனு நல்லறிவையொத்தான் . 
நெய்தலையுற்றவேற்கைநிரு.கரைச்செருவினேர்ந்தார் 
உய்தலையுற்று மீண்டாரொருவருமில்லையுள்ளார் 


( சசு ) 


* கோளாவு - இராகுகேதுக்களை . 


வது ) 


அட்சகுமாரன்வதைப்படலம் . 


ககரு 


கய்தலைப்பூசல் பொங்கக்கடுகினர்காலனுட்கும் 
அய்வருமுலந்த தன்மையனைவருமமையக்கண்டார் . 
இறுக்குறுமின்னே நம்மைக்குரங்கெனவிரங்கியேங்கி 
மறுக்குறுகின்ற நெஞ்சின்மாதரைவைது நோக்கி 
உறுக்குறுசொல்லரூழித்தீயெனவுலகமேழும் 
சுறுக்கொள்நோக்குவான்றன் செவித்தொளை தீயச்சொன்னார் . ( சசு ) 
தானையுமுலந்ததைவர் தலைவருஞ்சமைந்தார் தாக்கப் 
போனபின்மீள் வேம்யாமேயதுவும் போர்புரிகிலாமை 
வானையும் வென்றுளோரைவல்லையின்மடிய நூறி 
ஏனையரின்மைசோம்பியிருந்ததக்குரங்குமென்றார் . 

( சஎ ) 
க 0 - வது -பஞ்சசேனாபதிகள் வதைப்படலம் - முற்றிற்று . 

( ஆ . திருவிருத்தம் - கூந ச .) 


கக - வது . அட்சகுமாரன் வதைப்படலம் . 


( க ) 


( 
உ 
) 


கேட்டலும் வெகுளி வெந்தீக்கிளர்ந்தெழுமுயிர்ப்பனாகித் 
தோட்டவர்தெரியன்மாலைவண்டொடுஞ்சுறுக்கொண்டேற 
ஊட்டரக்குண்டபோலுநயனத்தானொருப்பட்டானைத் 
தாட்டுணைதொழுதுமைந்தன்றடுத் திடைதருதியென்றான் . 
முக்கணானூர்தியன்றேன் மூன்றுலகடியிற்றாயோன் 
ஒக்கவூர்பறவையன்றேலவன்றுயிலுரகமன்றேல் 
திக்கயமல்லதேற்புன்குரங்கின்மேற்சேறிபோலாம் 
இக்கடனடியேற்கீதியிருத்தியீண்டினி தினெந்தாய் . 
அண்டர்கோன்றன்னைப்பற்றித்தருகெனாவடியேனிற்கக் 
கொண்டனையென் முன்றன்னைப்பணியெனநெஞ்சங்கோடல் 
உண்டதுதீருமன்றேயு ரனிலாக்குரங்கொன்றேனும் 
எண்டிசைவென்றநீயேயேவுதியென்னையென்றான் . 
கொய்தளிர்கோதும் வாழ்க்கைக்கோடரத்துருவுகொண்டு 
கய்தவமியற்றியீண்டோர்சிறுபழியிழைக்குங்கற்பான் 
எய்தினனிமையாமுக்கணீசனே யென்றபோதும் 
நொய் தினின் வென்று பற்றித்தருகுவெனொடியினுன்பால் . 
துண்டத்தூண தனிற்றோன்றுங்கோளரிசுடர்வெண்கோட்டு 
மண்டொத்தநிமிராண்கேழலாயினுமலை தலாற்றா 
தண்டத்தைக்கடந்து பொங்கியப்புறத்தகலினென்பால் 
தண்டத்தையிடுதியன்றேநின்வயிற்றந்திலேனால் . 


( 
x 
) 


(ச ) 


க்ககூ 


சுந்தரகாண்டம் , 


( ஐந்தா 


( 
சு 
) 


( எ) 


( 
அ 
) 


( 
க 
) 


எனவிவையியம்பியீதிவிடையெனவிறைஞ்சிநின்ற 
வனைகழல்வயிரத்திண்டோண்மைந்தனை மகிழ்ந்து நோக்கித் 
துனை பறித்தேர்மேலேறிச்சேறியென்றினைய சொன்னான் 
புனைமலர்த்தாரினானும் * போரணியணிந்து போனான் . 
ஏறினனென்பமன்னோவிந்திரனிகலினிட்ட 
நூறொடு நூறுபூண்டநொறில் வயப்புரவிநோன்றேர் 

றினரரக்கராசிகுமுறின முரசக்கொண்மூ 
ஊறினவுரவுத்தானையூழி பேர்கடலையொப்ப . 
பொருகடன்மகரமெண்ணினெண்ணலாம்பூட்கை பொங்கித் 
திரிவனமீன்களெண்ணினெண்ணலாஞ்செம்பொற்றிண்டேர் 
உருவுறுமணலையெண்ணினெண்ணலாமுரவுத்தானை 
வருதிரைமரபினெண்ணினெண்ணலாம்வாவும்வாசி . 
ஆறிரண்டடுத்தவெண்ணினாயிரங்குமரராவி 
வேறிலாத்தோழர்வென்றியாக்கர் தம்வேந்தர்மைந்தர் 
ஏறியதேரர் சூழ்ந்தாரிறு தியின்யாவுமுண்பான் 
சீறியகாலத்தீயின் செறிசுடர்ச்சிகைகளன்னார் . 
மந்திரக்கிழவர்மைந்தர்மதிநெறியமைச்சர்மக்கள் 
தந்திரத்தலைவரீன்ற தநயர்கள் பிறருந்தாதைக் 
கந்தரத்தரம்பைமாரிற்றோன்றினராதியாயோர் 
எந்திரத்தேரர்சூழ்ந்தாரீரிரண்டிலக்கம் வீரர் . 
தோமாமுலக்கைசூலஞ்சுடர்மழுக்குலி சந்தோட்டி 
ஏமருவரிவில்வேல்கோலீட்டிவாளெழுவிட்டேறு 
மாமரம் வீசுபாசமெழுமுளைவயிரத்தண்டு 
காமருகணையங்குந்தங்கற்பணங்காலநேமி . 
என்றிவை முதலயாவுமெறி தருபடைகளீண்டி 
மின்றி ரண்டனையவாகிவெயிலொடுநிலவுவீசத் 
துன்றிருந் தூளி பொங்கித் துறுதலாலிறுதிசெல்லாப் 
பொன்றிணியுலகமெல்லாம்பூதலமாயமாதோ . 
காகமுங்கழுகும் பேயுங்காலனுங்கணக்கில்காலம் 
சேகுறவினையிற் செய்த தீமையுந்தொடர்ந்து செல்லப் 
பாகியல்கிளவிச்செவ்வாய்ப்படைவிழிப்பணைத்தவேய்த்தோட் 
டோகையர்மனமுந்தொக்கதும்பியுந்தொடர்ந்து சுற்ற . 
உழைக்குலநோக்கினார்களுவந்தவர்க்குரியமாதர் 
அழைத்தழு குரலின் வேலையமலையினரவச்சேனை 


( 
40 
) 


* 


( கக ) 


( கஉ ) 


( கல ) 


* பேரணி -யுத்தவேஷம் . + தந்திரம் - சண்டு சாம , பேத , தான , தண்டமான 
சதுர்விதவுபாயம் . 1 சேகுஉற சஞ்சிதமாயிருக்க . 


அட்சகுமாரன்வதைப்படலம் . 


ககஎ 


( 
கசு 
) 


தழைத்தெழுமொலியினானாப்பல்லியந்துவைத்தலால்விண் 
மழைக்குரலிடியிற்சொன்னமாற்றங்களொழிப்பமன்னோ. ( கச ) 
வெயிற்கரமணிகள் வீசும் விரிகதிர்விழுங்கவெய்ய 
அயிற்கரமணிகள்காலுமவிரொளிடருகவஃகா 
எயிற்றிளம்பிறைகளீன்றவிலங்கொளியொதுங்கயாணர் 
உயிர்க்குலவிரவுமன்றுபகலன்றென்றுணர்வுதோன்ற . 
ஓங்கிருந்தடந்தேர்பூண்டவுளை வயப்புரவியொல்கித் 
தூங்கியவீரத்தோளுங்கண்களுமிடத்துத்துள்ள 
வீங்கின மேகமெங்குங்குரு திநீர்த்துள்ளி வீழ்ப்ப 
எங்கினகாகமார்ப்பவிருளில்விண்ணிடிப்பமாதோ . 
* வெள்ளவெஞ்சேனை சூழவிண்ணுளோர்வெருவிவிம்ம 
உள்ள நொந்தனுங்கிவெய்ய கூற்றமுமுறுவதுன்னத் 
துள்ளியசுழல்கட் * பேயடோள் புடைத்தார்ப்பத்தோன்றும் 
கள்ள விழலங்கலானைக்காற்றின் சேய்வரவுகண்டான் . ( கன) 
இந்திரசித்தோமற்றவ்விராவணனேயோவென்னாச் 
சிந்தையினுவகைகொண்டு முனிவுற்றகுரக்குச்சீயம் 
வந்தனன் முடிந்ததன்றோமனக்கருத்தென்னவாழ்த்திச் 
சுந்தரத்தோளை நோக்கியிராமனைத் தொழுது சொன்னான் . ( கஅ ) 
எண்ணியவிருவர் தம்முளொருவனால்யான் முன்னேற்ற 
புண்ணியமுளதாலெங்கோன்றவத்தொடும் பொருந்தினானே 
நண்ணினனானு நின்றேன்காலனுநணுகிகின்றான் 
கண்ணியகருமமின்றேமுடிக்குவென்கடிதினென்றான் . ( க்க ) 
பழியில துருவென்றாலும்பஃறலையரக்கனல்லன் 
விழிகளாயிரமுங்கொண்ட வேந்தை வென்றானு மல்லன் 
மொழியின் மற்றவர்க்கு மேலான் முரட்டொழின் முருகனல்லன் 
அழிவிலொண்குமரன்யாரோவஞ்சனக்குன்ற மன்னான் . (20 ) 
என் றவனுவந்துவிண்டோயிந்திரசாபமென்ன 
நின்ற தோரணத்தினும் பரிருந்ததோர் நீதியானை 
வன்றொழிலாக்கனோக்கிவாளெயிறிலங் 56 க்கான் 
கொன்றதிக்குரங்குபோலாமரக்கர் தங்குழாத்தையென்னா. ( 2.க ) 
அன்ன தாமச்சொற்கேட்டசாரதியைய கேண்மோ 
இன்ன தாமென்ன லாமோவுலகியலிகழ் தலம்மா 
மன்னனோடெதிர்ந்தவாலிகுடங்கென்றான் மற்றுமுண்டோ 
சொன்னது துணிவிற்கொண்டுசேறியென்றுணரச் சொன்னான் . ( 22 ) 

* பேய்கடோள் எனப் பாடமுமுண்டு . 


கக அ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


எ 


விடந் திரண்டனையமெய்யானவ்வுரைவியம்பக்கேளா 
இடம்புகுந்தினைய செய்தவிதனொசீற்றமெஞ்சத் 
தொடாந்து சென்றுலகமூன் ந் - துருவினெனொழிவுறாமல் 
கடந்து பின் குரங்கென் றா துங்கருவையுங்களைவெனென்றான் . (உங ) 
ஆர்த்தெழுந்தரக்கர் சேனையஞ்சனைக்குரிய குன்றைப் 
போர்த்தது பொழிந்ததமமாபொருபடைப்பருவமாரி 
வேர்த்தனர் திசைகாப்பாளர் சலித்ததுவிண்ணுமண்ணும் 
தார்த் - தனிவீரன்றா னுந்தனிமையும்வரமேற்சார்ந்தான் .. ( உச) 
எறிந்தன நிருதர்வெய்தினெய்தன படைகள் யாவும் 
முறிந்தன வீரன்மேனிமுட்டினமொக ரயானை 
மறிந்தனமடிந்ததேரும்வாவு பாக்குழுவுமற்றும் 
நெறிந்தனவரம்பில்யாக்கையிலங்கைதன்னிலையிற்போ . (உரு ) 
காயெரிமுளிபுற்கானிற்கலந்தெனக்காற்றின் செம்மல் 
ஏயெனுமளவிற்கொல்லு நிருதர்க்கோரெல்லையில்லை 
போயவருயிரும் போகித்தென்புலம்படர் தல்பொய்யா 
தாயிரகோடி தூதருளர்கொலோநமனுக்கம்மா . 

( உச ) 
வாவுற்றார்வாராநின்றார்வந்தனர்வாம்பில் வெம்போர் 
பொரவுற்றபொழுதும் வீரன் மும் மடங்காற்றல் பொங்கி 
எரியிற்போய்க்கதிரோனூழியிறுதியினென்னலானான் 
உரவுத்தோளரக்கரெல்லாமென்பிலாவுயிர்களொத்தார் . ( உஎ ) 


வேறு , 


பிள்ளப்பட்டன நுதலோடைக்கரிபிறழ்பொற்றேர் பரிபிழையாமல் 
அள்ளப்பட்டழிகுருதிப்பொருபுனலாறாகப்படி சேறாக 
வள்ளப்பட்டனமகரக்கடலெனமதில்சுற்றியபதி மறலிக்கோர் 
கொள்ளைப்பட்டு ளவுயிரென்னும்படி கொன்றானைம்புலன்வென்றானே . ( ) 
தேரேப்பட்டன வென்றார்சிலர்சிலர்தெறுகட்செம்முகவயிரத்தோள் 
பேரேபட்டனவென்றார்சிலர்சிலர்பரியேப்பட்டன பெரிதென்றார் 
காரேப்பட்டன நுதலோடைக்கடகரியேப்பட்டன கடிதென்றார் 
நேரேப்பட்டனர்பட மாடே தனிநில்லாவுயிரொடு நின்றாரே . ( உக ) 
ஆழிப்பொருபடைநிருதப்பெருவலியடலோராய்மகளடு பேழ்வாய்த் 
தாழிப்படு தயிரொத்தார் மாருதி தனிமத்தென்பதொர்தகையானான் 
ஏழிப்புவனமுமிடைவாழுயிர்களுமெறிவேலிளையவரினமாக 
ஊழிப்பெயர்வதொர்புனலொத்தாரனலொத்தான் மாருதமொத்தானே . ( ) 
கொன்றானுடன் வரு குழுவைச்சிலர்பலர்குறைகின்றாருடல் குலைகின்றார் 
பின்றாநின ரனரு திரப்பெருச திபெருகா நின்றனபருகாரும் 

* துருவுதல் - தேடுதல் , t தனி- ஒப்பிலாத , 1 மாடு பக்கம் . 


வது ) 


அட்சகுமாரன்வதைப்படலம் . 


5 ககூ 


நின்றார் நின்றிலர்தனிநின்றானொருநேமித்தேரொடுமவனேரே 
சென்றான்வன்றிறலயில் வாயம்புகவரிகின்றான் விழியெரிகின்றான் . ( ங க ) 
உற்றானிந்திரசித்துக்கிளையவனொருகாலே பலருயிருண்ணக் 
கற்றானும்முகமெதிர்வைத்தான துகண்டார் விண்ணவர் * கசிவுற்றார் 
எற்றாமாருதிநிலையென்பாரினியிமையாவிழியினையிவையொன்றா 
பெற்றாமல்லதுபெற்றாமென்றனர்பிறியாதெதிரெதிர்செறிகின்றார் . ( ...) 
எய்தான் வாளிகளெரிவாயுமிழ்வன வீரேழெதிரவைபார்சோரப் 
பொய்தான்மணியெழுவொன்றாலன்றது பொடியாயுதிர்வுறவடிவாளி 
வெய்தாயினபலவீட்டான்வீரனும்வேறோர்படையிலன்மாறாவெங் 
கய்தானேபொருபடையாகத்தொடர்காலார்தேர தன்மேலானான் , 
தேரிற்சென்றெதிர்கோல்கொள்வானுயிர் தின்றானப்பொருசெறி திண்டேர் 
பாரிற்சென்றது பரிபட்டனவவன்வரிவிற்சிந்தியபகழிக்கோல் 
மார்பிற்சென்றனசிலபொற்றோளிடைமறைவுற்றன சிலமறவோனும் 
நேரிற்சென்றவன்வயிரக்குனிசிலைபற்றிக்கொண்டெதிருறநின்றான் . ( x + ) 
ஒருகையாலவன்வயிரத்திண்சிலையுற்றுப்பற்றலுமுரவோனும் 
இருகையாலிவன்வலியாமுன்னமதிற்றோடியதிவர்பொற்றோளான் 
சுரிகையாலவனுருவிக்குத்தலும்தனைச்சொற்கொடுவரு தூதன் 
பொருகையாலிடைபிதிர்வித்தான முதிர்பொறியோடும்படி பறியாவே . ( ) 
வாளாலேபொரலுற்றானிற்றது மண் சேராமுனம் வயிரத்திண் 
தோளாலே பொரமுடுகிப்புக்கிடைதழுவிக்கோடலுமுடன் முற்றும் 
நீளாரயிலென மயிர்தைத் திடமனிநெடுவாலவனுடனிமிர்வுற்று 
மீளாவகைபுடைசுற்றிக்கொண்டது பற்றிக்கொண்டனன் மேலானான் , ( ) 
பற்றிக்கொண்டவன் வடிவாளெனவொளிர்பல்லிற்றுகநிமிர்படர்கையால் 
எற்றிக்கொண்டலினிடைநின்றுமிழ்சுடரின மின்னினம்விழுவனவென்ன 
முற்றிக்குண்டல - முதலாமணியு கமுழைநாலாவிவர்குடர்காலக் 
கொற்றத்திண்சுவல்வயிரக்கைகொடுகுத் திப்புடையொருகு திகொண்டான் 
நீத்தாயோடினவு திரப்பெருந் திநீராகச்சிலைபாராகப் 
போய்த்தாழ்செறி தசையரிசித்தினபடிபொங்கப்பொருமுயிர்போசாமுன் 
மீத்தாநிமிர்சுடர்வயிரக்கை கொடுபிடியாவிண்ணோடு மண்காணத் 
தேய்த்தானூழியினுலகேழ்தேயினுமொருதன்புக ழிறைதேயாதான் . () 
புண்டாழ்குருதியின் வெள்ளத்துயிர்கொடுபுக்சார் சிலர் சிலர் பொதிபேயின் 
பண்டாரத்திடையிட்டார் தம்முடல்பட்டார்சிலர்சிலர்பயமுத்தத் 
திண்டாடித்திசையறியாமறுகினர்செற்றார் சிலர் சிலர் செலவற்றார் 
கண்டார்கண்டதொர் திசையேவில் கொடுகால் விட்டார்படைல் கவிட்டார் , 


* கசிவுறுதல் - மனமிளகுதல் . - முதல் - ஏழனுருபு : இறை கொஞ்சம் . 


க 20 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


மீனாய் வேலையையுற்றார்சிலர்சிலர்பசுவாய்வழிதொறுமேய்வுற்றார் 
ஊனார்பறவையின்வடிவுற்றார்சிலர்சிலர் நான்மறையவருருவானார் 
மானார்கண்ணிள மடவாராயினர் முன்னே தங்குழல் வகிர்வுற்றார் 
ஆனார்சிலர்சிலரையாநின் பரணென்றார்நின்றவரரியென்றார். ( 10 ) 
தந்தாரமுமுக்கிளையுந் தமையெதிர் தழுவுந்தொறுநுமதமரல்லேம் 
வந்தேம்வானவரென்றேகினர்சிலர்சி- ர்மானுயரெவைாய்விட்டார் 
மந்தாரங்கிளர்பொழில்வாய்எண்டுகளானார்சிலர்சிலர்மருள் கொண்டார் 
இந்தாரெயிறுகளிறுவித்தார்சிலரெரிபோற்குஞ்சியையிருள்வித்தார் . (சக ) 


( சக ) 


குண்டலக்குழைமுசக்குங்குமக்கொங்கையர் 
வண்டலைத்தெழு * குழற்கற்றைகால் வருடவாய் 
விண்டலத்தகவிரைக்குமுதவாய்விரிதலால் 
அண்டமுற்றுள தவூரழுதபேரமலையே . 
கதிரெழுந்தனைய செந்திருமுகக்கணவன்மா 
டெதிரெழுந்தடி விழுந்தழுது சோரிள நலார் 
அதிநலங்கோதைசேரோதியோடன்றவூர் 
உதிரமுந்தெரிகிலாதிடைபரந்தொழுகியே. 
தாவிலவெஞ்செருநிலத்திடையுலர்ந்தவர் தமேல் 
ஓவியம்புரைநலார்விழுதொறுஞ்சிலருயிர்த் 
தேவுகண்களுமிமைத்திலர்களாமிதுவெலாம் 
ஆவியொன்றுடலிரண்டாயதாலேகொலாம் . 
ஓடினாயிர்கணாகடல்கள் போலுதவியால் 
வீடினார் வீடினார் மிடலுடற்குவைகள் வாய் 
நாடினார்மடநலார் நவையிலாநண்பரைக் 
கூடினாரூடினாரும் பர்வாழ்கொம்பனார் . 
தீட்டுவாளனையகட்டெரிவையோர் திருவனான் 
ஆட்டிநின்றயர்வதோரறு தலைக்குறையினைக் 
கூட்டிநீயோருயிர்த்துணைவனெங்கோவினைக் 
காட்டுவாயா தியென் றழுதுகை கூப்பினாள் . 
ஏர் திடைலையையோரெழுதருங்கொம்பனாள் 
காந்தனின்றாவொனுயர்கவந்தத்தினை 
வேர் தனீயலசினாயவில் தியானடமெனாப் 
பூந்தளிர்க்கைகளான்மெய்யுறப்புல்லினாள் . 


( 
சல 
) 


(சசு ) 


( சஎ ) 


குழற்கற்றை கால் வருடலாவது தலைமயிரவிழ்ந்து காலளவுந் தொங்க யுத்தகள 
த்துக்குவந்து கணவர்மேல் விழுந்தழுகிறார்களெனக்கொள்க , அவ்வூரிலே பெண்க 
எழுத போமலையெனவுமாம் . 


வது ) 


பாசப்படலம் . 


நாடினார்காடியே நனைவருங்கொம்பனார் 
வாடினார்கணவர் தம்மார்புறத்தழுவியே 
வீடினா ரவ்வயின் வெருவிவிண்ணவர்கடாம் 
ஓடினாரரசன்மாட்டணுகி நின்றுரைசெய்வார் . 


( சஅ ) 


வேறு . 


N 


( சக ) 


கயன்மகிழ்கண்ணிணைகலுழிகான்றுகப் 
புயன்மகிழ்புரிகுழல்பொடியளாவுற 
அயன்மகன்மகன்மகனடியின் வீழ்ந்தனள் 
மயன்மகள் வயிறலைத்தலறிமாழ்கினாள் . 
தாவருந் திருநகர்த்தையலார்முதல் 
எவருமிடைவிழுந்திரங்கியேங்கினார் 
காவலன்கான்மிசைவிழுந்து காவன்மாத் 
தேவருமழுதனர்களிக்குஞ்சிந்தையார் . 
கசுவது அட்சகுமாரன்வதைப்படலம் - முற்றிறு , 

( ஆ திருவிருத்தம் -கூ அசு. ) 


( 30 ) 


கஉ - வது . பாசப்படலம் . 


(க ) 


அவ்வழியவ்வுரை கேட்டவாண்டகை 
வெவ்விழியெரியுகவெகுளிவீங்கினான் 
எவ்வழியுலகமுங்குலையவிந்திரத் 
தெவ்வழி தரவுயுர்விசயச்சீர்த்தியான் . 
அரஞ்சுடர்வேற்றன * தனுசனிற்ற சொல் 
உரஞ்சுடவெரியுயிர்த்தொருவனோங்கினான் 
புரஞ்சுடவரிசிலைப்பொருப்புவாங்கிய 
பரஞ்சுடரொருவனைப்பொருவும்பான்மையான் . 
ஏறினன் விசும்பினுக்கெல்லைகாட்டுவ 
ஆறிருநூறுபேய்பூண்டவாழித்தேர் 
கூறினகூறின சொற்கள் கோத்தலால் 
பீறினநெடுந்திசைபிளந்ததண்டமே . 


( உ ) 


! 


வேறு . 


ஆர்த்தன கழலுந் தாரும் பேரியும சனியஞ்ச 
வேர்த்துயிர்குலையமேனிவெதும்பினனமரர்வேந்தன் 
சீர்த்தது போருமென்னாத்தேவர்க்குந்தேவராய 
மூர்த்திகடாமுத்தத்தம்யோகத்தின் முயற்சிவிட்டார் . 

அது ஜன் - தம்பி , + தார் - மான . சேனையெனவுமாம் . 
16 


க 22 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( 
சு 
) 


யெ 


( 
எ 
) 


( 
அ 
) 


தம்பியையுன்னுந்தோறுந் தாரைநீர்ததும்புங்கண்ணான் 
வம்பியல்சிலையைநோக்கிவாய்மடித்துருத்துநக்கான் 
கொம்பியன்மாய வாழ்க்கைக்குரங்கிநாற்கு சங்காவாற்றல் 
எம்பியோதேய்ந்தானெந்தைபுகழன்றோதேய்ந்ததென்றான் . 
வேறிரண்டனவும் வில்லுமிடைந்தவும்வெற்பென்றாலும் 
கூறிரண்டாக்கும்வாட்கைக்குழுவையுங்குணிக்கலாற்றேம் 
சேறி ரண்டருகுசெய்யுஞ்செறிமதச்சிறுகண்யானை 
ஆறிரண்டஞ்சுநூற்றினிரட்டிதேர்த்தொகையுமஃதே . 
ஆயமாத்தானை தான்வந்தண்மியதண்மவேனைத் 
தீயவாணிருதர்வேந்தர் சேர்ந்தவர் சேரத்தேரின் 

பனுமளவின்வந்தானிராவணனிருந்த * யாணர் 
வாயிறோய் கோயில் புக்கானருவிசோர்வயிரக்கண்ணான் . 
தாளிணைவிழுந்தான் றம்பிக்கிரங்கினான் றறுகணா 

கணானும் 
தோளிணைபற்றியேந் தித்தழுவினனழுது சோர்ந்தான் 
வாளிணைநெடுங்கண்மாதர்வயிறலைத்தலறிமாழ்க 
மீளிபோன்மொய்ம்பினானும் விலக்கினன்விளம்பலுற்றான் . 
ஒன்று நீயுறுதியோராயுற்றிருந்துளையகிற்றி 
வன்றிறற்குரங்கினாற்றன்மரபுளியுணர்ந்துமன்னா 
சென்று நீர்பொருதிரென்று திறத்திறஞ்செலுத்தித்தேயக் 
கொன்றனை நீயேயன்றோவரக்கர் தங்குழுவையென்றான் . 
கிங்கார்சம்புமாலிகேடிலாவைவரென்றிப் 
பைங்கழலரக்கரோடு முடன் சென்றபகு திச்சேனை 
இங்கொருவருமீண்டார்தாமில்லையேற்குரங்கதெந்தாய் 
சங்கரனயன்மாலென்பார் தாமெனுந் தகையதாமே . 
திக்கயவலியுமேனாடிரிபுரந்தீயச்செற்ற 
முக்கணன்கைலையோடு முலகொருமூன்றும் வென்றாய் 
அக்கனைக்கொன்று நின்றகு பங்கினையாற்றல்காண்டி 
புக்கினிவென்றுமென்றாற்புலம்பன்றிப்புலமைத்தாமோ. 
ஆயினுமையநொய்தினாண்டொழிற்குரங்கையானே 
ஏயெனுமளவிற்பற்றித்தருகுவெனிடமென்றொன்றும் 
நீயினியுழக்கற்பாலையல்லை நீடிருத்தியென்னாப் 
போயினனமரர்கோவைப்புகழொடு கொண்டுபோந்தான் . 
உடைந்தவலிருணோற்றுப்பலுருக்கொடக்கதிர்க்குழாங்கள் 
மிடைந்தனமிலைச்சியாங்குமெய்யணிபலவுமின்னக் 
குடைந்துவெம்பகைவரூன்றோய்கொற்றப்போர்வாள்வில்வீச 
அடைந்தகாரரக்கர்தானையசலிடமிடமின்றென்ன 
. 

* யாணர் - அழகான . 


( 
க 
) 


( க ) 


( கக ) 


( கஉ ) 


(க . ) 


. 


வது ] 


பாசப்படலம் . 


கஉங 


( 


ஆழியந்தேருமாவுமாக்கருமுருக்குங்செங்கட் 
குழிவெங்கோபமாவுந் துவன்றிய நிருதர்சேனை 
ஊழிவெங்கடலிற்சுற்றவொரு தனி நடுவணின்ற 
பாழிமாமேருவொத்தான்லீரத்தின்பான்மைதீர்ப்பான் . ( கச ) 
சென் றனனென்பமன்னோதிசைகளோடுலகமெல்லாம் 
வென்றவனிவனென்றாலும் வீரத் தேநின்ற வீரன் 
அன்றது கண்டவாழிய நுமனையமரினாற்றல் 
நன்றெனவுவகை கொண்டான்யாவருநடுக்கமுற்றார் . ( கரு ) 
இலைகுலாம்பூணினானுமிரும்பிணக்குரு தியீரத் 
தலகில்வெம்படைகடெற்றியளவிடற்கரியவாகி 
மலைகளுங்கடலும்யாறுங்காணமும் பெற்று மற்றோர் 
உலகமேயொத்த தம்மாபோர்ப் பெருங்களமென்றுன்னா. ( கசு ) 
வெப்படைகில்லாநெஞ்சிற்சிறியதோர்விம்மல் கொண்டான் 
அப்படை வேலையன்ன பெருமையாராற்றலோடும் 
ஒப்படைகில்லாரெல்லாமுலந்தனர்குரங்குமொன்றே 
எப்படைகொண்டுவெல்வதிராமன்வந்தெதிர்க்கினென் றான் . ( கஎ) 
கண்ணனாருயிரேயொப்பார்கைப்படைக்கலத்திற்காப்பார் 
எண்ணலாந்தகைமையில்லாரிறந்திடைக்கிடந்தார் தம்மை 
மண்ணுளே நோக்கிநின்றுவாய்மடித்துருத்துமாயாப் 
புண்ணுளே கோலிட்டன்னமானத்தாற்புழுங்குகின்றான் . ( கஅ) 
கானிடையத்தைக்குற்றகுற்றமுங்கரனார் பாடும் 
யானுடையெம்பிவீந்தவிடுக்கணு ம்பிறவுமெல்லாம் 
மானுடரிருவரானும் வானரமொன்றினானும் 
ஆனிடத்துளவென்வீரமழகிற்றேயம்மவென்றாவி . 

( கக ) 
நீப்புண்டருயிரவாகி நெருப்புண்டநிறத்திற்றோன்றி 
ஈப்புண்டற்கரியவாயபிணக்குவடிடறச்செல்வான் 
தேய்ப்புண்டதம்பியாக்கைசிவப்புண்டகண்கடீயில் 
காய்ப்புண்ட செம்பிற்றோன்றக்கறுப்புண்டமனத்தன்கண்டான் . ( 10 ) 
தாருகன் குருதியன்ன குருதியிற்றனிமாச்சீயம் 
கூருகிர்கிளைத்தகொற்றக்கனகன் மெய்க்குழம்பிற்றோன்றத் 
தேருகக்கையின் வீரச்சிலையுகவயிரச்செங்கண் 
நீருகக்குருதிசிந்தநெருப்பு கவயிர்த்து நின்றான் . 

( உக ) 
வெவ்விலையயில்வேலுந்தைவெம்மையைக்கருதிநோக்கி 
வவ்வுதல் கூற்று மாற்றான் மாறுமாறுலகின் வாழ்வார் 
அவ்வுலகத்துளாருமஞ்சுவரொளிக்கவையா 
எவ்வுலகத்தையுற்றாயெம்மைநீத்தெளி தினெந்தாய் . ( 22 ) 


கஉச 


சுந்தரகாண்டம் . 


[ ஐந்தா 


ஆற்றலனனையனாகியறிவழிந்தயரும் வேலை 
சீற்றமென்றொன்றுதானே மேனிமிர்செல்விற்றாகித் 
தோற்றிய துன்பநோயையுள்ளுறத்துரந்ததம்மா 
ஏற்றஞ்சாலாணியாணியெதிர்செலக்கடாய தென்ன . 


(உக ) 


வேறு . 


ஈண்டிவைநிகழ்வுளியிரவிதேரெனத் 
தூண்டுறுதேரின் மேற்றோன்றுந்தோன்றலை 
மூண்டு முப்புரன்சுடமுடுகுமீசனின் 
ஆண்டகைவளைகழல நுமனோக்கினான் . 


( உச ) 


வேறு . 


( உடு) 


பு 


வென்றேனிதன் முன்சிலவீரரையென்னும் வெம்மை 
அன்றேமுக்கிக்கடிதெய்தவழைத்ததம்மா 
ஒன்றேயினிவெல்லுதலோற்பதடுத்ததுள்ளத் 
தின்றே சமையுமிவனிந்திரசித்துவென்பான் . 
* கட்டேறுநறுங்கமழ்கண்ணியிக்காளையென்கைப் 
பட்டால துவேயவி ராவணன்பாடுமாகும் 
கெட்டோமெனவெண்ணியக்கேடருங்கற்பினாளை 
t விட்டேகுமதன்றிய ரக்கரும்வெம்மைதீர்வார். 
ஒன்றோவிதனான் வருமூதியமொண்மையானைக் 
கொன்றேனெனிளிந்திரனுந் துயர்க்கோளுநீங்கும் 
இன்றேகடி கெட்டதரக்கரிலங்கையானே 
வென்றேனவி ராவணன்றன்னையும் வேரொடென்றான் . 
அக்காலையரக்கருமானையுந்தேருமாவும் 
முக்காலுலகம்மொருமூன்றையும் வென்றுமுற்றிப் 
புக்கானின் முன்புக்குயர்பூசல் பெருக்கும்வேலை 
மிக்கானும் வெகுண்டோர்மராமரங்கொண்டுமிக்கான் . 


( உஎ) 


( 
உ.அ 
) 


வேறு . 


உதைப்புண்டனயானையுருண்டனயானையொன்றோ 
மிதிப்புண்டனயானைவிழுந்தனயானை மேன்மேல் 
புதைப்புண்டனயானைபுரண்டனயானை போரால் 
வதைப்புண்டனயானைமறிந்தனயானைமண்மேல் . 


( உக) 


முடிந்ததேர்க்குலமுறிந்தனதேர்க்குலமுரணிற் 
றிடிந்ததேர்க்குலமிற்றன தேர்க்குலமச்சிற் 
றொடிந்ததேர்க்குலமுக்கணதேர்க்குலநெக்குப் 
படிந்ததேர்க்குலம்பறிந்தன தேர்க்குலம்படியில் . 
* கட்டேறுநறுங்கமழ் நறுங்கள் -தேறு - தெளிவு - கமழென்பதுமாம் , 
+ விட்டேசம் - விட்டுப்போவான் , 


( ங o ) 


வ்து ] 


பாசப்படலம் . 


கஉரு 


( ஙக ) 


( ங உ ) 


( 


55 


( ங ச ) 


சிரனெரிந்தவுங்கண்மணிசிதைந்தவுஞ்செறிதாட் 
டானெரிந்தவுமுதுகிறச்சாய்ந்தவுந் தார்ப்பூண் 
உரனெரிந்தவுமுதிரங்களுமிழ்ந்தவுமொண்பொற் 
குரனெரிந்தவுங்கொழுங்கழுத்திழந்தவுங்குதிரை 
பிடியுண்டார்களும் பிளத்தலுண்டார்களும் பெருந்தோள் 
ஒடியுண்டார்களுந்தலையுடைந்தார்களுமுருவக் 
கடியுண்டார்களுங்கழுத்திரந்தார்களுங்கரத்தால் 
அடியுண்டார்களுமச்சமுண்டார்களுமரக்கர். 
வட்டவெஞ்சிலையோட்டியவாளியும் வயவர் 
விட்டவிட்டவெம்படைகளும்வீரன்மேல்வீழ்ந்த 
சுட்டவல்லிரும்படைகளைச்சுகெலாதன போல் 
பட்டபட்டன திசையொடும் பொறியொடும்பறந்த . 
சிகையெழுஞ்சுடர்வாளிகளிந்திரசித்து 
மிகையெழுஞ்சினத்தநுமன் மேல்விட்டனவெந்து 
புகையெழுந்தனவெரிந்தன கரிந்தனபோக 
நகையிழந்தனவழிந்தனவானுளோர் நாட்டம் . 
தேரும்யானையும்பு ரவியுமரக்கருஞ்சிந்திப் 
பாரின் வீழ்தலுந்தானொருதனிநின்றபணைத்தோள் 
வீரவீரனுமுறுவலும் வெகுளியும்வீங்க 
வாரும் வாருமென்றழைக்கின் றவ நுமன் மேல் வந்தான் . 
புரந்தரன்றலை பொதிரெறிந்திடப்புயல் வானில் 
பரந்தபல்லுருமேற்றினம் வெறித்துயிர்பதைப்ப 

நிரந்தரந்தலைநெடுநிலஞ்சுமந்தபேருரகன் 
சிரந்துளங்கிடவரக்கன் வெஞ்சிலையை நாண்டெறித்தான் . 
ஆண்டநாயகன்றூதனுமயனுடையண்டம் 
கீண்டதாமெனக்கிரியுகநெடுநிலங்கிழிய 
நீண்டமாதிரம் வெடிபடவவனெடுஞ்சிலையில் 
பூண்டநானிறத்தன்னெழிற்றோள் களைப்புடைத்தான் . 
நல்லைநல்லையிஞ்ஞாலத்துணின்னொக்க நல்லார் 
இல்லையில்லையாலெறுழ்வலிக்கியாரொடுமிகல 
வல்லைவல்லையின்றா குநீ படைத்துள வாழ்நாட் 
கெல்லையெல்லையென்றிந்திரசித்துவுமிசைத்தான் . 
நாளுக்கெல்லையுநிருதராயுலகத்தை நலியும் 
+ கோளுக்கெல்லையுங்கொடுந்தொழிற்செல்லையுங்கொடியீர் 
வாளுக்கெல்லையும் வந்தனவகை கொண்டுவந்தேன் 
தோளுக்கெல்லை பொன்றில்லை யென்ற நுமனுஞ்சொன்னான் . 

* நிரந்தரம் எப்போதும் .+ கோளுக்கு கொள்கைக் 


( க கு ) 


( க.சு ) 


( x. எ ) 


4 


(ங அ ) 


( ரூ க ) 


. 


கஉகா 


சுந்தரகாண்டம் . 


( 
ச 
) 


இச்சிரத்தையைத் தொலைம் பெனென்றிந்திரன் பகைஞன் 
பச்சிரத்தம் வந்தொழுகிடவானவர்பதைப்ப 
வச்சிரத்தனும்வலியனவயிரவான்கணைகள் 
அச்சிரத்தினுமார்பினுமழுத்தலும் நுமன் , 

( 
குறி துவானென்று குறைந்திலனெடுஞ்சினங்கொண்டான் 
மறியும் வெண்டிரைமாகட லுலகெலாம் வழங்கிச் 
சிறியதாய்சொன்ன திருமொழிசென்னியிற்சூடி 
நெறியினின்ற தன்னாயகன்புகழென நிமிர்ந்தான் . 
பாகமல்ல துக்கண்டிலன நுமனைப்பார்த்தான் 
மாகவன்றிசைபத்தொடும்வாம்பிலாவுலகிற் 
கேகநாதனையெறுழ்வலித்தோள் பிடித்தீர்த்த 
மேகநாதனுமயங்கினனாமெனவியந்தான் . 

( சஉ ) 
நீண்ட வீரனுநெடுந்தடக்கைகளை நீட்டி 
ஈண்டுவெஞ்சரமெய்தனவெய்திடாவண்ண 

ம் 
மீண்டு போய்விழவீசியாங்கவன் மிடற்றடந்தேர் 
பூண்டமாவொசொரதிதரைப்படப் * புடைத்தான் . 

( சங ) 
ஊழிக்காற்றன்னவொருபரித்தே ரவணு தவப் 
பாழித்தோளவனத்தடந்தேர்மிசைப்பாய்ந்தான் 
ஆழிப்பல்படையனையனவளப்பருஞ்சரத்தால் 
வாழிப்போர்வலிமாருதிமேனியைமறைத்தான் . 

( சசு ) 
உற்றவாளிகளுரத்தடங்கினவுகவுதறாக் 
கொற்றமாரு தியனையவன்றேர்மிசைகுதித்துப் 
பற்றி வன்கையாற்பறித்தெழுந்துலகெலாம்பலகால் 
முற்றவென்ற போர்மூரிவெஞ்சிலையினை முறித்தான் . 
முறிந்தவில்லின்வல்லோசைபோய்முடிவதன் முன்னர் 
மறிந்து போரிடைவழிக்கொள்வான்வயிரவாட்படையால் 
செறிந்தவான் பெருமலைகளைச்சிறகறச்செயிரா 
எறிந்தவிந்திரனிட்டவார்சிலையினையெடுத்தான் . 

( சசு ) 
நூறு நூறுபோர்வாளியோர்தொடைகொடுநொய்தின் 
மாறில்வெஞ்சினத்திராவணன்மகன்சிலை வளைத்தான் 
ஊறுதன்னெடுமேனியிற்பலபடவொல்கி 
ஏறுசேவகன்றூதனுஞ்சிறி துபோதிருந்தான் 

( சஎ) 
ஆர்த்தவானவராவலங்கொளீஇயறிவழிந்தார் 
பார்த்தமாருதிதாருவொன்றங்கையிற்பற்றித் 
தூர்த்தவாளிகண் முறைமுறை துணிபடச்சுற்றிப் 

போர்த்தபொன்னெடுமணிமுடித்தலையிடைப்புடைத்தான் . ( சஅ ) 
* புதைத்தாள் என்றும் பாடம் . + வளைத்தானென்பதை வளைத்தெய்தானெனக்கூட்டுக 


கஉஎ 


வது ) 


பாசப்படலம் . 


(சக ) 


( ரு ) 


( ருக ) 


( ருஉ ) 


பாரமாமரமுடியுடைத்தலையிடைப்படலும் 
தாரையின்னெடுங்கற்றைகள் சொரிவன தயங்க 
ஆரமால்வரையருவியினழிகொழுங்குருதி 
சோரநின்றுடறுளங்கினனமரரைத்தொலைத்தான் . 
நின்று போதம்வந்துறு தலுநிறைபிறையெயிற்றைத் 
தின்று தேவருமுனிவருமவுணருந் திகைப்பக் 
குன்று போனெடுமா ருதியாகமுங்குலுங்க 
ஒன்றுபோல்வனவாயிரம்பகழிகோத்துய்த்தான் . 
உய்த்தவெஞ்சரமுரத்தினுங்கரத்தினுமொளிப்பக் 
கய்த்தசிந்தையன் மாருதிநனி தவகனன்றான் 
வித்தகன் சிலைவிடுகணைவிசையினுங்கடுகி 
அத்தடம்பெருந்தேரொடுமெடுத்தெறிந்தார்த்தான் . 
கண்ணின்மீச்சென்றவிமையிடை * கலப்பதன் முன்னை 
எண்ணின்மீச்சென்றவெறுழ்வலித்திறலுடையிகலோன் 
புண்ணின் மீச்சென்றுபொழிபுனல்பசும்புலால்பொடுப்ப 
விண்ணின்மீச்சென்றுதேரொடும்பார்மிசைவீழ்ந்தான் . 
விழுந்து பாரடையாமுனமின்னெனுமெயிற்றான் 
எழுந்துமாவிசும்பெய்தினனிடையவன்படையில் 
செழுந்தண்மாமணித்தேர்க்குலம்யாவையுஞ்சிதைய 
உழுந்து பேர்வதன் முன்னெமொருதியுதைத்தான் . 
ஏறுதேரிலனெதிர்நிற்குமுாணிலனெரியின் 
சீறுவெஞ்சினந்திருகுகின்றான்றிரிவானும் 
வேறு செய்வதோர்வினைபிறி தின்மையின் விரிஞ்சன் 
மாறிலாப்பெரும்படைக்கலந்தொடுப்பதாய்மதித்தான் . 
பூவும்பூநிற வயினியுந் தீபமும்புகையும் 
தாவில்பாவனையாற்கொடுத்தருச்சனைசமைத்தான் 
தேவியாவையுமுலகமுந் திருத்தியதெய்வக் 
கோவினான்முகன் படைக்கலந்தடச்கையிற்கொண்டான் . 
கொண்டகொற்றவெஞ்சிலை 1 நெடுநாணொடு கூட்டிச் 
சண்டவேகத்தமாருதிதோளொடுஞ்சாத்தி 
மண்டுளங்கிடமாதிரந்துளங்கிடமதிதோய் 
விண்டுளங்கிடமேருவுந் துளங்கிடவிட்டான் . 
தணிப்பரும்பெரும்படைக்கலந்தழலுமிழ்தறுகட் 
பணிக்குலங்களுக்கரசின துருவினைப்பற்றித் 
* கலப்பதன் முன்னே - கூடுவ தன் முன்னே என்றால் இமைக்குமுன்னே , 
அயினியும் - பிரசாதவெண்சோறும் , - நெடுநாண் -நீண்ட நாரி. 


( 
ருச 
) 


( ருசு) 


கஉஅ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


துணுக்கமுற்றுயர்கலுழனுநடுக்குறச்சுற்றிப் 
பிணித்ததப்பெருமாருதிதோள்களைப்பிறங்க . 


( ருஎ ) 


திண்ணென்யாக்கையைத் திசைமுகன் படை சென்று திருக் 
அண்ணன்மாருதியன்று தன்பின் சென்றவறத்தின் 
ண்ணினீரொடுங்கனக தோரணத்தொடுங்கடைநாள் 
தண்ணென்மாமதிகோளொஞ்ேசாய்ந்தெனச்சாய்ந்தான் . 


( ரு ) 


( 
நக 
) 


( 
சு 
) 


( 


சாய்ந்தமாருதிசதுமுகன்படையெனுந் தன்மை 
ஆய்ந்துமற்றி தனாணையையவமதித்தகறல் 
ஏய்ந்ததன்றென வெண்ணினன் கண்முகிழ்த்திருந்தான் 
ஓய்ந்ததாமிவன்வலியெனவரக்கன் வந்துற்றான் . 
உற்றகாலையினுயிர்கொடுதிசைதொறுமொதுங்கி 
அற்றநோக்கினர்நிற்கின்றவாளெயிற்றரக்கர் 
சுற்றும் வந்துடல் சுற்றிய தொளையெயிற்றரவைப் 
பற்றியீர்த்தனரார்த்தனர் தெழித்தனர்பலரால் . 
குரக்கு நல்வலங்குறைந்ததென்றா வலங்கொட்டி 
இரைக்குமாநகரெறிகடலொத்த தெம்மருங்கும் 
திரைக்குமாசுணம் வாசுகியொத்தது தேவர் 
அரக்கரொத்தனர் மந்தாமொத்தனன நுமன் . 
கறுத்தமாசுணங்கனகமாமேனியைக்கட்ட 
அறத்துக்காங்கொரு தனித்துணையாநின்றவ நுமன் 
மறத்துமாருதம்பொருதநாள்வாளராவாசு 
புறத்துச்சுற்றிய மேருமால் வரையையும் போன்றான் . 
வந்திரைத்தனர்மைந்தருமகளிருமழைபோல் 
* அந்தரத்தினும் விசும்பினுந் திசைதொறுமார்ப்பார் 
முந்தியுற்றதோருவகைக்கோர்கரையிலைமொழியின் 
இந்திரன்பிணிப்புண்டநாளொத்ததவ்விலங்கை . 


( சக ) 


( காங ) 


கஉ - வது - பாசப்படலம் முற்றிற்று . 


( ஆ திருவிருத்தம் - காசா எ .) 


* அந்தரத்தினும் விசும்பினும் - அவ்விடத்திலும் ஆகாசத்திலும் . 


வது ) 


பிணிவீட்டுப்படலம் . 


ககூ - வது பிணிவீட்டுப்படலம் . 


அனுமாரைக்கட்டினதுவிடுதல். 


வேறு . 


( 
அ 
) 


( 
உ 
) 


( 
ஈ 
) 


( 
ச 
) 


எய்யுமீனீருமின்னெறிமின் போழுமின் 
கொய்யுமின் குடரினைக்கூறுகூறுகள் 
சொய்யுமினுலகிடைத்தேய்மின்றின்னும் 

மின் 
உய்யுமேலில்லைநம்முயிரென்றோடுவார் . 
மைத்தடங்கண்ணியர்மைந்தர்யாவரும் 
பைத்தலையரவெனக்கனன்றுபைதலை 
இத்தனைபொழுது கொண்டிருப்பதோவெனா 
மொய்த்தனர் கொலை செயமுயல்கின்றார்சிலர் . 
நச்சடைப்படைகளானலியுமீட்டதோ 
வச்சிரமுடன்மறிகடலின் வாய்மடுத் 
துச்சியினழுத்துகுனுருத்ததென்றெனின் 
கிச்சிடையிடுமெனக்கிளக்கின்றார் சிலர் . 
எந்தையையெம்பியையெம்முன்னோர்களைத் 
தந்தனை போகெனத்தடுக்கின்றார் பலர் 
அந்தரத்தமார் தமாணையாலிவன் 
வந்ததென்றுயிர்கொளமறுகினார்பலர் . 
ஒங்கலம் பெருவலியுயிரினன்பரை 
நீங்கலமின்றொடு நீங்கினாமினி 
ஏங்கலமிவன்சிரத்திருந்தலாற்றிரு 
வாங்கலமென்றழுமாதரார் பலர் . 
கொண்டனபெதிர்செலுங்கொற்றமா நகர் 
அண்டமுற்றது நெடி தார்க்குமாாப்பது 
கண்டமுற்றுளவருங்கணவர்க்கேங்கிய 
குண்டலமுகத்தியர்க்குவகை கூடவே . 
வடிவுடைக்கனற்படைவயவர்மால்கரி 
கொடியுடைத்தேர் பரிகொண்டு வீசலின் 
இடிபடச்சிதைந் தமால்வரையினில்லெலாம் 
பொடிபடக்கிடந்தனகண்டு போயினான் . 
* முயிறலைத்தெழுமுதுமரத்தின் மொய்ம்பு தோள் 
கயிறலைப்புண்டதுகண்டுகாண்கிலா 
* முயிறு - ஒருவகைச்செவ்வெறும்புகள் . 

17 


( 
சு 
) 
. 


கா ) 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( அ ) 


( க 0 ) 


( 
கக 
) 


தெயிறலைத்தெழுமிதழாக்கரேழையர் 
வயிறலைத்திரியலின் மயங்கினார்பலர் . 
ஆர்ப்புறவஞ்சினரடங்கினார்பலர் 
போர்ப்புறச் செயலினைப்புகல்கின்றார் பலர் 
பார்ப்புறப்பார்ப்புறப்பயத்தினாற்பதைத் 
தூர்ப்புறத்திரியலுற்றோவொர்பலர் . 
காந்துறுகதழெயிற்றரவின் கட்டொரு 
பூந்துணர்சேர்த்தெனப்பொலியும்வாண்முகம் 
தேர்ந்துறுபொருள் பெறவெண்ணிச்செய்யுமின் 
வேந்துறல் பழுதெனவிளம்புவார்சிலர் . 
ஒளிவருநாகத்துக்கொல்கியன்று தன் 
இளிவரலின்றுபின்னெண்ணம்வேறெனாக் 
களிவருசிந்தையாற்காண்டிநங்களைச் 
சுளிகிலையாமெனத்தொழுகின்றாாசிலர் . 
பைங்கழல நுமனைப்பிணித்தபாந்தளைக் 
கிங்கரரொருபுடைகிளர்ந்துபற்றினார் 
ஐம்பதினாயிரரளவிலாற்றலர் 
மொய்ம்பினினெறுழ்வலிக் * சருளன் மும்மையார் . 
திண்டிறலரக்கர்தஞ்செருக்குஞ்சிந்துவான் 
தண்டலிறன்னுருக்கரந்த தன்மையான் 
மண்டமர்தொடங்கினன்வானரத்துருக் 
கொண்டனனந்தகன் கொல்லென்றார் பலர் . 
அரமியத்தலந்தொறுமம் பொன்மாளிகைத் 
தரமுறுநிலைதொறுஞ் t சாளரந்தொறும் 
முரசெறிகடைதொறுமிரைத்துமொய்த்தனர் 
நிரைவளைமகளிருநிரைந்தமைந்தரும் . 
கயிலையினொருதனிக்கணிச்சிவானவன் 
மயிலியற்சீதைதன் கற்பின்மாட்சியான் 
எயிலுடைத்திருநகர்சிதைப்பவெய்தினன் 
அயிலெயிற்றொருகுரங்காயென்பார்பலர் . 
அரம்பையர்விஞ்சைநாட்டள கவல்லியர் 
நரம்பினுமினியசொனாகநாடியர் 
கரும்பியல்சித்தியரியக்கர்கன்னியர் 
வரம்பறுசும்மையர் தலைமயங்கினார் . 


( 


( 
கஉ 
) 


(கா .) 


( கச ) 


( 
கடு 
) 


( கசு ) 


* கருளன் - கருடன் , + சாளரம் - சன்னல் . 


பிணிவீட்டுப்படலம் . 


ககக 


( 


( கா ) 


( கக ) 


( 20 ) 


நீரிடைக்கண்டுயினெடிய நேமியும் 
தாருடைத்தனிமலருலகின்றாதையும் 
ஒருடர்கொண்தெம்முருவமாற்றினர் 
பாரிடைப்புகுந்தனர்பகைத்தென்பார்பலர் . 
அரக்கருமசக்கியர்குழாமுமல்லவர் 
கரக்கிலாநெடுமழைக்கண்ணினீரது 
விரைக்குழற்சீதைதன்மெலிவுநோக்கியோ 
இரக்கமோவறத்தினதெண்மையே கொலோ . 
ஆண்டொழிலநுமனுமவரோடேகினான் 
மீண்டிலன்வேறிலன்விரும்பலுற்றிலன் 
ஈண்டிதுவே தொடர்ந்திலங்கைவேந்தனைக் 
காண்டலேநலனெனக்கருத்தினெண்ணினான் . 
எந்தைய தருளினுமிராமன்சேவடி 
சிந்தைசெய்நலத்தினுஞ்சீதைவானவர் 
தந்துள வரத்தினுந்தறுகட்பாசமும் 
சிந்துவெனயர்வுறுசிந்தைசீரிதால் . 
வளையெயிற்றாக்கனையுற்றுமந்திரத் 
தளவுறு முதியருமறியவாணையால் 
விளைவினைவிளம்பினான்மிதிலைநாடியை 
இளகினனென்வயினீதலேயுமால் .. 
அல்லதூஉமவனுடைத்துணைவராயினார்க் 
கெல்லையுந்தெரிவுறுமெண்ணுந்தேறலாம் 
வல்லவனிலைமையுமனமுந்தேறலாம் 
சொல்லுகமுகமெனுந்தூது சொல்லவே . 
வாலி தன்னிறுதியுமரத்துக்குற்றதும் 
கூலவெஞ்சேனையின் * குணிப்பிலாமையும் 
மேலவன்காதலன்வலியுமெய்ம்மையான் . 
நீனிறத்திராவணனெஞ்சினிற்குமால் , 
ஆதலானரக்கனையெய் தியாற்றலும் 
நீதியுமனக்கௌநிறுவிநின்றவும் 
பாதியின் மேற்செல 

நூறிப்பைப்பையப் 
போதலேகருமமென்ற நுமன் போயினான் . 
கடவுளர்க்கரசனைக்கடந்ததோன்றலும் 
புடைவரும்பெரும்படைப்புணரிபோர்த்தெழ 

குணிப்பிலாமை அளவிலாமை . 


( 
உக 
) 


( உ . ) 


( உ ) 


( உச ) 


ககஉ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்த 


( உரு ) 


( உக ) 


(உஎ) 


( உ ) 


விடைபிணிப்புண்டது போலும் வீரனைக் 
குடைகெழுமன்னனிற் கொண்டு போயினான் . 
தூதுவரோடினர்தொழுது தொல்லை நாள் 
மாதிரங்கடந்தவறகுறுதி மன்னரின் 
காதலன்மரை மலாக் கடவுள் வாளியால் 
ஏ தில்வான ரம்பிணிப்புண்டதாமென்றார் . 
கேட்டலுங்கிளர்சுடர்செட்டவானென 
வீட்டிருள் விழுங்கிய மார்பன்யானையின் 
கோட்டெதிர்பெருதடேராரங்கொண்டெடதிர் 
நீட்டினனுவகையினிமிர்ந்தநெஞ்சினான் . 
எல்லையிலுவகையாலிவர்ந்ததோளினன் 
புல்லுறமலர்ந்தகட்குமுதப்பூவினன் 
ஒல்லையினோடி நீருரைத் தென்னாணையால் 
கொல்லலிர் தருகெனக்கூறு வீசென்றான் . 
அவ்வுரை தூதருமாணையால்வரும் 
தெவ்வுரை நீக்கினானறியச்செப்பினார் 
இவ்வுரைநிகழ்வுழியிருந்தசீதையாம் 
வெவ்வுரைநீங்கினாணிலைவிளம்புவாம் . 
இறுத்தனன்கடிபொழிலெண்ணிலோர்பட 
ஒறுத்தனனென்று கொண்டுவக்கின்றாளூயிர் 
வெறுத்தனள் சோர்வுறவீரற்குற்றதைக் 
கறுத்தலில்சிந்தையாள்கவன் று கூறினாள் . 

வேறு . 
ஓவியம்புகையுண்டதுபோலொளிர் 
பூவின் மெல்லியன்மேனிபொடியுறப் 
பாவிவேடன்கைப்பார்ப்புறப்பேதுறும் 
தூவியன்னமன்னாளிவை சொல்லினாள் . 
உற்றுண்டாயவிசும்பையுருவினாய் 
முற்றுண்டாய்கலை பாவையுமுற்றுறக் 
கற்றுண்டாயொருகள்ள வரக்கனால் 
பற்றுண்டாயிதுவோவறப்பான்மையே . 
கடர்கடந்து புகுந்தனை - கண்டகர் 
உடர்கடந்துநின்னூழி கடந்திலை 
அடர்கடந்சதிரள்புயத்தை நீ 
இடர்கடந் தனைவந் திடமேலுமே . 

கண்டகர்.ஷசகர் . 


(உக) 


1 
( 30 ) 


(க.க) 


வது ) 


பிணிவீட்டுப்படலம். 


கஙகூ 


( ங ச ) 


( கூ ரு ) 


ஆழி காட்டியென்னாருயிர்காட்டினாய்க் 
கூழிகாட்டுவேனென்றுரைத்தேனது 
வாழி காட்டு மென்றுண்டுன்வரைப்புயப் 
பாழி காட்டியரும்பழிகாட்டினாய் . 
கண்டு போயினை நீணெறிகாட்டிட 
மண்டு போரினாக்கனைமாய்த் தனக் 
கொண்டுமன்னவன் போமெனுங்கொள்கையைத் 
* தண்டினாயெனக்காருபிரதந்த நீ . 
ஏயப்பன்னினளி ரனன தன்னுயிர் 
தேயக்கன்றுபிடியுறத் தீங்குறு 
தாயைப்போலத்தளர்ந் துமபர்ந்தனள் 
தீயைச்சுட்டதொர்சற்பெனுந்தீயினாள் . 
பெருந்தகைப்பெரியோனைப்பினித்தபோர் 
முருந்தன் மற்றையுலகொருமூன்றையும் 
அருந்தவப்பயனால ரசாள்கின்றான் 
இருந்தவப்பெருங்கோயில் சென்றெய்தினான் . 


. 


(ங சு ) 


(ங எ ) 


வேறு . 


( உ.அ ) 


( ந க ) 


தலங்கண்மூன்றிற்கும்பிறிதொருமதிதழைத்தென்ன 
அலங்கல் வெண்குடைதண்ணிழலவிரொளிபரப்ப 
வலங்கொடோளினான்மண்ணின்றுவானுறவெடுத்த 
பொலங்கொண்மாமணிவெள்ளியங்குன்றெனப்பொலிய . 
புள்ளுயர்த்தவன்றிகிரியும் புரந்தரனயிலும் 
தள்ளின் முக்கணான் கணிச்சியிற்றாக்கியதழும்பும் 
கள்ளுயிர்க்குமென்குழலியர் முகிழ்விரற்கதிர்வாள் 
வள்ளுகிர்ப்பெருங்குறிகளும் புயங்களின் வயங்க . 
துன்று செம்மயிர்ச்சுடர்நெடுங்கற்றைகள் சுற்றி 
நின்று திக்குறநிரல்படக்கதிர்குழா நிமிர 
ஒன்றுசீற்றத்தினுயிர்ப்பெனு பெரும்புகையுயிர்ப்பத் 
தென்றிசைக்குமோர்வடவனறிருத்தியதென்ன . 
மரகதக்கொழுங்கதிரொடுமாணிக்கநெடுவாள் 
நரகதேயத்துண்டுக்குறாவிருளையுநக்கச் 
சிரமனைத்தையுந் திசைதொறுந்திசைதொறுஞ்செலுத்தி 
உரகர்கோனினிதரசு வீற்றிருந்தனனொப்ப . 


( சO ) 


( சக ) 


. 


தண்டினாய்- தடை செய்தாய் . 
தலங்கள் மூன்று திரிலோகம் , கணிச்சி. சூலாயுதம் , 


கங F 


சுந்தரகாண்டம் . 


( சஉ ) 


( சக ) 


( சசு ) 


குவித்தபன் மணிக்குப்பைகள் கலையொடுங்கொழிப்பச் 
சவிச்சுடர்க்கலனணிந்தபொற்றோளொடு தயங்கப் 
புவித்தடம்படர் மேருவைப் பொன்முடியென்னக் 
கவித்துமாலருங்கருங்கடலிருந்ததுகடுப்ப . 
சிந்து ராகத்தின் செறி துகிற்கச்சொடுசெறியப் 
பந்திவெண்முத்தினணி கலன் முழுநிலாப்பரப்ப 
இந்துவெண்குடைநீழலிற்றாரகையினம்பூண் 
டந்திவானுடுத்தல் வீற்றிருந்ததாமென்ன . 
வண்மைக்குந்திரு மறைகட்கும்வானினும் பெரிய 
திண்மைக்குத்தனியுறையுளாமுழமுகந் திசையின் 
கண்வைக்குந்தொறுங்களிற்றொடு மா திரங்காக்கும் 
எண்மர்க்கும்மற்றை * யிருவர்க்கும் பெரும்பயமியற்ற . 
t ஏகநாயகன்றேவியையெதிர்ந்ததற்பின்னை 
நாகர்வாழ்விடமுதலென நான் முகன்வைகும் 
மாகமால் விசும்பீறென நடுவணவரைப் 

மாப்பில் 
தோகைமாதர்கண்மைந்தரிற்றோன்றினர்சுற்ற . 
வானரங்களும் வானவரிருவருமனிதர் 
ஆனபுன்றொழிலோரெனவிகழ்கின்றவவரும் 
ஏனைநின்றவரிருடியர்சிலரொழிந்தியாரும் 
தூநவின்றவேலரக்கர் தங்குழுவொடுஞ்சுற்ற , 
நரம்புகண்ணகத்துள்ளுறைநறைநிறைபாண்டில் 
கரம்புசில்லரிப்பாணியுங்குறடு நின்றிசைப்ப 
அரம்பைமங்கையாமிழ் துகுத்தாலன்னபாடல் 
வரம்பிலின்னிசைசெவிதொறுஞ்செவிதொறும் வழங்க , 
கூடுபாணியினிசையொடு முழவொடுங்கூடத் 
தோடு சீரடி விழி மனங்கையொடு தொடரும் 
ஆடனோக்குறினருந்தவமுனிவர்க்குமமைந்த 
வீமீட்குறுமேனகைமேனகைவிளங்க . 


( சாரு) 


( சஎ ) 


( சஅ ) 


ஊடினார் முகத்துறுநறையொருமுசமுண்ணக் 
கூடினார் முகக்களிநறையொருமுகங்குடிப்பப் 
பாடினார்முகத்தாரமுதொருமுகம்பருக 
ஆடினார் முகத்தணியமுதொருமுகமருந்த 
தேவரோடிருக்கரசியலொருமுகஞ்செலுத்த 
மூவரோடுமாமந்திரமொருமுக முயலப் 


ச இருவர் - சேடன் துருவன் , + ஏசாயசன்.ஒன்னேகட வுள் . 


வது ) 


பிணிவீட்டுப்படலம் . 


கஙரு 


( ரு) 


( ருக ) 


( ருகூ ) 


பாவகாரிதன்பாவகமொருமுகம்பயிலப் 
பூவைசானகியுருவொடுமொருமுகம் பொருந்த . 
காந்தண்மெல்விரற்சனகிதன் கற்பெனுங்கடலை 
நீதியேறுவதெங்ஙனனென்றொருமுகநினையச் 
சாந்தளாவிய கொங்கைான்மகளிர் சற்சூழ்ந்தார் 
ஏந்துமாடியினொருமுகமியல்புடனிலங்க 
பொதும்பர்வைகுதேன்புக்கருந்து தற்ககம்புலரும் 
மதம்பெய்வண்டெனச்சனகிமேன் மனஞ்செல மறுகி 
வெதும்புவாரகம் வெந்தழிவார்க்கில் விழிநீர் 
ததும்புவார் விழித்தாரைவேறோடொறுந்தாக்க . 
மாறளாவிய மகரந்த நறவுண்டுமகளிர் 
வீறளாவியமுகுண்முலைமெழுகியசாந்தின் 
சேறளாவியசிறுநறுஞ்சீகரத்தென்றல் 
ஊறளாவியகடுவெனவுடலிடை நுழைய . 
திங்கள்வாணு தன்மடந்தையர்சேயரிக்கிடந்த 
அங்கயந்தடந்தாமரைக்கலரியோனாகி 
வெங்கண்வானவர்தானரென்றிவர்விரியாய் 
பொங்குகைக்கடற்றாமரைக்கிந்துலே போன்றும் . 
இருந்தவெண்டிசைக்கிழவனை மாருதியெதிர்ந்தான் 
கருந்திணாகத்தை நோக்கியகலுழனிற்கனன்றான் 
திருந்து தோளிடைவீக்கிய பாசத்தைச்சிந்தி 
உருந்துநஞ்சுபோல்பவன் வயிற்பாய்வெனென்றுடன்றான் . 
உறங்குகின்ற போதுயிருண்டல் குற்றமென்றொழிந்தேன் 
பிறங்குபொன்மணியாசனத்திருக்கவும் பெற்றேன் 
திறங்களென்பலசிந்திப்பதிவன்றலைசிதறி 
அறங்கொள்கொம்பினைமீட்டுடனகல்வெனென்றமைந்தான் . 
தேவர்தானவர்முதலினர்சேவகன்றேவி 
காவல்காண்டிவணிருந்தவர்கட்புலன்கதுவப் 
பாவகாரிதன் முடித்தலைபறித்திலெனென்றால் 
எவதியானினிமேற் செயுமாள் வினையென்றான் . 
மாடிருந்தமற்றிவன்புணர்ங்கையர்மயங்கி 
ஊடிரிந் திடமுடித்தவை திசைதொறு முருட்டி 
ஆடல் கொண்டுநின்றார்க்கின்றதுநெடிதமமா 
தேடிவந்ததோர் குரங்கெனும்வாசகஞ்சிறிதா: 


( ருச ) 


( ருரு ) 


. 


சு 


( ருஎ ) 


பூவை - நாகணவாய்ப்புள் சொல்லுக்குவமை . 
+ மகரந்தநறவு - வாசனையுள்ளகள் . 


கசு 


சுந்தரகாண்டம் . 


( ருக ) 


நீண்டவாளெயிற்றாக்கனைக்கண்களினே 
காண்டல்வேண்டியில் யுயிர்சு மந்தெதிர்சிலகழறி 
மீண்டபோதுண்டுவசைப்பொருள் வென்றிலெனெனினும் 
மாண்டபோதினு புகழன்றிமற்றுமொன் றுண்டோ. 
என்றுதோளிடை யிறு கியப மிறறேகக் 
குன்றின மேலையூகோளரியேறெனக்குதியின் 
சென்று கூடுவவென்பது சிந்தனை செய்யா 
நின்றுகாரியமன்றென நீதியினினைந்தான் . 


( 40) 


. 


( சு ) 


கொல்லலாம்வலத்தனுமல்லன் கொற்றமும் 
வெல்லலாந்தரத்தனுமல் என்மேலைநாள் 
அல்லெலாந் திரண்டனநிறத் தனாற்றலை 
வெல்லலாமிராமனார் பிறரும் வெல்வரோ, 
என்னையும் வெலற்கரிதிவனுக்கீண்டிவன் 
தன்னையும் வெலற்கரிதெனச்குந்தாக்கினால் 
அன்னவேகாலங்கள் ஈழியுமாதலான் 
துன்னருஞ்செரும் தொழிறோடங்கறூயதோ. 
எழுயருலகங்கள் யாவுமின்புறப் 
பாழிவன்புயங்களோடாக்கன் பஃறலைப் 
பூழியிற்புரட்டலென் பூணிப்பாமென 
ஊழியான் விளம்பிடவுரையு மொன்றுண்டால் . 
இங்கொருதிங்களேயிருப்பல்யானென 
* அங்கணாயகன்ரனதாணை கூறிய 
மங்சையு :சின்னுயிர் துறத்தல்வாய்மையால் 
பொங்குவெஞ்செருவிடைப்பொழுது போக்கினால் . 
ஆதலானமர்த் தொழிலழகிற்றன்றருந் 
தூதனாந்தன்மையே தூய்சென்றுனனினான் 
வேதநாயகன் றனித்து’ணவன்வென்றிசல் 
எதில்வாள மக்கன் திருக்கையெய்தினான் . 
தீட்டியவாளெனத்தெறுகட்டே வியர் 
ஈட்டிய குழுவிடையிருந்த வந்தற்குக் .- 
காட்டின் 

னன நுமனைக்கடலினாமு 
தூட்டியயும்பரையுலைய வோட்டினான் . 
புவனமெத்தனையவையனைத்து போர்கடந் 
தவனையுற்றரியுருவான வாண்ட 
அங்கண் - அப்போது அழகியகண் . 


( 
சுச 
) 


. 


( சுசு ) 


வது ) 


பிணிவீட்டுப்படலம் . 


ககஎ 


( சுஎ ) 


( சுகூ ) 


( எO ) 


சிவனெனச்செங்கணானென்னச்சேவகன் 
இவனெனக்கூறி நின்றிருகைகூப்பினான் . 
நோக்கிய * கட்பொறி நுவன்றவாய்களில் 
தூக்கியபொறியொடுமயிர்சுறுக்கொளத் 
தாக்கியவுயிர்ப்பொடுந் தவழவெம்புகை 
வீக்கினனவ்வுடல்சித்தபாம்பினே . 
அன்னவோர்வெகுளியனமரராதியர் 
துன்னிய துன்னலர்த்துணுக்கஞ்சுற்றுற 
என்னிவண்வரவு நீயாரையென்றவன் 
தன்மையைவினாயினான்கூற்றின் றன்மையான் . 
நேமியோகுலிசியோநெடுங்கணிச்சியோ 
தாமரைக்கிழவனோதறுதட்பஃறலைப் 
பூமி தாங்கொருவனோபொரு துமுற்றுற 
நாமமுமுருவமுங்க ரந்து நண்ணினாய் . 
நின்றிசைத்துயிர்கவர் நீலக்காலனோ? 
குன்றிசைத்தயிலுறவெறிந்தகொற்றனோ? 
தென்றிசைக்கிழவனோ திசைநின்றாட்சியர் 
என்றிசைக்கின்றவர்யாருள் யாவனீ . 
அந்தணர்வேள்வியிணாக்கியாணையின் 
வந்துறவிடுத்ததோர்வயவெம்பூதமோ ? 
முந்தொருமலருளோனிலங்கைமுற்றுறச் 
சிந்தெனத்திருத்திய திகிரித்தெய்வமோ ? 
ஆரையென்னையிங்கெய்துகாரணம் 
ஆருனைவிடுத்தவரறியவாணையால் 
சோர்விலை சொல்லு தியென்னச்சொல்லினான் 
வேரொடுமமரர்தம்புகழ்விழுங்கினான் . 
சொல்லியவனைவருமல்லென்சொன்னவப் 
புல்லியவலியினோரேவல்பூண்டிலென் 
அல்லியங்கமலமேயனைய செங்கணோர் 
வில்லி தன்றூ தன்யானிலங்கைமேயினேன் , 


(எக ) 


(ஏஉ ) 


(எ R ) 


( எச ) 


அனையவன் யாரெனவறி தியாதியேல் 
முனைவருமமாருமூவர்தேவரும் 
எனையவரெனையவர்யாவர்யாவையும் 
நினைவருமிருவினைமுடிக்கநின்றுளோன் . 


(எரு) 


* கட்பொறி 

கண்ணாகிய அறிவு. 
18 


கங அ 


சுந்தரகாண்டம் . 


வேறு. 


( எ.க ) 


ஈட்டியவலியுமேனாளியற்றிய தவமும்யாணர் 
கூட்டியபடையுக்தேவர் கொடுத்தநல்வரமுங்கோட்பும் 
தீட்டியபிறவு டெய்தித்திருத்தியவாழ்வுபெல்லாம் 
நீட்டியபகழியொன்றான் முதலொடு நீக்ககின்றான் . 

( எசு ) 
தேவரும்பிறருமல்லன் றிசைக்களிறல்லன்றிக்கிற் 
காவலரல்ல நீசன்கைலையங்கிரியுமல்லன் 
மூவருமல்லன்மற்றை * முனிவருமல்லனெல்லைப் 
பூவலயத்தையாண்டபுரவலன்புதல்வன்போலாம் . 

( எஎ ) 
போதமும் பொருந்துகேள்விப்புரையறுபயனும் பொய்தீர் 
மாதவஞ்சார்ந்ததிராவரங்களுமற்றுமுற்றும் 
யாதவனினைந்தானன்னபயத்தனவேது வேண்டின் 
வேதமுமறனுஞ் சொல்லுமெய்யறமூர்த்தவில்லோன் . ( எ அ ) 
காரணங்கேட்டியாயிற்கடையிலாமறையின்கண்ணும் 
ஆரணங்காட்டமாட்டாவறிவினுக்கறிவுமன்னோன் 
போரணங்கிடங்கர் கௌவப்பொதுநின்று முதலேயென்ற 
வாரணங்காக்கவந்தானமரரைக்காக்கவந்தான் . 
மூலமுகடுவுமீறுமில்லதோர்மும்மைத்தாய 
காலமுங்கணக்குநீத்தகாரணன்கைவி , லேந்திச் 
சூலமுந் திகிரிசங்குங்கரகமுந்துறந்து தொல்லை 
ஆலமுமலரும் வெள்ளிப்பொருப்பும் விட்டயோத்திவந்தான் . (10) 
அறந்தலைநிறுத்திவே தமருள்சுரந்தறைந்தநீதித் 
திறந்தெரிந் துலகம்பூணச்செந்நெறிசெலுத்தித்தீயோர் 
இறந்துகறித்தக்கோரிடர்துடைத்தேகவீண்டு 
* பிறந்தனன்றன் பொற்பாதமேத்துவார் பிறப்பறுப்பான் . ( அக) 
அன்னவற்கடிமை செய்வேனாமமுமநுமனென்பேன் 
நன்னு சறன்னைத்தேடிநாற்பெருந்திசையும்போந்த 
மன்னரிற்றென்பால்வர்ததானைக்கு மன்னன் வாலி 
தன்மகன வன்றன் றூ தன்வந்தனென்றனியெனென்றான் . ( அ ) 
என்றலுமிலக்கைவந்தனெயிற்றினமெழிலிராப்பண் 
மின்றிரிந்தன் நக்குவாள்பே விதத்தது த 
வன்றி றலாயலாவி வல் ப கொலாசின்வாழ்கை 
நன்று கொலென்னலோடுநாயகன் றூ கனக்கான் . 

( அக.) 
அஞ்சலையாக்கலார் விட்டந்தாாடைந்தானன்றே 
வெஞ்சினவாலிமீள என்வாலு . போய்விளிந் சன்றே 
* முனிவர் கண்டு ச * காதியர் . + ஈண் பிறந்தன னென்ருல் இவ்வுலகத்தவதரி 
த்தான தன் பொற்பாதமேத்துவார் பிறப்பறுக்க வல்லவன் என்க . 


பிணிவீட்டுப்படலம் . 


ட 


கடக 


அஞ்சனமேனியான்றனடு கனையொன்றான்மாழ்கித் 

ஞ்சினனெங்கள் வேந்தன் சூரியன் றோன்றலென்றான் . ( அச ) 
ன்னுடையீட்டினாலவ்வாலியையெறுழ்வாயம்பால் 
இன்னுயிருண்ட திப்போ தியாண்டையானிராமனென்பான் 
அன்னவன்றேவிதன்னையங்கதனுடலுற்ற 
தன்மையையுரைசெய்கென்னச்சமிரணன்றனயன் சொல்வான் . ( அரு ) 
தேவியைநாடி வந்தசெங்கணாற்கெங்கள் கோமான் 
ஆவியொன்றாகாட்டானருந் துயர் துடைத்தியென்ன 
ஓவியர்க்கெழுதவொண்ணாவுருவத்தனுருமையோடும் 
கோவியற்செல்வமூன்னே கொடுத்துவாலியையுங் கொன்றான் . ( அசு ) 
ஆயவன் றன்னொடாண்டோர் திங்களோர்நான்கும் வைகி 
மேயவெஞ்சேனை சூழவீற்றினி திருந்தவீரன் 
போயினிர்நாடுமென்னப்போந்தனப் புகுந்த தீ தென் 
றேயவன் றூதன் சொன்னானி ராவணனிதனைச்சொன்னான் . ( அள ) 
உங்குலத்தலைவன்றன்னோடொப்பிலாவுயர்ச்சியோனை 
வெங்கொலையம்பிற்கொன்றாற்காட்டொழின் மேற்கொண்டீரேல் 
எங்குலப்புறுநுஞ்சீர்த்திநும்மொடுமியைந்த தென்றால் 
மங்குவிற்பொலிந்தஞால மாதுமையுடைத்து மா தோ . 

( அஅ) 
தம்முனைக்கொல்வித்தன்னாற கொன்றவற்கன்புசான்ற 
உம்மினத்தலை வனேவயதெனக்குணர்த்தலுற்ற 
தெம்முனைத்தூது வந்தாயிகல்புரிதன்மையென்னை ? 
நும்மினைக் கொல்லாநெஞ்சமஞ்சலை நுவறியென்றான் ( 


( 
அக 
. 
) 


வேறு . 


( 10 ) 


T 


துணர்த்ததாரவன் சொல்லியசொற்களைப் 
புணர்த்துநோக்கப்பொது நின்றநீதியை 
உணர்த்தினால துறுமெனவுன்னருங் 
குணத்தினானுமினையன் கூறினான் . 
தூதுவந்தது சூரியன்கான் முளை 
எதுவொன்றியநீ தியியைந் தன 
சாதுவென்றுணர்கிற்றியேற்றக்கன 
கோதிறந்தனநின்வயிற் கூறுவாம். 
வறிது வீழ்த்தனைவாழ்க்கையைமன்னறம் 
சிறிதுநோக்கலை தீமைதிருத்தினாய் 
இறுதியுற்றுள தாயினுமின்னுமோர் 
உறுதிகேட்டியுயிர்நெடிதோம்புவாய் . 


( 
கூக 
) 


( க .. ) 


தில்களோபாறு எனப் பாடமுமுண்டு . 


கஉ 


சுந்தரகாண்டம் . 


( க்க ) 


கொன்மினென்றனன்கொல்லியர்சேர்தலும் 
நின்மினென்றனன் * வீடணனீதியான் . 
ஆண்டெழுந்துநின்றண்ணலரக்கனை 
நீண்டகையன்வணங்கினநீதியான் 
மூண்டகோபமுறையதென்றாமென 
வேண்டுமெய்யுரைபையவிளம்பினான் . 


( ககக ) 


வேறு . 


(ககஉ ) 


( கங ங ) 


அந்தணனுலக மூன்று மாதியினறத்தினாற்றல் 
தந்தவனன்புக்கான்ற தவநெறியுணர்ந்து தக்கோய் 
இந்திரன் கருமமாற்றுமிறைவனீயியம்பு தூது 
வந்தனெனென்றபின்புங்கொல்லியோமறைகள் வல்லோய் . 
பூதலப்பரப்பினண்டப்பொகுட்டினுட்புறத்துட்பொய்தீர் 
வேதமுற்றியங்குவைப்பின் வேறுவேறிடத்துவேந்தர் 
மாதரைக்கொலை செய்தார்களுலரெனவரினும்வந்த 
தூதரைக்கொன் றுளார்கள் யாவரேதொல்லை நல்லோர் . 
பகைப்புலனனுகியுய்த்தார்பகர்ந்தது பகர்ந்து பற்றார் 
மிகைப்புலனடக்கிமெய்ம்மைவிளம்புதல்விரதம்பூண்ட 
தகைப்புலக்கருமத்தோரைக்கோறலிற்றக்கார்யார்க்கும் 
நகைப்புலன் பிறி துண்டாமேநங்குலநவையுண்டாமே . 
முத்தலையெஃகன்மற்றை முராந்தகன் முனிவன் முன்னா 
அத்தலைநம்மைநோனாவமரர்க்கு நகையிற்றா மால் 
எத்தலையுலகங்காக்கும் வேந்தநீ வேற்றோரேவ 
இத்தலையெய் தினானைக்கொல்லுதலிழுக்கமின்னும் . 
இளையவடன்னைக்கொல்லாதிருசெவிமூக்கொடீந்து 
விளைவுரையென்றுவிட்டார்வீரராய் மெய்ம்மையோர்வார் 
களைதியேலாவிநம்பாலிவன் வந்து கண்ணிற்கண்ட 
உளவுரையாமற் செய்தியாதியென் றமையச்சொன்னான் . 


( கச ) 


( ககரு ) 


அ 


( ககசு) 


வேறு . 


நல்ல துரைத்தாய்நம்பியிவனவைசெய்தானேயானாலும் 
கொல்லல்பழுதேபோயிடை நீகூறிக்கொணர்திகடி தென்னாத் 
தொல்லை வாலை மூலமறச்சுட்டுநகரைச் சூழ்போக்கி 
எல்லைக்கடக்கவிடுமின்களென்றானின்றாரிரைத்தெழுந்தார் . ( ககள் ) 
ஆயகாலத்தயன்படையோடிருப்பவாகா தனலிடுதல் 
தூயபாசமெனப்பலவுங்கொணர்ந்துபிணிமின்றோளென்னா 


* விபீஷணன் (சித்தியத்திற்கஞ்சி ) பலவிதமாகப் பயப்படுயன் , 


பிணிவீட்டுப்படலம் . 


கசங 


மேய்தெய்வப்படைக்கலத்தைவிட்டானமார்போர்வென்றான் 
ஏயெனாமுன்னிடைபுக்குத் தொடைவன் கயிற்றாற்பிணித்தீர்த்தார் . () 
காட்டின கரினடுவுள்ள கயிறுநவிலுந்தகைமையவே 
வீட்டினூசனெடும்பாசமற்றதேரும் விசிதுறந்த 
மாட்டும் புரவியாயமெலாமருவிவாங்குந்தொடையழிந்த 
பூட்டும் வல்லின் முட்கோடும்புரசையிழந்த போர்யானை . 

( ககக ) 
மண்ணிற்கண்டவானவரைவலியிற்கவர்ந் தவரம்பெற்ற 
எண்ணற்கரிய வேனையரையிகலிற்பறித்ததமக்கியைந்த 
பெண்ணிற்கிசையுமங்கலத்திற்பிணித்தகயிறேயிடை பிழைத்த 
கண்ணிற்கண்டவன்பாசமெல்லாமிட்டுக்கட்டினார் . 

( கஉ O ) 
கடவுட்படையைக்கடந்தறத்தினாணைகடந்தேனாகாமே 
விடுவித்தளித்தார் * தெவ்வரேவென்றேனன்றோவிவர்வென்று 
சுடுவிக்கின்றதிவ்வூரைச்சுடுகென்றுரைத்ததுணிவென்று 
நடுவுற்றமையவுறநோக்கிமுற்றுமுவந்தானவையற்றான் . ( கஉக ) 
நொய்ய பாசம் புறம்பிணிப்பநோன்மையிலன் போலு - னுணங்கி 
வெய்யவாக்கர்புறத்தலைப்டவீடு முணர்ந்தேவிரைவில்லா 
அய்யன் - விஞ்சைதனையறிந்து மறியா தான்போலவிஞ்சையெனு 
பொய்யை மெய்போனடிச்கின்றயோகிபோன் றான் போகின்றான் . 
வேந்தன் கோயில் வாயிலொடுவிரைவிற்கடந்து வெள்ளிடையின் 
போந்து புறான்றிரைக்கின்ற பொறைதீர் மறவர்புராஞ்சுற்ற 
ஏந்துநெடுவால்கிழிசுற்றிமுற்றுந்தோய்த்தாரிழுதெண்ணெய் 
காந்துகடுந் தீக்கொளுத்தினாரார்த்தாரண்டங்கடிகலங்க . ( கஉரு ) 
ஒக்கவொக்கவுடன்விசித்தவுலப்பிலா தவுரப்பாசம் 
பக்கம்பக்கமிருகூறாய் நூறாயிரவர்பற்றினார் 
புக்கப்படைஞர்புடைகாப்போர் 1 புணரிக்கணக்கர்புறஞ்செல்வோர் 
திக்கினளவாலயனின்று காண்போர்க்கெல்லை தெரிவரிதால் . ( கஉச ) 
அந்தக்கருங்கடிகாவுமழிவித்தக்கன் முதலாயோர் 
சிந்தறிச்சீதையொடும் பேசி மனிதர் திறஞ் செப்ப 
வந்தகுரங்கிற்குற்றதனை வம்மின்காணவம்மென்று 
தர்தந்தெருவும்வாயிறொறும்யாருமறியச்சாற்றினார் . ( கஉரு ) 
ஆர்த்தாரண்டத்தப்புறத்து மறிவிப்பார் போலங்கோடிங் 
கீர்த்தார் முரசமெற்றினாரிடித்தார் தெழித்தாரெம்மருங்கும் 
பார்த்தார் தாமோடிச்சானகிக்கும்பகர்ந்தாரகளுமுயிர்ப்பதைத்தாள் 
வேர்த்தாளுலந்தாள் விம்கினாள் விழுந்தாளழுதாள் வெய்துயிர்த்தாள் . 


* தெவ்வர் - பசைவர் . t விஞ்சை - ஞானம் . 1 புணரி - சமுத்திரம் - பத்துலக்ஷன் 


கசசி 


சுந்தரகாண்டம் . 


தாயேயனையகருணையான் * றுணையேயே துந்தகைவில்லா 
நாயேயனையவல்லாக்கர்நலியக்கண்டானல்காயோ 
நீயேயுலகுக்கொருசான்றுநிற்கே தெரியுங்கற்பதனில் 
தூயேனென்னிற்றொழுகின்றேனெரியேயவனைச்சுடலென்றாள் . () 

வேறு. 
வெளுத்தமென்னகையவள் விளம்புமேல்வையின் 
ஒளித்தவெங்கனவலனுள்ள முட்கினான் 
தளிர்த்தனமயிர்புறஞ்சிலிர்ப்பத்தண்மையால் 
குளிர் த்தவக்குரிசில்வாலென்புகூாவே . 

( கஉ அ ) 
வே 

வறு . 
மற்றினிப்பலவென்வேலைவடவனல் புவியளாய 
கற்றையங்கனவிமற்றைக் - காயத்தீமுனிவர்காக்கும் 
முற்றுறு $ மும்மைச்செந்தீமுப்புரமுருங்கச்சுட்ட 
கொற்றவனெற்றிக்கண்ணின்வன்னியுங்குளிர்ந்தவன்றே . 

( கஉக ) 
அண்டமுங்கடந்தானங்கையனலியுங்குளிர்ந்த தங்கிக் 
குண்டமுங்குளிர்ந்தமேகத்துருமெலாங்குளிர்ந்தகொற்றச் 
சண்டவெங்கதிரவாகித்தழங்கிருள் விழுங்குந்தாவில் 
மண்டலங்குளிர்ந்த மீளாநரகமுங்குளிர்ந்தமாதோ . 

( கங O) 
வெற்பினாலியன்ற தன்ன மேனியைவிழுங்கிவேந்தீ 
நிற்பினுஞ்சுடாதுநின்றநீர்மையை நினைவினோக்கி 
அற்பினாரறாதசிந்தைய நுமனுஞ்சனகன்பாவை 
கற்பினாலியன்றதென்பான் பெரியதோர்களிப்பனானான் . ( காக ) 
அற்றையவ்விரவிற்றான் றனறிவினான் முழுதுமுன்னப் 
பெற்றிலெனெனினுமாண்டொன்றுள்ளதுபிழையுறாமே 
மற்றுறுபொறிமுன் செல்லமறைந்து செல்லறிவுமானக் 
கற்றிலாவரக்கர்தாமேகாட்டிலிற்றெரியக்கண்டான் . ( கரு உ ) 
முழுவதுந்தெரிய நோக்கிமுற்றுமூர்முடிவிற்சென்றான் 
வழுவுறுகாலமீதென்றெண்ணினன்வலி திற்பற்றித் 
தழுவினனிரண்டு நூறாயிரம்புயத்தடக்கைத்தரம்போ 
டெழுவெனநாலவிண்மேலெழுந்தனன் விழுந்தவெல்லாம் . ( கருங ) 
இற்றவாள 

ளாக்கர் நூறாயிருவருமிழந்ததோளார் 
முற்றினாருலந்தாரையன்மொய்ம்பினோடெலைமூழ்கச் 
* அக்கினிக்குச்சகாயன்வாயு காகலாலே வாயுபுத்திரனுக்கு நீதுணையாகவேண்டு 
மென்று துணையே யென்றாள் , 1 கற்றையங்கனலி- பௌமமென்னும் சுவாலாக்கினி . 

1 காயத்தீ - ஔதாரியமென்னு மக்கினி, $ மும்மைச்செந்தீ - காருகபத்தியம் 
ஆகவ நீயம் தெக்ஷணாக்கினி . 


டான் . 


இலங்கையெரியூட்டுப்படலம் . 
கரு 
மாற்றியகயிற்றினோந்தோன்றுவான ரவின்சுற்றம் 
பற்றியகலுழனென்னப்பொலிந்தனன் விசும்பின்பாலான் . 
துன்னலர்புரத்தை முற்றுஞ்சுடு தொழிற்றோல்லையோனும் 
பன்னினபொருளுநாணப்பா தகரிருக்கைபற்ற 
மன்னனை வாழ்த்திப்பின் னை வயங்செரிமடுப்பனென்னாப் 
பொன்னகர் மீதே தன் போர்வாலினைப்போகவிட் 

( கங ரு ) 
தன்னிறைக்குறுகண் வெய்யோர் தாமியற்றலுங்கேட்டின்னே 
அன்னவர்க்கிறுதியாகவணிநகரழிப்பலென்னாச் 
செந்நிறச்சிகையவெம்போர்மழுப்பின்னர்ச்சேறலொக்கும் 
அன்னிறத்தெண்ண றூதனனல் கெழு கொற்றநீள்வால் . (கங.சு ) 
அப்புறம் வேலைகாறுமலங்கு பேரிலங்கை தன்னை 
எப்புறத்தளவுந்தீயவொருகணத்தெரித்த கோட்பால் 
துப்புறழ்மேனியண்ணன்மேருவிற்குழையத்தோளால் 
முப்புரத்தெய்தகோலேயொத்ததம்மூரிப்போர்வால் . ( கங எ ) 
உகக்கடையுலகம்யாவுமுணங்குறவொருதன்னாட்டம் 
சிகைக்கொழுங்கனலைவீசுஞ்செயன்முனம்பயில்வான்போல 
மிகைத்தெழுதீயராயோர்விரிநகர் வீயப் போர்வால் 
தகைத்தலினோன்மைசாலுந்தனிவீரன் சேணிலுய்த்தான் . ( க.அ) 
வெள்ளியிற்பொன்னினானாவிளங்குபொன்மணியின் விஞ்சை 
தெள்ளிய கடவுட்டச்சன்கைமுயன்றரிதிற்செய்த 
தள்ளருமனைகடோறுமுறைமுறைதாவிச்சென்றான் 
ஒள்ளரியோடுங்குன்றத்தூழி வீழுருமொடப்பான் . 

( க . கூ ) 
நீனிறநிருதரீண்டு நெய்பொழிவேள் விநீங்கிப் 
பால்வருபசியனென்பான் மாருதிவாலைப்பற்றி 
ஆலமுண்டவனன்றூட்டவுலகெலாமழிவினுண்ணும் 
காலமேயென்னமன்னோகனலியுங்கடி தினுண்டான் .. ( கச ) 
கங- வது- பிணி வீட்டுப் படலம் முற்றிற்று , 

( ஆ திருவிருத்தம்- ககஅஎ . ) 


க ஈ -வது . இலங்கையெரியூட்டுப்படலம் . 


கொடியைப்பற்றி விதானங்கொளுத்தித்தான் 
நெடிய தூனை த்தழுவிநெடுங் சுவா 
முடியச்சுற்றி முழுதி முருக்கிற்றால் 
கடியமாமனை தோறுங்கடுங்கனல். 

19 


( க ) 


சுந்தரகாண்டம் . 


( 
உ 
) 


வாசலிட்டவெரிமணிமாளிகை 
மூசமுட்டிமுழுது முருக்கலால் 
* ஊசலிட்டனவோடியுலைந்துளைப் 
பூசலிட்டவிரியற்புரமெலாம் . 

( உ ) 
மணியினாயவயங்கொளிமாளிகை 
பிணியிற்செஞ்சுடர்க்கற்றைபெருக்கலால் 
திணிகொடீயுற்ற துற்றிலதேர்கிலார் 
அணிவளைக்கைநல்லாரலமந்துளார் . 
வானகத்தைநெடும்புகைமாய்த்தலால் 
போன திக்கறியாது புலம்பினார் 
தேனகத்தமலர்பலசிந்திய 
கானகத்துமயிலன்னகாட்சியார் . 

( ) 
கூய்க்கொழுங்கனல் குஞ்சியிற்கூந்தலில் 
மீச்சொரிந்தனமாதரும் வீரரும் 
ஏய்த்ததன்மையினாலெரியின்மையும் 
தீக்கொளுந்தினவுந்தெரிகின்றிலர் . 
இல்லிற்றங்குவயங்கெரியாவையும் 
சொல்லிற்றீர்ந்தனபோல்வனதொல்லுருப் 
புல்லிக்கொண்டனமாயைப்புணர்ப்பறக் 
கல்வித்தம்மியல்பெய்துங்கருத்தர்போல் . 
ஆயதங்கொர் - சூறளுருவாயடித் 
தாயளந்துலகங்கடரக்கொள்வான் 
மீயெழுத்தகரியவன் மேனியில் 
போயெழுந்து பரந்தது வெம்புகை . 
நீலநின்றநிறத்தன கீழ்நிலை 
மாலின் வெஞ்சினயானையைமாலுவ 
மேல்விழுந்தெரிமுற்றும் விழுங்கலால் 
தோலுரிந்துகழன்றன தோலெலாம் . 
மீதிமங்கலர்தாலன்னவெம்புகை 
சோதிமங்கலத்தீயொடு சுற்றலால் 
மேதிமங்குலின் வீழ்புனவீழ்மட 
வோதிமங்களின்மாதரொதுங்கினார் . 
பொடித்தெழுந்து பெரும்பொறிபோவன 

இடிக்குலங்களின் வீழ்தலுமெங்கணும் 
+ ஊசலிட்டன மெலாம் நெருப்புக்குப்பயந்து வெளியே போகிறதும் பிள் ைமுத 
வியவைகளை நினைந்து திரும்பவருகிறது மாயின என்க. t குறளூரு - வாமனவடிவு . 


( 
அ 
) 


இலங்கையெரியூட்டுப்படலம் . 


க எ 


( 0 ) 


( க்க ) 


( கட் ) 


( கங ) 


வெடித்த வேலை வெதும்பிடமீன்குலம் 
துடித்து வெந்து புலர்ந்துயிர்சோர்ந்தவால் . 
பருகு தீமடுத்துள்ளுறப்பற்றலால் 
அருகு நீடிய வாடகத்தாரைகள் 
உருகிவேலையினூடுபுக்குற்றன 
திருகுபொன்னெடுந்தண்டிற்றிரண்டவால் , 
உரையின் முந்துலகுண்ணுமெரியதால் 
வரைநிவந்தனபன்மணிமாளிகை 
நிரையினீணெடுஞ்சோலையினிற்குமோ 
தரையும் வெந்தது பொன்னெனுந்தன்மையால் . 
கல்லினும்வலி தாம்புகைக்கற்றையால் 
எல்லிபெற்றதிமையவர்நாடியல் 
வல்லிகோலி நிவந்தனமாமணிச் 
சில்லியோடுந் திரண்டனதேரெலாம் . 
பேயமன்றினினின்று பிறங்கெரி 
மாயருண்டாறவுமடுத்ததால் 
தூயசென்றவர்வைகிடர் துன்னினால் 
தீயான்றியுந் தீமையுஞ்செய்வ * ரால் . 
தழுவிலங்கைதழங்கெரிதாய்ச்செலீஇ 
வழுவில் வேலையுலையின் மறுகின 
எழுமெழுஞ்சுடர்க்கற்றை சென்றெய்தலால் 
குழுவு தண்புனன் மேகங்கொதித்தவே , 
ஊனிலோடுமெரியொடுங்குவார் 
கானிலோடுநெடும்புனல் - காணெனா 
வானிலோமெகளிர்மயங்கினார் 
வேனிலோடருந்தேரிடை வீழ்ந்தனர் . 
தேனவாம்பொழிறீப்படச்சிந்திய 
சோனைமாமலர்த்தும்பிதொடந்தயல் 
போன திச்சுடர்புண்டரிகத்தடங் 
கானமாமெனவீழ்ந்துகரிந்தவே . 
நற்கடனி துநம்முயிர்நாயகன் 
மற்கடந்தெறமாண்டனன்வாழ்விலம் 
இற்கடந்தினியேகலம்யாமெனா 
விற்கடந்த நுதற்சிலர்லீடினார் . 


( கச ) 


( கரு ) 


( கசு ) 


( கா ) 


( 54 ) 


அல் - இது ஆச்சரியம் , t காண் முன்னிலையசை . 


கஅ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( கக ) . 


( 20) 


( 2.க) 


( 


பூக்கரிந்துமுறிபொறியாயடை 
நாக்கரிந்துசினை நறுஞ்சாம்பராய் 
மீக்கரிந்து நெடும்பணைவேருறக் 
காக்கரிந்துகருங்கரியானவே . 
கார்முழுக்கவெழுங்கனற்கற்றைபோய் 
ஊர்முழுக்கவெதுப்பவுருகின 
சோரொழுக்கமறாமையிற்றுன்று பொன் 
வேர் விடுப்பது போன்றனவின்ணெலாம் . 
நெருக்கமீமிசையொக்கநெருப்பெழச் 
செருக்கு வெண்கதிர்த்தங் +ளைச்சென்றுற 
உருக்கு மெயயின முதமுகுத்தலால் 
அரக்கருஞ்சிலபாவி பெற்றாரோ. 
பருதிபற்றி நிமிர்ந்தெழுபைங்கனல் 
கருகிமுற்று மெரிந்தெழுகார்மழை 
அருகுசுற்றுமிருந்தைய தாயதின் 
உருகுபொற்றிரளொத்தனனொண்கதிர் . 
தளைகொளுத்தியதாவெரிதாமணி 
முளைகொளுத் திமுகத்திடைமொய்த்தபேர் 
உளைகொளுத்தவுலந்துலைவுற்றன 
வளைகுளப்பின்மணிநிறவாசியே , 
எழுந்து பொற்றலத்தேரலினீள் புகைக் 
கொழுந்துசுற்றவுயிர்ப்பிலர்கோளுமுற் 
நழுந்துபட்டுளரொத்தயர்ந்தாரழல் 
விழுந்து முற்றினர்கூற்றைவிழுங்குவார் . 
* கோசிகத்துகிலுற்ற கொழுங்கனல் 
தூசினுத்தரிகத்தொடுசுற்றுறா 
வாசமைக்குழல்பற்றமயங்கினார் 
பாசிழைப்பரவைப்படால்குலார் . 


( உஉ ) 


( உக ) 


( உச) 


( உரு ) 


வேறு . 


நிலவிளங்கிய துகிலினைநெருப்புணநிருதர் 
இலவினுஞ்சிலமுத்துளவெனுநகையனையார் 
புலவியின் கரைகண்டவாமுதுகப்புணரும் 
கலவியின் கரைகண்டிலர்மண்டினர்கடன்மேல் , 
பஞ்சரத்தொடுபசு நிறக்கிளிவெந்துபதைப்ப 
அஞ்சனக்கணினருவி நீர்முலை முன்றினலைப்பக் 


( உசு ) 


* கோசிகத்துயில் பட்டுச்சீலை . 


( 


மா 


இலங்கையெரியூட்டுப்படலம் . கசக் 
குஞ்சாத்தனகொழுநரைத்தழுவுறுங்கொதிப்பால் 
மஞ்சுறப்புகுமின்னெனப்புகையிட மறைந்தார் . 

(உஎ ) 
வரையினைப்புரைமாடங்களெரிபுகாகளிர் 
புரையில் பொற்கலன்விசும்பிடைவில்லிடப்போவார் 
கரையினுட்புகைப்பட லையிற் கரிந்தார்கலங்கித் 
திரையினுட்பொலிசித்திரப்பாவையின் செயலார் . 

(உ.அ ) 
அகருமஞ்சறுஞ்சாந்தமுமுதலியவநேகம் 
புகரினன்மாத்துறுவெறியுவரெலாம்போர்ப்பப் 
பகருமூழியிற்காலவெங்கடுங்கனல் பருகும் 
மகரவேலையின் வெந்தன நந்தனவனங்கள் . 

(உக ) 
மினைப்பாந்தெழுதொழுஞ்சுடருலகெலாம்விழுங்க 
நினைப்பரும்பெருந்திசையுறவி இன்றநிலையால் 
சினைப்பரந்தெரிசேர்ந் திலநின்றவுஞ்சிலவும் 
கனற்பரந்தவுந்தெரிகிலகற்பக்கானம் . 

( 60 ) 
மூளும்வெம்புகைவிழுங்கலிற்சுற்று முழுநீர் 
நாளும்வண்ணமாமலை நெடுந்தலை தொறுமயங்கிப் 
பூளை வீயன்ன போவன புணரியிற்புனன்மீன் 
மீளயாவையுந்தெரிந்திலமுகிற்கணமிசைய . 

( ங க ) 
மிக்கவெம்புகைவிழுங்கலின் வெள்ளியங்கிரியும் 
ஒக்கவெற்பினோடன்னமுங்காக் கையினுருவ 
பக்க வேலையின்படிய துப்பாற்கடன் முடிவில் 
திக்கயங்களுங்கயங்களும் வேற்றுமை தெரியா . 

( s ) 
கரிந்துசிந்திடக்கடுங்கனறொடர்ந்துடல்கதுவ 
உரிந்தமெய்யினரோடினர் நீரிடையொளிப்பார் 
விரிந்தகூந்தலுங்குஞ்சியுமிடை தலிற்றாமும் 
எரிந்து வேகின்றவொத்தன வெறிதிரைப்பறவை , 
மருங்கின் மேலொருமகவுகொண்டொரு * தனிமகவை 
அருங்கையாற்பற்றி மற்றொருமகவுபின்ன ரற்ற 
நெருங்கினாரொடுநெறிகுழல்சுறுக்கொளநீக்கிக் 
சுருங்கடற்றலை வீழ்ந்தனராக்கியர்கதறி . 
வில்லும் வேலும் வெங்குர்தமுமு தலியவிறகாய் 
எல்லுடைச்சுடரெனப்புகரெஃகெலாமுருகித் 
தொல்லை நன்னிலை தொடர்ந்து பேருணர்வன்ன தொழிலால் 
சல்லியுண்டை யிற்றிரண்டனபடைக்கலச்சாலை . 

( ங ரு) 


( 
உ 
) 


* தனி- ( கைப்பிள்னையை ) நேராகா 

சாத . 


சுந்தரகாண்டம் . 


( 
கச 
) 


( கஎ ) 


செய்தொடர்க்கழல்வல்லியும்புரசையுஞ்சிந்தி 
நொய்தினிட்டவன் றறிபறித்துடலெரிநுழைய 
| மொய்தடச்செவிநிறுத்திவான் முதுகினின் முறுக்கிக் 
கய்யெடுத்தழைத்தோடினவோடைவெங்களிமா . 

( 
வெருளும்வெம்புகைப்பட லையின் மேற்செலவெருவி 
இருளுவெங்கடல்விழுந்தன வெழுந்திலபறவை 
மருளின் மீன் கணப விழுங்கிடவுலந்தனமனத்தோர் 
அருளில்வஞ்சரைத்தஞ்சமென்றடைந்தவரனைய . 
நீரைவற்றிடப்பருகி மாநெடுநிலந்தடவித் 
தாரு வைச்சுட்டு மலைகளைத்தழற்செய்து தனிமா 
மேருவைப்பற்றியெரிகின்றகாலவெங்கனல்போல 
ஊரைமுற்றுவித்திராவணன் மனைபுக்கதுயர் தீ . 
வானமா தருமற்றுளமகளிருமறுகிப் 
* போனபோன திக்கறிகிலரனைவரும் போனார் 
எனைநின்றவரெங்கணுமிரிந்தனரிலங்கைக் 
கோனவானவர்பதிகொண்டநானெனக்குலைந்தார் . 
நாவியும் - நறுங்கலவையுங்கற்பகரக்கப் 
பூவுமாரமுமகிலுமென்றினையனபுகையத் 
தேவுதேன் மழைசெறிபெருங்குலமெனத்திசையிற் 
பாவைமார்நறுங்குழல்களும்பரிமளங்கமழ்ந்த. 

( 50) 
சூழும்வெஞ்சுடர்தொடர்ந் திடயாவருந்தொடரா 
வாழிவெஞ்சினத்தாண்டொழிலிராவணன் மனையின் 
ஊழிவெங்கனலுண்டிடவுலகமென்றுயர்ந்த 
எழும் வெந்தனவெரிந்தனநெடுநிலையேழும் . 
பொன்றிருத்தியதாயதாலி ராவணன்புபைதீர் 
குன்றமொத்துயர் தடநெடுமாநிலைக்கோயில் 
நின்ற துற்றெரிபருகிடதெரிவு றவருகித் 
தென்றிசைகருமோர்மேருவுண்டாமெனத்தெரிந்த ( ச2 ) 
அனையகாலியன ரக்கனுமரிவையர்குழுவும் 
புனைமணிப்பொலிபுட்பகவிமானத்துப்போனார் 
நினையுமாத்திரையாவருநீங்கினர்நினையும் 
வினையிலாமையில்வெந்ததவ்விலங்கன் மேலிலங்கை . 
ஆழித்தேரவனரக்கரையழலெழநோக்கி 

ஏழுக்கேழென வடுக்கியவுலகங்களெரியும் 
* போனபோன திக்கறிகிலர் - போனபோன ஒவ்வொருத்தியும் ஒவ்வொரு திசை 
களிலேபோய்ப் புகைக்கம்மலாலே இன்னதிசை வந்தோ மென்றறிந்திலர் . நம் 
குழல் - இயற்கைமணமுள்ள கூந்தல் 


( 
சக 
) 


கருக 


( சசு ) 


இலங்கையெரியூட்டுப்படலம் . 
பழிக்காலம் வந்துற்றதோபிறிது வேறுண்டோ 
பாழித்தீச்சுடவந்ததென்னகரெனப்பகர்ந்தான் . 
காங்கன் கூப்பினர் தங்கிளை திருவொடுங்காணார் 
இரங்குகின்றவல்லரக்கரீதியம்பினரிறையோய் 
தாங்க வேலையினெடியதன்வாலிட்ட தழலால் 
குரங்கு சுட்ட தீதென்றலுமிராவணன் கொதித்தான் 
என்று கொல் குரங்கன்ன திவ்வலியுள திலங்கை 
நின்றுவெந்துமாநீறெழுகின் றது நெருப்புத் 
தின்றுதேக்கிடுகின்றது தேவர்கள் சிரிப்பார் 
நன்று நன்று போர்வலியெனவிராவணனக்கான் . 


( சடு ) 


( சசு ) 


வேறு . 


( சஎ ) 


உண்ட நெருப்பைக் 
கண்டனர்பற்றிக் 
கொண்டணைகென்றான் 
அண்டரை வென்றான் . 
உற்றகலாமுன் 
கற்றகுரங்கைப் 
பற்றுமினென்றான் 
முற்றுமுனிந்தான் . 
சாரயனின்றார் 
வீரர்விரைந்தார் 
நேருதுமென்றார் 
தேரினர் சென்றார் . 
எல்லையிகந்தார் 
வில்லர் வெகுண்டார் 
பல்லதிகாரத் 
தொல்லர் தொடர்ந்தார். 


( ரு ) 


வேறு . 


( ருக ) 


நீர்கெழுவேலைநிமிர்ந்தார் 
தார்கெழுதானை சமைந்தார் 
போர்கெழுமாலை புனைந்தார் 
ஓரெழுவீரருயர்ந்தார். 
விண்ணினைவேலைவிளிம்பார் 
மண்ணினையோடிவளைந்தார் 
அண்ணலைநாடியணைத்தார் 
கண்ணினின் வேறயலகண்டார் . 


( நுஉ ) 


கரு உ 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தா 


( ருச ) 


பற்று திர்பற்று திரென்பார் 
எற்றுதிரெற்றுதிரென்பார் 
முற்றினர் முற்றுமுனிந்தார் 
கற்றுணர்மாருதிகண்டான் . 
ஏல்கொடுவஞ்சரெதிர்ந்தார் 
கால்கொடுகைகொடுகார்போல் 
வேல்கொடுகோலினர் வெந்தீ 
வால் கொடு தானும் வளைந்தான் . 
பாதவமொன்று பகுத்தான் 
மாதிரம வாலின் வளைத்தான் 
மோதினன் மோதமுனிந்தார் 
ஏதியுநாளுமிழந்தார் . 
நூறிடமாருதிநொந்தார் 
ஊறிடவூனிடு புண்ணீர் 
சேறிடவூரெெசந்தீ 
ஆறிடவோடின தாறாய் . 
தோற்றினர்துஞ்சினரல்லார் 
ஏற்றிகல் வீரரெதிர்ந்தார் 
காற்றின் மகன்கலைகற்றான் 
கூற்றினு மும்மடி கொன்றான் . 
மஞ்சுறழ்மேனியர்வன்றாள் 
மொய்ம்பினவீரர் முடிந்தார் 
ஐம்பதினாயிரால்லார் 
பைம்புனல்வேலைபடிந் தார் . 
தோய்ச்சனன்வாலதுதோயாக் 
காய்ச்சின வேலைகலந்தார் 
போய்ச்சிலர்பொன்றினர்போனார் 
ஏச்செனமைந்தரெதிர்ந்தார் . 
சுற்றினதேரினர்தேதோலா 
விற்றொழில்வீரம் விளைத்தார் 
எற்றினன் மாருதியெற்ற 
உற்ரெழுவோருமுலந்தார் . 
விட்டுயர்விஞ்சையர்வெந்தீ 
வட்ட முலை தருவை- கும் 
புட்டியன் சோலை புறத்தும் 
சுட்டிலதென்பது சொன்னார் . 
டுவிட்டு எனவலித்தல் . 


த 


(ருஎ) 


( • o ) 


( சக ) 


வது 


கரு கூ 


திருவடி தொழுதப்டலம் . 


( சு ) 


வந்தவர்சொல்லமகிழ்ந்தான் 
வெந்திறல் வீரன்வியந்தான் 
உய்ந்தனனென்னவுயர்ந்தான் 
பைந்தொடித்தாள்கள்பணிந்தான் . 
பார்த்தனள் சானகிபாரா 
வேர்த்தெரிமேனிகுளிர்ந்தாள் 
வார்த்தையென்வந்தனையென்னாப் 
போர்த்தொழின்மாருதிபோனான் . 
தெள்ளியமாருதிசென்றான் 
கள்ளவாக்கர்கள் கண்டால் 
எள்ளுவர்பற்றுவரென்னா 
ஒள்ளெரியோனுமொளித்தான் . 
கசா-வது- இலங்கையெரியூட்டுப்படலம் -முற்றிற்று . 

( ஆ திருவிருத்தம் - கஉ ருக .) 


( * ) 


/ 


-வது . திருவடி தொழுதப்படலம் . 


நீங்குவென் விரைவினென்னு நினைவினன் மருங்குநின்ற 
தாங்கொருகுடுமிக்குன்றையருக்கனினணைந்தவையன் 
வீங்கினனுலகையெல்லாம் விழுங்கினனென்ன வீரன் 
பூங்கழறொழுது வாழ்த்திவிசும்பிடைக்கடிது போனான் . 
* மைந்நாகமென்ன நின்ற குன்றையுமாபினெய்திக் 
+ கைந்நாகமனையோனுற்றதுணர்த்தினன்கணத்தின்காலைப் 

பைந்நாகநிற்கும் வீரர் தன்னெடுவரவுபார்க்கும் 
* கொய்ந்நாக நறுந்தேன்சிந்துங்குன்றிடைக்குதியுங்கொண்டான் ( உ ) 
போய்வருங்கருமமுற்றிற்றென்பதோர்பொம்மல் பொங்க 
வாய்வெரீஇயின்றவென்றிவான ரவீரர்மன்னோ 
பாய்வருநீளத்தாங்கணிருந்தனபறவைப்பார்ப்புத் 
தாய்வரக்கண்ட தன்னவுவகையிற்றளிர்த்தாரம்மா . 
அழுதனர்சிலவர்முன்னின்றார்த்தனர்சிலவரண்மித் 
தொழுதனர்சிலவராடித்துள்ளினர்சிலவாள்ளி 
முழுதுறவிழுங்குவார் போன் மொய்த்தனர்சிலவர் சுற்றும் 
தழுவினர்சிலவர்கொண்டு சுமந்தனர்சிலவர் தாங்கி . 

மைந்நாகம் - மைந் நாகமலை . கைந்நாகம் -யானை , பைந்நாகம் - படமுள்ள 
பாம்பு . $ : கொய்ந்தாகம் - ( மலர் ) பறிக்கும் புன்னை மரம் . 

20 


( 
ங 
) 


5 


கருச 


சுந்தரகாண்டம் . 


( ஐந்தர் 


( 
சு 
) 


( 
எ 
) 


( அ ) 


தேனொடுகிழங்குகாயுநறியனவரிதிற்றேடி 
மேன்முறைவைத்தேமண்ணனுகர்ந்தனைமெலிவுதீர்தி 
மானவாண்முகமேநங்கட்குரைத்ததுமாற்றமென்று 
தானுயர்சாகமெல்லாமுறைமுறைசிலவர் தந்தார் . 
தாள்களின் மார்பிற்றோளிற்றலைகளிற்றடைக்கைதம்மின் 
வாள்களின் வேலிற்கோலின்மழையினின் வகுத்தபுண்கள் 
நாள் கண்மேலுலகிற்சென்ற வெண்ணனநம்பிகண்ண 
ஊழ்கொளநோக்கிநோக்கியுயிருகவுளைந்துயிர்த்தார் . 
வாலிகாதலனை முந்தைவணங்கினனெண்கின்வேந்தைக் 
காலுறப்பணிந்துபின்னைக்கடன்முறைகடவோர்க்கெல்லாம் 
மேலுறவியற்றி பாங்கணிருந்திவணிருந்தோர்க்கெல்லாம் 
ஞாலநாயகன் றன்றேவி சொல்லினணன்மையென்றான் . 
என்றலுங்கரங்கள் கூப்பியெழுத்தனரிறைஞ்சித்தாழா 
நின்றனருவகை பொங்கவிம்மலானிமிர்ந்தநெஞ்சர் 
சென்ற து முதலாவந்ததிறு தியாச்செப்பற்பாலை 
வன்றிறலுரவோயென்னச்சொல்லினன மருத்தின்மைந்தன் . 
ஆண்டகைதேவியுள்ள த்தருந்தவமமையச்சொல்லிப் 
பூண்டபேரடையாளங்கைக்கொண்டதும்புகன்று போரில் 
நீண்டவாளரக்கரோடு நிகழ்ந்தது நெருப்புச்சிந்தி 
மீண்டதும்லிளம்பான்றான் றன்வென்றியையுரைப்பவெள்கி 
பொருதமைபுண்ணேசொல்லவென் றமைபோந்த தன்மை 
உரைசெயவூர்தீயிட்டதோங்கிரும்புகையேயோதக் 
கருதலர்பெருமைதேவிமீண்டிலாச்செயலேகாட்டத் 
தெரிதரவுணர்ந்தேம்பின்னரென்னினிசசெய்துமென்றார் . 
யாவையுமினிவேறெண்ணல்வேண்டுவதிறையுயில்லை 
சேவகன்றேவி தன்னைக்கண்டமைவிரைவிற்செப்பி 
ஆவதவ்வண்ணலுள்ளத்தருந்துயராற்றலேயாம் 
போவது புலமையென்னாப்பொருக்கெனவெழுத்துபோனார் . 
போயினர்களிப்பினோடும்புங்கவன் சிலையினின்றும் 
ஏயினபகழியன்னவெழுந்துவிண்படர்ந்து தாவிக் 
காய்கதிர்க்கடவுள் வானத்துச்சி சென்றிறுக்குங்காலத் 
தாயன வீரகும் போய்மதுவன மதிலிறுத்தார் . 
எது ரிறந்தசாலவென்பதோர்வருத்தநெஞ்சத் 
தாதலா * னுணர்வு தீர்ந்துவருந்தினமளிய மெம்மைச் 


( 
க 
) 


( 
க 
0 
) 


(கக) 


( கஉ ) 


* உணர்வு தீர்ந்தென்றால் - பொசிப்பில்லாமலென்க . 


வது ] 


திருவடி தொழுதபடலம் . 


கருரு 


தறீர்த்தளித்தவீரதந்தருளுணவுமென்ன 
போது நாம்வாலி சேய்பாலென்றுடனெழுந்து போனார் . ( கா ) 
அங்கதன்றன்னையண்மியனைவருமிருகைகூப்பிக் 
கொங்கு தங்கலங்கன்மார்பநின்னுடைக்குரக்குச்சேனை 
வெங்கதமொழிந்துசாலவருந்தினவேடையோடி 
இங்கிதற்களித்தல்வேண்டுமிராலுமிழ்பிரசமென்றார் . ( கச ) 
நன்றெனவவனுநேர்ந்தானரலையுநடுங்கவார்த்துச் 
சென்றுறுபிரசந்தூங்குஞ்செழுவனமதனினூடே 
ஒன்றின் முன்னொன்று பாயுமொடிக்குமென்பிரசமெல்லாம் 
தின்று தின்றுவகை கூருந்தேனுகரளியின் மொய்த்தே . ( கரு ) 
ஒருவர்வாய்க்கொள்ளுந்தேனையொருவருண்டெளிதிற் போவார் 
ஒருவர்கைக்கொள்ளுந்தேனை ஒருவர் கொண்டோடிப்போவார் 
ஒருவரோடொருவரொன்றத்தழுவுவர்விழுவரோடி 
ஒருவர்மேலொருவரேறியோகையென்றுவகைகூர்வார் . ( கசு ) 
இன்னணநிகழுங்காலையெரிவிழித்தெரிந்து சீறி 
அன்னெடுஞ்சோலைகாக்கும் வானரரவரைநோக்கி 
மன்னெடுங்கதிரோன்மைந்தனாணையைமறுத்து நீயிர் 
என்னினைந்தென்செய்தீர்மன்னும்முயிர்க்கிறு தியென்ன. 

( கஎ ) 
முனியுமாலெம்மையெங்கோனென்றவர்மொழிந்துபோந்து 
கனியுமாமதுவனத்தைக்கட்டழித்திட்டதின்று 
நனிதருகவியின்றானை நண்ணலார் செய்கைநாண 

னியெம்மாற் செயலின்றென்னாத்ததிமுகற்கியம்பினாரே . ( கஅ ) 
கேட்டவன்யாவரேயம்மதுவனங்கேடு சூழ்ந்தார் 
காட்டிரென்றெழுந்தானன்னார்வாலிசேய்முதலகற்றோர் 
ஈட்டம்வந்திறுத்ததாகவங்க தனேவறன்னால் 
மாட்டினகவியின்றானைமதுவளருலவையீட்டம் , 

(கக ) 
உரங்கிளர்மதுகையான்றனாணையாலுறுதிகொண்டே 
குரங்கினந்தம்மையெல்லாம்விலக்கினங்கொடுமைகூறிக் 
கரங்களாலெற்றநொந்தேங்காவலோயென்னலோடும் 
தரங்கிளர்தாதைப்பட்டதறிந் திலன்றாயன்போலும் . 

(20 ) 
எனவுரைத்தனலிற் பொங்கியெழுந்திரைத்திரண்டு கோடி 
கனைகழற்கவியின் சேனைக்கல்லெனக்கலந்து புல்லப் 
புனைமதுச்சோலைபுக்கான்மது நுகர்புனிதச்சேனை 
அனகனைவாழ்த்தியோடியங்கதனடியின் வீழ்ந்த. 

( உக ) 
இந்திரன்வாலிக்கீந்தவின் சுவைமதுவின் கானம் 
அந்தரத் தவர்ந்தகோற் பயன் ஊண தன்னைச் 


( 
) 


( 


க்ருசா 


சுந்தரகாண்டம் . 


சிந்தினைகதிரோன்மைந்தன்றிறலினையறிதியன்றே 
மந்தரமனையதோளாயிற்ற துன்வாழ்க்கையின்றே . 
மதுவனந்தன்னையின்னே மாட்டுவித்தனைநீயென்னாக் 
கதுமெனவாலிசேய்மேலெறிந்தனன்கருங்கற்பாறை 
அதுதனைப்புறங்கையாலேயகற்றியங்கதனுஞ்சீறித் 
ததிமுகன்றன்னைப்பற்றிக்குத்தினன் றடக்கைதன்னால் . ( உ y ) 
வாய்வழி குருதிசோரமணிக்கையான் மலங்கமோதிப் 
போய்மொழிகதிரோன்மைக்தற்கென்றவன்றன்னைப்போக்கித் 
தீயெழும்வெகுளிபொங்கமற்றவன்சேனை தன்னைக் 
காய்கன 

னல் பொழியுங்கையாற்குத்துதிர்கட்டியென்றான் . ( உச ) 
பிடித்தனர் கொடிகடம்மாற்பிணித்தனர்பின்னுமுன்னும் 
இடித்தன ரசனியஞ்சவெறுழ்வலிக்கரங்களோச்சிச் 
துடித்தனருடலஞ்சோர்ந்தார்சொல்லும்போய்ருேமென்னாப் 
படித்தனன்வாலிமைந்தன்பயத்துடனவரும் போனார் . 

( உ ) 
அலைபுனல் குடையுமாபோன்மதுக்குடைந்தாடித்தத்தம் 
தலைவர்கட்கினியதேனிங்கனிகளும் பிறவுக்தத்தே 
உலைவுறுவருத்தந் தீர்ந்திட்டுபவனத்திருந்தாரப்பால் 
சிலைவளைத்துலவுந்தேசோன்றெறும்வெயிறணிவுபார்த்தே . ( உச ) 
முத்தலையெடகினாற்குமுடிப்பருங்கருமமுற்றி 
வித்தகன்றூதுமீண்டதிறுதியாய்விளைந்ததன்மை . 
அத்தலையறிந்தவெல்லாமறைத்தனமாழியான்மாட் 
டித்தலைநிகழ்த்தவெல்லாமியம்புவானெடுத்துக்கொண்டாம் . ( 


( 
உ.எ 
) 


சேற்றிளமரைமலர்த்திருவைத்தேர்கெனக் 
காற்றின்மாமகன் முதற்கவியின் சேனையை 
நாற்றிசைமருங்கினுமேவிகாயகற் 
றேற்றினனிருந்தனன்கவியின் செம்மலே . 
கார்வரையிருந்தனன்கதிரின்காதலன் 
சீரிய சொற்களிற்றெருட்டச்செங்கணான் 
ஆருயிராயிரமுடையனாமெனாச் 
சோர்தொறுஞ்சோர்தொறுமுயிர்த்துத்தோன்றினான் . 
தண்டலிநெடுந்திசைமூன்றுந்தாயினர் 
கண்டிலர்மடந்தையையென்னுங்கட்டுன 
உண்டுயிரகத்தெனவொறுக்கவும் முளன் 
திண்டிறல நுமனைகினையுஞ்சிந்தையான் . 


( உக ) 


(50) 


திருவடி தொழுதபடலம் . 


கரு எ 


(நக ) 


( 
ந.உ 
) 


( ந ங ) 


ஆரியனருந்துயர்க்கடலினாழ்பவன் 
சீரியதன்றுகஞ்செய்கைதீர்வரும் 
பூரியவெம்பழி பொடித்ததாமெனச் 
சூரியன்சிறுவனை நோக்கிச் சொல்லினான் . 
குறித்தகாளிகந்தன்குன்றத்தென்றிசை 
வெறிக்கருங்குழலியைநாடன் மேயினார் 
மறித்திவண்வந்திலர்மாண்டுளார்கொலோ 
பிறித்தவர்க்குற்றுளதென்னைபெற்றியோ . 
மாண்டனளவளிவண்மாண்டவார்த்தையை 
மீண்டவர்க்குரைத்தலின் விளிதனன்றெனாப் . 
பூண்டதோர் துயர்கொடுபொன்றினார் கொலோ 
தேண்டினரின்னமுத்திரிகின்றார்கொலோ . 
கண்டனரரக்கரைக்கறுவுகைமிக 
மண்டமர்தொடங்கினார்வஞ்சர்மாயையால் 
விண்டலமதனின் மேயினர்கொல்வேறிலாத் 
தண்டலினெடுஞ்சிறைதளைபட்டார்கொலோ . 
கூறினநாளவரிருக்கை கூடலம் 
ஏறவஞ்சுதுமெனவின்பதுன்பங்கள் 
ஆறினரருந்தவமயர்கின்றார்கொலோ 
வேறவர்க்குற்றதென்விளம்புவாயென்றான் , 
என்றுரைத்திடருழந்திருக்கும் வேலையில் 
வன்றிறற்ற திமுகன்வானரேசன் முன் 
தன்றலைப் பொழிதருகுருதிதன்னொடும் 
குன்றெனப்பணிந்தனனிருகைகப்பியே . 
எழுத்துகின்றைய கேளின்றுகாளையோ 
டழிந்ததுமதுவனமடையவென்றலும் 
வழிந்திடு குருதியின்வதன நோக்கியே 
மொழிந்திடங்கியாரது முடித்துளோரென . 
நீலனுங்கு முதனுநெடிய குன்றமே 
போலுயர்சாம்பனும்புணரிபோர்த்தென 
மேலெழுசேனையும் விரைவின்வந்துறாச் 
சால்புடைமதுவனந்தனையழிப்பவே . 
தகைத்தவச்சேனையைத்தள்ளிவின்னையும் 
இகழ்த்துரைத்தியைந்தனன்வரலிசேயெமக் 
குகந்தனபுகன்றவவ்வுரைபொறாமையே 
புகைத்தொருபாறையின்புணர்ப்புநீக்கியே, 


( ங ரு ) 


(நச ) 


(ங எ ) 


( 5அ ) 


(க.க ) 


கருஅ 


சுந்தரகாண்டம் . 


( 10 ) 


( 
சக 
) 


இமைத்தன் முன்வாலி சேயெழில்கொள் யாக்கையைச் 
சமைத்தியென்றெறிதரப்புறங்கையாற்றகைத் 
தமைத்தருகனலெனவழன்றெற்பற்றியே 
குமைத்துயிர்பதைப்ப நீ கூறு போயென்றான் . 
ஏம்பலொடெழுந்துநின்றி ரவிகான் முளை 
பாம்பணையமலனைவணங்கிப்பைந்தொடி 
மேம்படுகற்பினளென்னுமெய்ம்மையைத் 
தாம்புகன்றிட்டதிச்சலமெனறோதினான் . 
பண்டருகிளவியாடன்னைப்பாங்குறக் 
கண்டனான்னதோர்களிப்பினாலவர் 
வண்டுறைமதுவனமழித்துமாந்திய 
தண்பு 

டநாயகவிளியவலந்தீர்கெனா . 
வந்தனர்தென்றிசைவாவினாரெனப் 
புந்திநொந்தென்னைகொல்புகலற்பாலரென் 
றெந்தையுமிருந்தனனிரவிகான் முளை 
நொந்தவத்த திமுகன்றன்னை நோக்கியே . 
யாரவணிறுத்தவரியம்புவாயென 
மாருதிவாலிசேய்மயிந்தன்சாமபவன் 
சோர்வறுபதினெழுவோர்கன்னினார் 
* ஆர்கலிநாணவந்தார்க்குஞ்சேனையார் . 


( சக ) 


( சங ) 


( சச ) 


என்றவனுரைத்தபோதிரவிகாதலன் 
வன்றிறற்றதிமுகன்வதனநோக்கியே 
ஒன்றுனக்குணர்த்துவ துளதுவாலிசேய் 
புன்றொழிற்செய்கை சேர்புணர்ப்பனல்லனால் . 
கொற்றவன்பணிதலைக்கொண்டுதெண்டிரை 
சுற்றியதிசையெலாந் துருவித்தோகையைப் 
பற்றிய பகைஞரைக்கடிந்து பாங்கர்வந் 
துற்றனரவரையாமுரைப்பதென்னையே , 
அன்றியும் வாலிசேயரசதாதலின் 
பின்று தலரிதரோபிணங்குஞ்சிந்தையாய் 
ஒன்று நீயுணரலையுறுதிவேண்டுமேல் 
சென்றவன்றனைச்சரண்சேர் தியீண்டென. 
வணங்கியசென்னியன்மறைத்தவாயினன் 
உணங்கியசிந்தையனொடுங்குமேனியன் 


(சசு ) 


( சஎ ) 


* ஆர்கலி - முத்திரம் . 


திருவடிதொழுதபடலம் . 


கருக 


( சஅ ) 


( சக ) 


( ரும் ) 


( ருக ) 


கணங்களோடேகியக்கான நண்ணினான் 
மணங்கிளர் தாரினான்மறித்தும் வந்தரோ. 
கண்டனன்வாலிசேய்கறுவுகைமிக 
விண்டவனம்மெதிர்மீண்டுளானெனின் 
உண்டிக்குது முயிரென்னவுன்னினான் 
தொண்டெனத்ததிமுகன் றொழுது தோன்றினான் . 
போழ்ந்தனயான் செய்தகுறைபொறுக்கெனா 
ழ்ந்தனனடிமிசைவீழவாவி சேய் 
தாழ்ந்துகைபற்றி மெய்தழீ இக்கொண்டும்மையான் 
சூழ்ந்ததும் பொறுக்கெனாமுதன்மை சொல்லினான் . 
யாமுதற்குளித்தநாளிறத்தலெண்ணியே 
ஏமுறத்துயர் துடைத்தளித்த வேற்றம்போல் 
தாமரைக்கண்ணவன்றுயரந்தள்ள நீர் 
போமெனத்தொழுது முன்ன நுமன் போயினான் . 
வன்றிறற்குரிசிலுமுனிவுமாறினான் 
வென்றி கொள்கதிருந்தன்வொமையாறினான் 
என்று கொண்டியாவருமெழுந்துபோதலே 
நன்றெனவேகினார்நவைக்கணீங்கினார் . 
இப்புறத்திராமனுமிரவிசேயினை 
ஒப்புற நோக்கி வந்துற்ற தானையந் 
தப்பறக்கண்டனமென்பரோதகர் 
தப்புறத்தென்பரோவறை தியாலென்றான் . 
என்புழிய நுமனுமிரவியென்பவன் 
தென்புறத்துளனெனத்தெரிவதாயினான் 
பொன்பொழி தடக்கையப்பொருவி லவீரனும் 
அன்புறுசிந்தையனமையநோக்கினான் , 
எய்தினன நுமனுமெய்தியேக்கறன் 
மொய்கழறொழுகிலன் முளரி நீங்கிய 
தையலைநோக்கிய தலையன்னையினன் 
வையகந்தழீ இநெடி திறைஞ்சிவ ழ்த்தினான் . 
திண்டடிறலவன் செயறெரிய நோக்கினான் 
வண்டிறலோதியும்வலியணமற்றிவன் 
கண்டதுமுண்டவள்கற்புநன் றெனக் 
கொண்டனன்குறிப்பினாலுணருங்கொள்கையான் . 


(உ ) , 


( ருக ) 


( ருச ) 


( குரு ) 


( ருசு ) 


* அமைய என்பது குறிப்புத்தோன்றவெனக்கொள்க . 


* கசு 


சுந்தரகாண்டம் . 


( இஎ ) 


ஆங்கவன் செய்கையையளவையாமெனா 
ஓங்கியவுணர்வினால் விளைந்ததுன்னினான் 
* வீங்கினன்றோள் புனல் கண்கள் விம்மினன் 
நீங்கியதருந்துயர்காதனீண்டதே. 
கண்டனென்கற்பினுக்கனியைக்கண்களால் 
தெண்டிரையலைகடலிலங்கைத்தென்னகர் 
அண்டர் நாயகவினித்துறத்தியையமும் 
பண்டுள துயருமென்ற நுமன் பன்னுவான் . 


( ரு ) 


வேறு . 


( 
சு 
) 


உன் பெருந்தேவியென்னுமுரிமைக்குமுன்னைப்பெற்ற 
மன்பெருமருகியென்னும் வாய்மைக்குமிதிலைமன்னன் 
தன்பெருந்தனயையென்னுந் தகைமைக்குந்தலைமைசான்றாள் 
என்பெருந்தெய்வமையாவின்னமுங்கேட்டியென்பான் . 

( ருக ) 
பொன்னலதில்லைப்பொன்னையொப்பெனப்பொறையினின்றாள் 
தன்னல தில்லைத்தன்னையொப்பெனத்தனக்குவந்த 
நின்னல தில்லைநின்னையொப்பெனநினக்குநேர்ந்தாள் 
என்னலதில்லையென்னையொப்பெனவெனக்குமீந்தாள் . 

( 
உன் குலமுன்ன தாக்கியுயர்புகழ்க்கொருத்தியாய 
தன்குலந்தன்ன தாக்கித்தன்னையித்தனிமை செய்தான் 
வன்குலங்கூற்றுக்கீந்தவ்வானவர்குலத்தைவாழ்வித் 
தென்குலமெனக்குத்தந்தாளென்னினிச்செய்வதெம்மோய் . ( சுக ) 
விற்பெருந்தடந்தோள் வீரவீங்குநீரிலங்கைவெற்பின் 
நற்பெருந்தவத்தளாயகங்கையைக்கண்டேனல்லேன் 
இற்பிறப்பென்பதொன்றுமிரும்பொறையென்பதொன்றும் 
கற்பெனும்பெயாதொன்றுங்களிநடம்புரியக்கண்டேன் . 

( சு . ) 
கண்ணினுமுளைநீதையல் கருத்தினுமுளை நீவாயின் 
கண்ணினுமுளைநீ கொங்கையிணைக்குவைதன்னினொவ்வா 
திண்ணல்வெங்காமனெய்தவலரம்புதொளைத்தவாறாப் 
புண்ணினுமூளை நீ நுன்னைப்பிரிந்தமைபொருந்திற்றாமோ . ( சு ) 
வேலையுளிலங்கையென்னும் விரிநகரொருசார்விண்டோய் 
காலையுமாலைதானுமில்லதோர்கனகக்கற்பச் 
சோலையங்கதனினும்பிபுல்லினாற்றொடுத்த தூய 
சாலையினிருந்தாளைய தவஞ்செய்ததவமாந்தையல் , 

( சுச ) 
* தோள்வீங்கினன் - புஜங்கள் பூரித்தார் . + பிராட்டியினுடைய கலங்காநிலையின் 
லே ராட்சதர்களுக்கழிவும் மற்றெல்லாருக்கு நன்மையுமே உண்டாயிற்றென்று கரு 
த்து . . இதன் கருத்து பிராட்டி உம்மைப் பிரியவில்லையென்பதாம் . 


திருவடிதொழுதபடலம் . 


கசுக 


தங்கொண்டுபோனான்வானுயர்கற்பினாடன் 
உரியமேனிதீண்டவஞ்சுவானுலகம்பூத்த 
கண்ணகன் கமலத்தண்ணல் கருத்திலாட்டொடுதல் கண்ணின் 
எண்ணருங்கூறாய்மாய்தியென் றதோர்மொழியுண்டென்பான் . 


தீண்டிலனென்னும் பாய்மை திசைமுகன் செய்தமுட்டை 
கீண்டில தநந்தனுச்சிகிழிந்திலதெழுந்துவேலை 
மீண்டிலசுடர்கள்யாவும் விழுந்திலவேதஞ்செய்கை 
மாண்டிலதென்னுந் தன்மைவாய்மையாலுணர் திமன்னோ. 


( சுசு) 


சோகத்தாளாயநங்கைகற்பினாற்றொழுதற்கொத்த 
மாகத்தார்தேவிமாரும்வான்சிறப்புற்றார்மற்றைப் 
பாகத்தாளிப்போ தீசன்மகுடத்தாள் பதுமத்தாளும் 
ஆகத்தாளல்லண்மாயனாயிரமௌலிமேலாள். 


( கூஎ ) 


இலங்கையை முழுதுநாடியிராவணனிருக்கையெய்திப் 
பொலங்குழையவரையெல்லாம் பொதுவுறநோக்கிப்போந்தேன் 
அலங்குதண்சோலைபுக்கேனவ்வழியணங்கனாளைக் 
கலங்குதெண்டிரையிற்றாயகண்ணீனீர்க்கடலிற்கண்டேன் . 


( சு.அ ) 


அரக்கியரளவற்றாருமலகையின் முழுவுமஞ்சச் 
செருக்கினல்கண்டு செய்யமெய்க்கனறீக்கச்சீர்த்த 
இரக்கமென்றொன்றுதானேயேந்திழைவடிவமெய்தித் 
தருக்கியசிறையுற்றன்ன தகையளத்தமியளம்மா . 


( 
சுக 
) 


மாண்பிறந்தமைந் தகற்பின்வாணு தனின்பால்வைத்த 
சேண்பிறந் தமைந்தகாதல்கண்களிற்றெவிட்டித்தீராக் 
காண்பிறந்தமையானீயேகண்ணகன்ஞாலந்தன்னுள் 
ஆண்பிறந்தமைந்தசெல்வமுண்டனையாதியன்றே . 


( 
எ 
) 


அயிர்ப்பிலர்காண்பார்முன்னுமறிந்திலரெனினுமைய 
வெயிற்புனையிலங்கைமூதூ * ரிந்திரன்யாக்கைக்கேற்ற 
மயிற்புனையியலினாருமைந்தருநாளுமாங்கே 
உயிர்ப்பொடுமுயிரினோடுமூசனின்றாவொரும் . 


( எக ) 


தையலைவணங்கற்கொத்தவிடைபெறுந்தன்மைநோக்கி 
ஐயயானிருந் தகாலையலங்கல்வேலிலங்கைவேந்தன் 
எய்தினனிரந்து கூறியிரைஞ்சினனிருந்துநங்கை 
வெய்துரை சொல்லச்சீறிக்கோறன் மேற்கொண்டுவிட்டான் . 


(எ . ) 


- இந்திரனியற்கைக்கென்றும் பாடம் , 

21 ) 


ககஉ 


சுந்தரகாண்டம் . 


ஆயிடையணங்கின்கற்புமையநின்னருளுஞ்செய்ய 
எயநல்லறனுமென்றிங்கினையன தொடர்ந்துகாப்பப் 
போயினனரக்கிமாரைச்சொல்லுமின்பொதுவினென்றாங் 
கேயினனவரெலாமென்மந்திரத்து றங்கியிற்றார் . 


( எ . ) . 


அன்னதோர்பொழுதினங்கையாருயிர் துறப்பதாக 
உன்னினள் கொடியொன்றேந் திக்கொம்பொடுமுறைப்பச்சுற்றித் 
தன்மணிக்கழுத்திற்சார்த்துமளவையற்றதுத்துநாயேன் 
பொன்னடிவணங்கிநின்றுநின்பெயர்புகன்றபோழ்தில் .. 


( எச) 


வஞ்சனையாக்கர் செய்கையிதுவெனமனக்கொண்டேயும் 
அஞ்சனவண்ணத்தான் றன்பெயருரைத்தளியையென்பால் 
துஞ்சுறுபொழுதிற்றந்தாய்துறக்கலென்றுவந்து சொன்னாள் 
மஞ்செனவனமென்கொங்கைவழிகின்றமழைக்கணீராள் . 


( எடு ) 


அறிவினிற்றேறிச்சொன்ன பேரடையாளம்யாவும் 
செறிவுறநோக்கி நாயேன்சிந்தையிற்றிருக்கமின்மை 
முறிவறவெண்ணிவண்ணமோதிரங்காட்டக்கண்டாள் 
இறுதியினுயிர்தந்தீயுமருந்தொத்ததனையதெந்தாய் . 


( எசு ) 


ஒருகணத்திரண்டுகண்டேனொளிமணியாழியான்ற 
திருமுலைத்தடத்துவைத்தாள் வைத்தலுஞ் * செல்வநின்பால் 
விரகமென்பதனின் வந்தவெங்கொழுந்தீயினால் வெந் 
துருகிய துடனேயாறிவலித்தது குளிர்ப்புளூற . 


( எஎ ) 


வாங்கியவாழி தன்னைவஞ்சரூர்வந்ததாமென் 
றாங்குயர்மழைக்கணீராலாயிரங்க லசபாட்டி 
ஏங்கினளிருந்ததல்லாலியம்பலளெய்ததமேனி 
வீங்கினள் வியந்ததல்லாலிமைத் திலளுயிர்ப்புவிண்டாள் . 


(எ அ) 


அன்னவர்க்கடியனேனிற்பிரிந்தபினடுத்தவெல்லாம் 
சொன்முறையறியச்சொல்லித்தோகைநீயிருந்த சூழல் 
இன்னதென்றறிகிலாமேயித்தனை தாழ்த்ததென்றே 
மன்னநின்வருத்தப்பாடு முணர்த்தினெனுயிர்ப்புவந்தாள் . 


இங்குளதன்மையெல்லா - மியைபுளியியையக்கேட்டாள் 
அங்குள தன்மையெல்லாமடியனுக்கறியச்சொன்னாள் 
திங்களொன்றிருப்பெனின்னே திருவுளந்தீர்ந்தபின்னை 
மங்குவெனுயிரோடென்றுன்குரைகழற்றலைக்கண்வைத்தாள் . 


( 40 ) 


செல்வ ஓம்ஹப்பிரபு . - இயைபுளி- கிரமப்படியே . 


தருவடிதொழுதபடலம் . 


கசுகூ 


ன்றுகிலின்வைத்தமா *மணிக்கரசைவாங்கிக் 

லத்தினிதினீந்தாடாமரைக்கண்களார 
வித்தககாண்டியென்று கொடுத்தனன் வேதநன்னூல் 
உய்த்துளகாலமெல்லாம் புகழொடுமொக்கவற்பான் . 


லமெல்லாம்பு 


( அக ) 


பைப்பையப்பயந் காமம்பரிணமித்துயர்ந்து பொங்கி 
மெய்யுறவெதும்பிராள்ளமெலிவுறு நிலையைவிட்டான் 
ஐயனுக்கங்கிமுன்னரங்கையாற்பற்றுாங்கை 
கையெனலாயிற்நன்றேகைபுக்கமணியின் காட்சி . 


( அஉ ) 


பொடித்தனவுரோமம்போந்து பொழிந்தன கண்ணீர்பொங்கித் 
துடித்தனமார்புந்தோளுந்தோன்றினவியர்வின்றுள்ளி 
மடித்ததுமணிவாயாவிவருவதுபோவதாகித் 
தடித்ததுமேனியென்னேயாருளார்தன்மைதேர்வார். 


(அரு) 


ஆயிடைக்கவிகளோடுமங்க தன் முதலினாயோர் 
மேயினர்வணங்கிப்புக்கார்வீரனைக்கவியினவேந்தைப் 
போயினகருமமுற்றிப்புகுந்ததோர்பொம்மறன்னால் 
சேயிருமதியமென்னத்திகழ்தருமுகத்தரானார் . 


(அச ) 


ஆண்டையினருக்கன்மைந்தனையகேளரிவைநம்பால் 
காண்டலுக்கெளியளானாளென்றலுங்காலந்தாழ 
ஈண்டினுமிருத்திபோலாமென்றனனென்றலோடும் 
தூண்டிரண்டனைய தோளான் பொருக்கெனவெழுந்து சொன்னான் .. ( அரு ) 


எழுகவெம்படைகளென்றானேயெனுமளவினெங்கும் 
முழுமுரசெற்றிக்கொற்றவள்ளுவர் முடுக்கமுந்திப் 
பொழி திரையன்னவேலைபுடைபரந்தென்னப்பொங்கி 
வழுவலில்வவள்ளத்தானைதென்றிசைவளர்ந்ததன்றே . 


( அசு ) 


நீலனைநெடிதுநோக்கிநேமியோன்பணிப்பானந்தம் 
பால்வருஞ்சேனை தன்னைப்பகைஞர் வந்தடராவண்ணம் 
சால்புறமுன்னர்ச்சென்று சரிநெறி துருவிப்போதி 
மால் தறுகளிறுபோலும்படைஞர் பின்மறுங்குசூழ . 


( அள ) 


என்றுரைத்தெழுந்தவேலைமாருதியிருகைகூப்பிப் 
புன்றொழிற்குரங்கெனாயென்றோளிடைப்பகுதியென்னாத் 
தன்றலைப்படியிற்றாழ்ந்தானண்ணலுஞ்சரணம்வைத்தான் 
வன்றிரல்வாலிசேயுமிளவலைவணங்கிச்சொன்னான் . 


( அஅ ) 


* மணிக்கரசை- சூடாமனியை . 


கசுச 


சுந்தரகாண்டம். 


நீதினியென்றன்றோண்மேலேறுதிநிமலவென்ன 
விப்புதைத்திறைஞ்சிநின்றவாலிகாதலனை நோக்கி 
நாயகற்கிளையகோவுகன்றெனவவன்றன்றோண்மேல் 
பாய்தலுந்தகைப்பிறானைப்படர்நெறிபடர்ந்ததன்றே. 


( அக ) 


கருடனில்விடையிற்றோன்றுமிருவருங்கடுப்பக்காவின் 
அருடருகுமரன்றோண்மேலங்கதனலங்கற்றோண்மேல் 
பொருடரும் வீரர்போகப்பொங்கொளிவிசும்பிற்றங்கும் 
தெருடரும்புலவர்வாழ்த்திச்சிந்தினர்தெய்வப்பொற்பூ . 


( 
க 
0 
) 


வயகமதனின் மாக்கண் மயங்குவர்வயவெஞ்சேனை 
எய் திடினென்பதுன்னியிராகவனினி தினேவப் 
பெய்கனிகிழங்குதேனென்றினையனபெறுதற்கொத்த 
செய்யமால்வரையேயாறாச்சென்றன தகைப்பில்சேனை . 


(கூக ) 


வீரரும்விரைவிற்போனார் விலங்கன் மேலிலங்கைவெய்யோர் 
சோர்விலாக்காவற்பாடும் பெருமையுமாணுங்கொற்றக் 
கார்நிறத்தரக்கரென்போர்முதலியகணிப்பிலாத 
வார்கழல 

நுமன் சொல்லவழிநெடிதெளிதிற்போனார் . 


( கஉ ) 


அந்நெறிநெடிது செல்லவரிக்குலத்தரசனோடு 
நன்னெறிக்குமரர்போகநயந்துடன்புணர்ந்தசேனை 
இன்னெடும்பவழக்குன்றிற்பகலெலாமிறுத்தபின்னர் 
பன்னிருபகலிற்சென்றுதென்றிசைப்பறவைகண்டார் . 


( கா ) 


கரு - வது. திருவடி தொழுதபடலம் முற்றிற்று . 

(ஆ திருவிருத்தங்கள்- கங சச . ) 


கம்பநாட்டாழ்வார் திருவடிகளேசரணம் . 


ஆஞ்சநேயர் திருவடிகளே சரணம். 

சுந்தரகாண்டம் முற்றிற்று , 


உத்தரகாண்டம் . 


படலங்களின் அட்டவணை . 


பக்கம் . 


- 


உ. 
" 
கூ 
. 


2, 


2 


திருவோலக்கப்படலம் . 
புலத்தியப்படலம் . 
அரக்கர்பிறப்புப்படலம் . 
தோத்திரப்படலம் 
இலங்கையழித்தபடலம் 

ராவணன் பிறப்புப்படலம் . 
வரையெடுத்தப்படலம் . 
திக்குவிசயப்படலம் . 
கார்த்தவீரியார்ச்சுனப்படலம் . 
வாலிவாற்கட்டுண்டபடலம் . 
அனுமப்படலம் . 
சீதைவனம்புகுப்படலம் 
இலவணன்வதைப்படலம் . 
சம்புவன்வதைப்படலம் . 
அசுவமேதயாகப்படலம் . 
கந்திருவர்வதைப்படலம் . 
சர்திரகேழககர்ப்படலம் . 


40 . 


. 


. 


ககள் 


கங்க 


A 


3 


. 


